விவசாய நூல்‌ 


(மூன்று பாகங்கள்‌) 


> 


* ஆசிரியர்‌ 
V. T. சுப்பையா முதலியார்‌ 


அழுத நிலயம்‌ 
பிரைவேட்‌ லிமிடேட்‌ 


பக. 


தேனாம்பேட்டை, சென்‌ ணை-16 | 


(முதல்‌ பாகம்‌) 


விவசாய நூல்‌ பன்‌ 


(முதல்‌ பாகம்‌) 


நூலார?ிரியர்‌ 
V. 1. சப்பையா முதலியார்‌ 


-Agronomist and Professor of Agriculture, (Retired), 
Agricultural College, Coimbatore 


அமுத ம த்த லிமிடெட்‌ 


அடல்‌ : அட வை. அணை அண்ட ணைன ணன ளை ணை ண சரவ னை 


. BOOKS BY THE SAME AUTHOR 
Principles of Agronomy, (1956) 
& 
Hand book of Animal Husbandry ம்‌ Dairying, (1956) 
Bangalore Press, Bangalore-2 


Common cultivated crops of South India (19056) 
தென்னிந்தியப்‌ பயிர்கள்‌ (19936) 
ஃ 
விவசாய நூல்‌ (இரண்டாம்‌ பாகம்‌, மூன்றாம்‌ பாகம்‌, அச்சில்‌) 
Amudha Nilayam Private Ltd., 
91, Mount Road, Madras - 15 


‘Price Rs. 2—8—0 


அமுதம்‌ 114 


உரிமை பதிவு ' நாஷனல்‌ ர்ட்‌ பிரஸ்‌ 
முதற்‌ பதிப்பு: ஐ-டலை, 1956 க்கி பாம்‌ 


முகவுரை 


5. 8. 1. 0. படிப்பில்‌ விவசாயத்திற்கென வகுத்திருக்கிற 
பாடத்திட்டத்தைத்‌ தழுவி இப்புத்தகம்‌ i எழுதப்பட்டிருக்கறது. 
இது முதல்‌ பாகம்‌, நான்காம்‌ பாரத்திற்‌ கேற்றது, 5, 6-ஆம்‌ 
பாரத்திற்‌ கேற்ற மற்ற பாகங்கள்‌ சீக்கிரம்‌ வெளி வரும்‌. 
அத்துடன்‌ விவசாயக்‌ கல்வி போதிக்கும்‌ ஆதார (basic) விவசாயப்‌ 
பள்ளிக்கூடங்களுக்கும்‌ இது ஏற்றதே, 


ஒரு பாடத்‌ கட்டத்தைத்‌ தழுவி எழுதப்பட்ட போதிலும்‌, 
பல பகுதிகளும்‌ தொடர்ச்சியாகவே தொகுக்கப்‌ பட்டிருப்பதால்‌, 
பொது வாசகர்கள்‌ விவசாயத்‌ தத்துவங்களைப்‌ பற்றித்‌ தெரிந்து 
கொள்வதற்கும்‌ இப்புத்தகம்‌ பயன்‌ படும்‌. அணுக்கமான 
விவரங்களை ஒதுக்கி விட்டு, விவசாயத்தின்‌ அடிப்படைக்‌ கொள்‌ 
கைகளைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள வேண்டுமென வியசாயத்தில்‌ 
ஈடு பட்டவர்களும்‌ விவசாய அபிமானிகளும்‌ விரும்புவது இயல்பே. 
அவர்கள்‌ தேவையையும்‌ இப்புத்தகம்‌ பூர்த்தி செய்யும்‌. 


ரசாயன சாத்திர சம்பந்தமுள்ள இடங்களில்‌ அந்தந்தப்‌ பகுதி 
களுக்குத்‌ தேவையான விளக்கங்களைப்‌ பள்ளி ஆசிரியர்கள்‌ 
கொடுத்து தவினலொழிய, மாணவர்களுக்கு அவை விளங்க 
மாட்டா. உதாரணமாக, நிலம்‌ அமில நிலையிலா, கார நிலையிலோ 
இருக்கிறதென்று சொல்லுமிடத்தில்‌, அமில நிலை, காரநிலை என்றால்‌ 
யன விளக்கம்‌ கொடுக்க வேண்டி 

கு விவரிக்க யத்தனிக்கும்‌ 
பொழுது, எடுத்துக்கொண்ட விஷயத்தின்‌ பல பகுதிகளுக்குள்‌ 
கஉடுமென்ப 
என்றெண்ணி அவை 
யக்‌ கணக்குகளைக்‌ கொடுக்கிற 
கல்கள்‌ தோன்றலாம்‌. இங்கு 


அவை மாணவர்களுக்கு 
ங்குக்‌ கொடுப்பது 
டிய விஷயம்‌. 
இன்னும்‌ ஒரு விஷயம்‌. பல சாகுபடிக்‌ கருவிகளும்‌ இறவைச்‌ 
சாதனங்களும்‌ எப்படி அமைக்கப்பட்டிருக்கன்‌ றன, எப்படி வேலை 
செய்கின்றன என்று அந்தந்தப்‌ பகுதிகளில்‌ கொடுக்கப்பட்டிருக்‌ 


iv 


தாலும்‌, சிறிது குழப்பமேற்படலாம்‌. இவை நடைமுறையில்‌ 
எப்படி வேலை செய்கின்றன என்று பார்த்தபின்‌, அக்குழப்பங்கள்‌ 
ஏற்படா. இப்பாடங்களைத்‌ துவங்குமுன்‌, அந்தந்தச்‌ சாதனங்களை 
வேலை செய்து, மாணவர்களுக்குக்‌ கண்கூடாகக்‌ காண்பிக்க 
வேண்டியது அவசியமாகும்‌. 

பல சாத்திரத்‌ தொழில்‌ நுணுக்கக்‌ கருத்துக்கள்‌ தமிழுக்குப்‌ 
புதியன. அவற்றிற்கேற்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ இதுவரை வழக்கில்‌ 
இல்லை. அவற்றைக்‌ கூடியவரை விளக்க முயன்‌ திருக்கிறேன்‌. 
ஏற்றதெனத்‌ தோன்றிய இடங்களில்‌ தமிழ்ச்‌ சொற்களையும்‌, 
தமிழ்ச்‌ சொற்கள்‌ கிடையாத இடத்து அவற்றிற்குரிய ஆங்கிலச்‌ 
சொற்களையே தமிழிலும்‌ உபயோகித்து இருக்கிறேன்‌. இவை 
நாளடைவில்‌ வழக்கிற்கு வருமென்பது என்‌ துணிபு. அப்பொழுது 
தான்‌ தமிழ்‌ விரிவடைந்து, ஏற்ற வளர்ச்சியும்‌ வளமும்‌ பெறுதற்கு 
நல்லதொரு வாய்ப்பு ஏற்படும்‌. 


மேற்கூறிய தவிர்க்க முடியாத குறைபாடுகள்‌ ஒருபுறமிருக்க, 
விவசாயப்‌ பாடப்‌ புத்தகங்களே தமிழில்‌--ஆங்கிலத்திலும்கூடத்‌ 
தான்‌— இல்லாத நிலையில்‌, இந்நூல்‌ ஆசிரியர்களுக்கும்‌, மாணவர்‌ 
களுக்கும்‌ பெரிதும்‌ உதவியாக இருக்கும்‌ என்ற முழு ஈம்பிக்கை 
யுடன்‌ இதை வெளியிடுகிறேன்‌. 

பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ காலங்களில்‌, இப்புத்தகத்தை 
மேம்படுத்தி இன்னும்‌ அதிகப்‌ பயனளிக்கச்‌ செய்வதற்‌ கேற்ற 
சல கருத்துகள்‌ .ஆசிரியர்களுக்குத்‌ தோன்றும்‌. அவற்றை 
எனக்குத்‌ தெரியப்‌ படுத்தும்‌ பொழுது, அடுத்த பதிப்பை ஏற்ற 
வாறு மாற்றித்‌ தொகுப்பதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌. அவர்‌ 
களுக்கு நான்‌ மிகவும்‌ கடமைப்‌ பட்டவனாவேன்‌, 


அம்பாசமுத்திரம்‌ 


92௨௨4. 1956. V. T. ௬ப்பையா முதலியார்‌ 


அத்தியாயம்‌ விஷயம்‌ 


[4] 


பொருளடக்கம்‌ 


Ds 
பொருளடக்கம்‌ 
படங்களின்‌ பட்டியல்‌ 


Syllabus 


ix 
x 
செடிகளின்‌ வாழ்க்கை 1—12 


சாகுபடியின்‌ ஆரம்பம்‌, செடி வாழ்க்கை, சூழ்கிலைத்‌ 
தகுதி வெப்பநிலை, காற்று, சூரிய வெளிச்சம்‌, 
செல்‌ அமைப்பு, செல்‌ பிரிதல்‌, செடியின்‌ பாகங்கள்‌, 
வேர்களின்‌ செயல்‌, ஈரிலைச்‌ செடிகள்‌, ஒரிலைச்‌ செடி 
கள்‌, வேர்களின்‌ பயன்‌, தண்டு, இலை, சுவாசிப்பு, 
ஒளிச்‌ சேர்க்கை, பூவின்‌ செயல்‌. 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 1828 


பல அளவைகள்‌, நிலத்தை அளத்தல்‌, முக்கோணத்‌ 
தின்‌ பரப்பு, டி.ரப்பிசியத்தின்‌ பரப்பு, சர்வேச்‌ சங்‌ 
இலி, சங்கிலியால்‌ அளத்தல்‌, கிராஸ்‌ ஸ்டாப்‌, அதன்‌ 
உபயோகம்‌,வயலை அளந்து பரப்பைக்‌ கணக்கிடல்‌, 
படம்‌ போடுதல்‌, நிலத்தின்‌ சாய்வை அளத்தல்‌, 
நெற்போரின்‌ அளவு, வைக்கோல்‌ போரின்‌ அளவு, 
வயலில்‌ செடிகளின்‌ எண்‌, பாசன நீரை அளத்தல்‌. 


சீதோஷ்ண நிலையும்‌, 26 தாஷ்ணப்‌ 
பிரதேசங்களும்‌ 21—45 


சீதோஷ்ண நிலை, வெப்பநிலை, உஷ்ணமானி, உச்ச- 
நீச உஷ்ணமானி, மழைமானி, ஈரமானி, வெயிலும்‌ 


vi 


அத்தியாயம்‌ வீஷயம்‌ 


நிழலும்‌, பகல்‌ கால அளவில்‌ வேறுபாடுகள்‌, 
சென்னையின்‌ சீதோஷ்ண நிலை, பருவ காலங்கள்‌, 
இதோஷ்ணப்‌ பிரதேசங்கள்‌—வடசர்க்கார்‌, தக்‌ 
கணம்‌, கர்நாடகம்‌, மத்திய ஜில்லாக்கள்‌, தென்‌ பிர 
தேசம்‌, நீலகிரி, மேற்குக்‌ கடற்கரை. 


பக்கம்‌ 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாதலும்‌ 46-57 


உஷ்ணப்‌ பாறைகள்‌, உறை பாறைகள்‌, உருவம்‌ 
மாறிய பாறைகள்‌, உலோகப்‌ பொருள்கள்‌, பாறை 
சிதைந்து மண்‌ உண்டாகுதல்‌. பாறை தகர்தல்‌-- 
வெப்ப நிலை, மழையின்‌ செயல்‌, நீரோட்டத்தின்‌ 
பங்கு, * அலையின்‌ செயல்‌, காற்றின்‌ செயல்‌ 
குளிர்ப்‌ பிரதேசங்களில்‌ தனிச்‌ சாதனங்கள்‌, 
இயைபுச்‌ சிதைவு, உயிர்‌ வகையின்‌ செயல்‌, மண்‌ 
உண்டாகுதல்‌, தன்னிடத்து மண்‌, பிற இடத்து 
மண்‌, மண்‌, அடிமண்‌. 


நிலத்தின்‌ தன்மை 58.75 


மண்‌ இம்மிகளின்‌ வேறுபாடுகள்‌--கல்‌, 
மணல்‌, பொடி மணல்‌, குறு மண்‌, களிமண்‌, 
நிலப்‌ பிரிவுகள்‌, நிலத்தின்‌ குணங்கள்‌--இடைவெளி, 
சந்து வழிகள்‌, உள்‌ பரப்பு, அமைப்பு, இயல்பு, 
வளம்‌, சாகுபடி வசதி நில வகுப்புகள்‌--செவ்‌ 
வல்‌, கரிசல்‌, அடைமண்‌, செம்புறை நிலம்‌, களர்‌ 
நிலம்‌, ௨வர்‌ நிலம்‌, 


நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 73—81 


பமிர்‌ விளைச்சலைக்‌ கட்டுப்‌ படுத்தும்‌ அம்சங்கள்‌, 
நிலத்தைச்‌ சீராக்குதல்‌--கரம்பை அடித்தல்‌, வண்‌ 
டலைப்‌ படிய வைத்தல்‌, நிலத்தைக்‌ கருக்குதல்‌, பசுந்‌ 
தாள்‌ எருப்பயிர்‌ செய்தல்‌, நிலப்‌ பாதுகாப்பு, 
அரிமானம்‌-— மழையின்‌ தன்மை, நிலத்தின்‌ ஈரம்‌ 


vil 
அத்தியாயம்‌ வீஷயம்‌ 


கிலத்திலுள்ள மறைவு அரிமானத்தைக்‌ கட்டுப்‌ 
படுத்துதல்‌, 


7. நிலத்திலுள்ள அங்ககப்பொருள்‌, காற்று, நீர்‌ 


அங்ககப்பொருள்‌, அதன்‌ மாற்றங்கள்‌, அதன்‌ 
சிதைவு, அதன்‌ பயன்‌--உணவுப்‌ பகுதிகளைப்‌ 
பிடித்து வைத்தல்‌, நைட்ரஜன்‌ களஞ்சியம்‌, இயைபுச்‌ 
செயலை ஊக்குவித்தல்‌, நைட்ரிபிக்கேஷன்‌—, நில 
மடையும்‌ பயன்‌, அங்ககப்‌ பொருளை அதிகமாக்‌ 
குதல்‌, நிலக்‌ காற்று, நிலத்து ஈரம்‌, நிலத்திலுள்ள 
ஜீவ ராசிகள்‌, நைட்ரஜன்‌ சுழற்சி, 


w 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 98—125 


சாகுபடி நோக்கங்கள்‌, மரக்கலப்பை, குண்டகம்‌, 
கொர்ரு, இரும்புக்‌ கலப்பை, பலுகுகள்‌, ஊடு சாகு 
படி. முள்‌ பலுகு, பார்க்கலப்பை, வரப்புக்கட்டி, 
ஆரம்ப சாகுபடியைத்‌ தீர்மானிக்கும்‌ அம்சங்கள்‌, 
இதன்னிந்தியாவில்‌ சாகுபடித்‌ தேவை, ஊடு சாகு 
படி, உழவு முறைகள்‌, மரக்கலப்பை உழவு, 
இரும்புக்‌ கலப்பை உழவு சேர்த்து உழுதல்‌, 
பிளந்து உழுதல்‌. 


9. சாகுசடி அலுவல்கள்‌ 126—146 


சாகுபடி, நிலத்தின்‌ பண்பு, நிலத்தின்‌ தன்மையும்‌ 
பண்பும்‌, சாகுபடி. செய்வதற்கேற்ற நிலத்தின்‌ நிலை, 
ஆரம்ப சாகுபடி, பாத்தி கட்டுதல்‌, பார்களும்‌ சால்‌ 
களும்‌ அமைத்தல்‌, விதைத்தல்‌--கை விதைப்பு, 
சால்‌ விதைப்பு, பத்தி விதைப்பு, கை விதை ஊன்று 
தல்‌, நடவு-- ஊடு சாகுபடி, களை எடுத்தல்‌, நீர்‌ 


viil 


அத்தியாயம்‌ விஷயம்‌ பக்கம்‌ 


10. 


பாய்ச்சுதல்‌, நீரை வடித்தல்‌, அடிமண்‌ வடிகால்‌, 
அறுவடை, போரடித்தல்‌, தானியங்களைச்‌ சேமித்து 
வைத்தல்‌. 


நீர்ப்பாசனம்‌ 147—173 
மழையே நீரின்‌ மூலம்‌, சஈரநிலையும்‌ பயிர்‌ வளர்ச்சி 
யும்‌, நீரின்‌ முக்கியத்துவம்‌, பாசன மூலங்கள்‌, நீரை 
எடுத்துச்செல்லுதல்‌, இறைப்‌ பெட்டி,ஆர்கிமெடியன்‌ 
ஸ்குரூ, ஏற்றம்‌, கமலை, பாரசகக்‌ சீக்கரம்‌, எலக்ட்ரிக்‌ 
பம்புகள்‌, ஆயில்‌ இன்சின்‌ பம்புகள்‌, இறவைச்‌ 
சாதனங்களின்‌ திறன்‌, நீர்‌ பாய்ச்சும்‌ முறைகள்‌ 
பரவல்‌ பாசனம்‌, பாத்திப்‌ பாசனம்‌, சால்ப்‌ 
பாசனம்‌, அகழிப்‌ பாசனம்‌, பண்ணைப்‌ பாசனம்‌-- 
பாசனத்தின்‌ பயன்‌, பாசன நீரிலுள்ள உப்புகள்‌, 
பாசனத்தை இயக்கும்‌ அம்சங்கள்‌, பாசன நீர்த்‌ 
தேவை, சில முக்கியமான பயிர்களின்‌ நீர்த்‌ 
தேவை. 


அருஞ்சொல்‌ அகராதி 175—178 


அனுபந்தம்‌ 179_ 183 


பட எண்‌ 


| 


ம தர கம்‌. இன்னர்‌ ச. 


படங்களின்‌ பட்டியல்‌ 


ஒரு வயலின்‌ சமதளப்‌ படம்‌ 

கை மட்டம்‌ 

ஒரு பிப்பாயின்‌ படம்‌ 

மரக்‌ கலப்பை 

குண்டகம்‌ என்ற தகட்டுப்‌ பலுகு 

தந்துலு என்ற தகட்டுப்‌ பல்கு 

பலமாதிரி ஊடு சாகுப்டித்‌ தகட்டுப்‌ பலுகுகள்‌ 
கொர்ரு என்ற விதைக்‌ கலப்பை 

இரும்புக்‌ கலப்பை 

இரும்புக்‌ கலப்பை சால்ப்‌ பாளத்தைப்‌ 
புரட்டித்‌ தள்ளுவது 

ஊடு சாகுபடிப்‌ பலுகு 

பார்க்‌ கலப்பை 

வரப்புக்‌ கட்டி. 

மரக்‌ கலப்பையால்‌ உழும்‌ விதம்‌ 

வயலில்‌ வடிகால்‌ அமைப்பதைக்‌ காட்டும்‌ 
சமதளப்‌ படம்‌ 

வடிகால்களை நிரப்பும்‌ விதங்கள்‌ 

குறுக்கு வெட்டுப்‌ படம்‌ 

இறைப்‌ பெட்டியில்‌ நீர்‌ இமைத்தல்‌ 
ஆர்கிமெடியன்‌ ஸ்குரூ 

ஏற்றம்‌ 

கமலை 

பார€கச்‌ சக்கரம்‌ 


யக்க எண்‌ 
99 
25 
13 
97 
99 
100 
101 
102 
105 


107 
109 
111 
1) 
122 


141 


143 
152 
1538 
154 
155 
160 


Extract from the approved syllabus in agriculture, for the- 
diversified course in secondary education (1949) 


Scheme of work. 


All the students who take this 
course will study Agriculture and Rleme 
the care of live-stock and vegetable 
with one of the following ;— 

(a) Flower cultivation 
poultry farming, or (c) dairying, 


ntary Science, 
gardening, together 


and fruit gardening, (b) 


AGRICULTURE ்‌ 


Theory 

Soils.- Typical 8011 
existing in the neighbour- 
hood of the school and in 
the district Soil forma- 
tion and ~agencies that 
contribute to it. The 
different types of soils in 
the Presidency and their 
properties. Alkaline soils. 
lmprovement of soils, 
liming, silting, warping, 
burning, green manuring, 
drainage, tillage. The 
importance of soil conser- 
vation. 


21 Climate and rainfall. 
The influence of climate 


and rainfall. Aecricultural 
seasons. 


3: Agricultural mathe- 
matics. Land measurement, 
Laying out of field and 
calculation of spacing of 
plants. 


Practice 
Find out the physical 
constituents of soils, such 
as sand, clay and gravel, 
e. இட by shaking samples 
of soils in test tubes with 


water and allowing the 
constituents to settle. 


Formation and reclamation 
of alkaline soils. 


Practice jin reading, 
and recording rainfall. Re-- 
cording maximum and 
minimum temperature and 
relative humidity, 

Practice in reading the 
field-book and in handling 
chain and tape in measuring 
fields. Spacing of plants 
of different varieties.  Cal- 
culation of number of’ 


dlants per acre. 


4. Cropsand 5. Seeds. 
(dealt with in part II of 
this series.) 

6. Farm operations: 
Ploughing, manuring, 8038 


ing (different methods), 
intercultivation, weeding, 


harvesting, threshing, win- 
nowing, drying and storing 
produce. 


7. Farm. Unplements. 
Country plough, improved 
iron mould-board ploughs, 
drill for sowing, guntaka, 
‘harrow, hoe for inter-culti- 
vation, sickle, rake etc. 


8. Irrigation and drai- 
nage. (a) The need for 
water aud how it is met. 
Rainfall, artificial irriga- 
tion from rivers, canals, 
tanks, wells, lift and flow 
irrigation. 


(6) Popular water lifts 
such as picottah, swing 
baskets, Archimedian screw, 
Persian wheel, mhote, oil 
engine or electric power. 


(c) Drainage of fields. 


xii 


Practice in farm opera- 
tions including yoking and 
handling of cattle. The 
preparation and growing 
ofa nursery (note condi- 
tions favouring good ger- 
mination). The growing 
of live fences and the 
trimming of them. 


Make simple sketches of 
farm implements. Iniro- 
ductorv work in smithy 
and village carpentry 6, ஐ, 
hurdles making. 


Practice in the forming 
of irrigation channels for 
bed and furrow, in leading 
irrigation water and jn 
stopping it at the right 
moment. Practice in pot 
watering and splashing; use 
of water-can with rose. 


Practice in © drawinc 

க ல 

simple sketches of water 
lifts. 


study of different sys- 
tems of draining fields, 
such as surface and subsoil 
drainage. 


விவசாய நூல்‌ 


(முதல்‌ பாகம்‌) 


அத்தியாயம்‌ 1 


செடிகளின்‌ வாழ்க்கை 


சாகுபடி ஆரம்பம்‌. விவசாயம்‌, வேளாண்மை என்ற 
சொற்கள்‌ பயிர்களைச்‌ சாகுபடி செய்யும்‌ தொழிலைக்‌ குறிக்‌ 
கின்றன. விவசாயம்‌ ஒரு பழமையான தொழில்‌. அது 
எப்படி. ஆரம்பமாயிற்று, இப்பொழுது இருக்கும்‌ நிலையை 
எப்படி. அடைந்தது என்பதெல்லாம்‌ நமக்குச்‌ சரியாகத்‌ 
தெரியாது. எனினும்‌, அதை நாம்‌ ஒருவாறு ஊத்து அறி 
யலாம்‌. ஆதி மனிதர்கள்‌ விலங்குகளைப்‌ போலவே, தாமாக 
உண்டாகும்‌ தானியங்கள்‌, காய்‌, கனி முதலியவற்றைத்‌ 
தின்று வாழ்ந்தனர்‌. அத்துடன்‌ வேட்டையாடிக்‌ கிடைத்த 
மிருகங்களின்‌ இறைச்சியையும்‌ புசித்தனர்‌. இருந்த இடங்‌ 
களுக்குப்‌ பக்கத்து நிலங்களில்‌, அவர்கள்‌ சேகரித்துக்‌ 
கொண்டு வந்த தானியங்கள்‌ சித றி விழுந்த சமயங்‌ 
களில்‌, தானியச்செடிகள்‌ அங்கங்கு நெருங்கித்‌ தோன்‌ றின. 
சூழ்நிலைகள்‌ சரியாக வாய்த்தபொழுது, அவை சிறப்பாக 
வளர்ந்தன. அவற்றிலிருந்து தானியங்களைச்‌ சேகரிப்பது. . 


2 விவசாய நூல்‌ 


சுலபமாக இருந்தது. இப்படித்‌ தானியங்களை இலேசாக 
உற்பத்தி செய்துகொள்ள முடியுமெனத்‌ தெரிந்தது. 
மண்ணினால்‌ மூடிய விதைகள்‌ சரியாக முளைக்கும்‌, அச்‌ 
செடிகள்‌ நெ௫ழ்ச்சியடைந்த நிலங்களில்‌ நன்றாக வளரும்‌ 
என்றெல்லாம்‌ சிறிது சிறிதாகத்‌ தெரிந்தது. அதனால்‌ 
மண்ணைக்‌ கள றி, விதைகளை விதைக்க ஆரம்பித்தனர்‌. 

பின்னர்‌ மரக்‌ களைகளை முனையாக்கி, பெண்‌ மக்களைக்‌ 
கொண்டு இழுத்து நிலத்தைக்‌ கிளறினர்‌. இப்படி நிலத்‌ 
தைக்‌ களறுவதைச்‌ சில புராதன மரவெட்டுச்‌ சாசனங்‌ 
களில்‌ பார்க்கிறோம்‌. இதுதான்‌ கலப்பை உண்டாவதற்கு 
அடிப்படை. நாளடைவில்‌ பெரிய மரங்களை ஏற்றபடி. 
இணைத்து கலப்பை செய்து மாடுகளினால்‌ நிலத்தை உழு 
தனர்‌. தற்சமயம்‌ உபயோகத்திலிருக்கும்‌ எல்லாச்‌ 
சாகுபடிக்‌ கருவிகளும்‌ அந்த ஆதிக்‌ கலப்பையின்‌ மாறு 
பாடுகளே. மனிதர்கள்‌, பிராணிகள்‌ மலஜலம்‌ கழித்த 
இடங்களில்‌ செடிகள்‌ செழித்து வளர்ந்ததால்‌, பல பிராணி 
களின்‌ மலக்‌ கழிவுகளைச்‌ சேகரித்து எருவாக உபயோடுிக்‌ 
கும்‌ பழக்கம்‌ ஏற்பட்டது. வேறு செடிகள்‌ உண்டாகும்‌ 
பொழுது மூலப்‌ பயிர்களின்‌ வளர்ச்சி தடைப்பட்டது. 
அதனால்‌ மாற்றுச்‌ செடிகளை அப்புறப்படுத்தினர்‌. இந்த 
மாற்றுச்‌ செடிகளை நாம்‌ களைச்‌ செடிகள்‌ என்று சொல்‌ 
கிறோம்‌. நிலத்தைத்‌ தயார்‌ செய்தல்‌, விதை விதைத்தல்‌, 
உரமிடுதல்‌, களையெடுத்தல்‌, நீர்‌ பாய்ச்சுதல்‌, பயிரை 
அறுத்து அடித்தல்‌ முதலிய பல விவசாய அலுவல்களும்‌ 
நாளடைவில்‌ சிறிது சிறிதாக அபிவிருத்தி அடைந்தன. 
படிப்‌ படியாகவே நாம்‌ இப்பொழுது பயிர்‌ செய்யும்‌ முறை 
கள்‌ உண்டாயின. 


செடி வாழ்க்கை. நிலத்திலீடும்‌ விதைகள்‌ முளை த்துச்‌ 
செடியாக, வளர்ந்து, பூத்துக்‌ காய்த்து, வித்துகளை உண்‌ 
டாக்குகின்றன. செடிகள்‌ வித்திலிருந்து ஆரம்பமாப்‌ 


செடிகளின்‌ வாழ்க்கை 3 


பல செயல்கள்‌ ஆற்றிப்‌ பின்னர்‌ வித்தாகுன்றன. இது 
ஒரு வாழ்க்கைச்‌ சக்கரமாகச்‌ சு ழன்‌ றுகொண்டு இருக்கிறது. 
இவ்வாழ்க்கை எப்படி ஈடைபெறுநிறதென்று தெரிந்து 
கொள்வது, பயிர்களைச்‌ சாகுபடி செய்வதற்கு உதவியாய்‌ 
இருக்கும்‌. 


விதை என்பது செடியின்‌ மூலம்‌. செடி உறுப்புகளின்‌ 
மூலங்கள்‌ விதையில்‌ அடங்கி இருக்கின்‌ றன. விதை வெகு 
காலத்துக்குக்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ அப்படியே இருக்கும்‌. 
அதைச்‌ செடியின்‌ ஓய்ந்திருக்கும்‌ தலைமுறை என்று சொல்ல 
லாம்‌. பின்னர்‌ சூழ்நிலைகள்‌ சரியாக வாய்க்கும்பொழுது, 
விதை ஊக்குவிக்கப்பட்டு, முளைத்து, வளர்ந்து செடி 
யாகிறது. அதைச்‌ செயலாற்றும்‌ தலைமுறை என்று சொல்ல 
லாம்‌. செடிகள்‌ தம்‌ வாழ்க்கையை முடித்துக்கொள்ளும்‌ 
பொழுதும்‌, குழ்நிலைக்‌ குறைகள்‌ ஏற்படும்பொழுதும்‌, தம்‌ 
இனத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌ இயற்கைச்‌ சக்தி 
தூண்டவே விதைகளை உண்டாக்குகின்‌ றன. இதை உப 
யோகித்துக்கொண்டு நமக்கு வேண்டிய உணவு, உடை, 
பாதுகாப்பு முதலியவற்றிற்குத்‌ தேவையான பொருள்களை 
உண்டாக்கிக்‌ கொள்ளவேண்டும்‌ என்பதே வேளாண்மை 
யின்‌ நோக்கம்‌. 


சூழ்நிலைத்‌ தகுதி. 1. வெப்பதிலை. விதைகள்‌ முனை த்துச்‌ 
செடிகள்‌ வளர்வதற்கு வெப்ப நிலை, குரிய வெளிச்‌ 
சம்‌, நீர்‌, காற்றோட்டம்‌ முதலியன சரியாக 
வேண்டும்‌. விதைகள்‌ முளைப்பது, 
வது போன்ற எல்லாத்‌ தாவரச்‌ செயல்களுக்கும்‌, நிலத்தி 
லுள்ள பாக்டீரியாக்கள்‌ (bacteria) ஊக்கமாக வேலை 
செய்வதற்கும்‌ மது காட்டு வெப்ப நிலை ஏற்றதாயிருக்‌ 
இறது. அவற்றின்‌ ஊக்கத்திற்குச்‌ சாதாரணமாக ஏற்ற. 
வெப்ப நிலை 75-958. ஆகும்‌. இதிலிருந்து வெப்ப நிலை 
அதிகமாகும்பொழுதும்‌ குலை ம்யும்பொழுதும்‌, அவற்றின்‌ 


அமைந்திருக்க 
செடிகள்‌ வளர்ந்து முதிர்‌ 


4 விவசாய நூல்‌ 


ஊக்கமும்‌ செயலும்‌ படிப்‌ படியாகக்‌ குறைவடையும்‌. 
வெப்ப நிலை 7705-7890 ஈ..க்கு மேற்பட்டாலும்‌, 40 
50°F-க்குக்‌ குறைந்தாலும்‌, அது பயிர்களுக்கும்‌, பாக்டீரி 
யாக்களுக்கும்‌ ஏற்றதல்ல. இந்த நீச (குறைந்த, 
minimum), «ற்ற (optimum), உச்ச (அதிகப்படி 
யான, வற) வெப்ப நிலைகள்‌ செடி வகைகளைப்‌ 
பொறுத்து வேறுபடும்‌. முட்டக்கோஸ்‌, உருளைக்கிழங்கு 
போன்ற காய்கறிகளின்‌ வளர்ச்சிக்கு 5551166511. ஏற்ற 
தாயிருக்கிறது. அவை உஷ்ணப்‌ பிரதேசச்‌ சமவெளிகளில்‌ 
சரியாக உண்டாகா. ஆனால்‌ சோளம்‌, பருத்தி போன்ற 
பயிர்கள்‌ அப்பிரதேசங்களில்‌ வேனிற்‌ காலத்திலும்‌ 
செழித்து உண்டாகும்‌. 

2. நீர்‌. போதுமான நீர்‌ கிடைக்கும்பொழுது, விதை 
கள்‌ அதை உறிஞ்சிக்கொண்டு முளைக்கின்றன. செடிகள்‌ 
இளம்‌ பருவத்தில்‌ மெதுவாகவே வளர்கின்றன. அப்‌ 
பொழுது நீர்‌ குறைவாகவே வேண்டும்‌. சிறிது காலத்துக்‌ 
குப்‌ பின்‌ அவை விரைவாகவும்‌, வீரியமாகவும்‌ உண்டா 
கின்றன. இந்தப்‌ பெரும்‌ வளர்ச்சிக்‌ காலத்தில்‌ நீரும்‌ 
பயிருணவுகளும்‌ அதிகமாகவே வேண்டியிருக்கும்‌. பின்னர்‌ 
பூத்துக்‌ காய்க்கின்‌ றன்‌. காய்களில்‌ பால்‌ பிடித்து அவை 
பெரிதாகுங்‌ காலத்திலும்‌ செடிகளுக்குப்‌ போதுமான 
தண்ணீர்‌ வேண்டும்‌. அதன்‌ பின்‌ முதிருங்காலத்தில்‌ 
தண்ணீர்‌ வெகு குறைவாகவே வேண்டியிருக்றெது. 

3. காற்று. மண்‌ பல வேறுபட்ட அளவு இம்மிகள்‌ 
(particles) சேர்ந்து உண்டானது. இவற்றிற்கு மத்திய 
லுள்ள இடைவெளிகளில்‌ காற்றும்‌ நீரும்‌ சேர்ந்து நிறைக்‌ 
இருக்கும்‌. நீர்‌ அதிகமாகித்‌ தேங்கும்‌ பொழுது, நிலத்தில்‌ 
காற்று இருக்காது. நீர்‌, காற்று ஆகிய இரண்டுமே பயிர்‌ 
வளர்ச்சிக்கு மிகவும்‌ அவசியமானவை. பயிர்‌ வளர்ச்சிக்கு 
நிலத்தில்‌ நீர்‌ இருக்க வேண்டுமென்றாலும்‌, நீர்‌ நிறைந்து 
தேங்கி காற்றோட்டத்தைத்‌ தடைப்படுத்தக்‌ கூடாது. 


செடிகளின்‌ வாழ்க்கை 5 


4... சூரிய வெளிச்சம்‌. சூரியன்‌ பிரகாசிக்கும்‌ பொழுது 
உஷ்ணமும்‌ வெளிச்சமும்‌ உண்டாகின்‌ றன. சூரிய வெளிச்‌ 
சம்‌ செடி வளர்ச்சிக்கு மிகவும்‌ அவசியமானது; அதில்லா 
மல்‌ செடிகள்‌ வளர முடியாது, சூரிய வெளிச்சத்தைச்‌ 
செடி உபயோகப்படுத்திக்கொண்டு ஸ்டார்ச்சு பேரன்ற 
சக்திப்‌ (ஹஜ) பொருள்களை உண்டாக்குகின்றன. 
இதற்கு ஒளிச்சேர்க்கை (றphoto-synthesis) என்று 
பெயர்‌. இதைப்பற்றிப்‌ பின்‌ கவனிக்கலாம்‌. மேகசஞ்சார 
மில்லாமல்‌ பிரகாசமாக வெயில்‌ அடிப்பது செடி வளர்ச்‌ 
சிக்கு மிக உதவியாயிருக்கிறது. பகல்‌ நேரம்‌, காலத்தைப்‌ 
பொறுத்து வேறு படுகிறது. சில பயிர்களுக்கு நீண்ட 
பகல்‌ காலம்‌ ஏற்றது, லெவற்றிற்குக்‌ குறைந்த பகல்‌ காலம்‌ 
ஏற்றது. அவை அந்தந்தக்‌ காலத்தில்கான்‌ சரியான்‌ 
பலனளிக்கும்‌. பகல்‌ கால அளவும்‌ உஷ்ண நிலையும்‌ சேர்ந்து 
எந்தெந்த பிரதேசத்துக்கு எந்தெந்தப்‌ பயிர்‌ சிறந்ததெனத்‌ 
இர்மானிக்கன்‌ றன. ்‌ ! 

ஸெல்‌ அமைப்பு. செடிகள்‌ பிராணிகள்‌ ஆகியவற்றின்‌ 
உடற்‌ கூறுகள்‌, ஸெல்கள்‌ (௦6118) என்ற அடிப்படையான 
பல சிறிய அறைகள்‌ சேர்ந்து உண்டானவை. பல செங்‌ 
கல்கள்‌ சுண்ணாம்பினால்‌ கட்டப்பட்டு கட்டடம்‌ ஆூறது. 
செங்கலைச்‌ சுற்றிச்‌ சுண்ணாம்பு இருந்து, ஓவ்வொரு செங்‌ 
கலையும்‌ மற்றவற்றிலிருக்து பிரிக்கின்றது. அதேமாதிரி ஓவ்‌ 
வொரு ஸெல்லையும்‌ மற்றவற்றிலிருந்து பிரித்துக்கொண் 
டிருப்பவற்றை ஸெல்‌ சுவர்கள்‌ (6௦11 ஸவி]5) எனலாம்‌. 
இளம்‌ ஸெல்களில்‌ புரோட்டொப்பிளாசம்‌ (protoplasm) 
என்ற கூழ்‌ போன்ற பொருள்‌ நிறைந்திருக்கும்‌. அத்‌ 
துடன்‌ சிறிது காலியான :வெற்றிடங்களும்‌' (௭௨010108) 
இருக்கும்‌. மத்தியில்‌ “உட்கரு” (001618) என்ற ஒரு 
சிறிய உயிர்‌ மூலப்பொருள்‌ இருக்கும்‌. வளர்ச்சியு 
டைய இளம்‌ பாகங்களில்‌ எல்லா ஸெல்களும்‌ ஒன்றுபோல 
இருந்தாலும்‌, பின்னர்‌ அந்தந்த பாகங்களின்‌ அமைப்புக்கு 


6 விவசாய நூல்‌ 


இயைந்தவாறு ஸெல்கள்‌ மாறுபடுகின்றன. அடித்தண்டி 
லுள்ள ஸெல்‌ சுவர்கள்‌ கட்டையாக மாறி விறைப்படை 
கின்றன. சில ஸெல்‌ சுவர்கள்‌ துவளுந்தன்மையடையன 
வாய்‌ இருந்து கார்‌ ஆகும்‌. இலைகள்‌, காய்கள்‌, பூக்கள்‌, 
இவற்றின்‌ ஸெல்‌ சவர்கள்‌ தொய்வுடையவை. 

ஸெல்‌ பிரிதல்‌. (061] vision). இளம்‌ பாகங்களி 
வுள்ள ஸெல்கள்‌ மிக ஊக்கமுடையவை. அவை ஓவ்‌ 
வொன்றும்‌ இரண்டிரண்டு ஸெல்களாக இடைவிடாது 
பிரிந்து கொண்டிருக்கும்‌. முதலில்‌ உட்கரு சிறிது 
பெரிதாகி, இரண்டு சம பாகங்களாகப்‌ பிரியும்‌. பின்னர்‌ 
இவை இரண்டுக்கும்‌ மத்தியில்‌ ஸெல்‌ சுவர்‌ உண்டாக, 
இரண்டு புது ஸெல்கள்‌ உண்டாகும்‌. இது மாறி மாறி 
நடைபெறுவதால்‌ வளர்ச்சி ஏற்படுகிறது. 


செடியின்‌ பாகங்கள்‌. செடிகளில்‌, ஓரு பாகம்‌ நிலத்தி 
னுள்‌ பரந்து உண்டாகும்‌. இதை வேர்ப்பாகம்‌ அல்லது வேர்‌ 
மண்டலம்‌ (1:00ந 8ூ8நம1) எனலாம்‌. தரைக்கு மேலே இலை 
கள்‌, பூக்கள்‌, காய்கள்‌ முதலியவற்றைத்‌ தண்டு தாங்கிக்‌ 
கொண்டு இருக்கும்‌. இவை எல்லாவற்றையும்‌ சேர்த்துத்‌. 
தழைப்பாகம்‌ அல்லது தழை மண்‌ டலம்‌ (81100 system) என 
லாம்‌. இவை இரண்டும்‌ வெவ்வேறு விதமாக அமைந்து, 
வெவ்வேறு விதமாக இயங்கச்‌ செயலாற்றுகன்‌ றன. 

வேர்களின்‌ செயல்‌. வேர்கள்‌ பூமியில்‌ பிரித்‌ து களைத்‌ 
துப்‌ பல திசைகளிலும்‌ பரவுகின்றன. இதனால்‌ செடிகள்‌ 
நிலைகொண்டு நிற்கின்றன. இளம்‌ வேர்களின்‌ மேல்‌ பரப்‌ 
பில்‌ உள்ள ஸெல்கள்‌, பக்கங்களில்‌ புடைத்து நீண்டு 
ரோமம்‌ போன்ற மெல்லிய வேர்த்தூவிகள்‌ (1:00 hairs) 
ஆகின்றன. இவற்றின்‌ மூலமாக ஈரமான மண்ணி 
லிருக்கும்‌ நீர்‌ வேருக்குள்‌ செல்கிறது. அந்த நீரில்‌ நிலத்‌. 
திலுள்ள உப்புகள்‌ கரைந்திருக்கும்‌. அதற்கு ₹நிலக்‌ 
கரைசல்‌' (5011 8௦]யஙi௦ற) என்று பெயர்‌. நிலக்கரைசல்‌ 


செடிகளின்‌ வாழ்க்கை ய்‌ 


செடிகளுக்குள்‌ சென்று செடியுணவு அளிக்கிறது. வேண்‌ 
டிய உப்புகளை மாத்திரம்‌ தேர்ந்து உள்ளே போக விடும்‌ 
திறன்‌ புரோட்டொப்‌ பிளாசத்துக்கு இருக்கிறது. வேர்‌ 
முனைகளிலுள்ள இளம்‌ வேர்த்தூவிகள்‌ தான்‌ நீரைக்‌ இர 
க்கின்றன. சிறிது காலத்துக்குப்‌ பின்‌ அவை செயலற்று 
உதிர்ந்து விடும்‌. செடி வேர்கள்‌ உணவைத்‌ இரவ உருவத்‌ 
தில்‌ தான்‌ கிரகிக்கின்றன. அதனால்‌ நிலத்தில்‌ போதுமான 
செடியுணவும்‌, அதைக்‌ கரைப்பதற்கு வேண்டிய ஈரமும்‌ 
இருக்கும்‌ பொழுதுதான்‌, செடிகள்‌ வீரியமாக உண்டா 
கின்றன. நீர்‌ குறைந்திருந்தாலும்‌, உணவு குறைந்திருந்‌ 
தாலும்‌, செடிகளின்‌ வளர்ச்சி குறைவடையும்‌. செடிகள்‌ 
ெ௫க்க முடியாத அளவுக்கு நிலத்தில்‌ நீர்‌ குறையும்‌ 
பொழுது, அவை வாடிப்‌ பின்னர்‌ மடின்‌ றன. 


செடிகளில்‌ இரண்டு முக்கியமான பிரிவுகள்‌ இருக்‌ 
கின்றன. ஒன்றில்‌ பிரதானமான ஆணிவேர்‌ உண்டு. 
இதிலிருந்து களைகள்‌ பிரிந்து பல இதா வேர்கள்‌ தோன்று 
கின்றன. தக்காளி, அவரை, எள்‌, வேம்பு போன்ற பல இரு 
விதையிலைச்‌ செடி (0i-cotyledonous plant) வகைகளில்‌ 
இம்மாதிரி ஆணிவேர்‌ இருக்கும்‌. கஜா வேர்கள்‌ பல 
வேறுபட்ட அளவுள்ளனவாய்‌ இருக்கும்‌. விதை முளையை 
ஓட்டி. இரு விதையிலைகள்‌ (6௦37160௦18) இருக்கும்‌ மற்றப்‌ 
பிரிவில்‌ ஒரு விதையிலை தான்‌ இருக்கும்‌. அந்தப்‌ பிரிவைச்‌ 
சேர்ந்த செடிகளுக்கு * ஒரு விதையிலைச்‌ செடிகள்‌ ' (100100 
cotyledonous plants) என்று பெயர்‌. தானிய வகைச்‌ 
செடிகள்‌; கரும்பு, தென்னை போன்ற ஒரு விதையிலைச்‌ 
செடிகளின்‌ தூரிலிருந்து ஏறக்குறைய ஓரே கனமுள்ள பல 
வேர்கள்‌ உண்டாகும்‌. இவற்றில்‌ இளா வேர்கள்‌ பொது 
வாக உண்டாவது கிடையாது. 


வேர்களின்‌ பயன்‌- வேர்கள்‌ நகிலத்திலிருக்‌.து ஆகாரத்தை 
நீருடன்‌ இரத்து நடுவேயுள்ள விறைப்பான வேர்‌, தண்டு 


8 விவசாய நூல்‌ 


பாகங்கள்‌ மூலமாக இலைகளுக்கு அனுப்புகின்றன. செடி 
களை நிலத்தில்‌ நிலை நிறுத்துகன்‌ றன. மரவள்ளி (௨௦100௨) 
போன்ற சில இனங்களில்‌ தழைபாகத்தில்‌ உண்டாக்கப்படு 
இற ஸ்டார்ச்‌ (8ர்வஹூh) வேர்களில்‌ சேர்த்து வைக்கப்படு 
கிறது. இப்படி. மாறுபாடடைந்த வேருக்குக “கழங்கு” 
என்று பெயர்‌. இதே மாதிரியாக நிலத்திற்குள்‌ மாறுபாட 
டைந்த தண்டுகளில்‌ (modified stems), உருளைக்கிழங்கு 
ஸ்டார்ச்சைச்‌ சேர்த்து வைக்கிறது. 


தண்டுகள்‌. வேர்கள்‌ தரைக்கடியில்‌ களைப்பது போல, 
தண்டுகள்‌ நிலத்தின்‌ மேல்‌ களைத்து இலைகள்‌, பூக்கள்‌, 
காய்களைத்‌ தாங்கி நிற்கன்றன. அதனால்‌, தண்டு விறைப்‌ 
பாக அமைந்திருக்கிறது. அதிலுள்ள நுண்ணிய சாற்றுக்‌ 
குழாய்த்‌ திசுக்கள்‌ (vascular நர்க8ம08) மூலமாகத்தான்‌ 
நீரும்‌ செடி யுணவுகளும்‌ வேரிலிருந்து இலைகளுக்குப்‌ 
போகின்‌ றன; இலைகளில்‌ உண்டாகிற ஸ்டார்ச்சு மற்ற 
பாகங்களுக்குப்‌ போகிறது. 


இலை. இது செடிகளில்‌ ஓரு வெகு முக்கியமான உறுப்பு. 
இலையின்‌ மேல்புறத்திலும்‌ அடிப்புறத்திலும்‌ காதெம்‌ 
போன்ற ஒரு மெல்லிய புறத்தோல்‌ (110018) படர்க்‌ 
திருக்கிறது. இது இலையிலுள்ள நீரை வெளியேறு தபடி. 
பாதுகாத்துக்‌ கொள்கிறது. இலையின்‌ ஸெல்களில்‌ பசுமை 
கொடுக்கிற சிறிய அணுக்கள்‌ நிறைக்திருக்கன்‌ றன. இவற்‌ 
௮ிற்கு பசுங்‌ கணிகங்கள்‌ (0110101௨௭8) என்று பெயர்‌. 
இலையின்‌ கீழ்ப்‌ பரப்பிலுள்ள ஸெல்கள்‌ ஓழுங்காயில்லாமல்‌ 
கெகிழ்வாக அமைந்திருப்பதால்‌, அவற்றின்‌ இடைவெளி 
களில்‌ காற்று நிறைந்திருக்கிறது. இந்த வெளிகளுக்கு 
காற்றிடங்கள்‌ (வநட 80௨0௦8) என்று பெயர்‌. இலையின்‌ 
அடிப்புறத்‌ தோலில்‌ இலைத்துளேகள்‌ (தர்மர்‌) என்ற 
துவாரங்கள்‌ மிகுந்திருக்கின்‌ றன. 


செடிகளின்‌ வாழ்க்கை 9 


நீராவிப்‌ போக்கு (01௨11 81011க110௦1).- இலைத்‌ துளைகள்‌ 
வழியாகக்‌ காற்றிடங்களுக்கும்‌ ஆகாயத்திற்கும்‌ காற்றுப்‌ 
பரவல்‌ (diffusion of air) ஏற்படுகிறது. அத்துடன்‌ 
இலையிலள்ள ஈரமும்‌ வெளியேறுகிறது. இதற்கு நீராவிப்‌ 
போக்கு (tரல8றi்௮i௦ற) என்று பெயர்‌. இதனால்‌ செடி 
ரசத்தில்‌ (ஓவ்‌ வற) உள்ள உப்புகளின்‌ அடர்வு (con- 
centration) அதிகமாகிறது. இலைத்துளை இரண்டு ஸெல்‌ 
களால்‌ ஆனது. இவை விரியும்பொழுது இலைத்துளை பெரி 
தாகிறது. சுருங்கும்பொழுது சிறிதாறெது. இந்த மாறு 
பாட்டினால்‌ நீராவிப்போக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. 
நீராவிப்‌ போக்கினால்‌ நீர்‌ குறைந்தாலும்‌ அது செடி வளர்ச்‌ 
சிக்கு மிகவும்‌ அவசியமாயிருக்கிறது. செடிகள்‌ கிரகிக்றெ 
நிலக்கரைசலில்‌ பயிருணவுகள்‌ குறைவாகவே இருக்‌ 
கின்றன. நீராவிப்‌ போக்கன்‌ மூலம்‌ நீர்‌ வெளியேறும்‌ 
பொழுது செடி ரசம்‌ அடர்வாகி செடியின்‌ ஊட்டத்திற்கு 
ஏற்றதாகிறது. காற்றின்‌ வெப்ப நில உயரும்பொழுது, 
செடியின்‌ வெப்ப நிலையும்‌ உயரவேண்டும்‌. ஆனால்‌ ஒரு 
குறிப்பிட்ட அளவுக்கு மேல்பட்ட வெப்பநிலயைச்‌ செடிக 
ளால்‌ தாங்க முடியாது. செடியிலுள்ள நீர்‌ ஆவியாகி வெளி 
யேறும்‌ பொழுது, அதற்குத்‌ தேவையான உஷ்ணம்‌ செடி 
யின்‌ இசுக்களிலிருந்துதான்‌ சரெகிக்கப்படுவதால்‌, இவற்றின்‌ 
வெப்பநிலை அதிகமாக உயராமல்‌ காப்பாற்றப்படுகிறது. 
.இலைத்துளைகள்‌ விரிந்தும்‌ சுருங்கியும்‌ நீராவிப்‌ போக்கைக்‌ 
கட்டுப்படுத்தி செடியின்‌ வெப்ப நிலைய நிதானப்படுத்து 
கின்றன: இது உஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌ முக்கியத்துவம்‌ 
அடைகிறது. 

சுவாசிப்பு: பிராணிகளைப்‌ போலவே செடிகளும்‌ 
சவாசிக்கின்‌ றன: முக்கியமாக இலத்துளைகள்‌ வழியாக 
வும்‌, தண்டு, வேர்‌ மூலமாக ஒரு சிறிய அளவிலும்‌ காற்றி 
லுள்ளஸி ஆக்ஜனைச்செடிகள்‌ கிரகித்து, கார்போஹைட்டி 
ரேட்டுகளை ஆக்ஸிகரணிக்கன்‌ றன (040156). இதனால்‌ 


10 விவசாய நூல்‌ 


உண்டாகிற கார்பன்‌ டை ஆக்ஸைடு இலைத்துளைகள்‌ வழி 
யாக வெளியேறுகிறது. இதற்கு சுவாசிப்பு (1espiration). 
என்று பெயர்‌. இதில்‌ செடியின்‌ பாகங்களெல்லாம்‌ பங்‌ 
கெடுத்துக்‌ கொள்கின்‌ றன. இதனால்தான்‌ செடிகளுக்குத்‌. 
தேவையான சக்தி கடைககறது. 

ஒளிச்சேர்க்கை (photo-synthesis). இது பசுந்‌ தாவ 
ரச்‌ செயல்களில்‌ வெகு முக்கியமானது. காற்றுப்‌ பரவல்‌ 
இருப்பதால்‌, ஆகாயத்திலுள்ள காற்று இலைகளிலுள்ள 
காற்றிடங்களுக்குச்‌ செல்கிறது. இவற்றின்‌ பக்கத்து: 
ஸெல்களிலுள்ள பசுங்கணிகங்கள்‌ காற்றிலுள்ள கார்பன்‌ 
டை ஆக்ஸைடைக்‌ கிரகித்து சூரிய ஒளியின்‌ சக்தியால்‌ 
அதை நீருடன்‌ ஐக்யெப்படுத்தி முதலில்‌ சர்க்கரையாகவும்‌,. 
பின்னர்‌ ஸ்டார்ச்‌ ஆகவும்‌ மாற்றுகனெறன. அதனால்‌ கார்‌ 
பன்‌ டை ஆக்ஸைடில்‌ உள்ள கார்பன்‌ நிலைப்படுறெது,. 
ஆக்ஸிஜன்‌ வெளியேறுகிறது. வெயிலிருக்கும்‌ பொழுது 
தான்‌ இச்‌ செயல்‌ நடைபெறும்‌. சூரிய ஒளியில்‌ உள்ள 
சக்தி (610125) இவ்விதமாக ஸ்டார்ச்சில்‌ நிலை நிறுத்தப்‌ 
படும்‌ ஒரு செயலால்‌ தான்‌, உலகத்துக்கே சக்தி இடைக்‌ 
கிறது. இதற்கு ஒளிச்‌ சேர்க்கை என்று பெயர்‌. மற்ற. 
செயல்கள்‌ எல்லாம்‌ நடைபெறும்பொழுது சகீதி உபயோக 
மாகிக்‌ குறைவடைகிறது. ஒளிச்‌ சேர்க்கை பகலில்‌ நடை 
பெறும்‌ ஒரு வளர்‌ மாற்றச்‌ செயல்‌ (௨11௨100111); உயிர்‌ வகை 
ஓரு பொருளை உண்டாக்குகிறது. சுவாசிப்போ இதற்கு. 
எதிரானது-ஓரு சதை மாற்றச்‌ செயல்‌ (0௨0௨1௦௦118111)--, எப்‌ 
பொழுதும்‌ நடைபெறுவது; பொருள்‌ அழிவடையும்‌. உயிர்‌ 
வகையில்‌ பொருள்‌ மாற்றம்‌ ஏற்படுவதை, அதாவது: 
பொருள்‌ உண்டாவதையும்‌ அழிவதையும்‌ சேர்த்துப்‌ 
பொதுப்படையாக வளர்‌-சிதை மாற்றச்‌ செயல்‌ (1 618-- 
bolism) என்று சொல்கிறோம்‌. 

பூவின்‌ செயல்‌. பூக்களின்‌ மத்தியில்‌ காயின்‌ மூலமாகிய: 
சூலகம்‌ (115141) இருக்கிறது. கனமாயிருக்கும்‌ அதன்‌: 


செடிகளின்‌ வாழ்க்கை 11 


அடிப்பாகத்துக்கு சூல்யை (௦௩௨31) என்று பெயர்‌. 
இதனுள்‌ விதை மூலங்களாகிய சூல்கள்‌ (068) 
இருக்கும்‌. சூல்‌ பையின்‌ மேலிருக்கும்‌ தண்டுக்கு சூல்தண்டு 
(316) என்று பெயர்‌: அதன்‌ நுனிப்பாகம்‌ சிறிது விரிந்து: 
பிசுபிசுப்புடையதாக இருக்கும்‌. அதற்கு சூல்முடி 
ர்தால) என்று பெயர்‌. காய்‌ மூலத்தைச்‌ சுற்றிச்‌ லெ 
மகரந்தக்‌ கேசரங்கள்‌ (15) இருக்கின்றன. அவற்றின்‌ 
தாள்‌ (111௨170010) மெல்லியதாய்‌ நீண்டிருக்கும்‌. நுனியில்‌ 
மகரந்தப்‌ பையும்‌ (ஹர்‌), அதற்குள்ளே மஞ்சள்‌ நிற: 
முடைய மகரந்தப்‌ பொடியும்‌ (0011௦1) இருக்கும்‌. மகரந்தக்‌ 
கேசரங்களைச்‌ சுற்றிப்‌ பல நிறப்‌ பூ இதழ்கள்‌ (அல்லிகள்‌.. 
petals) அடுக்காக இருக்கும்‌. இதைச்‌ சுற்றிப்‌ பச்சை நிற 
முள்ள ஒரு அடுக்கு புற இதழ்கள்‌ (புல்லிகள்‌, sepals) 
இருக்கும்‌. பெரும்பாலான செடிகளின்‌ பூக்களில்‌ மேலே 
கூறிய எல்லா பாகங்களும்‌ இருக்கும்‌. சில வகைகளில்‌ 
ஒன்‌ றிரண்டு பாகங்கள்‌ குறைந்தோ, மாறுபட்டோ இருக்‌. 
கும்‌. உதாரணமாக, பூசணிப்‌ பூவில்‌ சூலகமோ, அல்லது: 
மகரந்தக்‌ கேசரங்களோ தான்‌ திரண்டிருக்கும்‌; இரண்டும்‌. 
சேர்ந்தாற்போல திரண்டு இரா. அவை முறையே பெண்‌ 
பூ; ஆண்‌ பூ எனப்படும்‌. 


மகரந்தப்‌ பொடி பிசுபிசுப்புள்ள சூல்முடியில்‌ படிந்த. 
பின்‌ முளைத்து, மகரந்தக்‌ குழாய்‌ விட்டு, சூல்‌ தண்டு வழி 
யாக இறங்கிக்‌ கடைசியில்‌ சூல்களுடன்‌ ஒன்று சேருகிறது. 
அப்பொழுது மகரந்தத்திலுள்ள ஆண்‌ சந்ததி அணு 
(germ body) கூலிலுள்ள பெண்‌ சந்ததி அணுவுடன்‌ 
சேர்ந்து ஒன்றாகிறது. இதற்குக்‌ கருவுறுதல்‌ (011188. 
ர்ர0ற) என்று பெயர்‌. கருவுற்ற விதை மூலங்கள்‌ வளர்ந்து, 
பெரிதாகி, விதைகளாகின்‌ றன. 


மகரந்தப்‌ பொடி அதே செடியிலுள்ள குல்முடி 
மேல்‌ படிந்து கருவுருவதைத்‌ “தன்‌ கருவுறுதல்‌' (self- 


12 விவசாய நூல்‌ 


fertilisation) என்று சொல்வதுண்டு. இப்படித்தான 
தானிய வகைகள்‌ பெரும்பாலும்‌ கருவு.றுகின்‌றன. கம்புப்‌ 
பயிரில்‌ மகரந்தம்‌ முன்னும்‌, சூல்கள்‌ பின்னுமாக முதிர்‌ 
கின்றன. இங்கு மகரந்தம்‌ காற்றில்‌ மிதந்து பக்கத்துச்‌ 
செடிகளிலுள்ள சூல்முடிகளின்‌ மேல்‌ படியும்‌. இதனால்‌ 
“அயல்‌ கருவுதூதல்‌' (07:088-10111]1]8௨ஙர௦1ய)) தான்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஏற்படுகிறது. செடிகளிலுள்ள விதை மூலங்‌ . 
களைப்‌ பக்கத்துச்‌ செடிகளிலுள்ள மகரந்தம்‌ கருவுறச்‌ 

செய்கிறது. இதிலிருந்து உண்டாகும்‌ செடிகளுக்கு இரு 
பிறவிகள்‌ (hybrids) என்று பெயர்‌. சோளம்‌, கரும்பு 
போன்ற வெவ்வேறு பிரிவுச்‌ (2௦1௦1௨) செடிகளில்‌ ஒன்‌ 
றின்‌ மகரந்தத்தை இன்னொன்‌ றின்‌ சூல்முடியில்‌ செயற்கை 
முறையால்‌ படியச்‌ செய்து, அதனால்‌ கருவுறச்‌ செய்வதைப்‌ 
அயல்‌ பிரிவுச்‌ சேர்க்கை (inter-generic crossing) என்று 
சொல்வார்கள்‌. இப்படி. உண்டாகும்‌ செடிகளுக்கு மாற்றுப்‌ 
பிறவிகள்‌ (01₹058-191:0018) என்று பெயர்‌. 


விதை. இது ஓய்ந்திருக்கும்‌ ஓரு சிரிய செடிதான்‌. இதில்‌ 
முளை வேர்‌ (௨01016), முளைக்‌ குருத்து (றிய) என்ற 
வேர்‌, தழையின்மூலங்கள்‌ இருக்கும்‌. அத்துடன்‌ ஒன்றி 
ரண்டு விதையிலைகளும்‌ (௦0137161018) இருக்கும்‌. வேர்கள்‌ 
வளர்ந்துநிலத்தினுள்‌ புகுந்து, தாமாக ஆகாரதீதைகீ கிரடிக்‌ 
கும்‌ நிலையடையும்‌ வரை, செடி உண்டாவதற்கு வேண்டிய 
உணவு விதையிலேயே இருக்கும்‌. இதுவே மக்களுக்கும்‌ 
உணவாகிறது. விதைகளில்‌ ஸ்டார்ச்‌, புரோட்டீன்‌, 
எண்ணெய்கள்‌, இவற்றைக்‌ கரைத்துச்‌ செடிகளுக்குக்‌ 
கொடுக்கும்‌ என்ஸைம்கள்‌, வைட்டமின்கள்‌, உலோகப்‌ 
பொருள்கள்‌ முதலியன அடங்கியிருக்கும்‌. 


னி அட 


அத்தியாயம்‌ 2 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 


்‌ வயல்களின்‌ விஸ்தீரணம்‌, அவற்றிற்கு இடும்‌ உரம்‌, 
்‌ தண்ணீர்‌, அவற்றிலிருந்து கிடைக்கிற மாசூல்‌ முதலியவற்‌ 
றைப்பற்றி நாம்‌ அடிக்கடி குறிப்பிடுகிறோம்‌. அவை சம்‌ 
பந்தமாகக்‌ கீழே கொடுத்திருக்கிற பல அளவைகள்‌ உப 
யோகமாயிருக்கும்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ பல பிரதேசங்‌ 
களிலும்‌ இவற்றைத்‌ தவிர பலவேறு அளவைகளும்‌ பிர 
யோகத்தில்‌ இருக்கின்றன. இம்மாதிரியாக அளவைகள்‌ 
இடத்துக்டெம்‌ மாறு படுவதால்‌ சமயங்களில்‌ குழப்பம்‌ 
ஏற்படுகிறது. இந்தியாவில்‌ எங்குமே ஒரே அளவைகள்‌ 
உபயோகிக்க வேண்டுமென்பதற்காக இந்திய அரசாங்கம்‌ 
வேண்டிய ஏற்பாடுகள்‌ செய்‌ அவருகிறது. 


ச இம்பீரியல்‌ அவார்டுப்பாம்‌ எடைகள்‌ 


(Imperial Avoirdupois weights) 


27.84 கிரெயின்கள்‌ = 1 திராம்‌ 


16 தஇராம்கள்‌ ௪ 1 அவுன்சு 
16 அவுன்சுகள்‌ ஈ 1 ராத்தல்‌ (ரா. 
28 ராத்தல்கள்‌ 


௩ 1 குவார்ட்டர்‌ 
1 அந்தர்‌ (112 ரா.) 
1 டன்‌ 


4 குவார்ட்டர்கள்‌ 
20 அந்தர்கள்‌ (2,240 ரா.) - 


குறிப்பு 2,240 ராத்தல்‌ எடையுள்ள டன்னை, பெ 
என்று குறிப்பீடவ துண்டு. 
உபயோகத்திலிருக்கிறது. 


ரிய டன்‌ (long ton): 
இதுதான்‌ பிரிட்டிஷ்‌ காமன்வெல்த்‌ நாடுகளில்‌: 
அமெரிக்க ஐக்நிய சாஜ்யங்களில்‌ (10. 5. 4.) 
2,000 ராத்தல்‌ கொண்ட சிறிய டன்‌ பழக்கத்திலீராக்கிறது. மெட்ரிக்‌ டண்‌: 
(metric ton) என்பது 22046 ரா. கொண்டது, 


14 விவசாய நூல்‌ 


இம்பீரியல்‌ நீள அளவை 


(Imperial linear measure) 


12 அங்குலம்‌ (inches) = 
௮ அடி ௨ 


£22 கஜம்‌ (66 அடு) = 


10 சங்கிலிகள்‌ = 
8 பர்லாங்குகள்‌ ன 


7 அழு. (foot) 

1 கஜம்‌ (நூலும்‌) 

1 சங்கிலி (chain) 
பர்லாங்கு (fயrlong) 
1 மைல்‌ (mile) 


சர்வே அளவுகள்‌ 


100 லிங்குகள்‌ (1iற]5) = 


10,000 சதுர (௪.) லிங்குகள்‌ = 


10 ௪. சங்கிலிகள்‌ = 


1,000 ௪. லிங்குகள்‌ = 


100 சென்டு = 


1 சங்கிலி 

66 அட 

1 ௪. சங்கிலி 

1 ஏக்கர்‌ 
4,840 ௪. கஜம்‌ 


1 சென்டு (ent, 
48:4 ௪. கஜம்‌) : 


1 ஏக்கர்‌ 


கன அளவைகள்‌ 


20 அவுன்சு (௦8.) = 1 பைன்டு (10%) 
8 பைன்டு - 1 கேலன்‌ (ஏஅllon) 
16.25 கேலன்‌ = 1 கன (௧) அடி 
8 கேலன்‌ = ரீ புஷல்‌ (bushel) 
குறிப்பு: 1 கேலன்‌ 270.48 ௧, அங்குலம்‌ - 2 பட்டணம்‌ பக்கா. 


62°F.— இல்‌, ஒரு கேலன்‌ சுத்தமான நீரின்‌ எடை 10 ராத்தலாகும்‌, நடை 
.முறையில்‌ ஒரு பக்கா தண்ணீராவது, பாலாவது 4 ராத்தல்‌ என எடுத்துக்‌ 


கொள்ளலாம்‌. 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 15 


சென்னை அளவைகள்‌ 


8 ஆழாக்கு - 1 பட்டணம்‌ படி, அல்லது 
பக்கா 
௪ 64 அவுன்சு 
4 பக்கா = 1 மரக்கால்‌. 
2% பக்கா = 1 கேலன்‌ 
20 பக்கா = 1 புஷல்‌ 
1ச$ பக்கா - 1௧. அடி. 


குறிப்பு: ஒரு பக்கா 108 ௧. அங்குலமாகும்‌, சாதாரணமாக அதன்‌ 
உயரம்‌ 0.75 அங்குலம்‌, குறுக்களவு 4.5 அங்குலம்‌. 


சென்னை எடை 


1 ரூபாய்‌ எடை = 1 தோலா (0.4114 OZ.) 

2 தோலா STN 

6 பலம்‌ = சேர்‌ 

௪ சேர்‌ - 3 விசை (8. 0857 ரா.) 

8 விசை எ 4 மணங்கு (24.68 ரா) 
20 மணங்கு ௪ 1 கண்டி. 


குறிப்பு: நடைமுறையில்‌ 1 வீசை 3 ராத்தல்‌ என்றும்‌, 1 மணங்கு 
25 ராத்தல்‌ என்றும்‌, 1 கண்டி 500 ராத்தல்‌ என்றும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்‌ 
படுகிறது. 


நிலத்தை அளத்தல்‌ 
வயல்களின்‌ பரப்பைக்‌ கண்டுபிடிப்பதற்கு சர்வேச்‌ 
சங்கிலிகளை உபயோடத்து முக்கோண உருவங்களின்‌ பரப்‌ 
பையும்‌ பு.ரபிசியத்தின்‌ (ஙரவற6ர்ய) பரப்பையும்‌ எப்ப 
டக்‌ கணக்கிடுவது என்று தெரிந்தால்‌ போதும்‌. 
முக்கோணத்தின்‌ பரப்பைக்‌ கணக்டிடுதல்‌ 


1. ஓரு முக்கோண உருவத்தின்‌ 8 பக்கங்களையும்‌ 
அளந்து, அதன்‌ பரப்பைக்‌ கணக்கிடலாம்‌. ஒரு முக்‌ 


16 விவசாய நூல்‌ 


| 


கோணத்தின்‌ பக்கங்கள்‌ 6, 8, 10 அடிகள்‌ என்று 
வைத்துக்‌ - கொள்வோம்‌. அதன்‌ சுற்றளவு 648-10, 
அல்லது 24 அடியும்‌, அரைச்‌ சுற்றளவு 12 அடியும்‌ ஆகும்‌. 
இந்த அரைச்‌ சுற்றளவிலி ருந்து மூன்று பக்கங்களின்‌ 
அளவுகளையும்‌ கழிக்கும்பொழுது, (12—6)6, (12-94, 
(12-—10)2 என்ற அளவுகள்‌ இடைக்கின்றன. இந்த 
மூன்று அளவுகளையும்‌, அரைச்‌ சற்‌, றள வையும்‌ சேர்த்துப்‌ 
பெருக்கும்பொழுது (6%4X2X12), 576 என்ற எண்‌ 
இடைக்கிறது. இதன்‌ வர்க்க மூலமாகிய 24 என்ற எண்‌ 
முக்கோணத்தின்‌ பரப்பைச்‌ ச. அடிகளில்‌ கொடுக்கிறது. 
ஆகவே அந்த முக்கோணத்தின்‌ பரப்பு 24 ௪. அடியாகும்‌. 


ஒரு முக்கோணத்தின்‌ பரப்பைக்‌ கணக்கிடுவதற்குக்‌ 
ஒழே கண்ட சூத்திரம்‌ (£௦ரமயிa) உபயோகமாறெது: 
முக்கோணத்தின்‌ அரைச்‌ சுற்றளவு (5) என்றும்‌, அதன்‌ : 
பக்கங்கள்‌ முறையே ௨, 1, ௦, என்று மிருந்தால்‌, 


முக்கோணத்தின்‌ பரப்பு 


Ws ஐ) (s—b) (&—0). 
2. செங்கோண முக்கோணங்களில்‌, செங்கோணங் 
களின்‌ இருபக்க அளவுகளையும்‌ பெருக்கி, 2-ஆல்‌ வகுத்துக்‌ 
தஇடைக்கும்‌ எண்‌ அந்த முக்கோணத்தின்‌ பரப்பாகும்‌. 


3. ஒரு முக்கோணத்தின்‌ ஒரு மூலையிலிருந்து எதிர்ப்‌ 
புறத்துக்குச்‌ செங்குத்தான கோடு வரைந்து, அந்தக்‌ 
கோட்டின்‌ அளவையும்‌, எதிர்ப்புறத்தின்‌ அளவையும்‌ 
பெருக்கி, 2-ஆல்‌ வகுத்துக்‌ கிடைக்கும்‌ எண்‌ அதன்‌ பரப்‌ 
பாகும்‌. இந்தச்‌ சுலபமான வழிதான்‌ வயல்களை அளந்து, 
பரப்பைக்‌ கணக்கிடுவதற்குச்‌ சாதாரணமாகப்‌ பிரயோஜன 
மாகிறது. வயல்களில்‌ செங்குத்தாக குத்தளவு எடுக்கும்‌ 
கோட்டிற்கு “ஆப்செட்‌” (011-800) என்று பெயர்‌. 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 17 


4. மிரபிசியத்தின்‌ (7ரற251:172) பரப்பு. டிரா 
யங்களில்‌, இரு பக்கங்கள்‌ மாத்திரம்‌ ஓரு போகாக 
(இணையாக, நஹுவ116]1) இருக்கும்‌. இவற்றின்‌ சராசரி 
நீளத்தையும்‌, இவற்றிற்கு A E B 
மத்தியிலுள்ள தூரத்தை | 
யும்‌ சேர்த்துப்‌ பெருக்கிக்‌ | 
இடைக்கும்‌ எண்‌ அதன்‌ 
பரப்பைக்‌ குறிக்கும்‌, | 
ABCD என்பது ஒரு டிர | 
பிசியம்‌. AB,CD என்ற 
இரு பக்கங்களும்‌ ஒரு) i ப்‌ 
போகாக இருக்கின்றன. ர என்ற செங்குத்துக்‌ கோடு 
AB-க்கும்‌, BC-க்கு உள்ள இடைவெளி. ABCமD-ன்‌ 
AB+OD , py, 


LJ TபL= 2 


சர்வேச்‌ சங்கலி. வயல்களை அளப்பதற்கு 100 சம 
இணைகளுள்ள இரும்புச்‌ சங்கலி உபயோகிக்கப்‌ படுகிறது. 
இதற்கு கண்டர்‌ சங்கலி (05 chain) என்று பெயர்‌. 
இதன்‌ நீளம்‌ 66 அடி. ஓவ்வொரு இணையும்‌ 0.66 அடி 
நீளமிருக்கும்‌, இந்த இணைகளுக்கு “லிங்குகள்‌” (links) 
என்று பெயர்‌, சங்கிலியின்‌ இரு பக்கங்களிலும்‌ பித்தளைக்‌ 
கைபிடிகள்‌ உண்டு. கை பிடிகளையும்‌ சேர்த்து சங்கிலி 
களின்‌ அளவு 66 அடி ஆகும்‌. கை பிடி கடை லிங்கிற்‌. 
குள்‌ அடங்கியிருக்கும்‌. ஓவ்வொரு 10 லிங்குகளையும்‌ 
குறிப்பதற்காக, அங்கங்கு பித்தளை பில்லைகள்‌ இணைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. கை பிடியிலிருந்து 10-வது லிங்கில்‌ ஒருமுனைப்‌ 
பில்லையும்‌, 80-வது லிங்கில்‌ இருமுனைப்‌ பில்லையும்‌, 
50-வது லிங்கில்‌ 8-முனைப்‌ பில்லையும்‌, 40-வது 
லிங்கில்‌ 4-முனைப்‌ பில்லையும்‌, 50-வது லிங்கில்‌ முட்டை 
வடிவமுள்ள முனையில்லாத பில்லையும்‌ இருக்கும்‌. 50 லிங்கு 

2 


18 -' விவசாய நூல்‌ 


வரை குழப்பமே யில்லாமல்‌ நீள த்தை இலேசாகக்‌ குறிக்க. 
லாம்‌. 2-வது பில்லைக்கும்‌ 8-வது பில்லைக்கும்‌ மத்தியி 
லுள்ள 7-வது லிங்கு, 27 லிங்கு நீளத்தைக்‌ குறிக்கும்‌. 
50-க்கு மேற்பட்ட நீளத்தைக்‌ குறிக்கும்பொழுது, 4-முனைப்‌ 
பில்லை 60-வது லிங்கையும்‌, 8-முனைப்பில்லை 70-வது லிங்கை 
யும்‌, 2-முனைப்‌ பில்லை 80-வது லிங்கையும்‌, 1-முனைப்‌ பில்லை 
90-வது லிங்கையும்‌ குறிக்குமென்பதை ஞாபகத்திலிருத்‌ திக்‌ 
கொள்ள வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ குழப்பம்‌ ஏற்‌ 
படாது. 


அளந்த தூரத்தைக்‌ கணக்கிடுவதற்காகச்‌ சங்கிலியுடன்‌ 
10 அம்புகளும்‌ (௦5) வேண்டும்‌. அம்பு இரும்புக்‌ 
கம்பியினாலாயது. சுமாராக ஓர்‌ அடி நீளமிருக்கும்‌. நிலத்‌ 
தில்‌ குத்துவதற்கு வசதியாயிருக்கும்படி. ஒரு பக்கம்‌ 
கூர்மையாக்கப்பட்டிருக்கும்‌. இன்னொரு பக்கம்‌ வட்ட 
மாக வளைக்கப்பட்டிருக்கும்‌, கைபிடியாக உதவும்‌. 


சங்கிலியிலுல்‌ வயல்களை அளத்தல்‌. சங்கிலியினால்‌ அளப்‌ 
பதற்கு 8 பேர்‌ தேவை. ஒருவர்‌ அளவுகாரர்‌ (சர்வேயர்‌ 
surveyor). அவர்‌ வயல்களில்‌ எடுக்கிற பல அளவுகளை 
யும்‌ குறித்துக்கொள்ள வேண்டும்‌. ஓர்‌ ஆள்‌ சங்கிலியைப்‌ 
பிடித்திழுத்துக்‌ கொண்டு போகவேண்டும்‌. இவரை “முன்‌ 
ஆள்‌” என்போம்‌. அளவு ஆரம்பிக்கும்பொழுது இவ 
ருடைய கையில்‌ 10 அம்புகளும்‌ இருக்கும்‌. சங்கிலியின்‌ 
பின்‌ கை பிடியை ஆரம்பிக்கும்‌ இடத்தில்‌ வைத்து இரண்‌ 
டாவது ஆள்‌ (பின்‌ ஆள்‌) பிடித்துக்‌ கொள்வார்‌. AB 
என்ற ஒரு குறிப்பிட்ட கோட்டை அளக்கும்பொழுது, 
அதைச்‌ சங்கிலிக்‌ கோடு (011௨11 111௦) என்று சொல்வார்கள்‌. 
பின்‌ ஆள்‌ &-இல்‌ சங்கிலியின்‌ பின்‌ முனையை வைத்துப்‌ 
பிடித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அளவுகாரர்‌ பின்‌ ஆளுக்‌ 
குப்‌ பின்புறம்‌ நின்றுகொண்டு, &, 13, என்ற குறிகள்‌, முன்‌ 
ஆள்‌ பிடித்திருக்கும்‌ சங்கிலியின்‌ கைபிடி. ஆயெ மூன்றும்‌ 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 19 


ஓரே நேர்‌ கோட்டில்‌ இருக்கின்‌ றனவா என்று பார்ப்பார்‌. 
சங்கிலியைப்‌ பிடிக்கும்‌ ஆட்கள்‌ இருவரும்‌ கோட்டிற்குப்‌ 
பக்கத்திலிருந்து கொண்டு, கையை நீட்டிச்‌ சங்கிலியைப்‌ 
பிடித்துக்கொள்ள வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ அளவு 
காரருக்கு A, 13, சங்கிலியின்‌ கைபிடிகள்‌ ஆகிய எல்லாம்‌ 
கண்ணுக்குத்‌ தெரியும்‌, சங்கிலியின்‌ முன்‌ கைபிடி சரியான 
இடத்தில்‌ இல்லாவிட்டால்‌, அளவுகாரர்‌ தனது கையை 
வலது, இடது பக்கங்களில்‌ விதி அந்தந்தப்‌ பக்கத்துக்குக்‌ 
கைபிடியை நகர்த்துமாறு சைகைகள்‌ காட்டுவார்‌. கைபிடி 
சரியாயிருந்தால்‌, தன்‌ கையை முன்புறமாக நீட்டித்‌ தாழ்த்‌ 
துவது, ஒரு அம்பை அந்த இடத்தில்‌ குத்த வேண்டுமென்‌ 
பதற்குக்‌ காட்டும்‌ சைகை. அப்பொழுது பின்‌ ஆள்‌ 
சங்கிலியை இறுகப்‌ பிடித்திருக்க வேண்டும்‌, முன்‌ ஆள்‌ 
சங்கிலி நேராகும்படி அதை இலேசாக மேலே பார்தீறுச்‌ 
சண்டிப்‌ பின்‌ ழே வைத்து, சங்கிலிக்‌ கைபிடியின்‌ வெளிப்‌ 
புறத்தை ஓட்டி ஒரு அம்பை நிலத்தில்‌ குத்தி வைத்து 
விட்டு, B-யை நோக்கிச்‌ சங்கிலியை 
மேலே செல்வார்‌. பின்‌ ஆள்‌ அம்பு இருக்கும்‌ இடத்துக்கு 
வந்து, அங்கு சங்கிலியின்‌ கைபிடியை வைத்துப்‌ பிடித்துக்‌ 
கொள்வார்‌. அளவுகாரர்‌, முன்‌ ஆள்‌ சங்கிலியைச்‌ சரியா 
கப்‌ பிடிக்குமாறு முன்‌ போலவே சைகைகள்‌ காட்டுவார்‌. 
சங்கிலியைச்‌ சரியான இடத்தில்‌ பிடித்து, 2-வது அம்பை 
அங்கே குத்திவிட்டு, மேலும்‌ -ஐப்‌ பார்த்து முன்‌ ஆள்‌ 
சங்கிலியை இழுத்துச்‌ செல்லவேண்டும்‌. பின்‌ ஆள்‌, அளவு 
ஆக ஆக; அந்தந்த அம்புகளைப்‌ பிடுங்கத்‌ தன்‌ கையில்‌ 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌. இவர்‌ கையில்‌ இருக்கும்‌ 
அம்புகள்‌ எத்தனை சங்கிலிகள்‌ அளந்தாகி இருக்கின்‌ றன 
என்பதைக்‌ குறிக்கும்‌. மூன்‌ ஆள்‌ B 
அங்கு சங்கிலியைக்‌ கீழே ௭ 
கொள்ளவேண்டும்‌. B-யிலிரு்து கடைஇ 


அம்புவரை எத்‌ 
தனை லிங்குகள்‌, மொத்தம்‌ எத்தணை அம்பு 


கள்‌ குத்தப்பட்‌ 


இழுத்துக்கொண்டு ' 


-ஐ அடைந்ததும்‌... 
வத்து அமுக்கிப்‌ பிடித்துக்‌. 


20 விவசாய நூல்‌ 


டுப்‌ பின்‌ ஆள்‌ கையில்‌ இருக்கின்றன என்று அளவுகாரர்‌ 
குறித்துக்‌ கொள்வார்‌. பின்‌ ஆளிடம்‌ 4 அம்புகள்‌ இருந்‌ 
தால்‌, 4 சங்கிலிகள்‌ ஆகும்‌. 13-யிலிருந்து 3 முனையுள்ள 
பில்லைக்கப்புறம்‌ 7-வது லிங்கில்‌ கடைசி அம்பிருந்தால்‌, 
&௰ என்பது 


4 x 100 — 400 பது 
8x. 10— 80 5 
7 x ட ச்‌ 93 


ஆக 487 லிங்குகள்‌ ஆகும்‌. 
அளவுகாரர்‌ இந்த அளவைத்‌ தன்‌ கைப்புத்தகத்தில்‌ 
(field book) குறித்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


கிராஸ்‌ ஸ்டாப்‌ (C௦58-5க£ர). வயல்களை அளப்பதற்‌ 
குச்‌ சங்கிலியுடன்‌ கிராஸ்‌ ஸ்டாப்பும்‌ வேண்டும்‌. வயல்‌ : 
களில்‌ செங்கோணத்தைக்‌ கண்டு பிடிப்பதற்குக்‌ ரொஸ்‌ . 
ஸ்டாப்‌ உபயோகமாகிறது. இது $" கனமும்‌, 41 அடி 
நீளமும்‌ உள்ள உருண்டைக்‌ கம்பியாலானது. அடிப்‌ 
பாகம்‌ கூர்மையாயிருக்கும்‌. இதன்‌ மேல்‌ புறத்தில்‌ 4 அங்‌ 
குல சதுரமும்‌, 23 அங்குல கனமுமுள்ள மரக்கட்டை 
இணைக்கப்பட்டிருக்கும்‌. கட்டையின்‌ மேல்புறத்தில்‌ நடு 
வாக நீள வசத்திலும்‌, குறுக்கு வசத்திலும்‌ ரம்பத்தினால்‌ 
$ அங்குல ஆழமுள்ள காடி. அறுக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 
இரு காடிகளும்‌ மத்தியில்‌ சேருமிடத்தில்‌ 4 செங்கோணங் 
கள்‌ உண்டாகும்‌. 

வயல்களில்‌ செங்கோணத்தை நிர்ணயித்தல்‌. வயல்களில்‌ 
எ திர்மூலைகளுக்குள்‌ உள்ள தூரத்தை அளக்கும்‌ பொழுது, 
அது ஓரு “சங்கிலிக்‌ கோடு' (chain line) ஆகும்‌. 
'மற்ற மூலைகளிலிருந்து இந்தச்‌ சங்கிலிக்‌ கோட்டின்‌ 
மேல்‌ செங்குத்தாய்‌ இருக்கும்‌ கோடுகளை அளப்‌ 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 21 


பதற்காக, ரொஸ்‌ ஸ்டாப்‌ உப்யோகிக்கப்படுகிறது. AB 
என்ற ஒரு சங்கிலிக்‌ கோடு இருப்பதாக வைத்துக்கொள்‌ 
வோம்‌. இந்தக்‌ கோட்டின்‌ மேல்‌ கிராஸ்‌ ஸ்டாப்பை குத்தி 
ஒரு காடியை ஃ-யின்‌ பக்கமாகத்‌ இருப்பி வைத்து அதன்‌ 
மறு பக்கமாகப்‌ பார்க்கும்பொழுது, 3 என்ற இடம்‌ 
தெரியும்‌. மறு காடி மூலமாகப்‌ பார்க்கும்பொழுது என்ற 
இன்னொரு இடம்‌ தெரிவதாக வைத்துக்கொள்வோம்‌. 
கிராஸ்‌ ஸ்டாப்‌ குத்தியிருக்கும்‌ இடத்தையும்‌ ஜயும்‌ 
இணைத்தால்‌, அது 413-யடன்‌ செங்கோண முடையதாயிருக்‌ 
கும்‌ இந்த செங்குத்துக்‌ கோடுகளுக்கு “ஆப்செட்டுகள்‌” 
(௦014-5005) என்று பெயர்‌. மூன்று சங்கு 
அள்ள இடங்களை கிராஸ்‌ ஸ்டாப்‌ காடி 
கப்‌ 


லி தூரத்துக்கப்பா 
மூலமாகச்‌ சரியா 
பார்க்க முடியாது. ஆகவே 38 சங்கிலிக்கும்‌ நீளமான 
ஆப்செட்டுகளை எடுக்க யத்தனிக்கக்‌ கூடாது. 


இப்பொமழுதABCDEFG (பக்கம்‌ 22) என்று ஒரு 
வயல்‌ இருப்பதாக வைத்துக்‌ கொள்வோம்‌. அதை எப்படிப்‌ 
படம்‌ போடுவது, எப்படி பரப்பைக்‌ கணக்கிடுவது என்ப 
தைக்‌ கவனிப்போம்‌. ABCDEF யின்‌ உருவத்தை 
சுமாராக ஓட்டி கைப்புத்தகத்தில்‌ ஒரு படம்‌ வரைந்து, 
அதன்‌ வடதிசையை ஒரு அம்புக்கு றியினால்‌ காட்டவேண்‌ 
டும்‌. கூடுமான வரை இந்தப்‌ படங்களின்‌ வடதிசை கடு 
தாசியின்‌ மேற்‌ புறத்தை நகொக்கியிருப்ப துதான்‌ சரியென்று 
ஒப்புக்கொள்ளப்‌ பட்டு, நடைமுறைப்‌ பழக்கத்தில்‌ இருக்‌ 
ஒஇறுது. 

இந்த வயல்‌ 7: பக்கங்களுடையது. இதைப்‌ பல வித 
மாக அளக்கலாம்‌. படத்தில்‌ காண்பித்‌ இருக்கிற மாதிரி 
க AD என்ற சங்கிலிக்‌ கோடுகளின்‌ மேல்‌ 5, DE: 
ப, என்ற மூலைகளிலிருக்து ஆப்செட்டுகளை அளந்து, படம்‌ 
போடுவதும்‌ பரப்பு கணக்கிடுவதும்‌ சவுகரியமாயிருக்கும்‌. 
Aஃ-யிலிருந்து (க்குச்‌ சங்கிலியை இழுத்துப்போகும்‌ 


99 விவசாய நூல்‌ 


பொழுது, 13, D என்ற இரு மூலைகளிலிருக்து ஆப்செட்டு 
களைக்‌ குறித்துக்‌ கொள்ளலாம்‌. யிலிருந்து 1)-க்குப்‌ 
போகும்‌ பொழுது 6, 11, ௧ என்ற மூலைகளிலிருந்து ஆப்‌ 


AN C 320 


படம்‌ 1. ABCDEFG என்ற வயலின்‌ படம்‌ 


செட்டுகளை எடுத்துக்கொள்ளலாம்‌. அத்துடன்‌ எங்கு 
சங்கிலிக்‌ கோட்டில்‌ ஆப்செட்டுகள்‌ விழுகின்றன என்று 
கீழே கண்டவாறு கைப்புத்தகத்தில்‌ குறித்துக்‌ கொள்ள 
வேண்டும்‌. இந்த விவரங்களை வைத்து சரியான சமதளப்‌ 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 98 


படம்‌ (றவ) போட்டு, வய 
லின்‌ பரப்பைக்‌ கணக்கிடலாம்‌. 
சங்கிலிக்‌ கோடுகளினா.லும்‌, ஆப்‌ 
செட்டுகளினாலும்‌, வயல்‌ பல 
முக்கோணங்களாகவும்‌ டிரபீ 
506 இயங்களாகவும்‌ பிரிக்கப்‌ பட்‌ 
டிருக்கிறது. இவற்றின்‌ விஸ்‌ 
திரணங்களைத்‌ தனித்‌ தனியாகக்‌ 
கணக்கிட்டுக்‌ கண்டு பிடித்துக்‌ 
கூட்டும்‌ பொழுது, வயலின்‌ 
மொத்த விஸ்தீரணம்‌ மே 


கண்டவாறு கிடைக்கும்‌. 


1601) 


| ஆப்‌ | வந்த 
விவரம்‌ | செட்‌, | பெருக்கம்‌ தொகை 
லிக்‌ த லீங்குகள்‌ ௪. லிங்கு 
ன | ங்குகள்‌ | தட்‌ 
1. A ABC 320 | 80 ! 920680 3] 12,800 
ல 
| 
2. A ACD 320 | 160 | 320X160 : 25,600 
2 
| | | 
3. ஐப்‌ பக்கமாகக்‌ 70 | “90 705690 3,150 
கொண்ட ௩, | | (றத வன்‌ 
| | | 
3 | | 
4. 017%-ஐப்‌. பக்கமாகக்‌ 100 | 904-60 100X (60-90) 7,500 
ல்‌ 


ரா இட | 

| | 

1?18-ஐ.ப்‌ பக்கமாகக்‌ த0 604130 | 50X(604-130)| 4,750 
கேர்ல்‌ எ கான்‌ 


கொண்ட டிரபீ சியம்‌ (220-1 70) 2 


கொண்ட டி.ர பீசியம்‌ (170-170) 


| | 
ப. £ற-ஜப்‌ பக்கமாகக்‌ 102 | 130 | 108)4180 6,680 
கொண்ட முக்கோணம்‌ (322-220)! 2 


ஆக ABCDEFG-ன்‌ விஸ்தீரணம்‌ 60,430 ச. வீங்குகள்‌ = 60:4 செண்ட்கள்‌ 


24 விவசாய நூல்‌ 


வயல்களின்‌ சமதளப்படம்‌ (11௨11). வயல்களை அளந்தபின்‌ 
அவற்றின்‌ படங்களைச்‌ சிறிய அளவில்‌ காகிதத்தில்‌ போட 
வேண்டும்‌. இப்படங்களுக்குச்‌ சமதளப்‌ படங்கள்‌ (01௧) 
என்று பெயர்‌. மேலே ABCDEFG என்ற வயலுக்‌ 
குக்‌ கூறித்திருக்கற அளவுகளையும்‌, அதன்‌ கைப்படத்தை 
யும்‌ வைத்து சமதளப்படம்‌ போடலாம்‌. வயலில்‌ ஓழு 
சங்கிலிக்கு படத்தில்‌ ஒரு அங்குலம்‌, $ அங்குலம்‌, $ அங்கு 
லம்‌ என்ற கணக்கில்‌ வயலின்‌ அளவைப்‌ பொறுத்துப்‌ 
படத்தைச்‌ சிறிதாக வரைய வேண்டும்‌. அதற்கென்று 
ஏற்பட்ட ஒரு அடிக்கோலையும்‌, 8 அங்குல நீளமுள்ள 
“ஆப்செட்‌ என்ற தனி அளவு கோலையும்‌, காம்பசையும்‌ 
வைத்துச்‌ சமதளப்படங்கள்‌ வரையப்‌ படுகின்றன. சாதா 
ரண 2 அங்குல ஆப்செட்‌ மகத்‌ துல்லியமாயிருப்பதுடன்‌; 
காலு கோணங்களும்‌ சரியான கேர்‌ கோணங்களாக இருக்‌ 
கும்‌. ஸ்கேலையும்‌, செட்ஸ்கொயரையும்‌ (80% square) 
வைத்தும்‌ சமதளப்படம்‌ வரையலாம்‌. ஆப்செட்‌ எடுக்கா 
மல்‌, முக்கோணங்களின்‌ 8 பக்கங்களை மாத்திரம்‌ அளந்து 
படம்‌ போடும்‌ பொழுது காம்பஸ்‌ வேண்டியிருக்கும்‌. 


வயலோ பெரியது. சமதளப்‌ படமோ சிறியது. வயலின்‌ : 
பக்கங்களை எல்லாம்‌ சிறிய அளவுக்கு மாற்றீத்தான்‌ 
படம்‌ போட வேண்டும்‌. 4 சங்கிலி நீளமும்‌ 8 சங்கிலி அகல 
மும்‌ உள்ள வயலை 4 அங்குல நீளமும்‌, 8 அங்குல அகலமும்‌ 
உள்ள காகிதத்தில்‌ வரைவதற்கு ஓவ்வொரு சங்கிலி அள 
வும்‌ படத்தில்‌ ஒரு அங்குலமாக வேண்டும்‌. இந்தப்பட 
அளவு திட்டத்தை (808௨]௦) நிச்சயித்து, படத்தில்‌ “அளவு 
திட்டம்‌ 1அங்குலம்‌ ௫ 1சங்கிலி” என்று குறிக்க வேண்டும்‌. 
படத்தில்‌ மேற்புறம்‌ பார்த்து ஒரு அம்பு வரைந்து, அதை 
வடக்கு என்று குறிக்க வேண்டும்‌. 


கமரா என்ற வயலின்‌ படம்‌ போடுவதற்கு 
5. 2 சங்கிலி அளவுள்ள ௩0 என்ற சங்கிலிக்‌ கோட்டை 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 25 


கைப்புத்தகத்தில்‌ A இருக்கிற திசையிலேயே காகிதத்‌ 
இல்‌ 8. 2 அங்குலக்‌ கோடாக வரைய வேண்டும்‌. &-யிலி 
ருந்து 7. 7 அங்குல தூரத்தில்‌ இடது பக்கத்தில்‌ செங்‌ 
கோணத்தில்‌ 0. 8 அங்குலத்தில்‌ B என்ற புள்ளியும்‌, அதே 
மாதிரி வலப்புறத்தில்‌ ௰-ஐயும்‌ குறிக்க வேண்டும்‌. இப்‌ 
பொழுது AB, BC, CD என்ற கோடுகளைப்‌ போட்டு விட 
லாம்‌. அடுத்து AD என்ற சங்கிலிக்‌ கோட்டின்‌ 
மேல்‌ வலப்புறத்தில்‌ ஆப்செட்டுகள்‌ வரைந்து 6, 1, 1 
என்ற புள்ளிகளைக்‌ குறித்து, ௮, போ, FE, ED என்ற 
கேர்‌ கோடுகளை வரையலாம்‌. 


நிலங்களின்‌ சாய்வு விகிதத்தை (௨) அளத்தல்‌. 
நிலம்‌ சாய்வாக இருக்கும்‌ பொழுது, சாய்வு விதெம்‌ எவ்‌ 
வளவு என்று தெரிந்து கொண்டால்‌, பாசனக்‌ கால்வாய்‌ 
கள்‌ அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்‌. நிலத்தின்‌ சாய்வு 
விகிதத்தைப்‌ பல விலையுயர்ந்த சாதனங்களினால்‌ கண்டு 
பிடிக்கலாம்‌. ழே காண்பித்திருக்கற கைமட்டத்தை 
உபயோகித்து, வயல்களின்‌ நிலமட்டத்தைச்‌ சுமாராக 
நிர்ணயிப்பது நடைமுறையில்‌ போதுமானதாயிருக்கும்‌. 


படம்‌ 2. கைமட்டம்‌ 


கை மட்டம்‌ மூன்று 8 அங்குல அகலமுள்ள சட்டங்‌ 
களால்‌ மோட்டுக்கை மாதிரிச்‌ சேர்க்கப்பட்டிருக்கிறது. 


96 விவசாய நூல்‌ 


அதன்‌ இரு கால்களின்‌ அளவு வெளிப்புறத்தில்‌ 700 
அங்குலம்‌. குறுக்கு விட்டத்தின்‌ கீழ்ப்‌ பக்கம்‌ வெளி 
அளவு 66; அங்குலம்‌. இதன்‌ மத்தியில்‌ படத்தில்‌ காட்டிய 
படி ஓரு ஊசல்‌ (௦101111111) தொங்கவிடப்பட்டிருக்‌ 
கிறது. குறுக்கு விட்டத்தின்‌ நடுவில்‌ ஒரு செங்‌ 
குத்தான கோடு இருக்கிறது. அதை அடுத்து 
அடிப்புறத்தில்‌ $ அங்குல வெளி கொடுத்து 7, 8, கோடு 
கள்‌ வரையப்பட்டி ருக்கின்றன. மட்டமான இடத்‌ 
தில்‌ இந்த மட்டத்தை நிறுத்தும்பொழுது, ஊசல்‌ 
கம்பி மத்திக்‌ கோட்டுக்கு கேராக இருக்கும்‌. அதற்கடுத்த 
கோட்டில்‌ ஊசல்‌ கம்பி நின்றால்‌, அந்தப்‌ பக்கத்தில்‌ நில 
மட்டம்‌ 1 சதவிநிதம்‌ தாழ்வென்று எடுத்துக்கொள்ளலாம்‌. 
அதாவது கிடையாக 100 அடி தூரத்துக்கு ஒரு அடி 
வீழ்ச்சி இருக்கும்‌. 2, 5, 4,5-ஆம்‌ வரைகளில்‌ கம்பி நின்றால்‌ 
முறையே 2, 8, 4, சதவிகிதத்‌ தாழ்வு என்று கொள்ளலாம்‌. 

இயற்கை மறைவுகளிருக்கும்பொழுது அளத்தல்‌. வயலின்‌ 
ஒரு புறத்தில்‌ மரம்‌, கட்டிடங்கள்‌, ணெறு போன்ற 
இயற்கை மறைவுகளிருந்தால்‌, அந்தப்‌ பக்கத்தின்‌ நீளத்‌ 
தைக்‌ கீழே கண்டவாறு 
கணக்கிடலாம்‌. படத்தில்‌ 
காண்பித்‌ திருப்பதுபோல A,B 
என்ற புள்ளிகளுக்கு ஊடே 
இரு மறைவுகள்‌ இருக்கன்‌ 
றன: &, 1, 0 என்ற புள்ளி 
கள்‌ சேர்ந்து ABC என்ற முக்‌ 
கோணமாகிறது. AC என்ற: 
நீளத்தைச்‌ சங்கிலியால்‌ 
அளந்து அதே அளவுக்கு 
அந்தக்‌ கோட்டை ௰-வரை 
நீட்டி விடவும்‌. BC என்ற கோட்டை அதே அளவுக்கா 
ஐவரை நீட்டவும்‌. ACB, DCE என்ற முக்கோணங்களில்‌,. 


12 
i 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 


சேம 
202140 
{ ABC= 2001, 


என்று அமைந்திருப்பதால்‌, இவை சரி சமம்‌ (congruent ) 
ஆகும்‌. ஆதலால்‌ D௫ AB. DE-ஐ சங்கிலியால்‌ அளக்கும்‌ 
பொழுது, அது &13-யின்‌ நீளமாகும்‌. 


சில கன அளவுகளைக்‌ கணக்கிடல்‌ 
1. நெற்‌ போர்‌. போரடித்த நெல்லைக்‌ குவித்தால்‌,. 
அது ஒரு “கூம்பு” (0106) ஆக அமையும்‌. அதன்‌ அடி 
முக (base) வட்டத்தின்‌ ஆரம்‌ (ட)5 அடியாகவும்‌, உயரம்‌ 
ங) 6 அடியாகவும்‌ இருந்தால்‌ அதன்‌ கன அளவு 


mw 7h 22, 5x5XE 
யக ஏதாவ த], 2 ஜாட்‌; 157+ கன அட 


யாகும்‌. கன அடிக்கு 15 பக்கா வீதம்‌ இந்தக்‌ குவியலில்‌ 
2,496 பக்கா நெல்‌ இருக்கும்‌. 


2. வைக்கோல்‌ போரின்‌ கண அளவு. வைக்கோல்‌ 
போரின்‌ அடிப்பாகம்‌ ஒரு செவ்வகமும்‌, மேல்‌ பாகம்‌ பாதி 
சிலிண்டராகவும்‌ இருக்கும்‌. செவ்வகத்தின்‌ அகலம்‌ ? 
அடி, உயரம்‌ 6 அடி, நீளம்‌ 12 அடி என்றால்‌, அதன்‌ 
குறுக்கு வெட்டுப்‌ பரப்பு 7X6 (48) ௪. அடி ஆகும்‌. அதன்‌ 
மேலுள்ள $ சிலிண்டரின்‌ குறுக்கு வெட்டுப்‌ பரப்பின்‌ 
அளவு (ஈA/8), 35,5௫0. அதாவது 191 ௪. அழு. 
ஆக போரின்‌ குறுக்குப்‌ பரப்பு (424791) 611 ௪. அடி. 
ஆகும்‌. . இதை 12 அடி. நீளத்தால்‌ பெருக்கும்பொழுது, 
போரின்‌ கன அளவு கிடைக்கும்‌. 6115619795. ஆகவே . 
போரில்‌ 795 கன அடி வைக்கோல்‌ இருக்கும்‌. ஒரு கன அடி. 
வைக்கோல்‌ சுமாராக 4; ரா. எடை இருக்கும்‌. ஆகவே 
போரிலுள்ள வைக்கோலின்‌ மொத்த எடை 38,8075 ரா. 


ஆகும்‌. 


28 விவசாய நூல்‌ 


வயலில்‌ செடிகளின்‌ எண்‌. வயலில்‌ செடிகளுக்கு மத்தி 
யில்‌ இரு புறத்திலும்‌ 3 அடி இருந்தால்‌, ஓவ்வொரு ௪. 
கஜத்திலும்‌ (8'X3') ஒரு செடி இருக்கும்‌. ஓர்‌ ஏக்கரில்‌ 
4,840 ௪. கஜமிருப்பதால்‌, அதில்‌ மொத்தம்‌ 4,840 செடி 
களிருக்கவேண்டும்‌. ஆனால்‌ அந்த எண்‌ 4,700 முதல்‌ 5,000. 
வரை வேறுபடலாம்‌. அதனால்‌ கணக்கிடுவதற்காக ஏக்‌ 
கருக்கு 5,000 செடிகள்‌ என்று எடுத்துக்கொள்வது தப்‌ 
யாகாது. அதே மாதிரியாக ௪. கஜத்துக்கு எத்தனை செடி. 
கள்‌ இருக்கன்றனவோ, அந்த எண்ணை 5,000-த்தால்‌ 
பெருக்கி, ஏக்கருக்கு எத்தனை செடிகள்‌ என்று மனக்‌ கணக்‌ 
கட்டாலே ஈடைமுறையில்‌ போதும்‌. அது துல்லியமல்ல. 
எனினும்‌ அது தப்பு என்று தள்ளிவிடவும்‌ முடியாது. 


உதாரணமாக, செடிகளுக்கு இடையே 2 அடி இரு 
பக்கங்களிலும்‌ இருந்தால்‌, செடிக்கு 2X2 ௪. அடி தேவை. 
ஆகவே ஒரு ௪. கஜத்தில்‌ (9 ௪. அடியில்‌), 2 (21) செடிகள்‌ 
சராசரியாக இருக்கும்‌; ஓர்‌ ஏக்கரில்‌ 5,000%21 அல்லது 
11,250 செடிகள்‌ என்று மனக்‌ கணக்காகச்‌ சொல்லலாம்‌. 
செடிகளுக்கு ஊடே 6”%க்‌' இடைவெளியிருந்தால்‌, 24 
௪. அங்குலத்தில்‌ (௫௪. அடி.) ஒரு செடியும்‌ ஒரு ௪. அடியில்‌ 
6 செடிகளும்‌, ஓரு ௪. கஜத்தில்‌ (6X9) 54 செடிகளும்‌, ஓர்‌ 
ஏக்கரில்‌ சுமாராக 545,000) 275,000 செடிகளும்‌ 
இருக்குமென்று சொல்லலாம்‌. 


பாசன நீரை அளத்தல்‌. நீர்‌ பாயும்‌ விஸ்‌திரணத்தையும்‌ 
நிலத்தின்‌ மேல்‌ விடும்‌ நீரின்‌ உயரத்தையும்‌ அளந்து 
பெருக்கி, பாசனத்துக்கு உபயோகமாகிற நீரைக்‌ கணக்‌ 
கிடுவது சலபமென்று தோன்றுகிறது. ஆனால்‌, நீர்‌ பாயும்‌ 
பொழுது ிலத்துக்குள்‌ ஒரு பாகம்‌ இறங்குகிறது. அதனால்‌ 
பாய்ச்சின நீரின்‌ உயரத்தைச்‌ சரியாக அளக்க முடியாது. 
வயலுக்குள்‌ விடும்‌ நீரை அளந்து, வயலின்‌ விஸ்திரணத்‌ 
தால்‌ வகுத்து, எவ்வளவு உயரத்துக்கு நீர்‌ பாய்ந்திருக்றெ 


விவசாய சம்பந்தமான கணக்குகள்‌ 29 


தென்று சுலபமாகச்‌ சொல்லலாம்‌. பாசன நீரைப்‌ பலவித. 
மாக அளக்கலாம்‌. சோதனைகள்‌ நடத்துவதற்காக நீரை 
அளக்க வேண்டியிருக்கும்‌ பொழுது, கீழே கண்ட 
முறையை அநுஷ்டிக்கலாம்‌. நீர்‌ வரும்‌ கால்வாயில்‌ அடுத்‌ 
தடுத்து இரண்டு தொட்டிகள்‌ கட்டி, ஊடு சுவரின்‌ அடிப்‌ 
பாகத்தில்‌ ஒரு துவாரம்‌ அமைத்து, அதன்‌ வழியாக முதல்‌: 
தொட்டியிலிருந்து இரண்டாம்‌ தொட்டிக்கு நீரைப்‌ போகச்‌ 
செய்யும்‌ பொழுது, நீரின்‌ கொந்தளிப்பு அடங்இவிடுகி றது. 
இரண்டாம்‌ தொட்டியிலிருந்து செங்கோணமும்‌ 1 உருவ 
முள்ள செப்பு (0000) வாய்‌ மூலமாக நீர்‌ சலனமின்‌ றி 
வெளியேறும்‌. கோணத்துக்கு மேல்‌ எத்தனை அங்குல 
உயரத்துக்கு நீர்‌ போகிறதென்று அடிக்கடி. குறித்து, வெளி 
யேறும்‌ நீரைக்‌ கணக்கிடலாம்‌. இந்த உயரம்‌ வேறு படு 
மாதலால்‌, சராசரி உயரத்தைக்‌ கண்டுபிடித்து, அதை 17 
அங்குலம்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அப்பொழுது 
ஒரு மணி நேரத்தில்‌ வெளியேறும்‌ நீர்‌ 1-872 175 Af 
கேலன்களாகும்‌. 


கணக்கு. 1-எவ்வளவு நீரை ஒரு ஏக்கர்‌ மீது பாய்ச்‌ 
சினால்‌, நிலத்தில்‌ அது ஒரு அங்குல உயரத்துக்குப்‌ பரவும்‌? 
(1) 1 ஏக்கர்‌ = 


= 4,840%9 ௪. அடி, 
(ச) வி அங்குலம்‌ = அடு 


4,840 ௪. கஜம்‌ 


(8) 4 ஒரு எக்கர்‌ மீது 1 அங்குலம்‌ பரவும்‌ நீர்‌ 
4,840%69)6-1) ௧. அடி. 
௪ 3,680 ௧. அடி. 
= 8,680 X61 காலன்கள்‌ 
550871 காலன்கள்‌ 
1 ஏக்கர்‌ - அங்குலம்‌ 5 22,6871 கேலன்கள்‌ 


குறிப்பு: ஓர்‌ ஏக்கர்‌ மீது ஒரு அங்குல? உயரத்துக்கு நிற்கும்‌ நீருக்கு, ஒரூ. 
எக்கர்‌ - அங்குலம்‌ என்று பெயர்‌. 


ll 


30 விவசாய நூல்‌ 


கணக்கு. 2-தண்ணீர்‌ செக்கண்டுக்கு 1 ௧. அட 
வீதம்‌ ஓடிக்கொண்டி ருந்தால்‌ அந்த வீதத்துக்கு “குயூசெக்‌ 
(cusec = cubic foot per second) என்று பெயர்‌ 
ஒரு குயூசெக்‌ வீதம்‌ ஓரு மணி நேரம்‌ சண 
வந்துகொண்டிருந்தால்‌, அது எவ்வளவாகும்‌? 


1 குயூசெக்‌, 1 செக்கண்டுக்கு - 1 த. அடி. 
சத 1 நிமிஷத்துக்கு = 756060 2 
உட ம மணிக்கு = 1XG0X60,, 

= 3,600 EE] 


குறிப்பு: மேலே ஓர்‌ ஏக்கர்‌ - அங்குலம்‌ 3,030 ௧. அடி என்று சொன்‌ 
னோம்‌. இது 1 குயூசெக்‌, ] மணி 30 செக்கண்டு பாய்வதற்குச்‌ சமம்‌. அதா 
வது நடைமுறையில்‌ 1 மணி நேரம்‌ பாய்வதற்குச்‌ சமம்‌ என்று எடுத்துக்‌ 
கொள்ளலாம்‌. 


அத்தியாயம்‌ 3 
சீதோஷ்ண நிலையும்‌, சீ தோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 


விவசாயம்‌ பல மாதிரியாக வெவ்வேறு பிரதேசங்களி 
லும்‌ நடைபெறுகிறது. அதன்‌ தன்மையும்‌ மாதிரியும்‌ 
பெரும்பாலும்‌ சீதோஷ்ண நிலையைப்‌ பொறுத்து அமைக்‌ 
கப்பட்டிருக்கின்‌ றன. ழே சதோஷ்ணப்‌ பிரதேசங்களைப்‌ 
பற்றிக்‌ கவனிக்கும்பொழுது இகன்‌ உண்மை விளங்கும்‌. 
அதற்கடுத்தபடியாக நிலவளமும்‌ நீர்‌ வசதியும்‌ விவசா 
யத்தைப்‌ பெரும்‌ அளவில்‌ இயக்குகின்றன என்று: 
சொல்லலாம்‌. 

சீதோஷ்ணநிலை. இது ஓரு இடத்தின்‌ வருஷாந்திர 
வெப்ப தட்ப நிலையில்‌ ஏற்படுகிற மாறுபாடுகள்‌, வருஷாம்‌ 
இர மழை; அதன்‌ பொழிவு, அது பரந்திருக்கும்‌ விதம்‌, 
காற்றின்‌ ஈரநி’லை இவற்றை முக்கியமாகச்‌ குறிக்கும்‌. 
மழை அந்தந்த இடத்தின்‌ நீர்‌ வசதியைத்‌ தீர்மானித்த 
போதிலும்‌, மற்ற இடங்களில்‌ தோன்றும்‌ ஆறுகள்‌ அளிக்‌ 
கும்‌ பாசன வசதி அநேக ஜில்லாக்களில்‌ கணிசமாக அமைக்‌ 
திருக்கிறது. தஞ்சாவூரில்‌ ஆற்றுப்‌ பாசன வசதி, அங்கேயே 
பொழியும்‌ மழையைவிட முக்கியமான து. 

வெப்பநிலை. ஒரு இடத்தின்‌ வெப்ப 
ஹைடு உஷ்ணமானியால்‌ (Fahrenheit thermometer) 
குறிக்கிறோம்‌. தனம்‌ காலை 8 மணிக்கு அதற்கு முந்திய 24 
மணி நேரத்திலேற்பட்ட உச்ச வெப்ப நிலையும்‌ (ஙaximum 
temperature), தீச (minimum) வெப்ப நிலையும்‌ 
குறிக்கப்படுகின்றன. இக்க இரு நிலைகளின்‌ சராசரி மத்திம 
(0௦௨1 வெப்ப நிலையைக்‌ குறுக்கும்‌. 
இலும்‌ தின உச்ச வெப்ப நிலைகளின்‌ 


நிலையைப்‌ பாரன்‌ 


ஓவ்வொரு மாதத்‌ 
சராசரி, அந்தந்த 


32 விவசாய நூல்‌ 


மாதத்தின்‌ சராசரி உச்ச வெப்ப நிலையைக்‌ குறிக்கும்‌. 
அதே மாதிரி மாத சராசரி நீச வெப்ப நிலையையும்‌, மத்திம 
வெப்ப நிலையையும்‌ குறிக்கலாம்‌. சென்னை ராஜ்யத்தின்‌ 
வெப்ப நிலை பெரும்பாலான பயிர்களுக்கேற்றது. உதாரண 
மாக, புகையிலை, மிளகாய்‌, பருத்தி, நிலக்கடலை, கரும்பு: 
போன்ற வியாபாரப்‌ பயிர்கள்‌ உஷ்ணம்‌ குறைந்த வட 
இந்தியாவைக்‌ காட்டிலும்‌ இங்கு சிறப்பாக வளர்ந்து, 
அதிக மாசூலும்‌ லாபமும்‌ கொடுக்கின்றன. வட இத்தியா 
வில்‌ கோதுமையும்‌ கடலையும்‌ விஸ்தாரமாகச்‌ சாகுபடி 
யாகிற முக்கியமான பயிர்கள்‌. அவை சென்னையில்‌ ஓரு 
சிறிய அளவிலேயே பயிராகின்றன. அவற்றை வெகு 
லாபகரமாக இங்கே பயிர்‌ செய்ய முடியாது. அவை அவ்‌. 
வளவு ஏற்றவை அல்ல. முட்டக்கோஸ்‌, உருளைக்‌ கிழங்கு 
போன்றவை நீலகிரியில்‌ செழித்து உண்டாகின்றன 
அவற்றைச்‌ சென்னை ராஜ்யச்‌ சமவெளிகளிலுள்ள வெப்ப 
நிலையில்‌ இருப்திகரமாகவோ, லாபகரமாகவோ பயிர்‌ செய்ய 
முடியாது. 

உஷ்ணமானி (41௦1110100). வெப்ப நிலையை அளப்‌' 
பதற்கு உபயோகிக்கிற கண்ணாடிச்‌ சாதன த்துக்கு “உஷ்ண 
மானி' என்று பெயர்‌. அது இரு பக்கங்களையும்‌ அடைத்த 
கண்ணாடிக்‌ குழாயாலான து. அடிப்பாகம்‌ விரிந்து உருண்டு 
குமிழிபோல இருக்கும்‌. அதனுடன்‌ தொடர்க்திருக்கிற: 
தண்டின்‌ துவாரம்‌ ஓரே சீரான குறுக்களவு உள்ள தாயிருக்‌ 
கும்‌. குமிழிலும்‌ தண்டின்‌ அடிப்பாகத்திலும்‌ பாதரசம்‌ 
(merewry .) இருக்கும்‌; மிகுந்த இடம்‌ காலியாகக்‌ காற்றில்‌ 
லாமல்‌ வெற்றிடமாக (vaccum) இருக்கும்‌. பாரன்‌ ஹெடு 
(Fahrenheit) உஷ்ணமானியால்‌ தான்‌ ஆகாயத்திலுள்ள 
வெப்ப தட்ப நிலை அளக்கப்படுகிறது. அதில்‌ சுத்தமான 
கண்ணீர்‌ உறைந்து பனிக்கட்டி யாகும்‌ குளிர்‌ நிலையில்‌, 
பாதரசத்தின்‌ மேல்‌ மட்டம்‌ நிற்குமிடத்தில்‌ 32° (டிகிரி, 
0௦௦௦) ஐக்‌ குறிக்கும்‌ அளவு கோடும்‌, தண்ணீர்‌ 


சீதோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 33 


கொதித்து ஆவியாகும்‌ வெப்ப நிலையில்‌ பாதரசத்தின்‌ மேல்‌ 
மட்டத்தில்‌ 21 - ஐக்‌ குறிக்கும்‌ கோடும்‌ இருக்கும்‌. இந்த 
இரண்டு கோடுகளுக்கும்‌ மத்தியிலுள்ள பாகத்தை 180 
சம பாகங்களாகப்‌ பிரிக்கும்‌ கோடுகள்‌ உண்டு. ஓவ்‌ 
வொரு சிறு பாகமும்‌ ஒரு டிரியைக்‌ குறிக்கும்‌. பாரன்‌ 
ஹைடு அளவு உபயோகமாகிற தென்று காண்பிப்பதற்காக 
“ர.” என்ற எழுத்தைச்‌ சேர்த்துக்கொண்டு, £85 F: என்ற 
மாதிரி வெப்ப நிலையைக்‌ குறித்துக்‌ காட்டவேண்டும்‌. 
32 - ஐ நீரின்‌ “உஜைநிலை' (fரeezing poi) என்றும்‌ 
212? - ஐக்‌ “கொதிநிலை (ஸ௦ரliறஜ ற௦in$), என்றும்‌ சொல்ல 
லாம்‌. 

உச்ச, நீச உஷ்ணமானிகள்‌ (வர்ற and mini- 
mum thermometers). இவை பாரன்‌ ஹைடு உஷ்ண 
மானிகளே, ஆனால்‌ தண்டு குமிழுடன்‌ சேருமிடத்தில்‌ ' 
சிறிது வளைந்திருக்கும்‌. உச்ச உஷ்ணமானியின்‌ உட்புறத்‌ 
தில்‌ உருக்குக்‌ குறிகாட்டி (0௦0) உண்டு. இந்தக்‌ 
குறிகாட்டி தீண்டுடன்‌ ஒரு சிறிது பிடித்த 
முடையதாயிருக்கும்‌. இது கார்தத்தால்‌ (௱aஹச$) 
இழுத்தால்‌ நகரும்‌, பாதசரம்‌ பெருக்கமடைந்து தள்ளினா 
அம்‌ ஈகரும்‌. ஆனால்‌ தானாக மேலோ 8ழோ ககரமாட்டாது. 
உச்ச உஷ்ணமானியில்வெப்ப நிலை அதிகமாக, அதிலுள்ள 
பாதரசம்‌ பெருக்கமடைந்து தண்டில்‌ மேல்‌ நோக்கி ஏறும்‌ 
பொழுது, அது குறிகாட்டியை மேல்‌ நோக்கித்‌ தள்ளு 
கிறது. குறிகாட்டி உருக்கினாலான இனால்‌ பாதரசத்தின்‌ 
மேல்‌ மிதந்து கொண்டு மேலே போகிறது; பின்னர்‌ 
வெப்ப நிலை குறைத்து பாதரசம்‌ கீழிறங்கும்பொழுது, குறி 
காட்டி மேலேயே நின்றுவிடுகிறது, கீழே இறங்காது, உச்ச 
வெப்ப நிலையைக்‌ காட்டிக்கொண்டே இருக்கும்‌. இனம்‌ 
காலையில்‌ காந்தத்தை வைத்துக்‌ குறிகாட்டியை இழுத்‌ 
துப்‌ பாதரசமிருக்கும்‌ இடத்துக்குக்‌ சே கொண்டுவர 
வேண்டும்‌. 

3 


34 விவசாய நூல்‌ 


நீச உஷ்ண மானியிலுள்ள திரவம்‌ ஆல்கஹால்‌ 
(alcohol), பாதரசமல்ல. வெப்ப நிலை குறைந்து ஆல்க 
ஹால்‌ சுருங்கும்பொழுது, தன்னுடன்‌ உருக்குக்‌ குறிகாட்டி 
யையும்‌ கீழே இழுத்துக்‌ கொண்டு இறங்குகிறது. பின்னர்‌, 
வெப்ப நிலை உயர்ந்து ஆல்கஹால்‌ பெருகும்பொழுது 
குறிகாட்டிக்குப்‌ பக்கமாக அது மேலேறிச்‌ செல்லும்‌, குறி 
காட்டி கீழேயே இருந்து நீச வெப்ப நிலையைக்‌ காட்டிக்‌ 
கொண்டே இருக்கும்‌. தனம்‌ காலையில்‌ காந்தத்தை வைத்துக்‌ 
குறி காட்டியை மேலே இழுத்து ஆல்கஹால்‌ இருக்கு 
மிடத்துக்குக்‌ கொண்டுவர வேண்டும்‌. 


இந்த இரு உஷ்ணமானிகளும்‌ ஓரே பலகையில்‌ இடை 
யாகப்‌ (horizontally) பொருத்தப்பட்டிருக்கும்‌. குறி 
- காட்டிகள்‌ தண்டுடன்‌ சிறிது பிடித்தமுடையன. நாளடை. 
வில்‌ பிடித்தம்‌ குறைவடையும்பொழு.து பூமி இழுப்பினால்‌ 
குறிகாட்டிகள்‌ தாமாகக்‌ கீழே இறங்காமல்‌ இருப்பதற்‌ 
காகவே இந்த உஷ்ணமானிகள்‌ கிடையாக வைக்கப்படு 
கின்றன. 


மழைமானி (௭11) ௩௩௨௦). மழையின்‌ பொழிவை. 
அளப்பதற்கு மழைமானி உபயோகமாகிறது. சரியாக. 
5 அங்குல குறுக்களவுள்ள ஒரு புனலும்‌ (100161) அதில்‌ 
விழுகிற மழைத்‌ தண்ணீரைப்‌ பிடித்து வைத்துக்கொள்ளு 
வதற்கு ஓரு கண்ணாடிச்‌ சாவும்‌ தேவை. இவற்றைத்‌ 
திறந்த வெளிகளில்‌ தரைக்கு ஒரு அடு. உயரத்துக்கு 
மேலாக வைத்து மழை நீரைப்‌ பிடிக்கவேண்டும்‌. சரியாக 
5 அங்குலம்‌ குறுக்களவு உள்ள ஒரு சீசாவில்‌ ஒரு அங்குல 
உயரத்துக்கு மழைத்‌ தண்ணீர்‌ சேர்ந்தால்‌, மழை. 
யின்‌ அளவு ஒரு அங்குலமாகும்‌. ஆனால்‌ சா 
வில்‌ சேரும்‌ தண்ணீரின்‌ உயரத்தைத்‌ துல்லியமாக. 
அளக்க முடியாது. அதற்கென்று ஏற்பட்ட அளவு ஜாடி. 
களைக்‌ (measuring cylinders) கொண்டு சீசாவில்‌ சேரு 


சீதோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 95 


கிற மழைத்‌ தண்ணிரை அளக்கவேண்டும்‌. இந்த ஜாடியின்‌ 
குறுக்களவு குறைவாயிருக்கும்‌. சாவில்‌ ஒரு அங்குல 
உயரத்தில்‌ சேரும்‌ நீர்‌, ஜாடியில்‌ 100 என்று குறியிட்ட 
கோட்டுக்கு நேராக இருக்கும்‌. இழேயுள்ள இரண்டிரண்டு 
கோடுகளுக்கு மத்தியிலுள்ள ஓவ்வொரு ஒறு பாகமும்‌ ஒரு 
அங்குல மழையின்‌ 100-இல்‌ ஒரு பாகமாகிய ஒரு சென்‌ 
டைக்‌ (ற) குறிக்கும்‌. நாறு சென்ட்‌ சேர்ந்து ஓர்‌ 
அங்குல மழையாகும்‌. இசா நீரைப்‌ பிடிக்கும்‌ பாத்திரமே 
தவிர, அளக்கும்பாத்‌ இிரமல்ல. அதன்‌ குறுக்களவு எப்படி 
யிருந்தாலும்‌ பாதகமில்லை. அதன்‌ அளவுக்கும்‌ உள்ளே 
சேரும்‌ நீரின்‌ அளவுக்கும்‌ சம்பந்தம்‌ கிடையாது. 


மழைத்‌ தண்ணீரைப்‌ பிடிக்கும்‌ புனல்‌ தரைக்கு ஓர்‌ 
அப). உயரத்துக்கு மேலிருந்தால்தான்‌, தசையில்‌ விழுந்து 
அள்ளித்தெறிக்கும்‌ மழைத்‌ துளிகள்‌ புனலில்‌ விழா. அத்‌: 
அடன்‌ மரங்கள்‌ கட்டிடங்களுக்குப்‌ பக்கத்தில்‌ புனலை 
வைக்கக்கூடாது. பக்கத்திலிருந்தால்‌ சாய்வாகப்‌ பெய்யும்‌ 
மழையில்‌ ஒரு சிறு பகுதியைப்‌ புனலில்‌ விழாமல்‌ இவை 
தடுக்கலாம்‌. அப்பொழுது மழையின்‌ அளவு துல்லியமாக 
இருக்காது. 


ஈரமானி (hygrometer). இதில்‌ இரண்டு சாதாரண்‌ 
மான பாதரச உஷ்ணமானிகள்‌ ஒரே பலகையில்‌ செங்குத்‌ 
தாகப்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. ஒன்றின்‌ அடிக்‌ குமிழின்‌ 
மேல்‌ சுற்றியிருக்கும்‌ மெல்லிய மஸ்லின்‌ துணி அதற்கடியில்‌ 
ஒரு பாத்திரத்திலுள்ள தண்ணிரில்‌ படும்படியாக வைக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. அதனால்‌ துணி எப்பொழுதும்‌ ஈரமாக 
இருக்கும்‌. அதிலுள்ள தண்ணீர்‌ எப்பொழுதும்‌ சிறிது சிறி 
தாக ஆவியாக மாறி வெளியேறிக்கொண்டிருக்கும்‌. 'நீர்‌ 
ஆவியாவதற்கு வேண்டிய வெப்பம்‌ குமிழியிலிருந்து ரெக்‌ 
கப்பட்டு அதிலுள்ள வெப்ப நிலை குறைவதால்‌, அந்த 
உஷ்ணமானி ஒரு குறைந்த வெப்ப நிலையையே காட்டும்‌. 


36 விவசாய நூல்‌ _ 


இந்த இரண்டு உஷ்ணமானிகள்‌ குறிக்கும்‌ வெப்ப நீல்‌ 
களின்‌ பேதத்தைக்‌ கொண்டு, இதற்கென்று ஏ ற்பட்ட 
அட்டவணையைப்‌ பார்த்து, காற்றிலுள்ள ஈர நிலையை 
அறிந்துகொள்ளலாம்‌. 
ஒவ்வொரு வெப்ப நிலையிலும்‌ ஒரு குறிப்பிட்ட அளவு 
ஈரம்தான்‌ காற்றில்‌ அதிகப்படியாக இருக்க முடியும்‌. இந்த : 
உச்ச ஈரம்‌ 100 என்று எடுத்துக்கொண்டு, இதன்‌ சத 
விதப்‌ பங்காகக்‌ கா ம்‌றிலிருக்கும்‌ ஈரத்தைக்‌ காண்பிப்பது 
வழக்கம்‌. மழை காலத்தில்‌ காற்‌, றின்‌ ஈர விகிதம்‌ அதிகமா. 
யிருக்கும்பொழுது, நிலத்திலிருக்தும்‌ செடிகளிலிருக்‌தும்‌ நீர்‌ 
ஆவியாக வெளியேறுவது குறைவடையும்‌. அதனால்தான்‌ 
மழை காலத்தில்‌ ஈரத்‌ துணிகள்‌ தாமதித்தே உலர்கின்‌ றன. 
கோடை காலத்தில்‌ காற்றின்‌ ஈர விதம்‌ குறையும்‌ 
பொழுது நிலத்திலிருந்தும்‌ செடி.களிலிருக்தும்‌ நீர்‌ அதிக 
மாகவும்‌ விரைவாகவும்‌ வெளியேறும்‌. 
காற்றின்‌ உச்ச ஈரம்‌ வெப்ப நிலையைப்‌ பொறுத்து 
வேறுபடும்‌. வெப்பநிலை அதிகமாகும்பொழுது, காற்று 
ஈரத்தை அதிகமாகப்‌ பிடித்து வைத்துக்கொள்ளும்‌ திற 
னுடையது. ஆனால்‌, ஓவ்வொருவெப்ப நிலையின்‌ உச்ச ஈர 
மும்‌ ஒரு குறிப்பிட்ட அளவுடையதாகவும்‌ மாறுபடாத 
தாகவும்‌ இருக்கும்‌. 
வெயிலும்‌, நிழலும்‌. தென்னிந்தியா உஷ்ண மண்டலத்‌ 
இல்‌ இருப்பதால்‌, சூரிய ஓளி நிலத்தின்‌ மேற்பரப்பில்‌ 
நிறைந்த அளவிலேயே படிகிறது. மற்றச்‌ சூழ்கிலைகள்‌ 
சரியாயிருக்கும்பொழுது திறந்த வெளிகளில்‌ பெரும்பாலான 
பயிர்கள்‌ செபித்து வளர்கின்றன. சில குறிப்பிட்ட பயிர்‌ 
கள்‌ நேராக அடிக்கும்‌ வெயிலில்‌ சரியாக உண்டாவதில்லை. 
மிளகு, வெற்றிலை, மிளகாய்‌ போன்ற பயிர்கள்‌ சிறிது நிழ 
லிருக்கும்பொழுதுதான்‌ செழித்து வளர்கின்றன. மிளகு 
.மர நிழலிலும்‌, வெற்றிலை, அகத்தி நிழலிலும்‌ ஈடவாகின்‌ றன. 


தோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 37 


மிளகாய்த்‌ தோட்டங்களில்‌ நிழலளிப்பதற்காக அங்குமிங்‌ 
கும்‌ அகத்தி, ஆமணக்கு விதைகள்‌ ஊன்றுவ துண்டு. 


கோடைகாலத்தில்‌ பகல்காலம்‌ சிறிது நீண்டதாகவும்‌, 
மழை காலத்தில்‌ குறைந்ததாகவும்‌ இருக்கிறது. உஷ்ணப்‌ 
பிரதேசத்தில்‌ பகல்‌ இரவு வேளைகளுக்குள்‌ அதிக வித்தி 
யாசமில்லாமல்‌ இருக்கிறது. இங்கு பகல்‌ காலம்‌ 11 முதல்‌ 
18 மணிவரை மாறுபடலாம்‌. மித உஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌ 
பகல்‌ 8 முதல்‌ 14 மணி வரை மாறும்‌ தன்மையது. குளிர்ப்‌ 
பிரதேசத்தில்‌, சில வாரங்களுக்குவெளிச்சமேஇல்லாமலும்‌, 
சில வாரங்களுக்கு இருட்டே இல்லாமலும்‌ இருக்கும்‌. மற்‌ 
றக்‌ காலங்களில்‌ பகலும்‌ இரவும்‌ வேறுபட்ட. அளவுகளில்‌ 
இருக்கும்‌. 


தானியப்‌ பயிர்கள்‌ நீண்ட பகலுள்ள வேனிற்‌ காலங்‌ 
களில்‌ செழித்து வளர்கின்றன. மற்றப்‌ பயிர்கள்‌ பகல்‌ 
குறைந்த பனி காலத்தில்தான்‌ சரியாகப்‌ பூத்துக்‌ சாய்க்‌ 
தின்றன என்று பொதுப்படச்‌ சொல்லலாம்‌. 


வெப்ப தட்ப நில்‌. சென்னை ராஜ்யம்‌ உஷ்ணப்‌ பிர 
தேசத்தில்‌ 8”, 14”, வடக்கு அட்சரேகைகளுக்கும்‌, 675, 79° 
கிழக்கு நிரட்ச ரேகைகளுக்கும்‌ மத்தியில்‌ இருக்கிறது. 
சராசரி வெப்ப நிலை இயல்பாக அதிகமாசவே இருக்கும்‌. 
கோடைகாலத்தில்‌ உச்ச வெப்ப நிலை 95 ஐ. லிருந்து 
105° 11. வரையும்‌ டிசம்பர்‌ மாதத்தில்‌ நீச வெப்ப நிலை 550 
11. லிருந்து 65” ஈ. வரையும்‌ இருக்கிறது. நீலடரி மலைப்‌ 
பிரதேசம்‌ கடல்‌ மட்டத்திலிருந்து அதிக உயரத்திலிருப்‌ 
பதால்‌ அது மித உஷ்ண நிலையில்‌ இருக்கிறது. 


மழைப்‌ பொழிவு. சென்னை ராஜ்யம்‌ பருவ கால மழை 
பெய்யுமிடம்‌. மழை காலங்களில்‌ மழை பொழியும்‌; மற்றக்‌ 

. = “ஓ ர்‌ ச்‌ ர்‌ ர்‌ 
காலங்களில்‌ வறடசியாயிருக்கும்‌. பயிர்களும்‌ சாகுபடி 
முறைகளும்‌ அவற்றிற்‌ கியைந்தவாறு அமைக்கப்பட்டிருக்‌ 


சென்னை ஜில்லாக்களின்‌ மாதப்‌ பருவ மழை அளவுகள்‌ 


eo & ட்‌ ல்‌ 

: 031551 1 1 5 

ஜில்லாக்களின்‌ அ ம ே 6 4 6 3 3 6 தத ரல்‌ வே த: 
ட்‌ ரர. ௯, அயா வல்‌, சப கத. ப்‌ இபத 
செங்கல்பட்டு 0:5 04 06 14 2:0 3:5 5:0 52 102 12:1 46 15 29 15:7 282 : 408 
தென்‌ ஆர்க்காடு 0:6 05 11 19 18 29 54 67 80109 64 17 41 158 900 408 
வட ஆர்க்காடு . 0:3 04 09 2:6 92:4 3:4 5:3 05 05 64 2:8 0.9 42 176 161 914 
சேலம்‌ 0:3 0:5 17 41 22 25 43 88 61 40 12 04 06:6 14-8. 117° 920 
கோயம்புத்தூர்‌ 04 07 21 34 14 15 21 29 66 44 14 05% 00 1 12.9 274 
திருச்சராப்பள்ளி 04 0:5 17 93 14 1:6 37 49 71 59 27 10 5.3 110 167 3942 
தீஞ்சாவூர்‌ 0:7 07 15 2:0 14 19 98 42 82116 69 22 40 113 289 451 
மதுரை 0:6 08 84 29 13 14 27 35 73 61 23 10 67 80 1067 323 
இராமநாதபுரம்‌ 08 0:9 21 20 09-12 24 28 71 71 35 15 58 73 192 2:3 
இருநெல்வேளி 12 18 91 14 08 07 08 11877944 18 05 34 208 304 
மலையாளம்‌ 0:3 08 3:4 81 304 33:9 186 8:3 106 54 10 0:3 12:6 912 173 18:11 
தென்‌ கன்னடம்‌ 0:1 02 1:6 5:9 39:8 47.5 287 124 9:2 32 06 02 78 19814 13.2 149-4 
நீலி 110 14 3:6 60 94 ]4-5 106 71100 6:9 26 13 120 416 208 744 


சிதோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 39 


வின்‌ றன. இங்கே கோடை காலம்‌ பெப்ரவரி 1-ஆந்தேதியி . 
லிருந்து ஜுன்‌ 6-ஆந்‌ தேதிவரை யெனவும்‌, தென்‌ மேற்குப்‌ 
பருவ காலம்‌ ஜுன்‌ 7-ஆம்‌ தேதியிலிருந்து செப்டம்பர்‌ 
26-ந்‌ தேதி வரை எனவும்‌, வட கிழக்குப்‌ பருவ மழை செப்‌ 
டம்பர்‌ 87-ஆம்‌ தேதியிலிருந்து ஜனவறி 31-ஆம்‌ தேதிவரை 
எனவும்‌ வகுக்கப்பட்டிருக்கிறது. சராசரியாக இந்தப்‌ 
பருவ காலங்களில்‌ பல ஜில்லாக்களிலும்‌ பெய்யும்‌ மழை 
88-ஆம்‌ பக்கத்தில்‌ குறிக்கப்பட்டிருக்கிறது: 


1. கோடைப்‌ பருவம்‌. இந்தக்‌ காலத்தின்‌ சராசரி 


மழை குறைவாக 8 அங்குலத்‌ திலிருந்து 6 அங்குலம்‌ வரை 
பல ஜில்லாக்களிலும்‌ இருக்கும்‌. பெப்ரவரி, மார்ச்‌ மாதங்‌ 
களில்‌ சாதாரணமாக மழை இருக்காது. இம்‌ மாதங்களில்‌ 
நஞ்சை, புஞ்சை நிலங்களில்‌ பயிர்கள்‌ அறுவடையாவதால்‌, 
மழை இல்லாதிருப்பது அனுகூலமே. மழை பெய்தால்‌ 
எள்‌, ராகி, பயறு வகைகள்‌ போன்ற குளிர்காலப்‌ பயிர்‌ 
களுக்கு அனுகூலமாயீருக்கும்‌. ஆனால்‌ பெரும்பாலான 
பயிர்களின்‌ அறுவடைக்கு அது இடைஞ்சலா யிருப்ப 
தனால்‌, நன்மையை விடக்‌ கெடுதலே அதிகம்‌. பருத்திச்‌ 
செடிகளிலிருந்து காய்கள்‌ உதிரும்‌. புகையிலையின்‌ மேல்‌ 
பாகத்திலுள்ள பிசின்களும்‌ குங்கிலியங்களும்‌ (684௨) 
கரைந்து வெளியேறும்‌. அதனால்‌, இலைகளின்‌ குணச்‌ சிறப்‌ 
பில்‌ குறைவு ஏற்படும்‌. மிளகாய்ப்‌ பழங்களைச்‌ சரியாகக்‌ 
காய வைக்க முடியாது. வெயில்‌ மிதமாயும்‌, காற்றில்‌ ஈர 
மில்லாமல்‌ இருப்பதாலும்‌ இந்தக்‌ காலம்‌ இதமாயிருக்‌ 
இறது. இரவு கேரங்களில்‌ பனி பெய்கிறது. ஓரே நிலையில்‌ 
அடித்துக்கொண்டிருக்கும்‌ வடகிழக்குக்‌ காற்று நாளடை 
வில்‌ தென்கிழக்குக்‌ காற்றாக மாறுகிறது. இது பயிர்களுக்கு; 
அதிலும்‌ முக்கியமாகப்‌ பருத்திக்கு வீரிய மூட்டுகிறது. 


ஏப்ரல்‌, மே மாதங்களில்‌ வருஷத்திலேயே மிகுதியான 
வெப்பமிருக்கிறது; சிறிது இடி மழையும்‌ அபூர்வமாக மாலை 


40 விவசாய நூல்‌ 


நேரத்தில்‌ பெய்யலாம்‌. அப்பொழுது இடியுடன்‌ மின்ன 
னும்‌ இருக்கும்‌. அவற்றால்‌ தோட்டக்கால்‌ பயிர்கள்‌ பய 
னடைகின்றன. அவற்றை அடுத்து, நிலம்‌ உழப்பட்டு 
அடுத்த பயிருக்காகத்‌ தயார்‌ செய்யப்படுகிறது. மழை 
எப்பொழுது பெய்யும்‌, அதன்‌ அளவு எவ்வளவிருக்கும்‌ 
என்பனவெல்லாம்‌ நிச்சயமில்லாமலிருப்பதால்‌, அதை வேறு 
விதமாகப்‌ பயன்படுத்திக்‌ கொள்ள முடியாது. மேல்‌ மண்‌ 
ணில்‌ ஈரம்‌ பிடித்தாலும்‌, அது வெப்பத்தினால்‌ 2க்ரெமாக 
ஆவியாகி வெளியேறுகிறது; நிலத்தில்‌ தங்கி அடியிலுள்ள 
ஈரத்தை அது மிகுஇப்படுத்த முடியாது. அதனால்‌, அடுத்த 
பயிருக்குப்‌ பயனில்லை. 

2. தென்மேற்குப்‌ பருவ காலம்‌. இதுதான்‌ பொதுப்‌ 
படையாகச்‌ சிறந்த மழையைக்‌ கொடுக்கிறது. மதுரை, 
இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்‌ ஜில்லாக்‌ 
களில்‌, இந்தக்‌ கால மழை8--8 அங்குலமாக மிகக்‌ குறைவா 
யிருக்கிறது. மற்ற ஜில்லாக்களில்‌ 11-18 அங்குல மழையும்‌, 
மேற்குக்‌ கடற்கரை ஜில்லாக்களில்‌ 90--190 அங்குல மழை 
யும்‌ பெய்கிறது. தெ. மே. பருவ மழை மேற்குக்‌ கடற்‌ 
கரையில்‌ ஜுமன்‌ முதல்‌ வாரத்திலும்‌, மற்ற ஜில்லாக்களில்‌ 
ஜுமலையிலும்‌ தொடங்குகிறது. இளக்கமான செவ்வல்‌ 
நிலங்களில்‌ விதைப்புப்‌ பெரும்பாலும்‌ அப்பொழுது நடை 
பெறுகிறது. மழை பிந்தும்பொழுது, விதைப்புப்‌ பட்ட 
மும்‌ பிக்துகிற து. அப்பொழுது குறைந்த காலப்‌ பயிர்களை 
யாவது, மதிப்புக்‌ குறைந்த பயிர்களை யாவதுதான்‌ விதைக்க 
முடிகிறது. அதனால்‌ கரிசல்‌ நிலங்கள்‌ பாதிக்கப்படுவ 
தில்லை. அவற்றில்‌ செப்டம்பர்‌--அக்டோபரில்‌ வ. இ, 
பருவ மழையில்தான்‌ விதைப்பு ஈடைபெறும்‌. தெ. மே. 
காற்று மாறி, வ.கி. காற்று செப்டம்பர்‌ மாத மத்தியி 
லாவது, சிறிது பிந்தியாவது வீச ஆரம்பிக்கிறது. 

மேற்குத்‌ தொடர்ச்சி மலைகளில்‌ பெய்கிற மழையினால்‌ 
கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி, தாம்பிரவர்ணி முதலிய கதி 


சீதோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 41 


கள்‌ பெருக்கெடுக்கன்‌ றன. அவை தென்னிந்தியாவின்‌ 
குறுக்கே மேற்கிலிருந்து கிழக்கே நோக்கிப்‌ பாய்ந்து, பரந்த 
நஞ்சை நிலங்களுக்குப்‌ பாசன வசதி அளிக்கின்றன. 
தெ. மே. பருவ மழையினால்‌ தோட்டக்கால்‌ பயிர்களும்‌ ஒரு 
சிறிது பயனடைகின்றன: இப்பருவத்தில்‌ பயிர்களுக்குக்‌ 
.குறைவாகவே நீர்‌ பாய்ச்சினால்‌ போதும்‌. கிணறுகளில்‌ நீர்‌ 
மட்டம்‌ உயருகிறது. 

தென்னிந்தியாவின்‌ சுபிட்சமும்‌ செழிப்பும்‌ பெரும்‌ 
பாலும்‌ தெ.மே. பருவ மழையின்‌ பொழிவு காலத்தையும்‌, 
அதன்‌ நிறைவையும்‌ பொறுத்திருக்கன்‌ றன. பெரும்பகுதி 
யான கஞ்சை நிலங்களும்‌, புஞ்சை நிலங்களும்‌ அதை 
நம்பித்தான்‌ இருக்கின்றன. . தோட்டக்கால்‌ நிலங்களும்‌ 
சிறிது பயனடைகின்‌ றன. 

3. வடகிழக்குப்‌ பருவ காலம்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
'சோழமண்டலக்‌ கரை (Coromandel coast) ஜில்லாக்‌ 
களில்‌ டிசம்பர்‌ வரை கனத்த மழை பெய்கிறது. தெ. மே. 
பருவக்‌ காற்றும்‌, வ. மே. பருவக்‌ காற்றும்‌ செப்டம்பர்‌ 
மத்தியிலிருந்து முடிவு வரை மாறி மாஜி அடித்துக்கொண்‌ 
-டீருக்கின்‌ றன. ஒன்று ஒரு வேளையிலும்‌ மற்றொன்று இன்‌ 
னொரு வேளையிலுமாக வீசிக்கொண்டிருக்கும்‌. செப்டம்பர்‌ 
முடிவதற்குள்‌ தெ. மே. காற்று ஓய்ந்து, வ. இ. காற்று 
தீர்க்கமாக வீசுறெது. தெ. மே. பருவக்‌ காலத்தில்‌ மழை 
வெகு குறைவாயிருக்கிற தென்‌ தமிழ்காடு, வ. இ. பருவ 
மழையின்‌ ஆதிக்கம்‌ அதிகமாயிருப்பதால்‌, மிகுந்த பயன்‌ 
அடைகிறது. 


வ. கி. பருவ மழையால்‌, மானாமாரிக்‌ குளங்கள்‌ நிரம்பு 
இன்றன: மானாமாரிக்‌ குளங்கள்‌ நிறைந்த செங்கல்பட்டு, 
இராமநாதபுரம்‌, திருகெல்வேலி ஜில்லாக்களுக்கு அது தனி 
முக்கியத்துவம்‌ வாய்ந்தது. கடுங்கரிசல்‌ நிலங்களில்‌ இந்த 
மழையைக்‌ கொண்டுதான்‌ விதைப்பு நடைபெறுகிறது. 


42 விவசாய நூல்‌ 


சில வருஷங்களில்‌, வ. 3. பருவ மழை வெகு கடுமை 


யாக இருப்பதால்‌ சேதமும்‌ ஏற்படுிிறது. புயல்காற்று 
வங்காளக்‌ குடாக்‌ கடலில்‌ எழும்பிக்‌ கிழக்குக்‌ கடற்கரை 
ஜில்லாக்களைத்‌ தாக்குகிறது. கடல்‌ அலை எழுந்து கரைக்‌ 
குப்‌ பக்கத்திலுள்ள சாகுபடி. நிலங்களில்‌ கடல்நீரைக்‌ 
கொட்டுவதனால்‌, அவை சாகுபடிக்குத்‌ தகுதி இல்லாமற்‌ 
போய்விடுகின்றன. கனத்த மழை பெய்யும்பொழுது 
கதிர்ப்‌ பருவத்திலிருக்கும்‌ கெற்‌ பயிர்கள்‌ சாய்ந்து விழுவ' 
தால்‌, அவற்றின்‌ மாசூல்‌ குறைந்துவீடுகிற து. வட சர்க்கார்‌ 
ஜில்லாக்களில்‌ கரும்புப்‌ பயிர்களில்‌ தண்ணீர்‌ கட்டி, அவை 
நிலை கொள்ளாமல்‌ சாய ஆரம்பிக்கன்றன. அவற்றை: 
முட்டுக்கொடுத்துக்‌ காப்பா,ற்றவேண்டிய அவசியமும்‌ ஏற்‌: 
படுகிறது. புகையிலைப்‌ பயிர்களும்‌ நாற்றங்கால்களும்‌ 
நாசமாகின்றன. பின்மழை இருக்கும்‌ வருஷங்களில்‌, 
முதலில்‌ நடவான நெற்‌ பயிர்‌ அறுவடை நடைபெறுவது: 
கஷ்டமா விடுக ற.து. 

வெப்ப தட்பப்‌ பிரதேசங்கள்‌. மழையின்‌ பொழிவை 
யும்‌, வெப்ப தட்ப நிலையையும்‌, சாகுபடியாகும்‌ பயிர்களை 
யும்‌ பொறுத்துப்‌ பிரிவினைக்கு முன்னைய சென்னை ராஜ. 
யத்தை 7 சதோஷ்ணப்‌ பிரதேசங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவை ஓவ்வொரு பிரதேச எல்லைக்குள்ளும்‌ ஓரே மாதிரி 
தனிப்பட்ட ரீதியிலும்‌, பிரதேசத்திற்குப்‌ பிரதேசம்‌ மாறு . 
பாடுடையனவாகவும்‌ அமைந்திருக்கின்றன. ஆகவே, பல 
சதோஷ்ணப்‌ பிரதேசங்களென அவற்றை வகுப்பது: 
பொருந்தும்‌. அவ்வவற்றிற்குரிய வெப்பதட்ப நிலைகள்‌ 
கீழே குறிக்கப்பட்டிருக்கன்‌ றன: 

1. வட சர்க்கார்‌. ஸ்ரீகாகுளம்‌, விசாகப்பட்டணம்‌, 
கிழக்கு, மேற்குக்‌ கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர்‌ ஜில்லாக்‌ 
கள்‌ இந்தப்‌ பிரதேசத்தில்‌ சேர்ந்திருக்கின்‌ றன. ஒரு வருஷத்‌- 
தில்‌ இங்கு 30-40 அங்குல மழை, 60-70 நாட்களில்‌: 
பெய்கின்றது. சில இடங்களில்‌ 50 அங்குலம்‌ வரை மழை. 


தோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 43: 


உண்டு. இது பெரும்பாலும்‌ தெ. மே. பருவக்‌ காலத்தி 
லேயே பெய்கிறது. சராசரி உச்ச வெப்ப நிலை 865-905: 
1”. நீச வெப்ப நிலை 64791. கோடைகாலத்தில்‌ உச்ச 
வெப்ப நிலை 110-1121". வரை யிருக்கலாம்‌. சல இடங்‌ 
களில்‌ இதற்கும்‌ அதிகமாகவே இருக்கும்‌. இந்தப்‌ பிர 
தேசத்தில்‌ கோதாவரி, கிருஷ்ணா நதிகள்‌ பாசன வசதி 
அளிக்கின்றன. நஞ்சை நிலங்கள்‌ வளமான கரிசல்‌. 
மேட்டுக்கால்‌ புஞ்சைகள்‌ கோதாவரி வஸ்ர செவ்வல்‌ நிலங்‌ 
களாகவும்‌, அதற்குத்‌ தெற்கே கரிசல்‌ நிலங்களாகவும்‌ 


இருக்கின்றன. இது வளம்‌ நிறைந்த சிறப்பான மழை 
யுடைய பிரதேசம்‌. 


2. தக்கணம்‌ (Deccan). இது, வழங்கப்பட்ட ஜில்‌ 


லாக்கள்‌ (Ceded districts) என்றும்‌, ராயலலமை என்‌ 
அம்‌ அழைக்கப்படும்‌. இதில்‌ மைசூர்‌ ராஜயத்தைச்‌ சேர்ந்த. 
பெல்லாரியும்‌, ஆக்இரத்தைச்‌ சேர்ந்த அனந்தப்பூர்‌,கடப்பை' 
கர்னூல்‌ ஜில்லாக்களும்‌ அடங்கி உள்ளன. நிஜாம்‌ ராஜ்யத்‌ 
தில்‌ ஆங்கிலேயர்‌ வைத்திருந்த சேனைகளின்‌ பராமரிப்பிற்‌ 
காக நிஜாம்‌ ராஜ்யத்திலிருந்து ஆங்கல சர்க்காருக்கு வழங்‌ 
கப்பட்டதனால்‌ இவை வழங்கப்பட்ட ஜில்லாக்கள்‌ என்‌ 
அம்‌, ஆதியில்‌ விஐயஈகர அரசர்‌ கிருஷ்ணதேவராயருடைய 
ஆதிக்கத்தில்‌ இந்த ஜில்லாக்கள்‌ இருந்ததனால்‌ £ராயலமை” 
என்றும்‌, இவை முழுவதும்‌ சேர்ந்து அழைக்கப்படலாயின. 
தென்னிந்தியாவில்‌ ராயலசீமைதான்‌ மழை மிகக்‌ குறைந்த 
பகுதி. அங்கு வருஷாந்திர மழை 20-80 அங்குல அளவு 
தான்‌ இருக்கும்‌. உச்ச வெப்ப நிலை 85104. ஆகவும்‌: 
நீச வெப்ப நிலை 62-80. ஆகவும்‌ இருக்கும்‌. கோடையில்‌ 
உச்ச வெப்ப நிலை 1109. வரையும்‌ பனி காலத்தில்‌ நீச 
வெப்ப நிலை 951. வரையும்‌ இருக்கலாம்‌. இப்‌ பிரதேசத்தில்‌ 
கரிசல்‌ நிலங்களும்‌, செவ்வல்‌ நிலங்களும்‌ உண்டு. மழைப்‌ 
பொறழ்ிவீன்‌ வேறுபாடுகள்‌ நிலங்களின்‌ மாசூலை அதிகமாகப்‌ 
பாதிக்கின்றன. மூன்று வருஷத்திற்கு ஒரு முறைதான்‌ 


34 விவசாய நூல்‌ 


சரியான மழை இருக்கும்‌; மற்ற 2 வருஷங்களி.லும்‌ மழைக்‌ 
குறைவால்‌ பஞ்ச நிலை இருக்கும்‌. வாழ்க்கைக்கு வேண்டிய 
உணவுப்‌ பொருள்களும்‌, கால்கடைகளுக்கு வேண்டிய தீவ 
னமும்‌ கிடைப்பதிலுள்ள கஷ்டம்‌ காரணமாக, ஜனத்‌ 
தொகை, கால்நடைகளின்‌ சங்கியை முதலியன இங்கே 
குறைவு: 

3. கர்நாடகம்‌. இதைச்‌ சேர்ந்த நெல்லூர்‌, செங்கல்‌ 
பட்டு, தென்‌ ஆர்க்காடு ஜில்லாக்களில்‌ 85-40 அங்குலம்‌ 
மழை பரவலாகப்‌ பெய்கிறது. மத்திம (me) 
வெப்ப நிலை 86517. உச்ச நீச வெப்ப நிலை 75865. 
களுக்குள்‌ உள்ள வித்தியாசம்‌ மிகக்‌ குறைவாக, அதா 
வது 1528. ஆக இருக்கும்‌. இந்தப்‌ பிரதேசத்தில்‌ செவ்வல்‌ 
நிலங்களும்‌, அடைமண்‌ நிலங்களும்‌ ட முக்கியமான நிலங்கள்‌. 
இங்கே சாதாரணமாக இறவைப்‌ பாசனமும்‌, குளப்‌ பாசன 
மும்‌ உண்டு. 

4. மத்திய ஜில்லாக்கள்‌. சித்தூர்‌, வட ஆர்க்காடு, 
சேலம்‌, கோயம்புத்தூர்‌ ஜில்லாக்கள்‌ இந்தப்‌ பிரதேசத்தைச்‌ 
சேர்ந்தவை. சித்தூரும்‌, வட ஆர்க்காடும்‌ ஒருவாறு கர்காட 
கத்தை ஓத்திருக்கும்‌. சேலமும்‌ கோயம்புத்்‌ தூரும்‌ வறட்சி 
யுடைய ஜில்லாக்கள்‌; வருஷாக்திர மழை 20-80 அங்குல 
அளவில்‌ குறைவாயிருக்கிறது. சராசரியாக உச்ச வெப்ப 
நிலை 875-997]. ஆகும்‌. இப்பிரதேசத்தில்‌ செவ்வல்‌ நிலங்‌ 
களே மிகுதி. அங்குமிங்கும்‌ கரிசல்‌ நிலங்களும்‌ இருக்‌ 
தின்றன. மழை குறைந்த வருஷங்களில்‌ பயிர்‌ விளைச்சல்‌ 
நிச்சயமற்றது; ஆனாலும்‌ ரரயலசமையைப்போல அவ்வளவு 
மோசமென்று சொல்ல முடியா து. 

5. தென்‌ பிரதேசம்‌. தஞ்சாவூர்‌, இருச்சிராப்பள்ளி, 
மதுரை, இராமநாதபுரம்‌, இருநெல்வேலி ஜில்லாக்கள்‌ சேர்ந்‌ 
தது தென்பிரதேசம்‌. இது வ. இ. பருவமழைப்‌ பிரதேசம்‌. 
தஞ்சாவூரிலும்‌, திருச்சிராப்பள்ளியிலும்‌ குறைந்த அளவு 
தெ. மே. பருவகால மழையுமுண்டு. மற்றவற்றில்‌ அது 


சீதோஷ்ண நிலையும்‌, சதோஷ்ணப்‌ பிரதேசங்களும்‌ 45: 


இல்லை. தமிழ்காட்டு ஜில்லாக்களுக்குள்‌ தஞ்சாவூரில்தான்‌ 
மிகுதியான மெல்‌ பயிர்‌ செய்யப்படுகிறது. அதனைத்‌ தென்‌ 
னட்டுநெற்‌ களஞ்சியம்‌ எனலாம்‌. இராமநாதபுரத்தில்‌ மழை 
யின்‌ பொழிவு நிச்சயமற்ற நிலையிலிருப்பதால்‌, அங்கு விவ 
சாயிகளின்‌ வாழ்க்கை கொஞ்சம்‌ கஷ்டமானதே. உச்ச: 
வெப்பம்‌ 85-968. என்ற நிலையிலும்‌, நீச வெப்பம்‌ 
64741. என்ற நிலையிலும்‌ இருக்கின்றன. சராசரியாக. 
வருஷத்திற்கு 80-85 அங்குல மழையுண்டு. தஞ்சாவூரில்‌ 
மாத்திரம்‌ 45 அங்குலம்‌ மழை பொழிறெது. 

6. இநீலலரி. இது மலைப்‌ பிரதேசம்‌. இது கடல்‌ மட்‌ 
டத்திற்கு 5,000--6,000 அடிக்குமேல்‌ இருப்பதால்‌ இங்கே: 
சீதோஷ்ணம்‌ மித நிலையில்‌ இருக்கிறது. உச்ச வெப்பம்‌ 
60-758. என்ற நிலையிலும்‌, நீச வெப்பம்‌ 40-550, 
என்ற நிலையிலும்‌ இருக்கிறது. கோதுமையும்‌, உருளைக்‌ 
கிழங்கும்‌, சீமைக்‌ காய்க்க றிகளுந்தான்‌ இப்பிரதேசத்தின்‌ 
முக்கியமான பயிர்கள்‌. ராகி, இனை, கொரளி போன்றசிறு 
தானியப்‌ பயிர்களும்‌ சாகுபடியாகின்‌ றன. இங்கே தேயிலை * 
யும்‌ காப்பியும்‌ விலை உயர்ந்த முக்கியமான விளைபொருள்கள்‌... 

7. மேற்குக்‌ கடற்கரை. மலையாள, தென்கன்னட 
ஜில்லாக்கள்‌ மேற்குக்‌ கடற்கரை ஓரமாக அமைந்திருக்‌ 
கின்றன. அங்கு தெ. மே. பருவமழைப்‌ பொழிவு மிகு இ. 
மலையாள த்தில்‌ சராசரி வருஷ மழை 120 அங்குலமும்‌, தென்‌ 
கன்னடத்தில்‌ 150 அங்குலமும்‌ ஆகும்‌. உச்ச வெப்பம்‌ 
83-981. என்ற நிலையிலும்‌, நீச வெப்பம்‌ 665-8௨1... 
என்ற நிலையிலும்‌ இருக்கிறது. வெப்ப நிலை மிகு இயில்லை 
என்றாலும்‌, காற்றில்‌ ஈரப்‌ பசை நிறைந்இருப்பதால்‌ ஒரே 
புமுக்கமாயிருக்கும்‌. நிலங்கள்‌ பூசாரம்‌ குறைந்த செம்புறை: 
மண்ணினாலானவை. மழை மிகுந்திருப்பதால்‌, நெற்‌: 
பயிரும்‌, தென்னையும்‌, கமுகும்‌ மானாமாரியாகச்‌ சாகுபடி. 
யாகின்றன. மலைச்‌ சரிவுகளில்‌, காப்பியும்‌, தேயிலையும்‌. 
ரப்பர்‌ மரங்களும்‌ பயிராகின்றன. 


அத்தியாயம்‌ [IV 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 


உஷ்ணப்‌ பாறைகள்‌. (120018 1001). பயிர்களின்‌ 
வளர்ச்சிக்கு மண்‌ ஆதாரமாகிறது. இந்த மண்‌ உண்‌ 
டானது பழமையானது. ஆதியில்‌ சூரியனிலிருந்து ஒரு 
பகுதி பிரிந்து விலகியது. இது ஒரு உஷ்ணக்‌ குழம்பாக 
இருந்து, நாளாரம்பத்தில்‌ சிறிது சிறிதாகக்‌ குளிர்ந்து, 
கெட்டியான நிலையடைந்து, இவ்வுலகம்‌ உணரின்‌ இ 
பது ஒரு கொள்கை. இந்த ஆதிக்‌ குழம்பு உறைந்து 
உண்டான பொருள்‌ பாறை என்று சொல்லப்படும்‌. எரி 
மலைகள்‌ கக்குகற குழம்பு உறைந்து எரிமலைப்‌ பாறைகள்‌ 
(volcanic 100128) உண்டாவதை நாம்‌ இன்று பார்க்‌ 
திரம்‌. இக்குழம்பு விரைவாகவே குளிர்க்துவிடுவதால்‌, 
எரிமலைப்‌ பாறைகள்‌ கண்ணாடி. போன்ற அமைப்பு உடை 
யனவாய்‌ இருக்கின்றன. ஆயினும்‌, பூதக்‌ கண்ணாடியினால்‌ 
பார்க்கும்பொழுது, சிறிய படிகங்களும்‌ (ங்கி) அவற்றி 
னுள்‌ இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. சூரியனிலிருந்து பிரிந்து 
வந்த பரிமாணம்‌ மிகுந்த குழம்பு வெரு மெதுவாகக்‌ 
குளிர்ந்து உறைந்தது. அதனால்‌ அதிலிருந்து உண்டான : 
பாறைகள்‌ படிக அமைப்புப்‌ பெற்றன. உட்பு றத்தில்‌ மிக 
மெதுவாக உறைந்த பாறைகளில்‌ படிகங்கள்‌ பெரியன 
வாயும்‌, மேற்புறத்தில்‌ விரைவாக உறைந்தவற்றில்‌ சிறி. 
யனவாயும்‌ இருக்கின்றன. இந்த வேறுபாடுகளைப்‌ பல 
வகைக்‌ கருங்கல்களில்‌ (ஜூல்‌) பார்க்கலாம்‌. குழம்பு 
போன்ற உஷ்ணப்‌ பொருள்கள்‌ உறைந்து உண்டான 
பாறைகளுக்கு (உஷ்ணம்‌ பாறைகள்‌' என்று பெயர்‌. எரி. 
மலைப்‌ பாறைகள்‌ உஷ்ணப்‌ பாறைகளே. 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 47 


உறை பாறைகள்‌. (8eிimentary rocks) பல இய ம்‌ 
கைக்‌ காரணங்களால்‌ பாறைகள்‌ சிறிதுசிறிதாக உடைந்து, 
சிதைந்து, கடைசியில்‌ மண்ணாகின்றன. பாறைகள்‌ 
உடைந்து உண்டாகிற சிறு துண்டங்கள்‌ சில இடங்களில்‌ 
தண்ணீராலோ காற்றாலோ அடித்துக்கொண்டு போகப்‌ 
பட்டு, வேறு இடங்களில்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. முதல்‌ முத 
லாகக்‌ கீழே சேர்ந்த துண்டங்கள்‌ மேலே சேரும்‌ துண்டங்‌ 
களினால்‌ அழுக்கப்பட்டு, இறு உறைந்து சில சூழ்நிலை 
களில்‌ பழையபடி, பாறைகளாகின்‌ றன. பாறைத்‌ துண்டங்‌ 
கள்‌ படை படையாக ஓன்‌ றின்மேலொன்றாகச்‌ சேருவதால்‌, 
இப்பாறைகளின்‌ அமைப்பில்‌ வேறுபட்ட பல படைகள்‌ 
அடுக்கடுக்காக இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. இவற்றிற்கு 
“ உறை பாறைகள்‌ ' என்று பெயர்‌. நம்முடைய நாட்டில்‌ 
பல பாகங்களில்‌ தென்படுடிற சுக்காம்பாறை இப்படி 
உண்டானதே. 


உரு மாறிய பாறைகள்‌ (metamorphic rocks). 
இன்னொரு விதமாகவும்‌ பாறைகள்‌ உண்டாகின்றன. 
பூமியின்‌ மேலுள்ள படைகளினால்‌ கீழே இருக்கிற பாறை 
களும்‌ மண்‌ படைகளும்‌ அமுக்கப்படுகின்‌ றன. பூமிக்குள்‌ 
வெப்ப நிலையும்‌ உயர்ந்‌இருக்கறது. இவை இரண்டும்‌ 
சேர்ந்து இயங்கும்பொழுது, பாறைகள்‌ உருவத்திலும்‌ 
அமைப்பிலும்‌ மாறுபடுகின்றன. இவை “உரு மாறிய 
பாறைகள்‌” எனப்படும்‌. சிலேட்டுப்‌ பலகைகள்‌ செய்வதற்‌ 
காகிற பாறைகள்‌, களிமண்‌ சம்பந்தப்பட்டு உரு 
மாறிய “மட்‌ பாறைகளே' (shale formations). எங்கும்‌ 
சாதாரணமாகக்‌ கிடைக்கிற பட்டமிட்ட கருங்கல்லும்‌ 
(ஹூ) உரு மாறிய பாறைதான்‌; கருங்‌ கல்லில்‌ இருந்து 
உண்டானது: 


பலவகைப்‌ பாறைகள்‌ தென்னிந்தியாவில்‌ தென்பட்‌ 
டாலும்‌, கருங்கல்‌, பட்டமிட்ட கருங்கல்‌ என்ற இரண்டிலு 


48 விவசாய நால்‌ 


மிருந்து தான்‌ இங்கு நிலங்கள்‌ பெரும்பாலும்‌ உண்டா 
யிருக்கின்றன. சில இடங்களில்‌ சுக்காம்பாறைகளும்‌ (11 
stone), மட்பாறைகளும்‌ (shale and slate formations) 
மண ற்பாறைகளும்‌ (sand stones); கருங்கல்‌, பட்டமிட்ப 
கருங்கல்‌ இவற்றுடன்‌ சேர்ந்து ஒரு குறைந்த அளவில்‌: 
தாய்ப்‌ பாறைகளாகின்‌ றன. 


பாறைகளிலுள்ள உலோகப்‌ பொருள்கள்‌. பாறைகள்‌ 
வேறுபட்ட பல தனிப்‌ பகுதிகள்‌ சேர்ந்து உண்டானவை. 
அவற்றின்‌ புதிய உடைவாயைப்‌ பார்க்கும்பொழுது, இது 
தெளிவாகத்‌ தெரியும்‌. இந்தப்‌ பகுதிகளுக்கு “உலோகப்‌ 
பொருள்கள்‌” (11௨14) என்று பெயர்‌; அவ்வவற்றின்‌ 
சேர்ப்பும்‌ (composition), குணங்களும்‌ மாறுபடாமல்‌ 
நிலைத்திருக்கும்‌. அமைப்பு; உடையுந்தன்மை, படிக உரு: 
வம்‌, நிறம்‌, பழபழப்பு, கடுமை, அடர்வு (specific gravity) 
முதலிய குணங்களைக்‌ கொண்டு அவற்றின்‌ அடையாளத்‌. 
தைத்‌ தெரிந்துகொள்ளலாம்‌. சில உலோகப்‌ பொருள்கள்‌ 
பெரும்பாலான பாறைகளில்‌ முக்கியமான பகுதிகளாக 
இருக்கின்றன. இவை முக்கியமாக அலுமினியம்‌, பொட்‌ 
டாசியம்‌, கால்ஸியம்‌, சோடியம்‌, மகனீஸியம்‌, இரும்பு 
போன்ற உலோகங்கள்‌ மணலுடன்‌ இயைத்து (combined 
chemically) உண்டான சிலிக்கேட்டுகள்‌ ($iliவங65) 
ஆகும்‌. இவை சிதைந்துதான்‌ மண்‌ பெரும்பாலும்‌ உண்டா 
யிருக்கிறது. விவசாயம்‌ சம்பந்தப்பட்ட மட்டில்‌ (1) வெள்‌ 
ளைக்கல்‌ (]பவா12), (2) பெல்ட்ஸ்பார்கள்‌ (1610489818) என்ற 
கால்ஷியம்‌, பொட்டாசியம்‌, சோடியம்‌ சிலிக்கேட்டுகள்‌, 
(8) கால்ஸியம்‌, மகனீஸியம்‌, இரும்பு சேர்ந்த சிலிகேட்டு' 
கள்‌, (4) அப்பிரகங்கள்‌ (மல), இவை தாம்‌ முக்கியமான 
உலோகப்‌ பொருள்கள்‌. தென்னிந்தியாவில்‌ கருங்கல்லும்‌, 
பட்டமிட்ட கருங்கல்‌ லும்தான்‌ மண்ணை உண்டாக்கியிருக்‌ 
கிற முக்கியமான தாய்ப்பாறைகள்‌. இவற்றில்‌ மேலே 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 49 


குறித்திருக்கிற 4 உலோகப்‌ பொருள்களும்‌ மிகுந்திருக்கன்‌ 
றன: கருங்கல்லில்‌ லைம்‌-சோடா பெல்ட்ஸ்பார்‌ மிகுதி. 
இந்த பெல்ட்ஸ்பார்‌ இலேசாகச்‌ சிதைந்து, நல்ல ஆழமான 
மண்‌ கண்டமுள்ள கரிசல்‌ நிலமாறெது. பட்டமிட்ட கருங்‌ 
கல்லில்‌ எளிதாகச்‌ சிதையாத பொட்டாஷ்‌ பெல்ட்ஸ்பார்‌ 
பிகுதி. இதிலிருக்து குறைந்த மண்‌ கண்டமுள்ள செவ்வல்‌ 
நிலங்கள்‌ உண்டாயிருக்கின்‌ றன. 


பாறை சிதைந்து, மண்‌ உண்டாகுதல்‌. பாறைகள்‌ கடுமை 
யானவை, அழியாப்‌ பொருள்கள்‌ என்று நரம்‌ நினைப்பது 
சரியல்ல. சீதோஷ்ண மாறுதல்‌, காற்றோட்டம்‌, நீரோட்‌ 
டம்‌, தாவரங்கள்‌, சிறு ஜந்துக்கள்‌, இவற்றின்‌ செயல்‌ 
களுக்குப்‌ பாறைகள்‌ ஆளா, நாளாவட்டத்தில்‌ சிறிது சிறி 
தாகவும்‌ மெதுவாகவும்‌ சிதைகன்றன. 
சிறிய மண்‌ துண்டங்களாகின்‌ றன. 


கடைசியாகச்‌ 
இக்தத்‌ துண்டங்கள்‌ 
வேறுபட்ட அளவிலிருக்கின்றன. இவற்றை *இம்மிகள்‌' 
(மவ*ம்‌01௦5) எனலாம்‌. பாறைகள்‌ எப்படிச்‌ சிகைகின்‌ 
றன என்பதை இனி கவனிப்போம்‌. 


பாறைகள்‌ தகர்தல்‌ 


1. வெப்ப நிலை (ஹச). காற்றின்‌ வெப்ப 
நிலைக்குத்‌ தகுந்தபடு. பாறைகளின்‌ மேற்புறத்து வெப்ப 
நிலையும்‌ மாறுபடுகிறது. பகலில்‌ உஷ்ணமாகிறது, இரவில்‌ 
குளிர்க்துவிடுகிற து. பருவ காலத்தைப்‌ பொறுத்தும்‌ வெப்ப 
நிலை வேறுபடுகிறது. பாறைகளில்‌, பல உலோகப்பொருள்‌ 
கள்‌ ஒன்றின்‌ பக்கத்தில்‌ ஒன்றாகப்‌ பிர்‌ இருக்கின்றன. 
வெப்பநிலையைப்‌ பொறுத்து, இவை வெவ்வேறு அளவு 
களில்‌ பெருத்து விரியவும்‌, சுருங்கவும்‌ செய்கின்றன. அப்‌ 
பொழுது பாறைகளிலுள்ள பல பகுதிகளும்‌ வெவ்வேறு 
விதமான இழுப்புக்கும்‌ . அமுக்கத்துக்கும்‌ உட்படு 
இன்றன. இதனால்‌ வெடிப்புகள்‌ தோன்றிப்‌ பாறைகள்‌ 

ம்‌ 


50 விவசாய நூல்‌ 


இறிப்‌ பின்னர்‌ உடைகின்றன. உடைந்த பாறைத்துண்டு 
கள்‌ தொடர்ந்து சிறிது சிறிதாக உடைந்துகொண்டி ப்ப 
தால்‌, சாளடைவில்‌ மண்போன்ற சிறு இம்மிகளாக மாறு 
கின்றன. இவை வெகு மெதுவாகவே நடைபெறுவதால்‌, 
பாறைகள்‌ மாறுதல்‌ இல்லாதவை, என்றும்‌ கிலைத்திருப்‌ 
பவை எனச்‌ சாதாரணமாகத்‌ தோன்றுகின்றன. மாறுதல்‌ 
கள்‌ மெதுவாகவே நடைபெற்றாலும்‌, ஆதியில்‌ உலகம்‌ 
தோன்றிய நாள்‌ முதல்‌ அவை நடைபெற்று வருவதால்‌, 
மொத்தத்தில்‌ மிகுதியான மாறுதல்கள்‌ ஏற்பட்டிருக்னெ்‌ 
றன. பரந்த அளவில்‌ மண்‌ உண்டாயிருப்பது, இதை 
நமக்குத்‌ தெளிவாகக்‌ காட்டுகிறது. 


2. மழையின்‌ செயல்‌. வெயிலினால்‌ குடேறிய பாறை 
மீது மழை பொழியும்பொழுது, மேற்புறம்‌. விரைவாகக்‌ 
குளிர்ந்து சுருங்க ஆரம்பிக்கிறது. உட்புறம்‌ சூடாகவே 
இருக்கும்‌, சருங்காது. இதன்‌ காரணமாக பலமான இழுப்பு 
ஏற்பட்டு, பாறையின்‌ மேற்படை பொருக்காகக்‌ கிளம்பிப்‌ 
பிரிகிறது. இது, அதி உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌, மத்தியா 
னம்‌ மழை பொழியும்‌ பொழுது சாதாரணமாக ஏற்படும்‌ 
நிகழ்ச்சி. 

இடியும்‌ மின்னலும்‌ ஏற்படும்பொழுது, காற்றிலுள்ள 
நைட்டிரஜன்‌ (0111௦201) அமோனியாவாகவும்‌, நைட்ரிக 
அமிலமாகவும்‌ ஒரு சிறிதளவு மாறுகிறது. இவை மழை 
நீருடன்‌ சேர்ந்து, பின்னர்‌ பாறைகளிலுள்ள மெதுவான 
பகுதிகளைக்‌ கரைத்து, பாறைச்‌ சிதைவிற்கு அ.நுசரணையா 
யிருக்கன்‌ றன. 

9. நீரோட்டத்தின்‌ செயல்‌. மலைப்பகுதிகளில்‌ ஆறு 
வேகமாக ஒடும்பொழுது, பாறைகள்‌ புரட்டி உடைத்துத்‌ 
தள்ளப்படுகின்றன. சிறு கற்கள்‌, பாறைகளுடனும்‌ ஓன்‌ 
றோடொன்றும்‌ உராய்வதால்‌ உழுண்டையாகன்‌றன. இம்‌. 
மாதிரி உடைந்த கல்‌ துண்டுகளையும்‌, உருண்ட கூழாங்‌ 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 51 
கற்களையும்‌ ஆற்றின்‌ மலைப்பகுதிகளில்‌ பார்க்கலாம்‌. இவற்‌ 
னும்‌ சிறிய துண்டுக்‌ கற்கள்‌ ஆற்று நீருடன்‌ கீழே 
கொண்டு போகப்படுகின்‌ றன. 

வெள்ளக்‌ காலத்தில்‌ பக்கங்‌ கனிலுள்ள மண்‌ கரைத்‌ 
துக்கொண்டு போகப்படுவதால்‌ ஆற்று நீர்‌ கலங்கி இருக்‌ 
இறது. சமதள ங்களில்‌ ஆறு கின வேகம்‌ குறையும்பொழுது 
கீரிலுள்ள மண்‌ வண்டலாகப்‌ படி௫ று. ஆற்று நீர்‌ கட 
லின்‌ உப்பு நீருடன்‌ கலக்குமிடத்தில்‌ மிகவும்‌ நுண்ணிய 
மண்‌ இம்மிகள்‌ படிவதால்‌, அங்கு டெல்டாக்கள்‌ உண்டா 
இன்றன. வெள்ளம்‌ கரை புரண்டோடும்‌ பொழுது, கலங்‌ 
கல்‌ நீரிலுள்ள மண்‌ கரைகளின்‌ பக்கத்து நிலங்களில்‌ 
வண்டலாகப்‌ படிஇறது. 


4. அலையின்‌ செயல்‌. கடல்‌ அலை மோதுவதால்‌, கரை 
யிலுள்ள பாறைகள்‌ சிறிது சிறிதாகத்‌ தகர்க்கப்படுின்‌ 
றன. இப்படித்‌ தகர்க்த பகுதிகள்‌ இறு இம்மிகளாகக்‌ 
கரையில்‌ ஓதுக்கப்படுகின்‌ றன. 

5. காற்றின்‌ செயல்‌. காற்று பலமாக அடித்து 
மணலைத்‌ தூக்கிக்‌ கொண்டுபோய்‌ பாறைகளின்‌ மேல்‌ 
வேகமாக அடிக்கும்பொழுது, பாறைகள்‌ சிறிது சிறிதாகத்‌ 
தகர்ந்து பொடியாகன்றன. இப்படிப்‌ பாறைகள்‌ அரிக்கப்‌ 
பட்டிருப்பதைத்‌ இறந்த வனாந்தர வெளிகளில்‌ சாகாரண 
மாகப்‌ பார்க்கலாம்‌. 

6. குளிர்ப்‌ பிரதேசங்களில்‌ தனிச்‌ சாதனங்கள்‌. குளிர்ப்‌ 
பிரதேசங்களில்‌ வெப்பநிலை குறைவாயிருப்பதால்‌, இயம்‌. 
கைச்‌ சிதைவு மெதுவாகவே ஏற்படுகிறது. பாறைக்றேல்‌ 
களில்‌ நீர்‌ தங்க உறையும்பொழுது, இறல்கள்‌ பெரிதா 
இன்‌ றன: பனியா றுகள்‌ (glaciers) தம்முடன்‌ இழுத்துக்‌ 
கொண்டுபோகும்‌ பாறைகள்‌ பனியாற்றுப்‌ படுக்கையி 
லுள்ள பாறைகளுடன்‌ உராய்ந்து, தூளாகன்‌ றன. இத்தனிச்‌ 
சாதனங்கள்‌ தென்னிந்தியாவில்‌ என்றும்‌ இயங்யெதில்லை. 


்‌ 59 விவசாய நூல்‌ 


7. ரசாயனச்‌ சிதைவு. (chemical weathering). 
மேலே குறித்திருக்கிற சிதைவுகளால்‌ பாறைப்‌ பொருளில்‌ 
உருவ மாற்றம்தான்‌ ஏற்படுகிறது. தவிர, ரசாயனச்‌ செயல்‌. 
(chemical activity) ண்ணகவும்‌ பாறைச்‌ சிதைவு 
ஏ.ற்படுகிறது. இப்படிச்‌ சதைவு ஏற்படுத்தும்‌ பொருள்‌ 
களில்‌ நீர்‌ வெகு முக்கியமானது. பாறைச்‌ சிதைவுடன்‌ 
சேர்ந்த எந்த ரசாயனச்‌ செயலும்‌ நீர்‌ சம்பந்தமில்லாமல்‌ 
நடைபெறுவதில்லை. பாறைகளிலுள்ள உலோகப்‌ பொருள்‌ 
கள்‌ நாம்‌ பார்க்கக்கூடிய அளவுக்கு நீரில்‌ கரையாதவை. 
எனினும்‌, அவை வெகு சிறிய அளவு கரைகின்‌ றன. அவற்‌ 
இல்‌ எளிதாகக்‌ கரையக்‌ கூடியவை முதலில்‌ கரைந்து 
வெளியேறுகின்‌ றன. இவையிருக்த இடங்கள்‌ வெற்றிடங்‌ 
களாகின்‌ றன: இதனால்‌ அதிகமான பரப்பில்‌ ரசாயனச்‌” 
செயல்கள்‌ நடைபெறுவதற்கு வசதி கிடைக்கிறது. சில 
உலோகப்‌ பொருள்கள்‌ தண்ணீரை ஏற்றுக்‌ கொண்டு, 
பின்னர்‌ மற்ற ரசாயனச்‌ செயல்களுக்கு ஆளாகின்‌ றன. 


காற்றிலுள்ள கார்பன்‌ டைஆக்ஸைடு, இடி.மின்னள்‌ 
இருக்கும்பொழுது உண்டாகிற அமோனியா, கைட்டி ரஜன்‌ 
ஆக்ஸைடுகள்‌ முதலியன தண்ணீரில்‌ கரைந்து, பாறைகளி 
லுள்ள உலோகப்‌ பொருள்களைச்‌ சிதைப்பதற்கு உதவி 
செய்கின்றன. இவ ற்றுள்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு வெகு 
முக்கியமானது. இது சுண்ணாம்புக்‌ கல்லைக்‌ கரைத்து நிலத்‌ 
தில்‌ &ழ்ப்படைகளுக்கு கொண்டுபோகிறது. அங்கே 
பழையபடி. சுண்ணாம்புக்‌ கல்லாக மாறி விழ்ப்‌ படியலாம்‌ 
(precipitated), அல்லது வடிகால்‌ நீருடன்‌ வெளியேற 
லாம்‌. நிலத்திலுள்ள ஒழுங்கான உருவமில்லாத சுண்ணாம்‌ 
பூக்கல்‌ முண்டுகள்‌ (£&ஹபவு ௦0௦5) இப்படித்தான்‌ 
உண்டாயிருக்கின்‌ றன. 


. தண்ணீரில்‌ ஆக்ஸிஜன்‌ (oxygen) சிறிது கரைந்து பல 
உலோகப்‌ பொருள்களையும்‌ ஆக்ஸிகரணிப்பதற்கு (oxidise) 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 58 


உதவுகிறது. இரும்பு சேர்ந்த பொருள்கள்‌ சுலபமாக 
ஆக்ஸிகரணிகப்படுகின்றன. கந்தகம்‌ சேர்ந்த உலோகப்‌ 
பொருள்கள்‌ ஆகீஸிகரணிக்கப்படும்பொழுது, கந்தக அமி 
லம்‌ Gulpharic ௮10) உண்டாகிறது. இது உலோகப்‌ 
மாகச்‌ சிதைக்கிறது. 


நிலத்திலுள்ள அங்ககப்‌ பொருள்‌ (01 ஐ8மம்‌௦ matter) 
மக்கும்பொழுஅ பல அங்கக அமிலங்கள்‌ உண்டாகின்‌ றன. 
அவற்றுள்‌ கார்பானிக அமிலம்‌ (வேல ஐபி) மிக 
ன்ன இவை எல்லாமே உலோகப்பொருள்களைச்‌ 
சதைப்பதற்குக்‌ கணிசமான உதவியளிக்கனெ்‌ றன. 


உயிர்‌ வகையின்‌ செயல்கள்‌. பாறைக்‌ கீறல்களில்‌ 


உண்டாலிற செடி வேர்கள்‌ வளர்க்து பெரித தாகும்பொழுது, 
அவை ஆப்புகளைப்‌ போல இயங்கிக்‌ உறல்களைப்‌ பெரிதாக்கு 
தின்றன. இதை மலைகளிலும்‌ காடுகளிலும்‌ பார்க்கலாம்‌. 
பழைய கட்டிடங்களையும்‌ கோபுரங்களையும்‌ ஆலவேர்கள்‌ 
தகர்த்து உடைப்பதை எங்குமே பார்க்கலாம்‌. இதைத்தவிர 
வேறு எவ்விதமான பாறைச்‌ சிதைவையும்‌ உயிர்வகை 
ஏ ற்படுத்துவதில்லை. 
பாறைகளைப்‌ போலவே மண்‌ “இம்மிகளும்‌ சிதைவு 
படுனை மன. அதனால்‌ நிலத்திலுள்ள கரையாப்‌ பொருள்‌ 
கள்‌ கரையும்‌ பொருள்களாக மாறுகின்றன. கரையாப்‌ 
பொருள்களால்‌ செடிகளுக்கு கேரடியாகப்‌ பயனில்லை; 
அவற்றிலுள்ள பயி ருணவுகள்‌ இட்டா நிலையில்‌ (யாவாவர[. 
ble) இருக்கின்றன. அவை கரையும்‌ பொருள்களாக 
இட்டும்‌ நிலை (available) அடைந்த பின்‌, செடிகள்‌ 
அவற்றை உட்கொள்கின்றன. மண்ணைச்‌ சிதைத்து 


இட்டும்‌ பொருளாக்குவதில்‌ உயிர்வகை பெரும்‌ பங்கெடுத்‌ 
துக்‌ கொள்கின்றன. 


மண்‌ உண்டாகுதல்‌ (801] 70110-ஸமம்0டி. பாறைகள்‌ 
உடைந்து சிறிய துண்டுகளான பின்‌ அவற்றின்‌ மேல்‌ பாசி 


od விவசாய நூல்‌ 


போன்ற கீழ்த்தரத்‌ தாவரங்கள்‌ படருனெறன. மை 
காலத்தில்‌ இப்படித்தான்‌ சுவர்களில்‌ பாசி படர்கிறது 
மழைக்குப்‌ பின்‌ பாசிகள்‌ உலர்ந்து மடிந்து அங்ககப்பொரு 
ளாகப்‌ பாறைத்‌ துண்டுகளுடன்‌ சேருகிறது. இதன்‌ பின்‌ 
பாக்டீரியாக்கள்‌ (எவர). பூஞ்சாணம்‌ (ஈய) போன்ற 
கீழ்த்தரத்‌ தாவர வகைகள்‌ சேருகின்றன. இவை எண்ணி 
றந்தனவாகப்‌ பெருகி, அங்ககப்‌ பொருளை உட்கொண்டு 
சுவாசிக்கும்‌ பொழுது பல அங்கக அமிலங்கள்‌ உண்டா. 
கின்றன: காற்றோட்டம்‌, நீர்‌, அமிலங்கள்‌ இவை எல்லாம்‌ 
பல ரசாயனச்‌ செயல்களை உண்டாக்குகின்றன. அங்ககப்‌ 
பொருள்‌ தன்‌ உருவத்தை இழந்து மண்‌ போன்ற பொரு. 
ளாகிறது. இதற்கு *தில மக்கு' (யப) என்று பெயர்‌. 
பாறைத்‌ துண்டங்களும்‌ மண்‌ உருவம்‌ அடைகின்‌ றன. 

தன்‌ பின்‌, அது மேல்‌ தரத்‌ தாவரங்களை உண்டாக்கும்‌. 
சகதி பெறுகிறது; அதை “மண்‌” என்று சொல்லலாம்‌. 
மண்ணில்‌ கணக்கற்ற நுண்ணிய கீழ்த்தர ஜீவராசிகள்‌ 
வாழ்கின்றன, செயலாற்றுகன்றன; பல மாறுதல்களை 
உண்டு பண்ணுகின்‌ றன; இவற்றால்‌ கிட்டாப்‌ பயிருணவு 
கள்‌ கிட்டும்‌ நிலை அடைகின்றன. 


ஈரம்‌ படியும்‌ வளமான நிலங்களில்‌ நிலப்புழுக்கள்‌. 
(காகப்புழு, காங்கூ ழ்ப்‌ புற, earth worms) மிகுதியாகக்‌. 
காணப்படும்‌. அவை அங்ககப்‌ பொருளுடன்‌ மண்ணையும்‌ 
உட்கொண்டு வெளியேற்றுகின்‌மன: இதனால்‌ மஷ்‌ இதை. 
வடைகிறது. இப்படி வெளியேறும்‌ மண்‌ அங்ககப்‌ பொரு. 
ரூட்‌ சேர்ந்து மிக வளமுடையதாகிறது. செவ்வல்‌ 
நிலங்களில்‌ கரையான்கள்‌ (நஷஷmites, white ants) பிகுர்‌ 
இருப்பதைப்‌ பார்க்கலாம்‌. இவை நிலத்தில்‌ சேரும்‌ தாவரப்‌ 
பொருள்களை தீவிரமாக உட்கொண்டு, நுண்ணியதாக்கி,, 
உடலைவிட்டுக்‌ கிக்கன் றன. இங்கெல்லாம்‌ தாவரக்‌. 
கழிவு சீக்கிரமாகவே நிலமக்காக மாறுஇறெ.து. 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 55 


மேலே சொல்லியவாறு. பாறைகள்‌ பல செயல்களுக்கு 
இலக்காடு, நாளடைவில்‌ மண்ணாக மாறுகன்றன. 
உஷ்ணப்‌ பிரதேசங்களிலுள்ள உயர்ந்த வெப்பநிலை இச்‌ 
செயல்கள்‌ தீவிரமாக நடை பெறுவதற்கு ஆதரவாய்‌ இருக்‌ 
றது. அத்துடன்‌ ஏற்றவாறு மழையும்‌ இருந்தால்‌ 
இயற்கைச்‌ சிதைவு வெகு தீவிரமாக நடைபெறும்‌. 

பாறைகள்‌ உடைந்து சிதைந்து நுண்ணிய துண்டங்‌ 
களாக உருவமாற்ற மடைவதை இயற்கைப்‌ பாறைச்‌ சிதை 
வென்றும்‌, (பவற்மா க] weathering of rocks) ரசாயனச்‌ 
செயல்களாலும்‌ உயிர்வகைச்‌ செயல்களாலும்‌ பொருள்‌ 
மாற்‌ மமடைவதை “மண்‌ உண்டாகுதல்‌' (formation of 
50418) என்றும்‌ பொதுப்படையாகச்‌ சொல்வதுண்டு. இப்‌ 
படிக்‌ கோடு இட்டு, எல்லை கட்டி, இயற்கைச்‌ செயல்களை 
ஓரு வரம்புக்குட்‌ படுத்த முடியாது. எல்லாச்‌ செயல்களும்‌ 
சேர்க்தே கடைபெறுகின்றன. எது சிதைவைச்‌ சேர்ந்தது, 
எது பொருள்‌ மாற்றத்தைச்‌ சேர்ந்தது என்று பிரித்து 
நடைமுறையில்‌ காட்ட முடியாது. 


தன்னிடத்து மண்‌ ($௰பentary 8011.) மண்‌ உண்டான 
இடத்திலேயே பெரும்பாலும்‌ தங்கி இருக்கும்‌. இதற்குத்‌ 
தன்னிடத்து மண்‌ என்று பெயர்‌. இங்கு தோண்டிப்‌ பார்த்‌ 
தால்‌, மேலாக நயமான மண்ணும்‌, அடியில்‌ பரும்‌ இம்மி 
கள்‌ சேர்ந்த மண்ணும்‌, அதற்கடியில்‌ பல நிலைகளில்‌ 
தகர்ந்த பாறைகளும்‌, கடைசியாகத்‌ தாய்ப்பாறைகளும்‌ 
படிப்படியாகக்‌ காணப்படும்‌. 


பிற இடத்து மண்‌ (ஹூர்‌ 8041). சில இடங்‌ 
களிலிரும்து மண்ணைக்‌ காற்று, மழை நீர்‌, ஆறுகள்‌ முதலி 
யவை அரித்துக்கொண்டு போகின்றன என்பதைக்‌ கவனித்‌ 
தோம்‌. காற்று, நீர்‌ இவற்றின்‌ வேகம்‌ குறையும்பொழுது 
இவை அடித்துக்‌ கொண்டு வரும்‌ மண்‌ அங்கங்கே ஒரு 
படை மேலொன்றாகப்‌ படிகிறது. இப்படித்தான்‌ கோதா 


56 விவசாய நூல்‌ 


வரி, கிருஷ்ணா, காவேரி டெல்டாப்‌ பிரதேசங்கள்‌ உண்டா 
யிருக்கின்றன. இப்பட உண்டான மண்ணுக்கு “பிற 
இடத்து மண்‌' என்று பெயர்‌. இதற்கும்‌ இதனடியில்‌ 
இருக்கும்‌ பாறைகளுக்கும்‌ சம்பந்தம்‌ உடையாது. 


படை படையாகப்‌ படியும்‌ மண்‌ எப்பொழுதும்‌ ஓரே 
மாதிரியா யிருக்கும்பொழுது, மேலிருந்து ழே வரை மன்‌ 
கண்டம்‌ வித்தியாசமில்லாமல்‌ ஓரே மாதிரியாக இருக்கும்‌. 
சில இடங்களில்‌ பல காலங்களில்‌ படியும்‌ படைகள்‌ வெவ்‌ 
வேறு விதங்களாகவும்‌ இருக்கலாம்‌. அங்கு மண்ணைத்‌ 
தோண்டும்பொழுது, பல்வேறு விதமான படைகளைப்‌ 
பார்க்கலாம்‌. 


மண்ணும்‌ அடிமண்ணும்‌ (8011 ஹப்‌ 55௦1). நிலத்‌ 
தைத்‌ தோண்டிப்‌ பார்க்கும்‌ பொழுது, பொதுவாக 9 அங்‌ 
குல ஆழம்‌ வரையுள்ள மண்‌ ஈயமாக இருக்கும்‌. அதற்‌ 
கடியில்‌ உள்ளது முரடாக இருக்கும்‌. மேலே இருப்ப 
தற்கு “மண்‌' (6௦11) என்றும்‌, அடியில்‌ உள்ளதற்கு “அடி 
மண்‌' (5112108011) என்றும்‌ பெயர்‌. மண்ணில்தான்‌ சாகு 
படியாகிறறு. அங்கு இயற்கைச்‌ சிதைவு தீவிரமாக ஈடை 
பெறுகிறது. ஆகவே அது நயமாயிருக்கிறது. இம்பமிகள்‌ 
மெல்லியனவாய்‌ இருக்கன்‌ றன. அவை அதிகமாகச்‌ சிதைவ 
தால்‌, கரையும்‌ உப்புகள்‌ அவம்‌றில்‌ மிகுந்‌ இருக்டின்‌ றன. 
மடிந்த செடிகளும்‌ அங்கக எருக்களும்‌ மேல்‌ மண்ணுடன்‌ 
சேர்வதால்‌ அங்கு அங்ககப்‌ பொருள்‌ .மிகுக்‌ இருக்கறது. 
சசாயனச்‌ செயல்கள்‌ இவிரமாக நடைபெறுகின்றன. பாக்‌ 
டீரியாக்களின்‌ அடக்கமும்‌ செயல்களும்‌ மிகுதி. மண்‌ வள 
முடையதாயும்‌, செடிகள்‌ வீரியமாக உண்டாவதற்கு ஏற்ற 
தாயும்‌ இருக்கிறது. 

மண்‌ அடி மண்ணைப்‌ போர்த்திக்கொண்டு இயற்கைச்‌ 
சிதைவு ஏற்படுத்தும்‌ பல அம்சங்களுக்கு அடிமண்‌ அதிக 
மாக உட்படாதபடி காத்துக்‌ கொள்இற.து. அதனால்தான்‌ 


இயற்கைச்‌ சிதைவும்‌, மண்‌ உண்டாகுதலும்‌ 51 


அடி. மண்ணின்‌ இம்மிகள்‌ முரடாயிருக்கின்‌றன. அங்ககப்‌ 
பொருள்‌, பாகீடீயாக்களின்‌ செயல்‌, ரசாயனச்‌ செயல்‌, 
தி தைவு, இவை காரணமாக உண்டாகும்‌ கரையும்‌ உப்பு 
கள்‌ எல்லாமே குறைவு. வளமும்‌ குறைவே. மேல்‌ மண்ணை 
அப்புறப்படுத்திவிட்டு, அடி மண்ணை உழுது சாகுபடி. 
செய்தால்‌, பயிர்கள்‌ சரியாக வளர முடியாது. அடி மண்‌ 
மண்ணைப்போலச்‌ சிறந்ததல்ல. 


அத்தியாயம்‌ 5 
நிலத்தின்‌ தன்மை 


மண்‌ இம்மிகளில்‌ வேறுபாடு. மண்‌ பல்வேறு அளவுள்ள 
தூள்‌ பொருள்கள்‌ அல்லது இம்மிகள்‌ சேர்ந்தது. அத்‌ 
துடன்‌ சிறிய சரளைக்‌ கற்களும்‌ சுண்ணாம்புக்‌ கற்களும்‌ 
சேர்ந்திருக்கும்‌. மணற்கால்‌ நிலங்களில்‌ முரடான இம்மி 
கள்‌ மிகுந்தும்‌, சிறிய இம்மிகள்‌ குறைந்தும்‌ இருக்கும்‌... 
இதற்கு மாறாகக்‌ களி நிலங்களில்‌ முரடான இம்மிகள்‌ 
குறைந்தும்‌ மிகச்‌ சிறிய இம்பமிகள்‌ மிகுந்தும்‌ இருக்கும்‌. 
மண்ணில்‌ பல அளவுள்ள இம்மிகள்‌ பரந்திருப்பதைப்‌ 
பொறுத்து நிலத்தின்‌ தன்மை வேறுபடுகிறது. மண்‌ 
இம்மிகள்‌ கீழே கண்டவாறு பல அளவுப்‌ பகுதிகளாகச்‌ 
சாதாரணமாகப்‌ பிரிக்கப்படுகின்‌ றன. 


னபா சாமான சம ணாத 


பகுதிகளின்‌ பெயர்‌ இம்மிகளின்‌ அளவு 


1. கல்‌, சுண்ணாம்புக்கல்‌, 


சரள்‌ முதலியன 2. மி. மீ..க்கு மேல்ப்‌ 
(gravel) பட்டவை 

எ. மணல்‌ (8810) 0:2--- 20 மி. மீ. 

9: பொடி. மணல்‌ (171௦ 

sand) 0:02-- 02 ,, 

குறு மண்‌ (811) 0-002 — 0.02 ,, 

5. களிமண்‌ (6185) 0-002-க்குக்‌ கீழ்ப்‌ 

பட்டவை... 


இந்தப்‌ பல பகுதிகளும்‌ தனித்தனிக்‌ குணமுடையவை.. 
மண்ணில்‌ அவையிருக்கும்‌ விகிதத்தைப்பொறுத்து நிலத்‌ 
இன்‌ தன்மையும்‌ குணங்களும்‌ அமைந்திருக்கும்‌. 


நிலத்தின்‌ தன்மை து 


1. கல்‌. இது சுண்ணாம்புக்கல்‌, சரளைக்கல்‌ உடைந்த 
பாறைத்‌ துண்டங்கள்‌ முதலியன சேர்ந்தது. இதனால்‌: 
பயிர்களுக்கு நேரடியான பயனில்லை. 


2. மணல்‌, இதை நிலத்தின்‌ எலும்புக்கூடு எனலாம்‌. 
இதைச்‌ சுற்றித்தான்‌ பொடியான இம்மிகள்‌ பொதிந்து 
கிடக்கின்றன. இவற்றிற்கு ஊடே உள்ள இடை வெளி 
கள்‌ பெரியனவாயிருப்பதால்‌, காற்றோடுவதுற்கும்‌ நீர்‌ வடி 
வதற்கும்‌ வசதஇயிருக்கிறது. இவற்றின்‌ மேல்‌ பரப்பு 
குறைவு. அதனால்‌ நீரைப்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ 

. ட ப அவனகக ட்கள்‌ [a தக் ச . 
சக்தியும்‌ பயிர்களு க்கு உணவளிக்கும்‌ திறனும்‌ குறைவ. 


3. பொடி மணல்‌. இது மணலுக்கும்‌ குறுமண்ணுக்‌ 
கும்‌ மத்தியிலுள்ள பகுதி. அந்த இரு பகுதிகளின்‌ குணங்‌: 
கள்‌ இதில்‌ கலந்து காணப்படும்‌. பொடி மணல்‌ மிகும்‌ 
திருக்கும்‌ பொழுது, மழைக்குப்பின்‌ நிலம்‌ உறைந்து கெட்டு. 
யாகும்‌ இயல்பு இருக்கிறது. 

4. குறு மண்‌. இந்தப்‌ பகுதியில்‌ சேர்ந்த இம்மி 
களுக்குப்‌ பிடிப்பு, நீரைப்‌ பிடித்து வைத்துக்கொள்ளும்‌ 
சக்தி, பயிமுணவு அளித்தல்‌ முதலிய களியின்‌ குணங்கள்‌ 
ஓரு அளவுக்கு உண்டு. அத்துடன்‌ பொடி மணலின்‌ 
குணங்களும்‌ சிறிது உண்டு. 


9. களி. இது நிலத்திலுள்ள வெகு நுண்ணிய கூழ்ப்‌ 
பொருளாலான து (0௦011௦1080; தண்ணிரில்‌ கலங்க நி ற்குமே 
தவிர, எளிதாகக்‌ கீழே படியாது. இது அங்ககப்‌ பொருளு, 
டன்‌ கலந்து மணல்‌ போன்ற பரும்‌ மணிகளுக்கு மேலே 
படர்ந்து நிலத்துக்கு வளமளிக்றெது. இதுதான்‌ நிலத்தி 
லேயே தீவிரமாகச்‌ செயலாற்றும்‌ பகுதி. மற்றப்‌ பகுதி்‌ 
களைவிட இதில்தான்‌ பயிருணவு மிகுந்திருக்கி றது. அதிக 
மான உள்‌ பரப்புடையது. அதனால்‌, நீரை மிகுதியாகப்‌: 
பிடித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ வாய்ப்புப்‌ பெற்றது. கஷி 


“60 விவசாய நூல்‌ 


. மண்‌ இருக்கும்‌ அளவைப்‌ பொறுத்துத்தான்‌ வளம்‌ அமை 
றது. எனினும்‌, களிப்பகுதி அதிகமாகும்பொழுது நிலத்‌ 
இன்‌ பிடிப்பு, மண்‌ இறுகும்‌ தன்மை, காற்று, நீரோட்டம்‌ 
குறைதல்‌ முதலிய பல குறைபாடுகள்‌ உண்டாகனெறன. 
நிலத்தை ஜாக்கிரதையாகச்‌ சாகுபடி. செய்து கையாள 
வேண்டியிருக்கிறது. 

நிலத்துக்கு அமோனியம்‌ ஸல்பேட்டு, பொட்டாசியம்‌ 
ஸஃ்பேட்டு போன்ற உரங்கள்‌ இடும்பொழுது, அமோனி 
யம்‌ பொட்டாசியம்‌ என்ற காரப்‌ பகுதிகளைக்‌ (19௨௨௦௨) களி 
பிடித்து வைத்துக்‌ கொள்கிறது. சம ஆற்றலுள்ள 
(equivalent) கால்ஸியம்‌ உரங்களின்‌ அமிலப்‌ பகுதிகளு 
டன்‌ இயைந்து கால்ஸியம்‌ ஸல்பேட்டாக நிலத்திலிருந்து 
வெளியேறுகிறது. 

நிலத்தின்‌ பிரிவுகள்‌. மணல்‌, குறுமண்‌, களி நிகுந்திருப்‌ 
பதைப்‌ பொறுத்து நிலங்களைச்‌ சமுசாரிகள்‌ மணற்கால்‌, 
குறுமண்சாரி, களிக்கால்‌ என்ற 3 பிரிவுகளாக முக்கிய 
மாதப்‌ பிரிக்கிறார்கள்‌. இத்துடன்‌ இளய களி, குறுமண்‌. 
களி, கடுங்களி என்று களி மிலத்தையும்‌, இதேபோலமற்ற 
நிலங்களையும்‌ பல உட்பிரிவுகளாக வகுப்பதுண்டு. மண 
லும்‌ பொடி மணலும்‌ பரும்‌ பகுதிகள்‌; குறுமண்‌ ணும்‌ 
களியும்‌ பொடிப்‌ பகுதிகள்‌. இவற்றின்‌ விகிதத்தை 
அளவிட்டுக்‌ கீழே கண்டவாறு பலவிதமான கிலங்களுக்‌ 
குப்‌ பெயர்‌ கொடுக்கலாம்‌. 


பரும்‌ யொடிப்‌ 
நிலத்தின்‌ யெயர்‌ பகுதிகள்‌ பகுதிகள்‌ 
சதவிகிதம்‌ சத விதெம்‌ 
1. மணற்கால்‌ 90-க்கும்‌ மேல்‌ 10-க்கும்‌ ஒழ்‌ 
2. மணற்கால்‌-குறுமண்‌ 80—90 10—20 
3. குறுமண்‌ 70—80 20—30 
4. குறுமண்‌-களி 50—70 20-50 
ல்‌. களி 50-க்கும்‌ 8ழ்‌ 50-க்கும்‌ மேல்‌ 


நிலத்தின்‌ தன்மை 6]: 


பரும்‌ பகுதிகளுக்கும்‌ பொடிப்‌ பகுதிகளுக்கும்‌ கீழே. 
கண்ட குண பேதங்கள்‌ உண்டு. 


குணம்‌ யரும்‌ பகுதி யொடிப்‌ பகுதி 
1. நீரை நர அ விரைவாக நடை மெதுவாக நடை 
பெறும்‌ பெறும்‌ 


> 


நீரை வடிய வீடுதல்‌ ப 2 
3. நீரைப்‌ பிடித்து வைத்துக்‌ 

4. பயிருணவு அடக்கம்‌ குறைவு மிகுதி 

5. உழுதல்‌ முதலிய சாகுபடி 

ஈடத்துதல்‌ எளிது கடினம்‌ 


பரும்‌ பகுதியான மணலும்‌ பொடிப்‌ பகுதியான களி: 
மும்‌ எதிர்‌ எதிரான குணங்கள்‌ உடையவை. ஒவ்வொன்‌ றி 
லும்‌ சில சிறந்த குணங்களும்‌, சில சீர்கேடான குணங்‌: 
களும்‌ இருக்கின்றன. இந்த இரண்டு பகுதிகளில்‌ எது 
நிலத்தில்‌ மிகுக்‌இரு நக்கிறதோ, அதைப்‌ பொறுத்துத்தான்‌ 
நிலத்தின்‌ குணம்‌ பொதுவாக அமைநீதிருக்கும்‌. இவை: 
இரண்டும்‌ ஏற்ற அளவில்‌ குறுமண்‌ நிலங்களில்‌ அமைந்‌: 
திருக்கின்றன. இவற்றையே விவசாயிகள்‌ விரும்புகிறார்கள்‌. 
இவற்றைக்‌ கையாளுவது எளிது. மற்றவற்றைக்‌ காலா 
காலத்தில்‌ ஏற்ற முறையில்‌ சாகுபடி. செய்தாலொழியத்‌. 
திருப்திகரமான பலன்‌ கிடைக்காது. 


நிலத்தின்‌ குணங்கள்‌ 
1 இடைவெளி. (01080௨06). மண்‌ பல இம்மிகள்‌ 
சேர்ந்து உண்டானது. இவற்றிற்கு மத்தியில்‌ உள்ள 
இடைவெளிகளில்‌ காற்றும்‌ நீரும்‌ சேர்ந்து இருக்கின்‌ றன. 
உழுத நில த்தில்‌ மண்‌ இம்மிகள்‌ கெடுழ்ந்து விலக” 
யிருக்குமாதலால்‌, இடைவெளி மிகுந்திருக்கும்‌. நாளாரம்‌ 
பத்தில்‌ பயிரேற்றி மழையடிபட்ட பின்‌ மண்‌ இம்மி: 


182 விவசாய நூல்‌ 


கள்‌ படிந்து, நிலம்‌ இறுகும்‌. ஆகவே பயிர்‌ அறு 
வடை காலத்தில்‌ இடைவெளி குறைந்திருக்கும்‌. மணம்‌ 
தால்‌ நிலங்களில்‌ இடைவெளி குறைந்தும்‌, களி நிலங்களில்‌ 
நிகுந்தும்‌, குறு மண்‌ நிலங்களில்‌ மத்திமமாஃவும்‌ இருக்கும்‌. 


2.. சந்து வழிகள்‌ (10010 011௨011016). பக்கத்திலுள்ள 
இடைவெளிகளுக்குள்‌ தொடர்பு இருப்பதால்‌, நிலத்தில்‌ 
காற்றோடுவதற்கும்‌, நீர்‌ பரவுவதற்கும்‌, வடிவத ற்கும்‌ கால்‌ 
வாய்களைப்போல அவை வழிகளாக அமைகின்றன. அவற்‌ 
றைச்‌ “சந்து வழிகள்‌' (1016 channels) எனலாம்‌. அவை 
ஓரே அளவினதாய்‌ இரா. சில இடங்களில்‌ அகன்றும்‌ சில 
இடங்களில்‌ ஓடுங்கியும்‌ இருக்கும்‌. மணற்கால்‌ நிலங்களில்‌ 
சந்து வழிகள்‌ பெரியனவாயிருப்பதால்‌ காற்றோட்டம்‌ சரி 
யாக நடைபெறுவதற்கு வேண்டிய வசதி இருக்கிறது. 
களி நிலங்களில்‌ இவ்வழிகள்‌ ரோமக்கால்‌ போல ஒடுங்கி 
யிருப்பதால்‌, காற்றோடுவதும்‌, நீர்‌ பரவுவதும்‌, வடிவதும்‌ 
மெதுவாகவே நடைபெறும்‌. பெரு மழை பெய்து நிலத்‌ 
தில்‌ தேங்குகற நீர்‌ மெதுவாகவே வடியும்பொழு.து, அது 
பயிர்‌ வளர்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கும்‌. 


3. நிலத்தின்‌ உள்‌ பரப்பு. (நந! surface) நிலத்‌ 
.இலுள்ள மண்‌ இம்பமிகளின்‌ மேல்‌ பரப்பு, அவற்றின்‌ அள 
வைப்‌ பொறுத்து வேறுபடும்‌. ஓருகன அடி மண்ணிலுள்ள 
எல்லா இம்மிகளின்‌ மேற்பரப்பும்‌ சேர்க்தது, அந்த நிலத்‌ இன்‌ 
உள்‌ பரப்பு (internal surface) ஆகும்‌. இக்‌, உள்‌ பரப்பை 
நேரடியாக அளக்க முடியாது, ஆனால்‌ பல சாதனங்களைக்‌ 
கொண்டு இதை ஆராய்ச்சிசாலைகளில்‌ கணக்கிடலாம்‌. இப்‌ 
படிக்‌ கணக்கிடும்பொழுது சராசரியாக மணற்கால்‌ நிலத்‌ 
இற்கு உள்‌ பரப்பு சுமாராக 0:5 ஏக்கராகவும்‌, குறு. 
மண்ணுக்கு 1:00 ஏக்கராகவும்‌, கடுங்களிக்கு 4:00 ஏக்க... 
ராகவும்‌ இருக்கலாம்‌. முரடான நிலங்களில்‌ உள்பரப்பு 
ஆறைவு, கயமானவற்றில்‌ அதிகம்‌. 


நிலத்தின்‌ தன்மை 63 


மழை நீர்‌, மண்‌ இம்மிகளின்‌ மேல்‌ ஒரு குறிப்பிட்ட 
கனத்துக்குத்தான்‌ மெல்லிய படலமாக (thin film) 
படர்ந்து இருக்கும்‌. இதுதான்‌ செடிகளுக்குப்‌ பயன்படு 
இறெது. இதற்கும்‌ அதிகமாக நிலத்தில்‌ விழும்‌ மழை நீர்‌, 
முதலில்‌ நிலத்திலுள்ள இடைவெளிகளை நிரப்பப்‌ பின்னர்‌ 
சிறிது சிறிதாக நிலத்திற்குள்‌ இறங்கி அடி மட்டத்துக்குப்‌ 
போகிறது. படலமாக இருக்கும்‌ நீர்தான்‌ நிலத்தில்‌ தங்கி 
நிற்கும்‌. இந்தப்‌ படலமோ ஒரு குறிப்பிட்ட கனமுடையது 
என்று சொன்னோம்‌. ஆகவே உள்‌ பரப்பின்‌ விஸ்கீரணக்‌ 
தைப்‌ பொறுத்துத்தான்‌ நிலத்தில்‌ நீர்‌ தங்கு இருக்கும்‌. 
மணற்கால்‌ நிலங்களில்‌ உள்‌ பரப்பு குறைவு. அவை 
குறைந்த அளவு நீரைப்‌ பிடித்து வைத்துக்கொண்டு, 
அதைத்தான்‌ பயிர்களுக்கு அளிக்கும்‌. களி நிலங்கள்‌ அதிக 
மான நீரைப்‌ பிடித்து வைத்துக்கொண்டு பயிர்களுக்குக்‌ 
கொடுத்து உதவும்‌. 

4. மண்ணின்‌ இயல்பும்‌ அமைப்பும்‌. மண்ணில்‌ பல 
வேறுபட்ட அளவுகளுள்ள இம்மிகள்‌ சேர்ந்திருக்கன்‌ றன, 
பல இம்மிப்‌ பரிமாணப்‌ பகுதிகள்‌ சேர்க்திருப்பதைப்‌ 
பொறுத்து மண்ணின்‌ இயல்பு (texture) வேறுபடுகிறது. 
மண்‌ நயமாகவோ, முரடாகவோ, ஒரு மத்திம நிலையிலோ 
இருப்பதைத்தான்‌ இயல்பு குறிக்கிறது. இயல்பு, மண்‌ 
இம்மிப்‌ பரிமாணப்‌ பகுதிகளின்‌ விகிதத்தைப்‌ பொறுத்‌ 
இருப்பதால்‌, அது நிலைத்தது, நிலத்தை எவ்விதமாகக்‌ 
கையாணடாஅம்‌, அது இயல்பை மாற்றாது. 


மண்‌ இம்மிகளில்‌ லெ தனித்‌ தனியாகவே இருக்‌ 
கின்றன; சில ஒன்று சேர்ந்து ஒரு அளவுக்கு நிலைத்த 
தன்மையுடைய சிறு மணிகளாக இருக்கின்றன. ஆயினும்‌ 
கையினால்‌ நியிட்டும்பொழுது, 
தொறுங்கக்‌ கூடியவை. இச்சிறுமணிகள்‌ நிலத்தில்‌ நிறைந்‌ 


இருக்கும்பொழுது; மண்‌ பொல பொலவென்‌ திருக்கும்‌. 


காய்ந்த இறுமணிகள்‌ 


64 விவசாய நூல்‌ 


இதுவே நயமான நிலை. சாகுபடியையும்‌ சுலபமாகச்‌ 
செய்ய முடியும்‌. பயிர்கள்‌ செழித்து வளரும்‌. கிலத்தி 
லுள்ள பொடிப்‌ பகுதியான களி, அங்ககப்‌ பொருள்‌, சண்‌ 
ணாம்பு, ஈரம்‌ ஏற்ற நிலையி ற்ப தல்‌ 2-௮ சாகுப்டூ 
செய்தல்‌,-ஆயெவை இச்சி. று. மணிகள்‌ நிலத்தில்‌ உண்டாவ 
தற்குப்‌ பெரும்‌ ஆதரவளிக்கின்‌ றன. இச்சி. மணிகள்‌ 
்‌ பரும்‌ இம்மிகளைப்‌ போலவே நிலத்தில்‌ இயங்குகின்‌ றன- 
காற்றோடுதல்‌, நீர்‌ வடிதல்‌, ரசாயனச்‌ செயல்கள்‌ நடை 
பெறுதல்‌, பாக்டீரியாக்கள்‌ ஊக்கமாக வேலை செய்தல்‌ 
ஆகியவை நிலத்தில்‌ திருப்திகரமாக அமைனெறன. நிலத்த 
லுள்ள பிடிப்பும்‌ குறைறது. தனி மண்‌ இம்மிகளும்‌, பல. 
ஒன்‌ றின சிறு மணிகளும்‌, நிலத்தில்‌ சேர்ந்திருக்கும்‌ நிலைக்கு. 

அமைப்பு (ஏமப்‌: என்று பெயர்‌. சிறு மணிகள்‌ மிகுதி 
யாவது பயிர்‌ வளர்ச்சிக்கு ஏற்ற சீரிய அமைப்பு ஆகும்‌ 
நிலத்தின்‌ இயல்பு மாறாத தன்மையது. ஆனால்‌ அமைப்போ 
நிலத்தின்‌ பராமரிப்பு, அங்ககப்‌ பொருள்‌ சேர்தல்‌, ஈரம்‌ 
ஏற்ற நிலையிலிருகீகும்பொழுது சாகுபடி. செய்தல்‌ முதலிய 
வற்றைப்‌ பொறுத்து மாறக்கூடியது. இவற்றால்‌ அமைப்பு 
சிறந்ததாகலாம்‌, சீர்கெட்டும்‌ போகலாம்‌. 

5. நில வளம்‌. பல நிலப்‌ பகுதிகளில்‌, களிமண்ணின்‌ 
உள்‌ பரப்புத்தான்‌ அதிகமாயிருப்பதால்‌, அது யிகுதி 
யான ரசாயனச்‌ செயல்களுக்கு ஆளாகிறது. கரையாத. 
பொருள்கள்‌ கரையும்‌ நிலை அடைந்து பயிருணவு ஆகின்‌ 
றன. பொடிப்‌ பகுதியாயெ களி நிறைந்த நிலங்‌ 
களில்‌ பயிருணவுகள்‌ கணிசமான அளவில்‌ கரையும்‌ 
நிலை அடைகின்றன. ஆகவே வளம்‌ நிலத்திலுள்ள 
களி மண்ணுடன்‌ நெருங்கெ தொடர்புடையது. களியுடன்‌ 
அங்ககப்‌ பொருளும்‌ சேர்ந்திருந்தால்‌, நிலம்‌ மிக ௦ வளமுடைய 
தாகும்‌. எனினும்‌, களி மிகுந்து, மணல்‌ பகுதி குறையும்‌ 
பொழுது, நிலத்தில்‌ காற்றோட்டமும்‌, வடிகால்‌ வசதியும்‌ 
குறைவடையும்‌. நிலத்தைச்‌ சுலபமாகச்‌ சாகுபடி செய்ய: 


நிலத்தின்‌ தன்மை 05 


மடியாது, ஆ கவே களி மிகுந்த நிலத்திலும்‌ கை றகளுண்டு, 
ஷு வு மிகச்‌ சிறந்ததல்ல. மணற்கால்‌ பூமி எளியது, உரமும்‌ 
நீரும்‌! அதிகமாகத்‌ தேவையாக இருக்கும்‌. மத்திமமான 
குறுமண்‌ நிலங்கள்‌ மிகத்‌ இருப்தியானவை. அவற்றில்‌ 
வளம்‌ தேவையான அளவுக்கு இருப்பதுடன்‌; அவற்றைச்‌ 
சாகுபடி. செய்வதும்‌ சுலபமே. அத்துடன்‌ அவை உரமிடு 
வதற்கும்‌ பாசனத்திற்கும்‌ ஏற்ற பலனளிக்கின்றன. மற்ற 
இருவகை நிலங்களிலும்‌ ஏதோ சில குறைபாடுகள்‌ 
இருக்கும்‌. 
சாகுபடி வசதி. களி நிலங்களில்‌ மண்‌ இம்மி 
கள்‌ ஒன்றோடொன்று பிடிப்புடையன வாயிருப்பதால்‌, 
அவற்றை உழுது சாகுபடி செய்வது கடினம்‌. அதனால்‌ 
அவற்றிற்குக்‌ “கடு நிலங்கள்‌' (hy 5௦5) என்று 
பெயர்‌. மணற்கால்‌ நிலங்களில்‌ அவ்வளவு பிடிப்பு இல்லை 
அவற்றைச்‌ சலபமாகச்‌ சாகுபடி செய்யலாம்‌. அவற்றிற்கு 
“இளக்கமான நிலங்கள்‌' (light 80118) என்று பெயர்‌. குறு 
மண்‌ நிலங்கள்‌ அலைஇரண்டுக்கும்‌ மத்‌ திமஙிலையிலிருக்கும்‌. 


நில வகுப்புப்‌ பிரிவுகள்‌ 

குண வேறுபாடுகளை அடிப்படையாகக்‌ கொண்டு 
நிலங்களைப்‌ பல வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. சென்னை 
ராஜ்யத்திலுள்ள நிலங்கள்‌ 4 பெரும்‌ வகுப்புகளாகப்‌ பிரிக்‌ 
க றன. அவை (1) செவ்வல்‌ நிலம்‌ (red 
soil); கரிசல்‌ நிலம்‌ (001௨௦1 8011), (3) அடை மண்‌ 
நிலம்‌ (uri, (4) செம்புறை நிலம்‌ (வ்ஸர்ர்௦) 
ஆகும்‌: அவற்றின்‌ முக்கியமான அம்சங்கள்‌ கீழே கொடுக்‌ 
கப்பட்டி௫ுஃ க்கின்றன. 

1. செவ்வல்‌ நிலங்கள்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ ஒரு கோடி 
ஏக்கர்‌ செவ்வல்‌ நிலம்‌ சாகுபடி. ஆவதாக மதிப்பிடப்பட்டி 
ருக்கிறது. பயிர்‌ செய்யும்‌ நிலங்களில்‌ மூன்‌ றில்‌ இரண்டு 

5 


66 விவசாய ரூரல்‌ 


பங்கு செவ்வல்‌ நிலங்களே. அவற்றின்‌ தாய்ப்‌ பாறைகள்‌ 
கருங்கல்லும்‌, பட்டமிட்ட கருங்கல்‌.லும்‌ ஆகும்‌. இவற்றில்‌ 
பொட்டாஷ்‌ பெல்ட்ஸ்பார்‌ பிகுந்திருக்கிறது. இது எளி 
தாகச்‌ சிதைவது இல்லை. அதனால்‌, மண்கண்டம்‌ சாதா 
ரணமாக ௨-4 அடியாகக்‌ குறைந்தே இருக்கிறது. மண்‌ 
மணற்சாரியாகவும்‌ சரளைக்‌ காலாகவும்‌ இருக்கும்‌. மணற்‌ 
சாரி நிலங்கள்‌ இளக்கமானலை, சரளைக்கால்‌ நிலங்கள்‌ 
சிறிது இறுகியிருக்கும்‌, சில இடங்களில்‌ பாறை மாதிரி 
யாக வெகு இறுகியிருக்கும்‌. இவை எல்லாம்‌ பொதுவாக 
எளிய நிலங்கள்‌. விளைச்சல்‌ குறைவு: மழை நீரை நிலம்‌ 
சுலபமாக உறிஞ்சுவதால்‌, தென்‌ மேற்குப்‌ பருவ மழை 
ஆரம்பித்த உடனேயே, இவை விதைப்புக்கு ஏற்ற நிலை 
அடைகின்றன. இதனால்‌ இவற்றை *முந்தும்‌' நிலங்கள்‌ 
(arly 80118) எனலாம்‌. பின்னர்‌ விட்டுவிட்டு அவ்வப்‌ 
பொழுது பெய்யும்‌ மழையைக்‌ கொண்டு பயிர்கள்‌ வளர்‌ 
கின்றன. நீரைப்‌ பிடித்துக்‌ கொள்ளும்‌ திறன்‌ இந்த நிலங்‌ 
களுக்குக்‌ குறைவு. அடிக்கடி மழை பெய்து கொண்டிருந்தா 
லொஜிய பயிர்கள்‌ வாடி. விடும்‌. மழை அதிகமாயிருக்கும்‌ 
பொழுது நீர்‌ தரைக்குள்‌ இறங்கி அடிமட்டத்தில்‌ சேர்ந்து, 
பயிர்களுக்குப்‌ பயன்‌ படாமல்‌ போகிறது. இதனால்‌, அடுிஙீர்‌ 
மட்டம்‌ உயர்கிறது; ணெறுகள்‌ தோண்டி, நீரை இறைத்‌ 
தப்‌ பாசனம்‌ செய்வதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்கிறது. நீரில்‌ 
௧௦௦௦72 உப்பு கரும்‌ குலை]: நீர்‌ பாச: த்துக்கு ஏற்‌, றது. 
நிலவளம்‌ குறைந்திருந்தாலும்‌, நிலம்‌ இளக்கமாயிருப்ப 
தால்‌, சரியாக எருவிட்டு நீர்‌ பாய்ச்சி, பயிர்களை லாபகர 
மாகச்‌ சாகுபடி செய்யலாம்‌. குறுமஃஷ்‌ சாரியாயிருக்கு 
மிடங்களில்‌ பருத்தி, புகையிலை, வாழை, கரும்பு, காய்கறி 
போன்ற வியாபாரப்‌ பயிர்களும்‌, சோளம்‌, ராகி போன்ற 
தானிய வகைகளும்‌ பயிராகன்‌ றன. ட 

மழையைக்‌ கொண்டு மாத்திரம்‌ பயிர்‌ செய்யும்‌ நிலங்‌ 
களுக்குப்‌ “புஞ்சை (புன்‌ செய்‌) “மானாமாரி,, (“மான 


நிலத்தின்‌ தன்மை 67 


வாரி) நிலங்கள்‌ (ப 1கு05) என்று பெயர்‌. இணறு 
தோண்டி மீர்‌ இறைத்துப்‌ பாசனமாகும்‌ நிலங்கள்‌ “கோட்‌ 
டக்கால்‌' (ஜவ:061 1௩0) எனப்படும்‌. ஆறுகளிலும்‌ குளங்‌ 
கனிலும்‌ இருந்து நீர்‌ பாயும்‌ நிலங்களுக்கு *ஈஞ்சை” (ஈன்‌ 
செய்‌) என்று பெயர்‌. இங்கு நிலத்தில்‌ நீர்தேக்க மெல்‌ 
பிரதானமாகப்‌ பயிர்‌ செய்யப்‌ படுகிறது; மேட்டு நிலங்‌ 
களில்‌ மஞ்சள்‌, கரும்பு, வாழை போன்றவை பயிராகும்‌ 
ஆனால்‌ மற்றப்‌ பயிர்களுக்கு நீர்‌ குறைவாகப்‌ பாய்ச்சுவது 
போலவே இவற்றிற்கும்‌ பாய்ச்சப்படும்‌, தண்ணீர்‌ தேக்கி 
வைப்பதில்லை. இந்த மூன்று வித நிலங்களில்‌ சாகுபடி. 
யாகிற பயிர்கள்‌ முறையே, புஞ்சை, தோட்டக்கால்‌, 
நஞ்சைப்‌ பயிர்கள்‌ என்றும்‌, சாகுபடி முறைகள்‌ புஞ்சை, 
தோட்டக்கால்‌, கஞ்சை சாகுபடி. என்றும்‌ சொல்லப்படும்‌. 
2. கரிசல்‌ நிலங்கள்‌. இவை சென்னை ராஜ்யத்தில்‌ 50 
லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ பரவி இருக்கின்‌ றன. இவற்றின்‌ தாய்ப்‌: 
பாறைகளும்‌ செவ்வலைப்‌ போலவே கருங்கல்‌ லும்‌, பட்ட 
மிட்ட கருங்கல்லும்‌ ஆகும்‌. இந்தத்‌ தாய்ப்‌ பாறைகள்‌ சலப 
மாகச்‌ சிதைகிற லைம்‌-சோடா பெல்ட்ஸ்பார்‌ சேர்ந்தவை. 
அதனால்‌ ஆழமான மண்‌ கண்டம்‌ உண்டாயிருக்கிறது. 
மண்‌ கண்டத்தின்‌ ஆழம்‌ சாதாரணமாக 5-6 அடி 
ஆகவும்‌, உயர்ந்தபடியாக 6-10 அடியாகவும்‌, குறைந்த 
படியாக 8-4 அடியாகவுமிருக்கும்‌. ஒழுங்கான உருவ 
மில்லாத சுண்ணாம்புக்கல்‌ முண்டுகள்‌ (kk nodules) 
மண்ணுடன்‌ கலந்தும்‌, சல இடங்களில்‌ 
௮-4 அடி ஆழத்திலும்‌ காணப்படும்‌. 
தரிசலில்‌, களிமண்‌ பகுதி மிகுந்திருப்பதால்‌, களிக்‌ 
குணங்களே அதில்‌ முக்கியமாகத்‌ தென்படும்‌. மழை 
பெய்தவுடன்‌ நிலம்‌ பிசுபிசுப்புடையதாகும்‌.. ஆனால்‌ சுண்‌ 
ணாம்புச்‌ சத்து நிறைதிருப்பதால்‌, நிலம்‌ காய்ந்ததும்‌ 
பொல பொல வென்றாகும்‌. மற்றக்‌ களி நிலங்கள்‌ 
காய்ந்தபின்‌ கடுமையாகின்‌ றன. கரிசல்‌ நிலங்கள்‌ வள 


படைகளாக 


66.. விவசாய நூல்‌ 


மானவை, கரையும்‌ உப்புகள்‌ மிகுந்திருக்கும்‌. நிலம்‌ மழை 
நீரை மிகுதியாகப்‌ பிடித்துவைத்துக்‌ கொள்வதால்‌, பெரும்‌ 
பாலான நீர்‌ பின்னர்‌ பயிர்களுக்குப்‌ பயன்படுறெது. நிலத்‌ 
இன்வழியாக நீர்‌ இறங்கி அடிநீர்‌ மட்டத்தில்‌ சேர்வது 
குறைவு. ஆகவே, நீர்‌ மட்டம்‌ கீழேயே ஆழத்தில்‌ இருக்‌ 
இறது. நீரும்‌ உப்பாக இருக்கும்‌. நீர்‌ கீழ இருப்பதாலும்‌ 
உப்பாயிருப்பதாலும்‌ ணெறுகள்‌ தோண்டி, மீசை இறைத்‌ 
துப்‌ பயிர்களுக்குப்‌ பாய்ச்சுவது லாபகரமாயிருக்காது. அதி 
துடன்‌ உப்பு நீர்‌ பொதுவாகப்‌ பாசனத்திற்கு ஏற்றதல்ல. 

களிமண்‌ .மிகுந்திருப்பதால்‌, கரிசல்‌ நிலம்‌ மழை 
நீரை மெதுவாகவே உறிஞ்சுகிறது. நிலத்தை முர 
டாக உழுது, கட்டி கட்டியாக விட்டுவைக்கும்‌ 
பொழுது, மழை நீர்‌ கட்டிகளுக்கு நடுவே நின்று, 
பின்னர்‌ மெதுவாக நிலத்திற்குள்‌ இறங்குவதற்கு வசதி 
இருக்கும்‌. தெ. மே. பருவ மழை சிறிது சிறிதாக வீட்டு 
விட்டுப்‌ பெய்வதால்‌ மேற்‌ பரப்பிலேயே மறை நீர்‌ இழுந்து 
ஆவியாக வெளியேறுகிறது. விதைப்புக்கு வேண்டிய ஈரம்‌ 
நிலத்தில்‌ பிடி.யாது. பின்னர்‌ வ. த. பருவ மழை தொடர்ந்து 
பெய்யும்பொழுதுதான்‌, விதைப்புக்கு வேண்டிய ஈரம்‌ 
நிலத்தில்‌ பிடிக்கிறது; அப்பொழுதுதான்‌ கரிசல்‌ நிலங்களில்‌ 
விதைக்க முடியும்‌. அதனால்‌, அவற்றைப்‌ *பிந்தும்‌' நிலங்‌ 
கள்‌ எனலாம்‌. ஈரத்தை ஈன்றுகப்‌ பிடித்து வைத்துக்‌ 
கொண்டு, பின்னர்‌ பயிர்களுக்குக்‌ கொடுப்பதால்‌, விதைப்‌ 
புக்குப்‌ பின்‌ மழை இல்லையென்றாலும்‌, பயிர்‌ சுமாராக 
வளர்ந்து ஒரு சிறிது மாகூல்‌ கொடுக்கும்‌. இதே நிலையில்‌ 
செவ்வல்‌ நிலத்தை விதைத்தால்‌ அந்தப்‌ பயிர்‌ அறுவடைக்கு 
வராது; பயிர்‌ வளர்ச்சிக்‌ காலத்தில்‌ அடிக்கடி. மழை 
பெய்தாலொ ரிய, பயிர்‌ காய்ந்துவிடும்‌. 

கரிசல்‌ நிலங்கள்‌ களியாயிருப்பதால்‌, அவை வேனிற்‌ 
காலத்தில்‌ காயும்பொழுது சருங்குகின்ற மேற்பரப்பில்‌ 
வெடிப்புகள்‌ தோன்றுகின்றன. இவ்வெடிப்புகள்‌ மண்‌ 


நிலத்தின்‌ தன்மை 69 


கண்டத்தின்‌ அடிவரை பரவியிருக்கும்‌. ஆனால்‌ நடுவே 
சுண்ணாம்புக்‌ கல்‌ முண்டுகள்‌ படையாக இருந்தால்‌, அந்தப்‌ 
படை வரைதான்‌ வெடிப்புகள்‌ பரவும்‌. மறு வருஷம்‌ 
மழை பெய்தவுடன்‌ மண்‌ பழையபடி விரியும்பொழுது 
வெடிப்புகள்‌ மறையும்‌. ஆனால்‌ வெடிப்பு வாய்கள்‌ சரியாக 
இணைக்துவிடுமென்று சொல்ல முடியாது. இவற்றின்‌ வதி 
யாக மழை நீர்‌ ழே இறங்குவதற்குச்‌ சிறிது வசதியிருக்‌ 
கலாம்‌. காலப்‌ பயிர்‌ அறுவடையாகு வேனிற்காலம்‌ ஆரம்‌ 
பிக்கு முன்‌ நிலத்தை உழுதுவிடும்‌ பொழுது அதிகமான 
வெடிப்புகள்‌ தோன்றா; வெடிப்பு மூலம்‌ ஈரம்‌ வெளியேறு 
வதும்‌ குறைவடையும்‌. ்‌ 

3. அடை மண்‌ நிலங்கள்‌ (௨]]மர்வ] ௦5). வெள்ளக்‌ 
காலத்தில்‌ ஆற்று நீர்‌ கலங்கலாக யிருக்கும்‌. நீரிலுள்ள 
வண்டல்‌. ஆற்றுப்‌ பக்கங்களிலும்‌, ஆற்று நீர்‌ கடலுடன்‌ 
கலக்கும்‌ முகத்‌ துவாரங்களிலும்‌ படிந்து அடை மண்‌ நிலங்‌ 
கள்‌ உண்டாகின்றன. ஆறு எந்த மண்ணை வடிக்கறதோ, 
அந்த நிலத்தின்‌ தன்மையதாகவே அடை மண்‌ நிலங்களும்‌ 
அமையும்‌. காவேரி கதி இளக்கமான கலப்பு . நிலங்களை 
வடிப்பதால்‌, அதிலிருந்து உண்டாயிருக்கிற நிலங்கள்‌ 
இளக்கமாயும்‌ இருண்ட சிவப்பு நிறமாயுமிருக்கன்‌ றன. 
கோதாவரி, கிருஷ்ணா கதிகள்‌ களியான கரிசல்‌ நிலங்களை 
அடிக்கின்றன. அவற்றால்‌ உண்டாயிருக்கெற டெல்டாப்‌ 
பிரதேசங்கள்‌ கடுங்‌ களியாகவும்‌ வளமாகவும்‌ இருக்கன்‌ 
றன: ஆறுகள்‌ பலவகை நிலங்களை வடிப்பதால்‌, 
மண்‌ நிலங்கள்‌ பொதுவாக வளமாகவே 

4. செம்புறை மண்‌ (19௦:116). இது வருஷத்துக்கு 
120—150 அங்குல மழையுள்ள மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிர 
தேசத்தில்‌ உண்டாயிருக்கிற மண்‌. மண்‌ கடுமையாயிருந்‌ 
தாலும்‌, நல்ல கட்‌ க வசதியுள்ளது. மழை நிலங்களை 
அதிகமாக வடித்திருப்பதால்‌, அவை மிகவும்‌ எளியவை. 
கால்ஸியம்‌, பொட்டாசியம்‌ சத்துக்கள்‌ மிகக்‌ குறைவு. 


அடை 


இருக்கும்‌. 


70 விவசாய நூல்‌ 


பாஸ்வரம்‌ நிலத்திலுள்ள இரும்பு அலுப்னியத்துடன்‌ 
இயைந்திருப்பதால்‌, அது பயிர்களுக்குச்‌ சுலபமாகக்‌ கிட்‌ 
டாது. ஈரம்‌ அதிகமாயிருக்கும்பொழுது உழுத நிலங்கள்‌ 
பொதுவாகச்‌ சேறாகிப்‌ பின்னர்‌ கடுமையாக உறைந்து 
விடும்‌; சரியான பண்பு நிலைக்கு வரா. சேம்புறை மண்‌ 
இந்த விதிக்கு விலக்கு. மழையுடன்‌ நிலத்தை உழுதாலும்‌ 
அது உறைந்து பாழாகாது. 

நிலத்திலுள்ள கரையும்‌ உப்புகள்‌ அதிகமாக வடி 
நீருடன்‌ வெளியேறுவதால்‌, செம்புறை நிலங்கள்‌ அமில: 
நிலையிலிருக்கன் றன. மற்ற தென்னிந்திய நிலங்கள்‌ கார 
நிலையிலிருக்கின்றன. நீலரரியிலும்‌ மீத உஷ்ணப்‌ பிர 
தேசங்களிலும்‌ நிலங்கள்‌. சாதாரணமாக அமில நிலையில்‌ 
இருக்கும்‌. இவற்றிற்கு அக்கடி. சுண்ணாம்பு அடித்து 
அமில நிலையைத்‌ இருப்திகரமாக வைத்துக்கொண்டா 
லொழிய, பயிர்கள்‌ சரியாக வளர முடியாது. 

5. களர்‌ நிலங்கள்‌ (௰lkaline soils). பாறைகளும்‌ 
மண்ணும்‌ எப்பொழுதுமே இயற்கைச்‌ சிதைவிற்கு உட்‌ 
பட்டு வருகின்றன. இதன்‌ பயனாகப்‌ பலவிதமான கரை 
யும்‌ உப்புகள்‌ உண்டானெறன. இவற்றில்‌ சில்‌ பயிர்‌ 
களால்‌ உட்கொள்ளப்படுகன்றன. சல மழை நீரில்‌ 
கரைந்து அத்துடன்‌ நிலத்தின்‌ கீழ்‌ மட்டங்களுக்கும்‌ 
அடியிலுள்ள நீர்‌ மட்டங்களுக்கும்‌ போகின்றன. மழை 
குறைந்த பிரதேசங்களில்‌ மழை நீர்‌, நிலத்‌ நில்‌ சிறிது ஆழத்‌ 
அுக்குச்‌ சென்று, பின்னர்‌ மேல்‌ பரப்பிற்கு ஊர்ந்து வந்து 
அங்கேயே ஆவியாஇ றது. அத்துடன்‌ அதில்‌ கரைந்‌இருக்கும்‌ 
தில உப்புகள்‌ நிலப்‌ பரப்பிலேயே வெள்ளை நிறத்தில்‌ மாவு: 
தெளித்த மாதிரியாகப்‌ படிணனெறன. இப்ப்டி. வழுஷா 
வருஷம்‌ உப்புகள்‌ மேல்‌ மட்டத்தில்‌ சேரும்பொழுது, நிலக்‌ 
கரைசலில்‌ (85011 5௦]யஙi0ற) உப்புகள்‌ அடர்வான்‌ றன. 
(concentrated). இது பயிர்களுக்கு ஏற்றதல்ல. முதலில்‌: 
வளர்ச்சி தடைப்படும்‌. பின்னர்‌ செடிகள்‌ வாடிவிடும்‌. 


நிலத்தின்‌ தன்மை 11 


இப்படிச்‌ சேரும்‌ உப்புகள்‌ பெரும்பாலும்‌, சோடியம்‌, 
பொட்டாசியம்‌, மகனிகியம்‌ ஸல்பேட்டுகளும்‌, குளோரைடு 
களும்‌ ஆகும்‌. நிறையத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சி, இவ்வுப்புகளை க்‌ 
கரைத்து நிலத்தின்‌ கீழ்‌ மட்டங்களில்‌ வடியவிட்டால்‌, 
பயிர்கள்‌ சரியாக உண்டாவதற்கு வசதி கிடைக்கும்‌. 
ஆனால்‌ இம்மாதிரி உப்புகள்‌ சேர்வதோ, மழை குறைந்த 
பீரதேசங்களில்தான்‌. அங்கு நிறைய நீர்‌ பாய்ச்சுவதற்கு 
வசதி ஏது? ஆகவே, அங்கு உப்பு நிலங்களைத்‌ (saline 
50118) இருத்த முடியாது. அடி நீர்‌ மட்டம்‌ மேலாக இருக்‌ 
கும்பொழுதும்‌, பள்ளக்கால்‌ நிலங்களிலிருக்து கீழ்‌ மட்டங்‌ 
களுக்கு நிரை வடிக்க முடியாத நிலையி லும்‌, உப்புகள்‌ நிலங்‌ 
களின்‌ மேல்‌ மட்டத்தில்‌ அடர்வாகின்‌ மன. இல சூழ்நிலை 
களில்‌, மேலே சேர்கின்ற உப்புகளில்‌ ஒரு பாகம்‌ சோடியம்‌ 
கார்ப்பனேட்டாக மாறலாம்‌. இது நிலத்திலுள்ள அங்ககப்‌ 
பொருளைக்‌ கரைப்பதால்‌, நிலம்‌ காய்கீது மேலாக உப்பு 
படியும்பொழுது, அது இருண்ட செம்பழுப்பு நிறத்த 
லிருக்கும்‌. இம்மா திரி நிலங்களுக்கு “களர்‌” அல்லது உவர்‌” 
என்று பெயர்‌. இந்நிலங்களைத்‌ திருத்துவது கடினம்‌. 
நிலத்தைத்‌ திருத்துவதற்கு அதனினும்‌ பள்ளமான இடங்‌ 
களிலோ, அங்கேயே ௮1. மட்டங்களிலோ நீரை வடிய 
வீடுவதற்கு வச தியிருக்கவேஸ்டும்‌. இந்த வசதி இல்லாத 
இடங்களில்‌, நிலத்தைத்‌ திருத்த முடியாது. 

உவர்‌ நிலங்களிலுள்ள சோடியம்‌ கார்பனேட்டு பல 
தேடுகள்‌ விளைவிக்கும்‌. (1) நிலக்கரைசல்‌ அடர்வாடுறது. 
இது செழு. வள௱சகிகிகு ஏற்றதல்ல. (2) சோடியம்‌ கார்ப 
2னட்டுக்கு இவய வேர்களை அரித்துவிடும்‌ இயல்பு இருப்ப 
தால்‌ செடிகளின்‌ வளர்ச்சி தடைப்படும்‌. (8) நிலத்தின்‌ 
அமைப்பையும்‌ தன A சோடியம்‌ கார்பனேட்டு 
பாழாக்கிவிடும்‌. வ களும்‌ பல உப்புகளும்‌ நுண்ணிய 
களிமண்‌: இம்மிகளைச்‌ சேர்த்துப்‌ படிய வைக்கின்றன 
அதனால்‌ நிலம்‌ பொல பொல என்றாகும்‌. சோடியம்‌ கார்ப 


72 விவசாய நால்‌ 


னேட்டும்‌ மற்றக்‌ காரங்களும்‌ (alkalies) களிமண்ணை 
நீரில்‌ சிதறப்‌ பண்ணுகின்றன?) களிமண்‌ இம்‌பமிகள்‌ நீரில்‌ 
படியும்‌ தன்மையை இழக்துவிடுின்‌ றன. நிலத்தில்‌ நீர்‌ 
பரவுவதும்‌ வடிவதும்‌ கடினமாகிறது. மழைக்குப்‌ பின்‌ 
நீலம்‌ வெகு காலத்திற்கு ஈரமாகவே இருக்கும்‌. காய்ந்த 
பின்‌ நிலம்‌ வெகு கடினமாகி இறுமியிருக்கும்‌. சரியாகச்‌ 
சாகுபடி. செய்ய வசதி இருக்கா து. 

உவர்‌ நிலத்தைச்‌ சர்திருத்துவதற்கு முதல்‌ படியாக 
சோடியம்‌ கார்பனேட்டை வேறு உப்பாக மாற்ற வேண்‌ 
டும்‌. அப்பொழுது நிலம்‌ நீரை எளிதாக வடியவீடும்‌ நிலை 
அடையும்‌. உப்புகள்‌ அடி மட்டங்களுக்குப்‌ போவதற்கு. 
வசதி கிடைக்கும்‌. மேல்‌ நாடுகளில்‌ ஏக்கருக்கு 1 டன்‌ 
வீதம்‌ கால்ஸியம்‌ ஸல்பேட்டு (0௨10411107 8111011௨௩௦) போடு 
கிறார்கள்‌. அப்பொழுது கால்ஸியம்‌ ஸல்பேட்டும்‌ சோடியம்‌. 
கார்பனேட்டும்‌ சேர்ந்து கால்ஸியம்‌ கார்பனேட்டு, சோடி. 
யம்‌ ஸல்பேட்டுகளாக மாறுகின்‌ றன. சோடியம்‌ ஸல்பெட்‌. 
சுலபமாகத்‌ தண்ணீரில்‌ கரைந்து வெளியேறக்‌ கூடும்‌. நீரில்‌ 
உப்புகள்‌ கரைந்து வடிகால்‌, வழியாக வெளியேறுவதற்‌ 
வசதி உண்டுபண்ணினாலொ.ிய கால்ஸியம்‌ ஸல்பேட்டு 
போடுவதால்‌ பயன்‌ இருக்காது. மேல்‌ காடுகளில்‌ நீரை 
வெளியேற்றுவதற்காக அடி மண்ணில்‌ கால்வாய்கள்‌ 
தோண்டி, அவற்றில்‌ குழாய்களைப்‌ புதைத்து, குழாய்கள்‌ 
மூலம்‌ நீர்‌ வடிவதற்கு வசதி செய்கிறார்கள்‌. ' இதற்கு ஏக்க 
ருக்கு 1,000 ரூ. வரை செலவாகலாம்‌. அவ்வள்வு பணம்‌. 
செலவழித்து, ஈம்காட்டில்‌ நிலத்தைச்‌ சர்‌ இருத்த முடியாது: 
வடிகால்கள்‌ மேலாக வெட்டி, நீரைச்‌ சிறிது வடிக்கலாம்‌. 
உவர்‌ சிறிது குறையும்‌. பச்சைத்‌ தழை, கழிவு 
வைக்கோல்‌, பனை ஓலை முதலிய அங்ககப்‌ பொருள்‌ களை எல்‌ 
லாம்‌ நிலத்தில்‌ மடக்கி உழுவதால்‌ சிறிது பயனுண்டு. நிலம்‌ . 
ஒரு அளவு சீரடையும்‌. நீர்‌ வடிவதற்கும்‌ சிறிது வாய்ப்பு 
ஏற்படும்‌. 


அத்தியாயம்‌ 6 
நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 


நிலத்தின்‌ விளைச்சலைப்‌ பல அம்சங்கள்‌ இயக்கு 
இன்றன. இவற்றை 38-வது படத்தில்‌ காண்பித்‌ இருக்க றபடி 
பல பலகைகளை நீள வசத்தில்‌ பொருத்தி உண்டாக்கப்பட்‌ 


படம்‌ 3. ஒரு பீப்பாயின்‌ படம்‌ 


டிருக்கும்‌ ஒரு பீப்பாய்க்கு ஒப்பிடலாம்‌; 2, 8, 4 என்ற 
.எண்கள்‌ இட்ட பலகைகள்‌ நீளக்‌ குறைவாயிருக்கின்‌ றன. 
2-வது பலகை மிகக்‌ குறைக்‌இருக்கி றது. மற்றப்‌ பலகை 


14 விவசாய நால்‌ i 
- கள்‌ சரியான உயரத்தில்‌ இருச்தாலும்‌, 2-வது பலகையின்‌ 
உயரத்துக்குத்தான்‌ பீப்பாயில்‌ தண்ணீர்‌ நிரப்ப முடியும்‌. 
அதற்குப்‌ பதிலாகப்‌ புதுப்‌ பலகையைப்‌ பொருத்தினால்‌, 
பீப்பாயில்‌ கிரம்புகிற நீரை அது கட்டுப்படுத்தாது; அதற்‌. 
கடுத்தபடியாக குறைக்திருக்றறெ 8-வது பலகை கட்டுப்‌ 
படுத்தும்‌. அதையும்‌ புதுப்பிக்கும்‌ பொழுது, 4-வது பலகை. 
கீரைக்‌ கட்டுப்படுத்தும்‌. ஆகவே முறையாக 2, 4, 4 என்று 
எண்‌ இட்ட எல்லாப்‌ பலகைகளையும்‌ புதுப்பி க்கும்பொழுது 
தான்‌ பீப்பாயில்‌ தண்ணீர்‌ நிரம்பும்‌. அதே போல நிலத்‌ 
தில்‌ எல்லா அம்சங்களையும்‌ சரியாக அமைக்கும்பொழுது. 
தான்‌, அதிலு டாகிற பயிர்‌ விளைச்சலின்‌ உச்ச நிலையை. 
காம்‌ பார்க்க முடியும்‌. நிலத்தில்‌ குறைவான அம்சங்கள்‌ 
ஒன்றோ, பலவோ இருக்கலாம்‌. பொதுவாகக்‌ காணப்படும்‌ 
குறைபாடுகளைச்‌ சரிசெய்து, நிலத்தைச்‌ சீராக்கும்‌ மோக்‌ 
கத்துடன்‌ கையாளப்படும்‌ இல தனி முறைகளைக்‌ கவனிப்‌ 
போம்‌. i | 
1. சுண்ணாம்பு அடித்தல்‌, இல கூழ்கிலைகளில்‌ மழை 
நீர்‌ காரப்‌ பகுதிகளை (bases) அதிகமாக வடி.த்துவிடுவதால்‌ 
அங்கு நிலம்‌ அமில நிலையடைறெது. இந்கிலை அநேகப்‌ 
பயிர்களுக்கு ஏற்றதல்ல. இது நீலதிரி, மேற்குக்‌ கடம்‌. 
கரை ஜில்லாக்களில்‌ சாதாரணமாக ஏற்படுகிற ஒரு குறை 
பாடு. நிலத்தில்‌ போதுமான சுண்ணாம்புச்‌ சத்து இருக்கும்‌ 
வரை, இக்குறை தோன்றாது: குறை தோன்றும்பொரு 
இதைச்‌ சரிசெய்து கொள்வதற்காக சுண்ணாம்பு அடித்து. 
நிலத்தில்‌ பரப்பி உழுதுவிட வேண்டும்‌. சுண்ணாம்புக்‌ : 
கல்தீதூள்‌, சூளையில்‌ சட்ட சுண்ணாம்பை நீத்திக்‌ இடைக்‌ 
கும்‌ பொடி, சாக்‌ (013811) உருவத்திலுள்ள சுண்ணாம்பின்‌ 
தூள்‌ போன்றவற்றை ஏக்கருக்கு 8-4 வண்டி வீதம்‌ ஆரம்‌ 
பத்தில்‌ போட்டு, பின்னர்‌ ஓன்‌ றிரண்டு வருஷங்களுக்கொரு. 
தடவை £ வண்டு வீதம்‌ போடவேண்டும்‌. இவை எல்‌ 
லாமே சம ஆற்றலுள்ள அளவுகளில்‌  (ஏயர்ரவிenn்‌- 


கு: நு உ. 


நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 15 


qயantiஙies) ஓரே பயனளிக்கும்‌. எது மலிவோ, அதைப்‌: : 
பயன்படுத்தலாம்‌. 


சென்னை ராஜ்ய நிலங்களில்‌ மேற்குக்‌ கடற்கரை, நில 
கிரியைத்‌ தவிர மற்ற இடங்களில்‌ பொதுவாகச்‌ சுண்ணாம்‌ 
புச்‌ சத்து மிகுந்தே யிருக்கிறது. இங்கு நிலத்துக்கு சுண்‌ 
ணாம்படிக்க வேண்‌ டிய அவசியமில்லை, பயனும்‌ இருக்காது 


2. கரம்பை அடித்தல்‌. குளத்தில்‌ படிந்திருக்கிற 
வண்டலை ஏக்கருக்கு 50-100 வண்டி. வீதம்‌ வயல்களுக்கு 
அடித்துப்‌ பரப்புன்ற பழக்கம்‌ தமிழ்நாட்டில்‌ இருக்‌ 
கிறது.வண்ட லுக்கு கரம்டை என்ற பெயரும்‌ உண்டு. ஆறு; 
கள்‌ வாய்க்கால்கள்‌ புரண்டு வரும்‌ இ இடங்களிலிருந்து நய 
மானமண்ணும்‌, மலைப்பிரதேசங்களிலுள்ள காய்க்துஅழு 
கிய இலை மக்கும்‌ அரிக்கப்பட்டுத்‌ தண்ணி நுடன்சேர்க்து 
வந்து வண்டலாகப்‌ படிகன்றன. ஆகவே வண்டலில்‌ 
பயிருணவுகள்‌ நிறைந்திருக்கும்‌. பொதுவாக, 8-வண்டிக்‌ 
கரம்பை ஓரு வண்டி. மாட்டெருவீன்‌ பயன்‌ கொடுக்கலாம்‌. 


வி. வண்டலைப்‌ படிய. வைத்தல்‌. ஆற்று வெள்ளத்‌ தண்‌ 
ணீர்‌ கலங்கலாக இருக்கும்‌. ஆப்பிரிக்காவைச்‌ சேர்ந்த 
மைல்‌ நதிப்‌ பிரதேசத்தில்‌ வயல்களைக்‌ சஈற்மிப்‌ பெரிய 
வரப்புகள்‌ கட்டி, நதியின்‌ பிரவாக நீரைத்‌ தேக்கி, அத 
வுள்ள வண்டல்‌ படிந்த பின்‌, நீரை வடித்து விடுறொர்கள்‌. 
இப்ட ர. வண்டலைப்‌ படிய வைப்பதால்‌ நிலம்‌ பயன டை. 
திறது: கல்ங்கலான ஆற்றுத்‌ தண்ணீர்‌ பாயுங்‌ காலத்தில்‌ 
நமது நாட்டு கஞ்சை நிலத்தில்‌ குறைந்த அளவு வண்டல்‌ 
தானாகப்‌ படிகிறது. அந்த £ அளவுக்கு நிலம்‌ பயன டைத றது. 
டல்‌ நதிப்‌ பிரதேசத்தைப்‌ போல, உயரமாக நீரைத்‌ 
தேக்கி பின்னர்‌ வடிப்பத ற்கு இங்கு வசதி இல்லை. 


4. Rei: கருக்கு தல்‌. இது இங்லொர்தில்‌ ஒரு 
சிறிய அளவு அங்குமிங்கும்‌ நடைபெறுஇறது. மேல்‌ 


76 விவசாய நூல்‌ 


மண்ணை இலேசாகச்‌ வி எடுத்து அங்கங்கே குவித்து, 
அதன்மேல்‌ குப்பை, கூளம்‌, இலைச்சருகு முதலியவற்றைட்‌ 
பரப்பி, அவை மெதுவாக எரியவிடப்படுகின்‌ உன. இதனா 
கடு நிலங்கள்‌ சிறிது பயனடைகின்றன. சுட்ட மண்ணி 
பிடிப்பு இருக்காது. அதனால்‌ நிலத்திலும்‌ பிடிப்பு சிறி 
குறைவாகும்‌. இந்த அனுகூலம்‌ ஒருபு றபிருக்க, மண்ணைச்‌ 
சுடும்பொழுது அதிலுள்ள அங்ககப்‌ பொருள்‌ எரிக்‌ 
போவதால்‌ சிறிது பிரதிகூலமும்‌ ஏற்படுகிறது. இந்த 
பழக்கம்‌ இந்தியாவில்‌ எங்கும்‌ கையாளப்படுவ தில்லை. 


5. பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்‌ செய்தல்‌. நிலத்‌ இல்‌ பயிரில்‌ 
லாத காலத்தில்‌ லெகூம்‌ (ய) பயிர்களைச்‌ சாகுபடி 
செய்து, பின்னர்‌ அவற்றை நிலத்தில்‌ மடக்கி உழுவதற்குப்‌ 
“பசூந்தான்‌ எருப்‌ பயிர்‌'' செய்தல்‌ என்று பெயர்‌. இப்‌ 
பயிரை உழுது நிலத்தில்‌ சேர்க்கும்‌ பொழுது, கணிசமான 
அளவில்‌ அங்ககப்பொருள்‌ நிலத்தில்‌ சேர்கிறது. அத்துடன்‌ 
லெ-ூம்‌ பயிர்கள்‌, அதாவது பயறு வகையைச்‌ சேர்ந்த பயிர்‌ 
கள்‌ காற்றிலிருந்து கைட்டரஜனைக்‌ கிரகித்து, நைட்டி ரஜன்‌ 
சத்து மிை றத தாகின்‌ றன. இப்படி. லெகூம்‌ செடிகள்‌ இர 
கக்கும்‌ கைட்டூரஜன்‌ நிலத்தில்‌ சேர்கிறது. இவ்வளவு அங்‌ 
குகப்‌ பொருளையும்‌ நைட்டிரஜனையும்‌ வேறு எருக்கள்‌ மூல 
மாக நிலத்தில்‌ சேர்க்க வேண்டுமென்றால்‌ அதிகச்‌ செல 
வாகும்‌. ஆகவே பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்‌ செய்வதால்‌ குறைந்த 
செலவில்‌ சுலபமாக நிலத்தை வளமாக்க முடிகிறது. வேறு 
பயிர்களில்லாதபொழுது நிலத்தில்‌ போதுமான ஈரமோ, 
மழையோ இருக்குமிடங்களில்‌ எல்லாம்‌ பசுந்தாள்‌ எருப்‌ 
பயிர்‌ செய்து ஈன்மை அடையலாம்‌. பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்‌. 
களைப்‌ பற்றிய முழு விவரங்களையும்‌ மற்ற எருக்களைப்‌ 
பற்றிக்‌ கவனிக்கும்பொழுது தெரிந்துகொள்வோம்‌. 


6. நிலப்‌ பாதுகாப்பு (5011 conservation). . மழை 
நீரை நிலம்‌ ஒரு அளவுக்கு உறிஞ்சுகிறது. மழை அதிகமா 


நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 757 


யிருக்கும்‌ பொழுது, நிலம்‌ உறிஞ்சுவது போக பிகு இ: 
யாகிற நீர்‌ மேற்‌ பரப்பில்‌ புரண்டோடி நிலத்திலிருந்து 
வெளியேறுகிறது. இப்படி. ஓடும்‌ நீர்‌, நிலத்தின்‌ மேற்‌ 
புறத்திலுள்ள அண்ணிய புழுதியை அரித்துக்கொண்டு 
போவதால்‌, அது கலங்கலாக இருக்கிறது. நுண்ணிய மண்‌ 
இம்மிகள்‌ நிலத்திலிருந்து வெளியேற்றப்‌ படுகின்‌ றன... 
இப்படி. நிலத்திலிருந்து மண்‌ வெளியேறுவதற்கு மண்‌ 
அரிமானம்‌ (8011 ௦510) என்று பெயர்‌. அரிக்கப்படும்‌ 
மண்‌ நிலத்தில்‌ நுண்ணிய வளம்‌ மிகுந்த பகுதி. அதனால்‌ 
அரிமானத்‌.துக்கு உட்படும்‌ நிலங்களில்‌ வளம்‌ குன்றும்‌. 
இதைத்‌ தடுக்காவிட்டால்‌ காளாரம்பத்தில்‌ நில 


தீதுக்குப்‌ 
பயிர்களை உ ண்டாக்கும்‌ சத்தி 


[க்கு குறைவடையும்‌. 
இனி, அரிமானம்‌ ஏற்படுத்துகிற சில முக்கியமான அம்சங்‌ 
களைக்‌ கவனிப்போம்‌. 


மழை நீரில்‌, ஒரு பகுதியை நிலம்‌ உறிஞ்சுகிறது, 
மிகுந்த நீர்தான்‌ ஒடு. வெளியேறுகிறது. இது கவனிக்கத்‌; 
தக்கது; வெகு முக்கியமானது. நிலம்‌ உறிஞ்சுறெ நீர்‌: 
அதிகமானால்‌, வெளியேறும்‌ நீரும்‌ அரிமானமும்‌ குறையும்‌. 
நீர்‌ குறைவாக உறிஞ்சப்பட்டால்‌ அரிமானம்‌ மிகுதியாகும்‌... 
அரிமானத்தைத்‌ தடுப்பதற்கு இது ஒரு சிறந்த வழிகாட்டி. 
நீரைச்‌ சரியாக உறிஞ்சும்‌ நிலையில்‌ நிலத்தை வைத்‌ 


- னப்‌ திருக்‌. 
கும்பொழுது, அரிமாளம்‌ ஏற்படாது. 


மழையின்‌ தன்மை. மழையின்‌ மொத்த அளவும்‌, அது: 
பொறியும்‌ வீதமும்‌ அரிமானம்‌ ஏற்படுவதை இயக்குகின்‌ 
றன. மொத்த மழையின்‌ அளவு அதிகமாகும்‌ பொழுது, 
அவ்வளவு நீரையும்‌ நிலம்‌ பிடித்து வைத்துக்கொள்ளமுடி 
யாது; நீர்‌ நிலத்தின்‌ மேல்‌ புரண்டு வெளியேறும்‌. நிலம்‌ 
மீ உறிஞ்சிக்கொண்டிருக்கும்‌ விதத்திற்கு மழை பெய்‌ 
யும்‌ வீதம்‌ குறைவாயிருக்கும்‌ பொழுது, எல்லா மழையை 
யுமே நிலம்‌ பிடித்து வைத்துக்கொள்ளும்‌. மழை பொழி 


76 விவசாய நால்‌ 


மம்‌ வீதம்‌ இதனினும்‌ அதிகமாகும்‌ பொழுது தான்‌ மிகுதி 
யான நீர்‌ புரண்டோடுகி றது. ச 


நிலத்தின்‌ தன்மை. நிலத்தின்‌ நீரை உறிஞ்சும்‌ சக்தி, 
அதன்‌ இயல்பு; அமைப்பு, மேல்‌ பரப்பின்‌ நிலை, ஈரம்‌ 
முதலியவற்றைப்‌ பொறுத்ததா யிருக் றது. இவை ஓவ்‌ 
வொன்றும்‌ ஏப்படு. இயங்குகன்றனவென்பதை ஆராய 
வேண்டியதுதான்‌. 

(அ). நீரை உறிஞ்சும்‌ இறன்‌. நிலத்தின்‌ நீரை உறின்‌ 
சும்‌ இறன்‌, அதில்‌ பெரும்‌ பகுதிகள்‌ நிறைந்திருப்பது, மண்‌ 
நெதழ்ந்திருப்பது, அங்ககப்‌ பொருள்‌ அடங்கியிருப்பது, 
_ இவற்றைப்‌ பெரும்பாலும்‌ பொறுத்‌ இருக்கி று. செவ்வல்‌ 
நிலங்களில்‌ பெரும்‌ பகுதிகள்‌ (ிகுந்திருப்பதால்‌, சந்து வழி 
கள்‌ பெரியனவா யிருக்கின்றன. அவை மீரை விரைவாக. 
உ மிஞ்சித்‌ துரிதமாகவே வடியவிடுன்றன. இதற்கு 
மாறாகக்‌ பொடிப்‌ பகுதிகள்‌ மிகுந்த கரிசல்‌ நிலங்களில்‌ சந்து 
வழிகள்‌ சிறியன. அவை நீரை மெதுவாகவே உறிஞ்சு. 
இன்றன; நீர்‌ மிக மெதுவாகவே நிலத்தினுள்‌ ஊடுருவி. 
இறங்குகிறது. 1 

நயமான நிலங்களில்‌ பொடிப்‌ பகுதிகள்‌ பமிகுந்திரும்‌ 
தாலும்கூட, இவை சிறு மணிகளாகச்‌ சேர்ந்திருக்கும்‌ 
பொழுது; பெரும்‌ பகுதிகளைப்‌ போலவே பெரிய சந்து வழி 
களை உண்டாக்குகின்றன. அதனால்‌ நீர்‌ சுலபமாக நிலத்‌ 
இற்குள்‌ இறங்குவதற்கு வசதி இடைக்கும்‌. இப்படிச்‌. 
சிறுமணிகள்‌ உண்டாவது நிலத்திலுள்ள களிப்‌ பகுதி, 
சுண்ணாம்பு, அங்ககப்‌ பொருள்‌, இவற்றைப்‌ பொறுத்தது: 


(ஆ): நிலத்‌இன்‌ பிடிப்பு. செவ்வல்‌ போன்ற இளக்கமான 
நிலங்களில்‌ நீர்‌ சுலபமாக இறங்குமென்றா லும்‌, அவற்றின்‌ 
இம்மிகளுக்குள்‌ ஏற்படுகிற பிடிப்பு (cohesiveness) குறை. 
வாதலால்‌, அவை இலேசாக அரிமானத்துக்கு 'உட்படு 


நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 79 


ன்றன. நிலங்களில்‌ புரண்டோடும்‌ மழை நீர்‌ சாதாரண 
மாகச்‌ சிவப்பா யிருப்பதே இதை மக்குத்‌ தெளிவாக்கும்‌. 
கரிசல்‌ நிலங்கள்‌ உறிஞ்சும்‌ மீர்‌ குறைவு, மேலே பரண்‌ 
டோடும்‌ நீர்‌ மிகுதி. அதனால்‌, பிடிப்பு ிகு தியாக 
உடையதா யிருக்காலும்கூட அவை அரிமானத்துக்கு உட்‌ 
படுகின்றன. இதைக்‌ கரிசல்‌ நிலம்‌ பரந்திருக்கும்‌ பிரதேசங்‌ 
களில்‌ பார்க்கலாம்‌. 


(இ): திலத்தின்‌ சாய்வு. ஜி லம்‌ சாய்வாயிருக்கும்‌ பொழுது 
அது நீரை உறிஞ்சுவதற்கு முன்னதாகவே மழைநீர்‌ நிலத்த 
லிருந்து வெளியேறுகிறது. அத்துடன்‌ போகப்‌ போத 
நீரோட்டத்தின்‌ வேகம்‌ அதிகமாவதால்‌, நீர்‌ வெளியேறு 
மிடங்களில்‌ நிலம்‌ மிகுதியாக அரிக்கப்படுகிறது. அதனால்‌ 
குறுக்கு வரப்புகள்‌ அமைத்து, சாய்வின்‌ நீளத்தைக்‌ 
குறைக்கும்‌ பொழுது, அரிமானம்‌ குறைவடையும்‌. 

(ஈ). நிலம்‌ பரப்பின்‌ தன்மை. மேல்‌ மண்‌ கெ௫ழ்க்‌ 
இருக்கும்‌ பொழுது, நிலம்‌ மழை நீசைச்‌ சரியாக உறிஞ்‌ 
சும்‌. களி நிலங்களைக்‌ கரடு மூரடாகவும்‌ கட்டி கட்டியாக 
வும்‌ உழுதுவிட்டு வைத்தால்‌, கட்டிகளுக்கு ஊடே மழை 
மீர்‌ நின்று, பின்னர்‌ மெதுவாக நிலத்தினுள்‌ இறங்கும்‌. 
தவிர, கட்டிகள்‌ மறை நீராட்டத்தைத்‌ டை செய்‌ 
வதால்‌, அதன்‌ வேகமும்‌ அரிமானமும்‌ குறைவாகும்‌. 


(உ). கிலத்தின்‌ ஈரம்‌. காய்க்த நிலம்‌ மழை நீரை 
விரைவாக உட்கொள்ளும்‌; ஈரம்‌ ஏற ஏற நீரை உறிஞ்சும்‌ 
சக்தி குறைவடையும்‌; நீர்‌ வெளியேறுவது அதிகமாகும்‌. 

(ண. திலத்தின்‌ மேலாகவுள்ள மறைவு. இயற்கைத்‌ 
தாவரங்களும்‌ ல பூண்டுகளும்‌ மழை நீர்‌ விழும்‌ வேகத்‌ 
தைத்‌ தாங்க்‌ கொள்வதுடன்‌, தமது மேற்‌ பரப்பில்‌ 
நீரைப்‌. பிடித்து வைத்துக்கொண்டு, சிறிது சிறிதாகவே 
நிலத்தில்‌ விடுகின்றன. இதனால்‌ நிலம்‌ நீரைச்‌ சாவதான 


60 விவசாய நூல்‌ 


. ௬ ௬ . 
மாக உறிஞ்சுவதற்கு வசதி டைக்றெது, அரிமானம்‌. 
ஞுறைவடை௫இ ற.து. 


இதற்கு மாறாகச்‌ சாகுபடி. நிலத்தின்‌ மேல்‌ மழைத்‌: 
துளிகள்‌ நேராக விழும்‌ பொழுது சிறுமணிகள்‌ உடைபடு' 
வதால்‌, அவற்றிலுள்ள நுண்ணிய இம்மிகள்‌ பிரிக்‌ து விலகி 
மழை நீருடன்‌ வெளியேறுின்றன. முன்‌ மழையுடன்‌ நிலக்‌ 
சடலயைப்‌ போல நிலத்தில்‌ படர்றெ பயிர்களை விதைக்‌ 
கும்பொழுது, பின்னர்‌ அடை மழை பெய்யுங்‌ காலத்தில்‌ 
பயிர்க்‌ கொடிகள்‌ நிலத்துக்கு மறைவு அளிக்கும்‌. அரிமா 
னம்‌ குறைவடையும்‌. பயிர்களைவீட, புல்‌ வகைகள்‌ நிலத்‌: 
துக்கு நல்ல மறைவு அளிப்பதுடன்‌, அவற்றின்‌ பரந்த மெல்‌ 
லிய வேர்கள்‌ மண்ணைப்பிடித்துப்‌ பிணைத்துக்‌ கொள்வதால்‌ 
அரிமானம்‌ மிகக்‌ ஞுறைவடையும்‌.' தவிர, அங்கங்குள்ள 
புல்லின்‌ தூர்க்‌ கட்டைகள்‌ மேலே ஓடுகின்‌ ற நீரின்‌ வேகத்‌. 
தைக்‌ குறைத்து அரிமான த்தை மட்டுப்படுத்தும்‌. 


இயற்கைக்‌ காடுகளில்தான்‌ அரிமானம்‌ மிகக்‌ குறைவு. 
மரத்தின்‌ இலைகள்‌, படரும்‌ கொடிகள்‌, புல்‌ வகைகள்‌, தரை 
யில்‌ விழுந்து மக்கக்கொண்டிருக்கும்‌ இலைக்‌ கழிவுகள்‌, 
இவை படிப்படியாக நீரைப்‌ பிடித்துவைத்துக்கொண்டு, 
சிறிது சிறிதாக நிலத்தில்‌ விடுகின்றன. இவ்விதம்‌ இயற்கை 
ஒழுங்குமுறை மாறாது நடைபெறும்‌ இடங்களில்‌, நீர்‌ 
சிறிது சிறிதாக வடி. வதால்‌, அங்கு தோன்றும்‌ ஆறுகளில்‌ 
மழைக்குப்‌ பின்‌ வெகு நாட்களுக்கு நீர்‌ வற்றாமல்‌ போய்க்‌ : 
கொண்டிருக்கும்‌. இயற்கைப்‌ பாதுகாப்பு முறைகளையும்‌, 
சம நிலையையும்‌ மனிதன்‌ தன்‌ நலத்துக்காகக்‌ குலைக்கும்‌ 
பொழுது ஏற்படும்‌ விளைவுகளில்‌ அரிமானமும்‌ ஒன்று. 

மேற்கூறியவற்றை எல்லாம்‌ கவனிக்கும்பொழுது, 


சாகுபடி. நிலங்களில்‌ அரிமானத்தைத்‌ தடுக்கும்‌ வழிகள்‌ 
தென்படும்‌. அவையாவன : 


நிலத்தைச்‌ சீராக்குதல்‌ 81 


1. நிலத்தில்‌ படருகின்ற பயிர்களை முன்‌ மழை 
யுடன்‌ விதைத்தல்‌, 


2. நிலத்தை இலேசாக உழுது, மண்ணைக்‌ கட்டி 
கட்டியாக விட்டு வைத்தல்‌, 


3. நிலத்தைச்‌ சமப்படுத்த, அதன்‌ சாய்வைக்‌ 
குறைத்தல்‌, 


4. சாய்வான நிலங்களில்‌ குறுக்கு வரப்புகள்‌ கட்டி, 
சாய்வின்‌ நீளத்தைக்‌ குறைத்து, வெளியேறும்‌ நீரின்‌ வேகத்‌ 
தைக்‌ குறைத்தல்‌, 

அ 


9. சாகுபடியையும்‌ ஊடு சாகுபடியையும்‌ குறைத்து, 


மழை காலத்தில்‌ நிலத்திலுள்ள மேல்‌ மண்‌ நெடிழ்வைக்‌ 
கூடுமானவரை குறைத்தல்‌. 


அத்தியாயம்‌ ட்‌ 


நிலத்திலுள்ள அங்ககப்பொருள்‌, காற்னு; நீம்‌ முதலியன 
அங்ககப்‌ பொருள்‌ (௦1:2௨1110 mater): உயிர்‌ வகைகளை 
ஊர்‌ வன, நிலைத்து நிற்பன எனப்‌ பொதுப்‌ படையாக இரு 
வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. ஊர்வன ஓரு இடத்திலிருந்து 
வேறிடங்களுக்குத்‌ தாமாகச்‌ செல்லும்‌ சக்தி உடையவை. 
செடிகள்போல நிலைத்து நிற்கும்‌ உயிர்‌ வகைகளுக்கு 
இந்தச்‌ சக்தி டையாது. உயிர்‌ வகைகளின்‌ உடல்‌ பகுதி 
களாகிற பல திசுக்களும்‌ (115865) அங்ககப்‌ பொருள்‌ 
களால்‌ ஆனவை. அங்ககப்‌ பொருள்கள்‌ உயிர்‌ வகைகளி 
னால்தான்‌ பொதுவாக உண்டாக்கப்படுகின்‌ றன. செயற்கை 
முறைகளினால்‌ ௪ சில குறிப்பிட்ட அங்ககப்‌ பொருள்களைத்‌ 
தான்‌ உண்டாக்க முடியும்‌. அங்ககப்‌ பொருள்‌ நிலத்தில்‌ 
ஒரு முக்யெமான பகுதி. அது நிலத்திலேற்படுகிற பெள திக 
மாற்றங்களையும்‌ (physical changes), ரசாயனச்‌ 
செயல்களையும்‌ (chemical actions), செடிகள்‌ உட்பட 
நிலத்திலுள்ள பல உயிர்‌ வகைகளின்‌ வளர்ச்சியையும்‌ 
கணிசமான அளவில்‌ இயக்குகிறது. இதனால்‌ நிலத்தில்‌ 
அங்ககப்‌ பொருளை வேண்டிய அளவில்‌ வைத்துக்‌ காப்‌ 
பாற்றவேண்டியது அவசியமாகிறது. 


(1) பயிர்க்‌ கட்டை, (2) அறுவடையான பயிர்களின்‌ 
வேர்கள்‌, (2), பயிர்களிலிரும்து உதிர்ந்த இலைகள்‌, (4) 
நிலத்திற்கிடும்‌ மாட்டெரு, பசுந்தாள்‌ எரு, கம்போஸ்ட்‌ 
எரு முதலியன, (5) நிலத்தில்‌ வாழ்கின்ற புழு பூச்சி 
போன்‌ றவை கழிக்கும்‌ மலம்‌, அவை மடிந்த பின்‌ தங்குகிற 
உடல்‌ திசுக்கள்‌ இவைதாம்‌ அங்ககப்‌ பொருளை நிலத்தில்‌ 
முக்கியமாகச்‌ சேர்க்கின்‌ றன. 


நிலத்திலுள்ள தாதுப்பொருள்‌, காற்று, நீர்‌ மூதலியன 89 


அங்ககப்‌ பொருளில்‌ ஏற்படும்‌ மாற்றங்கள்‌. புதிதாக நிலத்‌ 
அக்கு அங்கக எருவிட்டதும்‌, அங்குள்ள கறையான்‌, புழுக்‌ 
கள்‌, சிறு பூச்சிகள்‌ முதலியன அவற்றை உட்கொண்டு 
சிதைத்து மலமாகக்‌ கழிக்கின்றன. பூஞ்சாணங்கள்‌ 
கட்டை போன்ற பொருள்களைத்‌ தாக்கிச்‌ சிதைக்கன்‌ றன. 
இந்தச்‌ சிதைவுப்‌ பொருள்களும்‌ எருவின்‌ மென்மையான 
பகுதிகளும்‌ பாக்டீரியாக்களுக்கு உணவாகின்‌ றன. எரு 
வீட்டவுடன்‌ பாக்டீரியாக்கள்‌ நிலத்தில்‌ மிகுதியாகப்‌ 
பெருக, எருவிலுள்ள கார்போஹைடிரேட்கெகா ஆக்ஸி 
கரணித்து (0:ப0180.) தமக்கு வேண்டிய சக்தியைப்‌ பெறு 
இன்றன. அப்பொழுது அங்ககப்பொருளின்‌ பரிமாணம்‌ 
மிகக்‌ குறைவாகிறது. ஒரு பெரும்‌ அளவு கார்பன்‌ டைக்‌ 
ஸைடு (carbon dioxide) வெளியாகிறது. எருவிலுள்ள 
புரோட்டீன்‌ பாக்டீரியாக்களால்‌ உட்‌ கொள்ளப்பட்டு, 
அவற்றின்‌ உடற்திசுக்களாக மாறுஇறது. எருவிலுள்ள 
கார்போஹைடிரேட்டுகள்‌ செலவாயின தும்‌, பாக்டீரியாக்‌ 
கள்‌ செயலற்றிருக்து, பின்னர்‌ மடிகின்றன. அங்ககப்‌ 
பொருளில்‌ சிதையாத பகுதிகளும்‌ மடிந்த பாக்டீரியாக்‌ 
களின்‌ திசுக்களும்‌ சேர்ந்து நிலமக்காக (humus) மாறு 
இன்றன. நிலமக்கு களியைப்போல ஒரு கூழ்ப்‌ பொருள்‌, 
(௦011௦0) அங்ககப்‌ பொருள்‌ நிலத்தில்‌ மக்காக ம 
மண்ணோடு மண்ணாகச்‌ சேர்ந்த மின்‌ ௮ 
லாமல்‌ நிலைத்து நிற்கும்‌. 


ஈறி 
திக மாறுபாடில்‌ 


அங்ககப்‌ பொருள்‌ நிலத்தில்‌ சிதைதல்‌. நி 
அங்ககப்‌ பொருள்‌ பல மாறுபாடுகள்‌ அடைத்து சிதை 
கிறது. சிதைவு ஏற்படுவதற்கு நிலத்தில்‌ ஏற்ற (1) ஈரப்‌ 
ர (2) காற்றோட்டம்‌, (8) வெப்ப நிலை வேண்டும்‌. 
சிதையுங்‌ காலத்தில்‌, நிலத்திலிருக்கு 
பொருள்‌ அதிகமாகவே உப்யோடுக்‌ 
குறைந்த பிரதேசங்களில்‌ மிகுதிய 


லத்திலுள்ள 


ம்‌ ஈர த்தை அங்ககப்‌ 
கிறது. இதனால்‌ மழை 
ரன அங்கக எருவிடும்‌ 


84 விவசாய நூல்‌ 


பொழுது அடுத்த பயிருக்கு வேண்டிய ஈரம்‌ நிலத்‌ இிலிருக்‌ 
காது. சிதைவு ஏற்படுவதற்கு நிலத்தில்‌ காற்றோட்டமும்‌ 
அதிகமாகத்‌ தேவையாயிருக்கி ற.து. இதனால்தான்‌. இளக்க 
மான மணற்‌ கால்‌ நிலங்களில்‌ அங்ககப்பொருள்‌ சீக்கிரமாக 
ஆக்ஸிகரணமாதிறது. களி நிலங்களில்‌ சிதைவின்‌ வேகம்‌ 
குறைவென்றா லும்‌ உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ போதுமான 
அளவு சிதைவேற்படுகிற து. பாக்டீரியாக்கள்‌ ஊக்க 
மாகச்‌ செயலாற்றித்‌ தாதுப்‌ பொருளைச்‌ சிதைப்பதற்கு 
75௦90. வெப்ப நிலை மிக ஏற்றது. தென்னிக்தியாவி 
லுள்ள வெப்ப நிலையில்‌ அங்ககப்பொருள்‌ விரைவாகவே 
சிதைந்து நிலமக்கு ஆகிறது. வேனிற்காலத்திலுள்ள வெப்ப: 
நிலையில்‌ பாக்டீரியாக்களின்‌ ஊக்கம்‌ குறைவடையும்‌. அத்‌ 
துடன்‌ அவற்றின்‌ வளர்ச்சிக்கு வேண்டிய ஈரம்‌ நிலத்தி 
லிருக்காது. உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ அங்ககப்‌ பொருள்‌ 
விரைவாகவே சிதைவதால்‌, நிலமக்கு என்றுமே நிலத்தில்‌ 
மிகுதியாகச்‌ சேர முடியாது. 


தாதுப்‌ பொருளின்‌ பயன்‌ 


1. உணவுப்‌ பகுதிகளைப்‌ பிடித்தல்‌. களியைப்போலவே, 
நில மக்கும்‌ நிலத்தின்‌ கரையும்‌ உப்புகளில்‌ இடும்‌. உரங்‌ 
களிலுள்ள காரப்‌ பகுதிகளைப்‌ (19௨௨௦5) பிடித்து வைத்துக்‌ 
கொண்டு, பின்னர்‌ அவற்றைச்‌ செடிகளுக்கு உணவாகக்‌ 
கொடுத்துதவுகிறது. ஸல்பேட்டு, குளோரைடு, நைட்டி 
ரேட்டு போன்ற அமிலப்‌ பகுதிகளை அங்ககப்‌ பொருள்‌ 
பிடித்துக்‌ கொள்ளாது. பாஸ்வாரிக அமிலம்‌ இந்த விதிக்கு, 
விலக்கு. அதை நிலமக்கு பிடித்து வைத்துக்கொள்ளும்‌ 
சக்தி உடையது. 


2 தைட்டிரஜன்‌ களஞ்சியம்‌. நைட்டிரஜன்‌ அங்ககப்‌ 
பொருளில்‌ ஒரு பகுதியாகத்தான்‌ நிலத்தில்‌ இருக்கிறது. அத 
னால்‌ அங்ககப்‌ பொருளின்‌ அடக்கம்‌ அதிகமாகும்பொழுது 


நிலத்திலுள்ள தாதுப்பொருள்‌, காற்று, நீர்‌ முதலியன 85 


நிலத்தில்‌ கைட்டிரஜன்‌ வளம்‌ மிகுதியாகிறது. தென்னிந்தி 
யாவிலுள்ள உயர்ந்த வெப்ப நிலையில்‌ நிலமக்கு நிலத்தில்‌ 
மிகுதியாக நிலைத்திருக்க முடியாது; நிலம்‌ பொதுவாக 
நைட்டிரஜன்‌ வளம்‌ குறைந்ததாகத்தான்‌ இருக்கும்‌. எல்லா 
நிலங்களிலுமே நைட்டிரஜன்‌ பொதுவாகக்‌ குறைந்திருக்‌ 
கிறது. மற்றக்‌ குறைகள்‌ இருந்தாலும்‌, நைட்டிரஜன்‌ 
குறையே நிலத்தின்‌ விளைச்சல்‌ குறைந்‌இருப்பதற்கு முக்‌ 
இய காரணம்‌ என்று பொதுப்படச்‌ சொல்லலாம்‌. அதனால்‌ 
தான்‌ நைட்டிரஜன்‌ அடர்வு மிகுந்த அமோனியம்‌ 
ஸல்பேட்டு போன்ற உரங்களை நிலத்திற்கிடும்‌ பழக்கம்‌ 
இப்பொழுது சில காலமாகப்‌ பரவி வருகிறது. 
3. ரசாயனச்‌ செயல்களை ஊக்குவித்தல்‌. அங்ககப்‌ 
பொருள்‌ நிலத்தில்‌ சிதையும்பொழுது பெரும்‌ அளவு 
கார்பன்‌ டைஆக்ஸைடு விடுதலை ஆகிறது. இது நிலத்த 
லுள்ள நீரில்‌ கரைந்து ரசாயனச்‌ செயல்களை ளைக்குவித்து, 
நிலத்திலுள்ள கிட்டாப்‌ பயிருணவுகளைக்‌ கிட்டும்‌ நிஜக்‌ 
குக்கொண்டு வருவதற்குப்‌ பெரிதும்‌ உதவுகிறது. 


4. தைட்டிரிபிக்கேஷன்‌. (ர்ர்ரர்ரீவேர்௦ற). நிலத்தில்‌ 
அங்கக நிலையில்‌ இருக்கிற நைட்டிரஜன்‌, படிப்படியாக 
அமோனியா, நைட்டிரைடு, நைட்டிரேட்டாக கைட்டிரி 
பையிங்‌ பாக்டீரியாக்களால்‌ 6 nitrifying bacter 


ப » ia) 
சிறிது சிறிதாக மாநுறப்படுகிறது. இந்தப்‌ பாக்டீரியாச்‌ 
கள்‌ ஊக்கமாக வேலை செய்வதற்கு அங்கக நைட்டி ரஜன்‌ 
நிலத்தில்‌ இருப்பது மாத்திரம்‌ போதாது; அவற்றிற்கு 


வேண்டிய சக்தி அளிப்பத ற்குப்‌ புது அங்‌ 
அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான்‌ 
விரைவாக நைட்டிரேட்டாகும்‌. 
நைட்டி ரேட்டு உருவத்திலுள்ள நைட்டிரஜனைத்தான்‌ 
உட்கொண்டு வளர்கின்‌ றன. அங்கக எரு விடா கு 
பொழுது நிலத்தில்‌ சரியான ஈரமிருக்குங்‌ காலங்களில்‌ 


கக எருவும்‌ 
நைட்டிரஜன்‌ 
பயிர்கள்‌ முக்கியமாக 


56 விவசாய நூல்‌ 


சக்தி பெறுவதற்காக பாக்டீரியாக்கள்‌ கார்போஹறைபடு 
ரேட்டுகளுக்குப்‌ பதிலாக நிலமக்கை உபயோகித்துக்‌ 
கொண்டு, நைட்டிரேட்டுகளை உண்டுபண்ணுகின் றன. 
இதனால்‌ நிலமக்கு அனாவசியமாக வீணாகிறது. 


நிலமடையும்‌ பயன்‌. களி நிலங்களில்‌, களிமண்‌ இம்மி 
கள்‌ சேர்ந்து சிறுமணிகளாவதற்கு நிலமக்கு கணிசமான 
உதவியளிக்கிறது. அத்துடன்‌ நிலத்தில்‌ இயல்பாக உள்ள 
பிடிப்புத்‌ தன்மை குறைவதால்‌; சாகுபடி. சுலபமாகச்‌ 
செய்ய முடிகிறது. நிலத்தில்‌ காற்றோட்டம்‌ மிகுதியாவ 
தற்கு வசதி கிடைக்றெது. நிலத்தின்‌ நீரை உறிஞ்சும்‌ 
திறன்‌ அதிகமாகிறது. ச 


இளக்கமான நிலங்கள்‌ கிலமக்கினால்‌ வேறுவிதமாகப்‌ 
பயனடைகின்றன. நிலமக்கு அதிகமாகும்பொழுது நீரைப்‌ 
பிடித்து வைத்துக்கொள்ளும்‌ சக்தி இளக்க நிலங்களில்‌ 
அதிகமாகிறது. அத்துடன்‌ அங்ககப்‌ பொருளுமே ஒரு 
பெரும்‌ அளவு நீரைப்‌ பீடித்து வைத்துக்கொண்டு பயிர்‌ 
களுக்குக்‌ கொடுத்து உதவுகிறது. 


அங்ககப்‌ பொருளை அதிகமாக்குதல்‌. அங்ககப்பொருள்‌ இப்‌ 
படி.ப்‌ பலவிதமாக ஈற்செயலாற்றுவதால்‌, நிலத்தில்‌ போது 
மான அளவு அங்ககப்பொருளைச்‌ சேர்த்து வைப்பது சிறந்த 
தாகும்‌. நிலத்தில்‌ சேரும்‌ அங்கக எருவில்‌ பெரும்பகுதி 
சிதைந்து ஒரு சிறு பகுதி மிஞ்சி நிலமக்காகிறது. ஆகவே 
நிலமக்கை நிலத்தில்‌ மிகுஇப்படுத்‌ துப து ஒரு அருஞ்செயல்‌... 
அழிவு மிகுதி; ஆக்கம்‌ குறைவு. ஓவ்வொரு நிலத்திலும்‌: 
ஒரு குறித்த அளவு அங்ககப்‌ பொருள்தான்‌ நிலைத்து நிற்‌: 
கும்‌, அதனினும்‌ மிகுதியான.து ஆக்ஸிகரணமாட வீணாகும்‌.. 

சாகுபடி. செய்து நிலத்தில்‌ காற்றோட்டம்‌ ஏற்படும்‌ 
பொழுது; அங்குள்ள அங்ககப்பொருள்‌ ஆஃக்ஸிகரணமாகிக்‌ 
குறைவடைகிறது. ஆகவே ஆழமாக அடிக்கடி. நிலத்தை 


நிலத்திலுள்ள தாதுப்பொருள்‌, காற்று, நீர்‌ முதலியன 87 


உழுது, அதிலுள்ள அங்ககப்‌ பொருளைக்‌ குறைத்துக்‌ 
கொள்வது உசிதமல்ல. நிலத்திலிருந்து புல்‌ பூண்டுகள்‌ 
எடுபடவேண்டும்‌, விதை முளைப்பதற்கு ஏற்ற புழுதி நிலை 
யில்‌ நிலம்‌ இருக்கவேண்டும்‌. இதற்கும்‌ அதிகமான சா 
படி. அவசியமே இல்லை; வீண்‌ தான்‌. . 

நிலக்‌ காற்று (8011 கர). நிலத்திலுள்ள இடைவெளி 
களில்‌ காற்றும்‌ நீரும்‌ சேர்ந்து இருக்கும்‌. நிலக்‌ காற்றுப்‌ 
்‌ பெரும்பாலும்‌ ஆகாயத்திலுள்ள காற்றைப்‌ போலவே 
இருக்கும்‌. ஆகாயக்‌ காற்றில்‌ 21 சதவிகிதம்‌ ஆக்ஸிஜனும்‌, 
0:09 சதவிகிதம்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடும்‌ இருக்கின்றன. 
நிலக்காற்றில்‌, 80 சதவிகிதம்‌ ஆக்ஸிஜனும்‌, 059-710 
சதவிகிதம்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடும்‌ இருக்கும்‌. அதில்‌ 
ஆகாயக்‌ காற்றை வீடப்‌ பொதுவாக அதிக ஈரமிருக்கும்‌. 
இந்த இரண்டு பகுதிகளுக்குள்‌ வீதத்தில்‌ வித்தியாசம்‌ 
இருப்பதால்‌ எப்பொழுதும்‌ காற்றுப்‌ பரவல்‌ (diffusion) 
நடைபெற்றுக்கொண்டே இருக்கிறது. நிலக்காற்றிலிருந்து 
ஈரமும்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடும்‌ சிறிது சிறிதாக வெளி 
யேறுகின்றன:. கோடை காலத்தில்‌ நிலக்காற்றின்‌ மேல்‌ 
படைகளின்‌ ஈரமும்‌ ஆகாயக்‌ காற்றின்‌ ஈரமும்‌ பெரும்‌ 
பாலும்‌ ஓன்று போலவே இருக்கும்‌. நிலத்தின்‌ இழ்ப்‌ படை 
களில்‌ காற்றுப்‌ பரவல்‌ குறைவு; அங்குள்ள காற்றின்‌ ஈரம்‌ 
சிறிது அதிகமாகவே இருக்கும்‌. 

நிலத்திலுள்ள ஜீவராசிகள்‌, செடி வேர்கள்‌, இவை 
சுவாசிப்பதாலும்‌, அங்ககப்‌ பொருள்‌ சிதைவதாலும்‌, நிலக்‌ 
காற்றில்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு மிகுந்து இருக்கறது. இது 
நிலத்‌ கரைசலில்‌ கரைந்து, நிலத்தில்‌ நடைபெறுகிற சதை 
வையும்‌ ரசாயனச்‌ செயல்களையும்‌ ஊக்குவிக்கிறது. 

மழை பெய்தவுடன்‌ மேல்படை நிலத்து இடைவெளி 
களில்‌ நீர்‌ நிறைந்திருக்கும்‌, காற்றே இருக்காது. இந்த 
நிலை பயிர்களுக்கும்‌, நிலத்திலுள்ள பாக்டீரியாக்களுக்கும்‌, 


88 விவசாய நூல்‌ 


நிலத்தில்‌ நடைபெறுகிற ரசாயனச்‌ செயல்களுக்கும்‌ ஏற்ற 
தல்ல. 


நில ஈரம்‌ (8011 ட௦i8ங்யாe). நிலம்‌ காய்ந்திருக்கிற 
தென்று நாம்‌ நினைக்கும்‌ பொழுதுகூட மண்ணில்‌ சிறிது 
ஈரமிருக்கும்‌: ஓரு சோதனைக்‌ கண்ணாடிக்‌ குப்பியில்‌ (௦51 
16) சிறிது மண்ணை எடுத்துச்‌ சூடேற்றும்‌ பொழுது, 
அதிலிருந்து வெளியேறுக ற நீராவி குப்பியின்‌ மேல்‌ பாகங்‌ 
களில்‌ சிறுநீர்த்‌ துளிகளாகப்‌ படிவதைப்‌ பார்க்கலாம்‌. 
இப்படிக்‌ கண்ணுக்குத்‌ தோன்றாத, கைக்குத்‌ தெரியாத 
ஈரத்தைத்‌ “தன்‌ ஈரம்‌' (hygroscopic 1001800116) எனலாம்‌. 
இதனால்‌ செடிகளுக்குப்‌ பிரயோஜனம்‌ இல்லை. மழை 
பெய்து, (மிகுந்த நீர்‌ வடி.ந்த பின்‌ நிலத்தில்‌ தங்கி நிற்கும்‌ 
ஈரத்தை “வடியா நீர்‌” (ஓுavitational water) எனலாம்‌. 
அது பூமியின்‌ இழுப்புச்‌ சக்தியினால்‌ வடிக்க முடியாத நீர்‌. 
இதைப்‌ படிப்படியாகச்‌ செடிகள்‌ உறிஞ்சும்‌ டொழுது, 
நிலத்தின்‌ ஈரம்‌ குறைவடைஇறது. இது அதிகமாகக்‌ 
குறைந்த பின்‌, இதைச்‌ செடி வேர்களால்‌ உறிஞ்ச முட 
யாது. அப்பொழுது மண்‌ இம்மிகளுடன்‌, நீர்‌ வெகு பிடிப்‌ . 
புடையதாயிருக்கும்‌. இதை “வாடல்‌ நிலை (wilting 
011) எனலாம்‌. பின்னரும்‌ காற்றுடன்‌ ஈரம்‌ வெளி 
யேறிக்‌ கடைசியாகத்‌ “தன்‌ ஈர' நிலைக்கு வரும்‌. 


நிலத்தின்‌ நீர்‌, மண்‌ இம்மிகளைச்‌ சற்றி ஒரு மெல்லிய" 
படலமாகப்‌ (thin film) படர்ந்திருக்கும்‌. இந்தப்‌ பட 
லத்தின்‌ கனம்‌ குறையக்‌ குறைய, இதற்கும்‌ மண்ணுக்கு 
(வப்‌ பிடிப்பு அதிகமாகும்‌; கனம்‌ அதிகமாகும்பொழுது 
பிடிப்புக்‌ குறையும்‌. மழை நீர்‌ வடிந்ததும்‌, நீருக்கும்‌ மண்‌ 
ணுக்குமுளள பிடிப்பு பூமியின்‌ இழுப்புச்‌ சக்திக்குச்‌ சம 
மாக இருக்கும்‌. நிலத்தில்‌ நீர்‌ மிகுந்து, நீர்ப்படலத்தின்‌ 
கனம்‌ அதிகமாகும்பொழுது நீருக்கும்‌ மண்ணுக்கும்‌ உள்ள 
பிடிப்புக்‌ முறைவாக இருக்குமாதலால்‌, அந்த நீரைப்‌ பயிர்‌ 


நிலத்திலுள்ள தாதுப்பொருள்‌, காற்று, நீர்‌ முதலியன 89 


கள்‌ சுலபமாக உறிஞ்சிச்‌ செழித்து வளர்வதற்கு வாய்ப்புக்‌ 
கிடைக்கிறது. செடிகள்‌ நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சும்‌ 
பொழுது, மண்‌ இம்மிகளின்‌ மேலுள்ள நீர்ப்படலம்‌ மெல்‌ 
லியதாகிறது; பக்கத்து இம்‌மிகளிலிருந்து நீர்‌ ஊர்ந்து இங்கு 
பரவும்‌. இதற்கு ஊரும்‌ பரவல்‌” (capillary Movement) 
என்று பெயர்‌. எல்லாத்‌ திசைகளிலும்‌ பரவலாம்‌. நீர்ப்‌ 
பரவல்‌ மெதுவாகவே கடைபெறுவதால்‌, அது மாத்திரம்‌ 
வீரியமாக வளரும்‌ செடிகளின்‌ நீர்த்தவையைத்‌ இருப்தி 
செய்யாது. செடி. வேர்கள்‌ நீருள்ள இடங்களை நோக்கி 
வளர்ந்து செல்கின்றன. நீர்ப்‌ பரவல்‌, வேரின்‌ வளர்ச்சி, 
இவ்விரண்டும்‌ சேர்ந்து செடிகளுக்குத்‌ தேவையான நீர்‌ 
கொடுக்காத பொழுது தான்‌ அவை வாட ஆரம்பிக்‌ 
இன்றன. 


நிலத்திலுள்ள ஜீவராசிகள்‌ 

நிலத்தில்‌ பல ஜீவராசிகள்‌ வாழ்கின்றன. எலி போன்ற 
பிராணிகளால்‌ நிலத்துக்கு ஓரு விதமான பயனுமில்லை. 
கறையான்‌; தத்துப்பூச்சி (ரச்‌), பிள்ளைப்பூச்சி (mole 
cricket), வண்டுகள்‌ (10௦108), நிலப்‌ புழு, ஈரங்கூழ்ப்‌ 
பூச்சி, (காக்குப்‌ பூச்சி, லே 0௦1105), பல விதமான பூச்சி 
கள்‌ (180008) முதலியன நிலத்தில்‌ இருக்கின்‌ றன. அவை 
அங்ககப்‌ பொருளை உட்கொண்டு மலமாகக்‌ கழிக்கின்‌ றன. 
தவிர உணவுப்‌ பதார்த்தங்களின்‌ மேலாக மழை காலத்தில்‌ 
நூலாம்படை போலப்‌ படரும்‌ பூஞ்சாணம்‌ (mould), 
காளான்‌ (ப5ங௦௦ற) போன்ற பல பூஞ்சாண வகை 
(fwgi) நிலத்தில்‌ இருக்கின்‌ றன. இவை கட்டைபோன்‌ ற 
வலுவான பொருள்களைச்‌ சிதைத்துத்‌ தகர்க்கின்‌ றன: 
இப்படித்‌ தகாத அங்ககப்‌ பொருள்களும்‌, மேலே சொல்‌ 
விய மலப்‌ பொருளும்‌ நிலத்திலுள்ள பாக்டீரியாக்களுக்கு 
உணவாகின்றன. பாக்டீரியாக்களில்‌ சில காற்றோட்ட 
மிருக்கும்‌ பொழுது இயங்குகின்றன. நன்மை பயக்கும்‌ 


90 விவசாய நால்‌ 


பாக்டீரியாக்கள்‌ எல்லாம்‌ இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்தவை... 
இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த நைட்டி ரிபையிங்‌ பாக்டீரியாக்கள்‌ 
அங்கக நிலை நைட்டி. ரஜனைப்‌ படிப்படியாக அமோனியா, 
நைட்ரைடு, கைட்டிரேட்டாக மாற்றி, செடிகளுக்கு உண 
வாக்குகின்றன. இவை வெகு முக்கியத்துவம்‌ வாய்ந்தவை 
இந்தப்‌ பிரிவைச்‌ சேர்ந்த லெகூம்‌ பேசிலைகள்‌ காற்றிலுள்ள 
நைட்டி ரஜனை நிலைப்படுத்தி லெகூம்‌ செடிகளில்‌ சேர்க்‌ 
கின்றன. காற்றோட்ட. பிருக்கும்பொழுது அசட்டோ 
பேக்டர்‌ (Aச0tobacter) பாகஃ்டீரியாக்களும்‌, காற்றடைப்பு 
இருக்கும்பொழுது களாஸ்ட்ரிடி.யம்‌ (Clos) என்ற 
பாக்டீரியாக்களும்‌ காற்றிலுள்ள மூலக (ட) நைட்டி 
ரஜனை நிலைப்படுத்தி கேராக நிலத்தில்‌ சேர்க்கன்‌ றன. 

தண்ணீர்‌ நிலத்தில்‌ தேங்கும்பொழுது, சில பாக்‌ 
டீரியாக்கள்‌ நிலத்திலுள்ள நைட்டிரஜன்‌ கூட்டுப்‌ 
பொருள்களைச்‌ சிதைத்து மூலக நைட்டிரஜனை வெளி 
யேற்றுகின்றன. அதனால்‌ ஈஷ்டமேற்படுகிறது. இந்த. 
பாக்டீரியாக்கள்‌ இம்மாதிரியாக எருக்‌ டெங்குகளின்‌ 
கீழ்ப்படைகளிலிருந்தும்‌ நைட்டிரஜனைச்‌ சிதைத்து வெளி 
யேற்றலாம்‌. 
|, தீவிர ஈன்மையோ தீமையோ செய்யாத சில பாக்டீரி 
யாக்களும்‌ நிலத்தில்‌ இருகின்றன. எல்லாமே அவ்வவற்‌: 
அிற்கு ஏற்ற நிலையிருக்கும்பொழு.து. பெருகி, ஊக்கமாக, 
தீவிரமாகப்‌ பெருகுகின்‌ றன. மற்றக்‌ காலங்களில்‌ அவை 
மடிந்து நிலமக்கில்‌ ஒரு பகுதியாகன்றன. சூழ்நிலைச்‌ 
சவுகரியங்கள்‌ குறையும்பொழுது, சில பாக்டீரியாக்கள்‌ 
கனமான தோலுடையனவாக மாறிச்‌ செயலற்று நிலத்தில்‌ 
இருக்கின்‌ றன. சூழ்நிலை வாய்க்கும்பொழுது, பழையபடி 
ஊக்கமா௫ப்‌ பெருகுகின்‌ றன. 

நைட்டிரஜன்‌ சுழற்சி (ரஙம௦ஜண வ]. . இயற்‌: 
கையில்‌. மூலகப்‌ பொருள்கள்‌ புதிதாக உண்டாவதோ- 


நிலத்திலுள்ள தாதுப்பொருள்‌, காற்று, நீர்‌ முதலியன 91 


அழிவதோ இல்லாமல்‌ கிலைமாறிக்கொண்டு இருக்கின்‌ றன: 
சக்கரம்‌ சுழல்வது போலப்‌ பலவித உருவ மாற்றங்கள்‌ 
மாறி மாறி ஏற்படுகின்றன. இதற்குச்‌ “சழற்சி' என்று 
பெயர்‌. விவசாயம்‌, ஜீவராசிகளின்‌ வாழ்க்கை சம்பந்தப்‌ 
பட்ட மட்டில்‌ நைட்டிரஜன்‌ சுழற்சி வெகு முக்கிய 
மானது. இந்தச்‌ சுழற்சியின்‌ பல படிகளில்‌ பிராணிகளும்‌, 
தாவரங்களும்‌, பாக்டீரியாக்களும்‌ பெரும்‌ பங்கெடுத்துக்‌. 
கொள்கின்‌ றன: 


நைட்டி ரேட்டுகள்‌, அமோனியா போன்ற மைட்டி 
ரஜன்‌ கூட்டுப்‌ பொருள்களைச்‌ செடிகள்‌ உட்கொண்டு பல 
விதமான அங்கக மைட்ரஜன்‌ பொருள்களாக மாற்று 
இன்றன. இவற்றுள்‌ புரோட்டீன்‌ முக்கியமான து. இது 
தான்‌ ஜீவராசிகளிலுள்ள ஸெல்லில்‌ அடிப்படையாகவுள்ள 
பொருள்‌. ஜீவராசிகள்‌ வளர்வதற்கும்‌, பலவிதமான உட 
லியல்‌ (physiological) செயல்கள்‌ கடைபெறுவதற்கும்‌ மிச 
அவசியமானவை. செடி உறுப்புகளிலுள்ள புரோட்டீன்‌ 
பிராணிகளுக்கு உணவாகிறது. அது உடலில்‌ பல மாறு 
பாடுகள்‌ அடைந்து, கடைசியில்‌ மலமாகவும்‌ மூத்திரமாக 
வும்‌ கழிக்கப்படுகிறது. இவை நிலத்தில்‌ சேர்ந்து செடி. 
யுணவாகின்றன. பிராணிகள்‌ மடிந்த பின்‌ அவற்றின்‌ 
உடற்திசுக்களிலுள்ள நைட்டி ரஜன்‌ நிலத்தில்‌ சேருக ற.து.. 
இந்தச்‌ செயல்கள்‌ கடைபெறும்பொழுது நைட்டிரஜனில்‌ 
நஷ்டம்‌ ஏற்படாவிட்டால்‌, பிராணிகள்‌ உட்கொண்ட 
எல்லா நைட்டிரஜனும்‌ நிலத்தில்‌ சேரவேண்டும்‌. ஆனால்‌ 
இயற்கை மாறுபாடுகளினால்‌ பல நஷ்டங்கள்‌ ஏற்படு 
தின்றன: 

மலம்‌, மூத்திரம்‌ போன்ற பல பொருள்களும்‌ மக்கும்‌ 
பொழுது சிதைகன்றன. இல செயல்களினால்‌ அமோனியம்‌ 
கார்பனேட்டு, வெய்‌ வோஸonate) உண்டாகும்‌ 
பொழுது அது எளிதாகச்‌ சிதைகிறது. அமோனியாவும்‌: 


53 விவசாய நூல்‌ 

கார்பன்டை ஆக்ஸைடும்‌ பிரிந்து காற்றோடு கலந்து கொள்‌ 
கின்றன. நைட்டிரஜன்‌ மூலகப்‌ பொருளாகப்‌ பிரிந்து 
காற்றுடன்‌ சேருவதும்‌ உண்டு. கிலத்திலுண்டாகிற நைட்டி 
ரேட்டுகளைக்‌ ரெப்பதற்குப்‌ பயிரில்லாதபொழுது, அவை 
நீரில்‌ கரைந்து வட. நீருடன்‌ கழிந்து வீணாகின்றன. 
இப்படிப்‌ பலவிதமாக இயைந்த நைட்டி. ரஜன்‌ வீணாகலாம்‌. 


இயைந்த கைட்டி ரஜன்‌ பலவிதமாக வீணானா.லும்‌ அதே 
சமயத்தில்‌ மூலக நைட்டி. ரஜன்‌ இயைந்து இயைபுப்‌ பொரு 
ளாகிறது. சில பாக்டீரியாக்கள்‌ மூலக கைட்டி.ரஜனைக்‌ 
கிரகித்து இயைபுப்‌ பொருளாக நிலத்தில்‌ நிலைப்படுத்து 
கின்றன. லெகூம்‌ பேசிலைகள்‌ காற்றிலுள்ள நைட்டிரஜனை 
நிலைப்படுத்தி, லெகூம்‌ செடிகளில்‌ சேர்க்கன்‌ றன. லெகூம்‌ 
செடிகளிலுள்ள புரோட்டீன்‌ பலவிதமாக உபயோகப்‌ 
பட்டுக்‌ கடைசியாக நிலத்திலேயே சேருகிறது. இடியும்‌ 
(மின்ன,லும்‌ இருக்கும்பொழுது, காற்றில்‌ ஒரு சிறிதளவு 
நைட்ரிக அமிலமும்‌ அமோனியாவும்‌ உண்டாகின்‌ றன: 
இவை மழை நீரில்‌ கரைந்து நிலத்தில்‌ சேருகின்‌ றன. இவை 
யெல்லாம்‌ சேர்ந்து இயற்கையிலே நிலத்தில்‌ ஏற்படுகிற 
நைட்டிரஜன்‌ ஈஷ்டத்தை ஒருவாறு சரி செய்யும்‌. அத்துடன்‌ 
பல தொழிற்சாலைகளில்‌ செயற்கை முறையில்‌ உண்டாக்கு 
கிற அமோனியம்‌ ஸல்பேட்டும்‌ பல நைட்டூர ஜன்‌ இயைபுப்‌ 
பொருள்களும்‌ ௨ உரமாக நிலத்தில்‌ சேர்க்கப்படுகின்றன. 
இவற்றால்‌ பயிர்களின்‌ விளைச்சல்‌ சமீபத்தில்‌ வெகுவாக 
மிகுதியாக்கப்பட்டிருக்கிற து. 


அத்தியாயம்‌ 8 
சாகுபடிக்‌ கருவிகள்‌ 


இடம்‌, சீதோஷ்ணம்‌, சூழ்நிலைகள்‌, வசதி முதலிய 
வற்றைப்‌ பொறுத்துப்‌ பல பயிர்களும்‌ வெவ்வேறு வித 
மாகச்‌ சாகுபடி. ஆகின்‌ றன. இந்தியாவில்‌ பல இடங்களி 
லும்‌ தலைமுறை தலைமுறையாக வெகுகாலம்‌ செய்து 
பார்த்துச்‌ சரியானதென்று தெரிந்த சாகுபடி. முறைகளே 
அங்கங்கு பழக்கத்திலிருந்து ' வருகின்‌ றன. இவற்றிற்‌ 
கெல்லாம்‌ அ.நுபவக்தான்‌ அடிப்படையாக இருக்கிறது. 
நமது நாட்டில்‌ அதிக மாறுபாடுகளில்லாமலே வெகு கால 
மாகப்‌ பழைய மாதிரிகளிலேயே சாகுபடி கடைபெற்று 
வருகிறது: 
மேல்நாட்டுச்‌ சாகுபடி முறைகளில்‌ சென்ற 30 வரு. 
ஷங்களுக்குள்ளாக மிகு தயான மாறுபாடுகள்‌ ஏ ற்பட்டிருக்‌ 
இன்றன. புதுப்‌ புதுவிதமாக அவை இப்பொழுது நடை 
பெற்று வருகின்றன: இக்காலத்துச்‌ சூழ்நிலை மாற்றங்‌ 
தனைத்‌ தழுவிப்‌ பல சாகுபடி. மாறுபாடுகள்‌ ஏற்பட்டன... 
புது இயந்திர சாதனங்கள்‌ கண்டுபிடிக்கப்பட்டுக்‌ 
கணக்கற்ற இயந்திரத்‌ தொழிற்சாலைகள்‌ தோன்‌ 
றின: இவற்றில்‌ தொழிலாட்கள்‌ ஈடுபடவே, விவசாயத்‌ 
இற்கென மிஞ்சி கின்‌ றவர்களின்‌ தொகை வெகுவாகக்‌ 
குறைந்தது. தொழிலாட்கள்‌ தேவை அதிகமாக அதிகமாக 
அவர்கள்‌ சப படிப்படியாக மேலேறியது. இவற்‌ 
றிற்குத்‌ தகு$தபடு. சாகுபடி முறைகளை மாற்றி அமைக்க 
(வேண்டியதாயிற்று. விவசாயத்திற்கென பல நாதன 
இயந்திர சாதனங்களை நிர்மாணித்தனர்‌. 


- 2 எல்லா விவசாய 
அலுவல்களும்‌ இயந்திரங்களாலேயே இப்பொழுது பெரும்‌ 


94 விவசாய நூல்‌ 


பாலும்‌ நடைபெறுகின்றன. அதனால்‌ உடல்‌ அலுப்பும்‌, 
ஓரே மாதிரி வேலையைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ செய்வதால்‌ 
ஏற்படும்‌ சலிப்பும்‌ விவசாய அலுவல்களில்‌ இருந்து நீங்கி 

விட்டன எனலாம்‌. ஆட்கள்‌ கலப்பையை அழுத்திப்‌ 
பிடித்துகொண்டு அதன்‌ பின்னால்‌ போகவோ, நாள்‌ முழு 
வதும்‌ குனிந்து நாற்றுகளை நடவோ, கைக்‌ களை எடுக்கவோ, 
பயிர்களை அறுத்துப்‌ போரடி.க்கவோ வேண்டிய அவசிய 
மில்லை; இயந்திரங்களை இயக்கினால்‌ போதும்‌; பல அலுவல்‌ 
களும்‌ கடந்துவிடும்‌. எல்லாம்‌ இயந்திர மயமாய்‌ விட்டது: 
ஒரு ஆள்‌, கூலி ஆட்களின்‌ உதவியே இல்லாமல்‌ 150-200 
ஏக்கர்‌ சாகுபடி அலுவல்களைப்‌ பார்த்துக்கொள்ள 
முடியும்‌. 


சாகுபடியின்‌ நோக்கங்கள்‌ 
1. தெளித்த விதை முளைப்பதற்கு நிலம்‌ ஏற்ற நிலை 
யில்‌ இருக்கவேண்டும்‌. உறைந்த மண்ணில்‌ விதை சரியாக 
முளைக்காது, மண்ணை கெகழச்‌ செய்யவேண்டும்‌. அப்‌ 
பொழுதுதான்‌ மழை நீரைப்‌ பிடித்துக்கொள்வதற்கும்‌, 
விதைகளை  மூடுவதற்கும்‌, விதைகளுக்கு ஈரத்தைக்‌ 
கொடுத்து, அவை முளைக்‌ கொள்வதற்கும்‌ மண்‌ வசதி 
அளிக்கும்‌, 
எ. விதைகள்‌ முளைத்தபின்‌ பயிர்கள்‌ சரியாக வளர்‌ 
வதற்கும்‌ நிலம்‌ சிறிது கெ௫ழ்வாகவே இருக்கவேண்டும்‌. 
அப்பொழுதுதான்‌ வேர்கள்‌ சரியாகப்‌ பரவும்‌. 


8. பயிர்கள்‌ உண்டா கும்பொழுது, அவற்றுடன்‌ 
வேறு செடிகளும்‌ முளைத்துப்‌ போட்டியிடும்‌. இவற்றை 
இளம்‌ பயிர்க்‌ காலத்திலேயே அப்புறப்படுத்த வேண்டும்‌. 
அப்படிச்‌ செய்வதற்குக்‌ “களை எடுத்தல்‌” என்று பெயர்‌.” 
கையினால்‌ பிடுங்குவதைவிட., களைக்‌ கொத்திகளால்‌ நிலத்‌ 
தைக்‌ கிளறிக்‌ களைகளை எடுப்பது சுலபமானது. 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 95 


4. கெட்டியாக உறைந்திருக்கும்‌ நிலம்‌ மழை நீரைச்‌ 
சரியாக உறிஞ்சாது. பெரும்பாலான மழை, மேல்‌ பரப்பின்‌ 
மீது ஓடி. வெளியேறும்‌, செடிகளுக்கு வேண்டிய அளவு 
ஈரம்‌ நிலத்தில்‌ சேராது. மேல்‌ பரப்பு நெடுழ்ந்த நிலயில்‌ 
இருந்தால்‌ தான்‌ மழை நீர்‌ நிலத்தில்‌ சேரும்‌. ஆகவே இதத்‌ 
காகவும்‌ சாகுபடி. அவசியமே. 


5. பயிர்களுக்கு வேண்டிய உணவுகள்‌ நிலத்திலிரும்‌ 
தாலும்‌, அவை எல்லாம்‌ போதுமான அளவில்‌ இரா. அத 
னால்‌ பயிருணவுகள்‌ மிகுக்திருக்கிற எருக்களையும்‌, உரங்‌ 
களையும்‌ பரவலாக நிலத்தில்‌ பரப்பி, உழுது, மண்ணுடன்‌ 
கலக்க வேண்டியிருக்கி றது. ஆகவே, இதற்காகவும்‌ சில 
சமயங்களில்‌ நிலத்தைச்‌ சாகுபடி செய்ய வேண்டிய இருக்‌ 
கிறது. 


6. நிலத்தைக்‌ களறும்பொழுது நிலத்தில்‌ காற்றோட்‌ 
டம்‌ அதிகமாகிறது. அதனால்‌ அங்குள்ள பாக்டீரியாக்‌ 
களின்‌ செயல்களும்‌ ரசாயனச்‌ செயல்களும்‌ (chemical 
activity) ஊக்குவிக்கப்படுகின்‌ றன. நிலத்திலுள்ள கிட்‌ 
டாப்‌ (யறவvailable) பயிருணவுகள்‌ இட்டும்‌ பயிருணவு 
களாக மாறுகன்றன. 


7. நிலத்தை உழும்பொழுது அங்குள்ள பூச்சிப்‌ 
புழுக்களும்‌ (ஸி), கூண்டுப்‌ பூச்சிக்களும்‌ 0125) 
வெளிப்படுத்‌ தப்படுகின்‌ றன. இவற்றைப்‌ பொறுக்குவதற்‌ 
ந கலப்பைக்குப்‌ பின்னால்‌ காக்கைகள்‌ செல்வதைச்‌ 
தில சமயங்களில்‌ பார்க்கலாம்‌, ்‌ 


சாகுபடிக்‌ கருவிகள்‌. சாகுபடி. செய்வதற்குப்‌ பயன்படு 
இற கலப்பை, பகு 0௭8) போன்ற சாதனங்கள்‌ 
கால்நடைகளையும்‌ இயக்திரங்களையும்‌ கொண்டு இயக்கப்‌ 
படுகின்றன. அவறலைக “கருவிகள்‌” என்று சொல்லலாம்‌. 


களைக்‌ கொத்தி, மண்வெட்டி போன்றவற்றை மக்கள்‌ 


96 விவசாய நால்‌ 


கையினால்‌ உபயோகிக்கின்‌ றனர்‌. அவற்றை ஆயுதங்கள்‌” 
எனலாம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ மரக்‌ கலப்பையால்தான்‌ சாகு: 
படி. பெரும்பாலும்‌ கடைபெறுகிறது. அத்துடன்‌ பலுகு: 
களும்‌, விதைக்‌ கலப்பைகளும்‌ (1112 நிலத்தைத்‌ தயாரிப்‌ 


பதற்கு ஆந்திர தேசத்தில்‌, அதிலும்‌ முக்கியமாக ராயல 
மையில்‌, பயன்படுத்தப்‌ படுகன்‌ றன. 


கலப்பை. இது நாட்டில்‌ உபயோகத்தில்‌ இருக்கிற. 
மரக்‌ கலப்பையைக்‌ குறிக்கும்‌. இதன்‌ அடிக்கட்டை அல்‌: 
லது குத்தி, 1852 கோணமாய்‌ அமைந்துள்ள ஒரு வளைந்த 
கட்டையாகும்‌. அதன்‌ குறுக்கு வெட்டு, திரிகோணமா 
யிருக்கும்‌. கலப்பையாகப்‌ பிடித்துக்கொள்வதற்காக ஒரு 
மேழியும்‌, .நுகத்துடன்‌ கட்டுவதற்காக ஓர்‌ ஏர்ச்காலும்‌ 
அத்துடன்‌ இணைக்கப்பட்டிருக்கும்‌. பூமிக்குள்‌ புகுந்து” 
செல்லும்‌ பாகம்‌ கூர்மையாயிருக்கும்‌. அது தேய்ந்து விடா 
மல்‌ இருப்பதற்காக அதன்‌ நுனியில்‌ ஓர்‌ இரும்புக்‌ கொழு 
பொருத்தப்பட்டிருக்கும்‌. 

கலப்பையை ஓட்டும்பொழுஅ, கொழு நிலத்திற்குள்‌ 
செல்கிறது. திரிகோண அடிக்கட்டையும்‌ நிலத்தைப்‌ 
மிகா ண்டு அதன்பின்‌ சென்று, மண்ணை இருபுறமும்‌ 
ஒதுக்கித்‌ தள்ளுூ றது. இப்‌ ம கலப்பையால்‌ நிலத்தில்‌: 
பிளக்கப்பட்ட பாதைக்குச்‌ “சால்‌” என்றும்‌, :படைச்சால்‌' 
என்றும்‌ பெயர்‌. கலப்பை சற்றி வரும்பொழுது, இரண்‌ 
டாவது சால்‌ முதற்‌ சாலின்‌ கலத்தில்‌ அமையும்‌. அடிக்‌ 
கட்டையின்‌ அமைப்பின்படியே சாலும்‌ திரிகோணமா 
யிருக்கும்‌. இரண்டு இரிகோணச்‌ சால்களுக்கும்‌ நடுவே 
இரிகோணக்‌ குறுக்கு வெட்டுள்ள நிலம்‌ உழவாகாமல்‌ 
நின்றுவிடும்‌. இதற்கு “உழவு தரிசு” அல்லது “உழவு 
கட்டை என்று பெயர்‌. குறுக்கு உழவாகும்பொழுது; 
உழவு கட்டை அறுபடும்‌. கலப்பையின்‌ அளவைப்‌ 
பொறுத்து 58--த அங்குல ஆழத்திற்கு மண்‌ கெ௫ழ்ந்துவிடும்‌. 


படம்‌, 4 தாட்டுச்‌ கலப்பை 


16 


98 விவசாய நூல்‌ 


கலப்பை விவசாயிகளின்‌ முக்கியமான சாகுபடிக்‌ 
கருவி. அதைத்‌ தவிர வேறு கருவிகள்‌ சாதாரணமாக 
இருக்காது. நிலத்தை உழுவதற்கும்‌, எருவை மண்ணுடன்‌ 
சேர்ப்பதற்கும்‌, தெளித்த விதையை மூடுவதற்கும்‌, துவரை 
போன்றவற்றின்‌ சால்களுக்கு மத்தியிலுள்ள அகன்ற 
இடைவெளிகளில்‌ ஊடுசாகுபடி. செய்வதற்கும்‌, கம்பு 
போன்ற சில முரட்டுப்‌ பயிர்களைக்‌ கலைப்பதற்கும்‌ கலப்பை 
உபயோகமாகிறது. கலப்பையில்‌ அடிக்கட்டைக்கும்‌, ஏர்கீ 
காலுக்கும்‌ மத்தியில்‌ ஒரு கட்டையைப்‌ பொருத்திக்‌ கால்‌ 
வாய்கள்‌ அமைப்பதற்குக்கூட அதை உபயோகிக்கலாம்‌. 
இம்மாதிரியான பல பணிகளுக்கு மேல்நாடுகளில்‌ வெவ்‌ 
வேறு கருவிகள்‌ உபயோகப்படுத்தப்படுகின்‌ றன. 


நிலம்‌ காய்ந்து மிகக்‌ கடுமையாயிருக்கும்‌ நிலையைத்‌ 
தவிர மற்ற நிலைகளில்‌ இருக்கும்பொழுது, மரக்கலப்பையை 
உழுவதற்கு உபயோகிக்கலாம்‌. மழை நிச்சயமில்லாத 
இடங்களில்‌ பருவத்தைக்‌ கைவிடாமல்‌, மழை பெய்தவுடன்‌ 
விதைக்கவேண்டிய அவசியமிருக்கும்பொழுது, நிலம்‌ அதிக 
ஈரமாயிருந்தால்கூட மரக்‌ கலப்பையை உபயோடிக்கலாம்‌: 
இந்த நிலையில்‌ இரும்புக்‌ கலப்பைகளை உபயோ௫ிக்க முடி 
யாது. அவை நிலத்தைப்‌ புரட்டிச்‌ சேறாக்கிவிடும்‌; வெகு 
காலத்திற்கு நிலம்‌ கையாள முடியாத நிலையில்‌ இருக்கும்‌: 


மரக்‌ கலப்பைதான்‌ இந்திய விவசாயத்தின்‌ அடிப்‌ 
படையான கருவியாகிறது. துண்டு மரங்களினால்‌ அது 
இணைக்கப்பட்டிருக்கிற து. அவரவர்கள்‌ நிலத்திலேயே 
இதற்கு வேண்டிய மரம்‌ சாதாரணமாகக்‌ கடைக்கும்‌: 
அதைச்‌ சேர்க்கும்‌ சிலவும்‌ குறைவே. கலப்பை சர்கேடா 
யிருந்தால்‌ உள்ளூரில்‌ இருக்கும்‌ தச்சன்‌ எளிதில்‌ சரிசெய்து 
விடுகிறான்‌ ; இதற்குத்‌ தச்சன்‌ வேண்டுமென்ற அவசியங்‌ 
கூட இல்லை ; விவசாயிகளே சிறு குறைகளைச்‌ சரி செய்து 
கொள்ள முடியும்‌. எல்லாவற்றிற்கும்‌ மேலாக, அதன்‌ 


படவ ப பல்தவறு 


படம்‌ 5. குண்டகம்‌-பக்கப்‌ படம்‌ 3 ங்கள்‌ 
க EY] ர்‌ 
அதன்‌ பாகங்கள்‌ எப்படி இணைக்கப்பட்டிருக்கன்‌ றன என்பதைக்‌ காண்பிக்க 
றது 


66: 


படம்‌ 6. 


தந்தலு புலங்களில்‌ வேலை செய்கிற மாதிரி 
காண்‌ பிக்கப்பட்டிருக்கிறது, 


~ 


001 


படம்‌ 7. ராயல சீமையில்‌ உபயோகத்திலிருக்கிற பலவிதத்‌ தகட்டுப்‌ பனுகுகள்‌ 
1. மீசாலு குண்டகம்‌, 2, மெட்ல குண்டகும்‌, 3. ரெக்கள குண்டகம்‌, 


10 


படம்‌ 8, கொர்ரு என்ற நாட்டு விதைக்‌ சுலப்பை, வலப்‌ பக்கத்துக்‌ கொர்ருவின்‌ 2-வது சாலில்‌ 
துணைப்‌ பயிர்‌ விகைப்பதற்கரக அக்காடி சுயிற்றினால்‌ பிணைக்கப்பட்டிருக்கிறது, 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 103 


பளுவு குறைவாயிருப்பதால்‌, இனம்‌ வேலைக்குப்‌ போகும்‌ 
பொழுது தோளில்‌ போட்டுக்கொண்டுபோய்‌, சாயங்காலம்‌ 
வீட்டிற்குக்‌ கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வைத்துவிட 
லாம்‌, இவற்றால்தான்‌ சமுசாரிகள்‌ மரக்‌ கலப்பைகளைக்‌ 
கைவிடாமல்‌ உபயோகிக்கிறார்கள்‌. இந்த அனுகூலங்கள்‌ 
இரும்புக்‌ கலப்பைக்கு இல்லை. 

குண்டகம்‌. இது ஒரு தகட்டுப்‌ பலுகு. ஒரு சமமான 
கட்டை இதன்‌ முக்கியமான சட்டம்‌. அத்துடன்‌ மேழியும்‌, 
ஏர்க்காலும்‌, இரும்புத்‌ தகடும்‌ 5-ஆம்‌ படத்தில்‌ காட்டியபடி 
இணைக்கப்பட்டிருக்கன்‌ றன. அதன்‌ தகடு ஒரு 8 அங்குல 
இரும்புப்‌ பட்டை, 5 அடி நீளமும்‌ 3 அங்குல கனமுமுள்‌ 
ளது. ஆறு அடி அகலமுள்ள பெரிய குண்டகங்களும்‌, 
சால்‌ பயிர்களில்‌ ஊடுசாகுபடி செய்வதற்காகக்‌ குறைந்த 
அகலமூள்ள தந்துலு என்னும்‌ சிறிய குண்டகங்களும்‌ இருக்‌ 
இன்றன? இவற்றைக்‌ கட்டும்‌ விதம்‌ 6-ஆம்‌ படத்தில்‌ காண்‌ 
பிக்கப்பட்டி ௬க்கி றது. 

குண்டகத்தின்‌ மட்டமான தகடு தரைக்கு அடியில்‌, 
ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில்‌ ஈகருகறது. அப்பொழுது அது 
அதன்‌ மேலுள்ள படை மண்ணைக்‌ கீழேயுள்ள கெட்டி 
யான மண்ணிலிருந்து பிரித்து, அதே இடத்தில்‌ விட்டுவிடு 
றது. மேல்படை இலேசாகவே குலுக்கப்படுகிறது. அத்‌ 
துடன்‌ களைச்‌ செடிகளின்‌ வேர்களும்‌ துண்டிக்கப்படுகின்‌ 
றன்‌. ராயலமையில்‌ சாதாரணமாக உபயோகப்படுகிற 
பலவிதத்‌ தகட்டுப்‌ பலுகுகள்‌ அவற்றின்‌ பெயர்களுடன்‌ 
7-ஆம்‌ படத்தில்‌ காண்பிக்கப்பட்டிருக்கன்‌ றன. 

கொர்ரு: இது ஆந்திர தேசத்தில்‌ விதைப்பதற்குச்‌ 
சாதாரணமாக உபயோகமாகிற விதைக்‌ கலப்பை. ஒரு 
மட்டமான சட்டத்தில்‌ பயிருக்கேற்றவாறு சரி சமவெளி 
விட்டுக்‌ கலப்பை போன்ற பல குத்திகள்‌ இணைக்கப்பட்‌ 
டிருக்கும்‌. : ஆனால்‌ குத்திகள்‌ சிறியனவாயிருக்கும்‌. விதை 


104 விவசாய நூல்‌ 


போடுகிற “கொட்டான்‌' பார்வைக்கு உடுக்கை போல்‌ 
இருக்கும்‌. விதைக்‌ கலப்பையில்‌ எத்தனை குத்திகள்‌ இருக்‌ 
கின்றனவோ அத்தனை துவாரங்கள்‌ கொட்டானின்‌ அடிப்‌ 
புறத்தில்‌ இருக்கும்‌. குத்திகளிலும்‌ செங்குத்தாகத்‌ துவா 
ரங்கள்‌ இருக்கும்‌. ஓவ்வொரு குத்தித்‌ துவாரத்தையும்‌, 
கொட்டானிலுள்ள ஓர்‌ அடித்‌ துவாரத்துடன்‌ இணைப்‌ 
பதற்குக்‌ குழாய்கள்‌ இருக்கும்‌. கொட்டானையும்‌ குழாய்‌ 
களையும்‌ அவ்வவற்றின்‌ இடத்தில்‌ பொருத்திக்‌ கயிற்றினால்‌ 
கட்டிக்‌ கொட்டானில்‌ கொஞ்சங்‌ கொஞ்சமாக விதை 
போடும்பொழுது குழாய்கள்‌, குத்திகள்‌ வழியாக, விதை 
கள்‌ சால்களில்‌ விழுகின்றன. குத்திகள்‌ எல்லாம்‌ ஒரே 
மட்டத்தில்‌ பொருத்தப்பட்டிருப்பதால்‌, எல்லா விதை 
களும்‌ ஓரே ஆழத்தில்‌ விழுந்து ஒன்றுபோல்‌ முளைக்கும்‌: 
கலப்புப்‌ பயிர்‌ விதைக்கும்பொழுது, வேறு துணைப்‌ பயிர்‌ 
வரவேண்டிய சாலின்‌ விதைத்‌ துவாரத்தைப்‌ பஞ்சோ; 
மண்ணோ வைத்து அடைத்துவிட்டால்‌, அந்தச்‌ சாலில்‌ 
மூலப்‌ பயிர்‌ விதை விழாது. துணைப்‌ பயிர்களை த்‌ தனியாக 
அக்காடி மூலம்‌ விதைக்கலாம்‌. தென்னஞ்‌ சிரட்டை 
போல வாயகன்ற மரக்‌ கொட்டான்‌, 21 அடி மூங்கில்‌ 
குழாய்‌ ஒன்றின்‌ உச்சியில்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌- 
இதற்கு “அக்காடி” என்று பெயர்‌. இதை விதைக்‌ 
கலப்பையுடன்‌ இணைக்கும்‌ விதம்‌ 8-ஆம்‌ படத்தில்‌ காண்‌ 


மூன்று குத்திகளுள்ள கனமான விதைக்‌ கலப்பைகளி 
னால்‌ கடலை, துவரை போன்ற பெரிய விதைகள்‌ ஆழமாக 
விதைக்கப்படுகன்‌ றன. மத்திம கனமுள்ள ஆறு குத்திக்‌ 
கலப்பைகளினால்‌ சோளமும்‌, பன்னிரண்டு குத்தியுள்ளவற்‌ 
ரூல்‌ ராகியும்‌ விதைக்கப்படுனெ்‌ றன. 


இரும்புக்‌ கலப்பை. நம்‌ நாட்டுக்‌ கலப்பையைப்போல்‌ 
மரத்தினால்‌ செய்யப்பட்டவையே மேல்நாட்டிலும்‌ முன்‌ 


t HANOLES 
We 


4. WHEEL ADJUSTMENTS 
3.COVLTER 


5. BRIDLE 
1 
ர 


ப 
5.ஈப்ஈ்௩௦ WHEL ்‌ 
8.SHARE 


30. SUCTION 


படம்‌ 9. இரும்பு இறக்கைக்‌ கலப்பை 3 
1. மேழி, 2. ஏர்க்கால்‌, 3. கத்தி, 4. சக்கர இணைப்பு, 5, செங்குத்து மாற்றுத்தாள்‌, 6. சக்கரம்‌, 7. இறக்‌ 
கையின்‌ பக்க முனை, 8. கொழு, 9. இறக்கை, 10. பூமிக்குள்‌ செல்வதற்கு உதவுகிற விலக்கம்‌ (900(100) 


(| 
(ஸை) 
செ 


106 விவசாய நூல்‌ 


காலத்தில்‌ உபயோகமாக வந்தன. அவற்றிற்குப்‌ பதிலாக 
இப்பொழுது இரும்புக்‌ கலப்பைகள்‌ உபயோகத்‌ திலிருக்‌ 
கின்றன. 18-ஆம்‌ நூற்றாண்டில்‌ இரும்புக்‌ கலப்பை 
கள்‌ செய்ய ஆரம்பித்தார்கள்‌. ஆனால்‌ 19-ஆம்‌ நூற்‌ 
ருண்டில்தான்‌ அவை இப்பொழுது இருக்கும்‌ உருவம்‌ பெற்‌ 
னை. சென்ற 40 வருஷங்களில்‌ ட்ரேக்டர்கள்‌ (௨௦௦18) 
உபயோகத்துக்கு வரவே, அவற்றிற்கேற்றபடியாகக்‌ கலப்‌ 
பைகள்‌ அமைக்கப்பட்டன. அதை ஓட்டிக்‌ கலப்பைகளில்‌ 
அதிகமான அபிவிருத்திகள்‌ ஏற்பட்டன. கால்நடைகளி 
னாலும்‌, இயந்திரங்களினாலும்‌ வேலை செய்வதற்கு ஏற்ற 
வாறு பல அளவிலும்‌, வெவ்வேறு மாதிரிகளிலும்‌ கலப்பை 
கள்‌ இப்பொழுது தயாராகின்‌ றன. கலப்பை அடி. (plough 
bottom)  மண்ணிற்குள்‌ வேலை செய்கிறது. அதைப்‌ 
பிடித்துக்கொள்வதற்காக மேழியும்‌, நுகத்துடன்‌ இணைப்ப 
தற்காக ஏர்க்காலும்‌, ஆட்டமில்லாமல்‌ ஓரே நிசானமாகச்‌ 
செலுத்துவற்காகச்‌ சக்கரங்களும்‌, சால்களின்‌ ஆழத்தை 
யும்‌, அகலத்தையும்‌ மாற்றி அமைப்பதற்காகச்‌ செங்குத்து 
மாற்றுத்தாளும்‌ (மலுர்ர்க] bridle), இடையான மா ற்றுத்‌ 
தானாம்‌ (horizontal bridle), படைச்சால்களின்‌ பக்கத்தை 
அறுத்து, கொழுவிற்கு உதவியாகப்‌ பலவிதமான சத்தி 
களும்‌ (௦68) உபகரணங்களாக இரும்புச்‌ கலப்பை 
யில்‌ பொருத்தப்பட்டிருக்கன்றன. (1) நிலத்தினுள்‌ 
புகுகது பாளமாகப்‌ படைச்சாலை அறுப்பதமற்காக அகல 
மான ஒரு கொழுவும்‌, (2) படைச்சாலைத்‌ கொழுவிலிரும்து 
வாங்கி, அதைப்‌ புரட்டுவதற்காக வளைந்த ஓர்‌ இறக்கையும்‌ 
(mouldboard), (3) படைச்சால்‌ பலமாகத்‌ தள்ளு 
வதை எதிர்த்து, கலப்பையை நிலைகிறுத்தி வைத்துக்கொள்‌ 
வதற்காக இறக்கைக்கு எதிர்ப்புறமாகப்‌ பொருத்தப்பட்‌ 
டிருக்கும்‌ சமகோணமுள்ள நிலப்‌ பக்கமும்‌” (12௦-848) 
கலப்பை அடியின்‌ பாகங்கள்‌. இவையெல்லாம்‌ மறை ஆணி 
களால்‌ கலப்பைச்‌ சட்டத்துடன்‌ கெட்டியாகப்‌ பிணைக்‌ 


! 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 107 


கப்பட்டி ருக்கின்றன. கொழுவும்‌, இறக்கையும்‌, நிலப்‌ பக்‌ 
கமும்‌ மண்ணுடன்‌ உரசுவதால்‌, அவை தேய்வடைகின்‌ 
றன. அவை, விலையைப்‌ பொறுத்துப்‌ பல அளவுகளில்‌ 
வார்ப்பு இரும்பினாலாவது (௮581 17010, எஃகினாலாவது 
செய்யப்பட்டிருக்கும்‌. 


படம்‌ 10. இரும்புக்‌ கலப்பை சால்ப்‌ பாளத்தைப்‌ புரட்டித்‌ தள்ளுவது. 


இரும்புக்‌ கலப்பையை ஒட்டும்பொழுது, கொழு நிலத்‌ 
இற்குள்‌ புகுந்து, பாட்டமாக (கிடையாக) நிலத்தை வெட்டு 
இறது: இறக்கையின்‌ பக்க முனை மண்ணைச்‌ செங்குத்தாக 
அறுக்கிறது. அதனால்‌ சமகோணக்‌ குறுக்கு வெட்டுள்ள 
ஒரு மண்‌ பாளம்‌ கெட்டியான நிலத்திலிருந்து பிறிந்துவிடு 
இறது. இந்த மண்‌ பாளம்‌ கொழுவிலிருந்து இறக்கைமேல்‌ 
ஏறுகிறது. இறக்கை, அகலமும்‌ வளைவுமுள்ள இரும்புத்‌ 
தகட்டி னால்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. மண்‌ பாளம்‌ இறக்கை 


108: விவசாய நால்‌ 


மேலே செல்லும்பொழுது, அது மேல்‌ கீழாகப்‌ புரண்டு, ஒரு 
பக்கமாகத்‌ தள்ளப்படுகிறது. இப்படித்‌ தள்ளப்பட்ட 
பாளத்திற்குச்‌ சால்‌ பாளம்‌' (11:11:0157-8110௦) என்று பெயர்‌. 
அது உடைந்து, அதற்கு முந்தின சால்‌ பாளத்தின்மேல்‌ 
விழுகிறது. இலேசாக வளைந்து நீண்ட இறக்கைகள்‌, சால்‌ 
பாளத்தை உடைக்காமல்‌ அப்படியே புரட்டித்‌ தள்ளுகின்‌ 
றன. இத்தகைய இறக்கைக்‌ கலப்பைகள்‌ புல்‌ தரைகளை 
உழுவதற்கு உபயோகமாகின்றன. அதிகமாக வளைந்த 
கட்டை இறக்கைகள்‌, புரட்டிய சால்‌ பாளத்தைப்‌ பெரும்‌ 
பாலும்‌ கொறுக்கியே தள்ளுகின்றன. 


பலுகுகள்‌. ஓரு மேல்‌ சட்டத்தில்‌, சம இடைவெளி 
விட்டுப்‌ பல உருக்குக்‌ கம்பிகள்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌ 
கருவிகளுக்குப்‌ பலுகுகள்‌ என்று பெயர்‌. அவற்றை நிலத்‌ 
தின்‌ மேலாக இழுக்கும்பொழுது, அங்குள்ள கட்டிகள்‌ 
உடைந்து கொறுங்குகின்‌ றன. இடைவெளிகள்‌ மிகுந்து, 
புங்‌ கம்பிகள்‌ இணைத்த பெரிய பலுகுகளுக்குச்‌ சக்கரங்‌ 
களுண்டு. அவற்றிற்குக்‌ “கல்டிவேட்டர்கள்‌' (Cபlநiva015) 
என்று பெயர்‌. குறைந்த இடைவெளியுடன்‌, சிறிய கம்பி 
கள்‌ இணைத்துப்‌ பளுவு குறைந்த சிறிய பலுகுகளுக்கு 
“ஹேரோக்கள்‌” (hஹூ௦ண$) என்று பெயர்‌. இந்தியாவில்‌ 
இரும்புக்‌ கலப்பைகள்‌, கல்டிவேட்டர்கள்‌, ஹேசோக்கள்‌ ' 
முதலியன பொது உபயோகத்தில்‌ இல்லை. 


ஊடு சாகுபடிப்‌ பலுகு (i॥ரஸ-cultivator). பல முள்‌ 
பனுகுகளைப்‌ போலவே ஊடு சாகுபடிப்‌ பலுமுக்கும்‌ ஒரு 
மேல்‌ சட்டத்தில்‌ 5-9 குத்திகள்‌ இணைக்கப்பட்டிருக்கின்‌ 
றன. ஆனால்‌ நெம்பு கோல்களினால்‌ (levers) பலுகின்‌ 
மொத்த அகலத்தைக்‌ குறைத்தும்‌ கூட்டியும்‌ வேண்டியபடி 
மாற்றி அமைத்துக்‌ கொள்ளலாம்‌. அதனால்‌ பயிர்ச்‌ சால்‌ 
களின்‌ இடைவெளிகளில்‌ இவற்றை ஓட்டிக்‌ களை எடுக்க 
லாம்‌. இவற்றின்‌ குத்திகளில்‌ பலவிதமான இணைப்புகளைப்‌ 


தி 


CULTIVATING ATTACHMENTS 


IONE SiIorD SWEEPS 


2:CENTRAL SWEER 


| 
ஹி 


+ RENEWABLE 
POINT 


படம்‌ 11. ஊடு சாகுபடி. முள்‌ பலுகு ; சாகுபடிக்காகற 
பக்க வீச்சுக்கள்‌, 2. மத்தி வீச்சு, 3. வாய்க்கால்‌ வெட்டி, 4. வாய்க்கால்‌ வெட்டியின்‌ மாற்றக்கூடிய 
இரும்புமுனை, 5. மண்‌ அணைக்கும்‌ இறக்கை, 6. சாகுபடிக்‌ கொழு, ஆசியவை காண்பிக்கப்‌ பட்டிருக்கின்றன 


1. 


110 விவசாய நால்‌ 


(attachments) பொருத்திப்‌ பல வேறு அலுவல்களுக்கு 
உபயோகப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இந்த இணைப்புகள்‌ 
11-வது படத்தில்‌ காண்பிக்கப்பட்டி ருக்கின்றன. அவை: 
(1) பக்க வீச்சுகள்‌ (8106 sweeps), (2) மத்தி வீச்சு 
(central sweep), (3) வாய்க்கால்‌ வெட்டி (ப), 
(4) வாய்க்கால்‌ வெட்டியின்‌ மாற்றக்‌ கூடிய முனை (உnew- 
able point), (6) மண்‌ அணைக்கும்‌ இறக்கைகள்‌ 
{hillers), சாகுபடிக்‌ கொழு (hoe-steel) ஆகும்‌. 


வலது பக்க வீச்சை வலது பக்கத்திலும்‌, இடது பக்க 
வீச்சை இடது பக்கத்திலும்‌, மத்தி வீச்சை மத்திக்‌ குத்தி 
யிலும்‌ பொருத்திப்‌ பலுகை உபயோகிக்கும்பொழு.து, அது 
குண்டகம்‌ என்ற தகட்டுப்‌ பலுகைப்போல டூவலை செய்‌ 
கிறது. வாய்க்கால்‌ வெட்டியைப்‌ பொருத்தினால்‌, பலுகு 
பார்க்‌ கலப்பை போல்‌ வேலை செய்யும்‌. அது எடுக்கும்‌ சால்‌ 
வாய்க்காலாகும்‌. இரண்டு வாய்க்கால்களுக்கு மத்தியில்‌ பார்‌ 
உண்டாகும்‌. வாய்க்கால்‌ வெட்டி சுலபமாகத்‌ தேய்ந்துவிடு 
மாதலால்‌ அதன்‌ முனை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்‌ 
கிறது. வேலை செய்கிற முனை தேய்ந்து போனவுடன்‌; 
அதைக்‌ கழற்றி விட்டு, ஒரு புது முனையைப்‌ பொருத்தி 
மறை ஆணியால்‌ முறுக்க வேண்டியதுதான்‌. இரண்டு மண்‌ 
அணைக்கும்‌ இறக்கைகளை வலது வெளிக்‌ குத்தியிலும்‌ 
இடது வெளிக்‌ குத்தியிலும்‌ முறையே பொருத்திச்‌ சால்ப்‌ 
பயிர்‌ இடைவெளிகளில்‌ உபயோகிக்கும்பொழுது, இரு 
புறமுமுள்ள சால்களுக்கு அவை மண்‌ அணைக்கன் றன. 
பருத்தி, கரும்புபோல அகன்ற இடைவெளியுள்ள பயிர்‌ 
களுக்கு ஏற்றவை. சாகுபடிக்‌ கொழுக்களை ஓவ்வொரு 
குத்தியிலும்‌ பொருத்திப்‌ பயிர்ச்‌ சால்களின்‌ இடைவெளி 
களைக்‌ கிள றிக்‌ களை எடுப்பதற்கு உபயோடிக்கலாம்‌. 


கையால்‌ கொத்தி விதைப்புக்குத்‌ தயார்‌ செய்வதை 
விட உழுது நிலத்தைத்‌ தயார்‌ செய்யும்‌ பொழுது செலவு 


கலப்பை. 


பார்க்‌ 


வ 


படம்‌ 


வியது. 


சென்னை வீவசாய டைரக்டர்‌ உத 


இ சிய 


படம்‌ 2. வரப்புக்‌ கட்டி. 


--சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவியது, 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 111 


குறைவடைகிறது. அதே மாதிரி கைக்களை எடுப்பதைவிட 
ஊடு சாகுபடிப்‌ பலுகுகளை உபயோகித்துக்‌ கனை எடுக்கும்‌ 


பொழுது, ஊடு சாகுபடிச்‌ செலவு மிகக்‌ குறைவாஇறது. 


விதைக்‌ கலப்பைகளினால்‌ பயிர்களைப்‌ பத்தி பத்தியாக 
விதைக்கும்பொழுது ஊடு சாகுபடிப்‌ பலுகு, தந்துலு 
முதலிய சாதனங்களை . உபயோகித்துச்‌ 'சாகுபடிச்‌ செல 
வைக்‌ குறைத்துக்‌ கொள்ள முடிகிறது. 


பார்க்‌ கலப்பை. சாதாரணமாக இரும்புக்‌ கலப்பைகள்‌ 
ஒரு பக்கம்‌ இறக்கை உடையன; சால்ப்‌ பாளம்‌ ஒரு புற 
மாகவே தள்ளப்படும்‌. இரண்டு பக்கமும்‌ இறக்கைகளை 
யுடைய கலப்பைகள்‌ சால்ப்‌ பாளத்தைப்‌ பிளந்து இரு பகீ 
கங்களிலும்‌ ஒன்றுபோலத்‌ தள்ளுகின்றன. படைச்சால்‌, 
கால்வாய்‌ மாதிரி இருக்கிறது. இந்தக்‌ கலப்பைக்குப்‌ “பார்க்‌ 
கலப்பை” (714026 plough) என்று பெயர்‌. நெருங்கிய 
இடைவெளி விட்டு ஒட்டும்பொழுது கால்வாய்களுக்கு 
மத்தியில்‌ பார்களும்‌ (110265), அகலமான இடைவெளி 
விடும்பொழுது உயர்ந்த பாத்திகளும்‌ (8நரர்ற8) அமை 
கின்றன. ஊடு சாகுபடி முள்‌ பலுகுகளைக்‌ கொண்டும்‌ 
பார்கள்‌ கட்டலாம்‌. இது 18-ஆம்‌ படத்தில்‌ காண்பிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 

வரப்புக்‌ கட்டி. (யப்‌ 1௦11001). ஏர்கீகாலிற்கு இரு 
பக்கங்களிலும்‌ ஒன்றுக்கொன்று எதிராகப்‌ பொருத்தப்பட்‌ 
டிருக்கும்‌ இரு நீண்ட இறக்கைகள்‌ தாம்‌ இதன்‌ முக்கிய 
பாகங்கள்‌. இவற்றிற்கு மத்தியிலுள்ள இடைவெளி முன்‌ 
புறம்‌ அதிகமாகவும்‌, பின்புறம்‌ குறைவாகவுமிருக்கும்‌. 
வரப்புக்‌ கட்டியை உழுத வயலில்‌ ஓட்டும்பொழுது, இறக்‌ 
ஈடுவேசாதாரணமாக 7 அங்குல உயரத்தில்‌ வரப்புக்‌ கட்டு 
கன்‌ றன. இறக்கைகளை முன்னால்‌ தூக்கி வைத்து, பின்னால்‌ 
இழுத்துப்‌ பொருத்தினால்‌ வரப்புகள்‌ சிறியனவாயிருக்கும்‌. 


112 விவசாய நூல்‌ 


இறவைப்‌ புஞ்சைகளில்‌ நீளவசத்திலும்‌ குறுக்காகவும்‌ 
ஓட்டி, இரண்டு வசத்திலும்‌ a போடும்பொழுது, 
செவ்வகப்‌ பாத்திகள்‌. உண்டாகின்றன. நீள வரப்புகளும்‌, 
குறுக்கு வரப்புகளும்‌ சேரும்‌ இடங்களில்‌ வரப்புகள்‌ 
அரிந்துவிடுவதால்‌, அங்கு மண்வெட்டியால்‌ அவற்றைச்‌ 
சரி செய்ய வேண்டும்‌. பாசனக்‌ கால்வாய்கள்‌ போடுவ 
தற்கு இரண்டு வரப்புகளைப்‌ பக்கம்‌ பக்கமாகக்‌ கட்ட 
வேண்டும்‌. பருத்தி போன்ற பயிர்களை நடுவதற்கும்‌ தேவை 
யான தூரத்தில்‌ வரப்புகளப்‌ போடலாம்‌. வரப்புகளைப்‌ 
பக்கத்தில்‌ கட்டி, வாய்க்கால்‌ அமைக்கும்பொழுது, பாரின்‌ 
மேல்‌ வெங்காயம்‌ முதலிய பயிர்களை நடலாம்‌. 

ஆரம்ப சாகுபடியைத்‌ தீர்மானிக்கிற அம்சங்கள்‌. ஆரம்ப 
சாகுபடி. பலவிதமாகச்‌ செய்யப்படுகிறது. அதைப்‌ பல 
அம்சங்கள்‌ இயக்கியபோதிலும்‌, (1) சாகுபடியாகும்‌ பயி 
ரும்‌, (2) மண்ணின்‌ மாதிரியும்‌, (3) சீதோஷ்ண ஸ்திதி 
யும்‌, (4) வேளாண்மையின்‌ மாதிரியுந்தான்‌ அவற்றுள்‌ 
முக்கியமானவை. 


1. பயிர்‌. இதர அம்சங்களைக்‌ காட்டிலும்‌ சாகுபடி 
யாகும்‌ பயிர்தான்‌ ஆரம்ப சாகுபடியின்‌ மாஇரியையும்‌, அள 
வையும்‌ முக்கியமாக நிர்ணயிக்கிறது. சோளம்‌, சிறுதானி 
யங்கள்‌ போன்ற வலுவான பயிர்கள்‌ நிலத்தின்‌ பண்பு 
நிலையைப்‌ பற்றி அதிகமாகக்‌ கவனிப்பதில்லை. நிலத்தைத்‌ 
திரும்பத்‌ திரும்பச்‌ சாகுபடி. செய்வதால்‌ செலவு அதிகமாகி 
றதே தவிர, விளைச்சல்‌ அதிகமாகாது. புகையிலை, மிள 
காய்‌, கொத்தமல்லி போன்றன மென்மையானவை. 
நிலத்தை நயமாகப்‌ புழுதியாக்கனாலொ.மிய அவை சரியாக 
வளர முடியா. கரும்பு, கிழங்குவகை போன்றவற்றிற்கு 
நிலத்தை ஆழமாக உழுவதற்குத்‌ தகுந்த பயன்‌ உண்டு. 

2. நிலத்தின்‌ மாதிரி. கடுங்‌ களிமண்‌ நிலங்களை ஒரு 
குறிப்பிட்ட அளவு ஈரம்‌ இருக்கும்பொழுதுதான்‌ திருப்தி 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 118 


கரமாகச்‌ சாகுபடி. செய்யலாம்‌. அதிகமான அளவிலோ, 
குறைந்த அளவிலோ ஈரம்‌ இருந்தால்‌ சாகுபடி செய்வது 
சிரமம்‌. நிலமும்‌ சரியான பண்பு நிலைக்கு வராது, கட்டிகள்‌ 
நிறைந்திருக்கும்‌; மறுபடி உழுதாலும்‌ அதிகப்‌ பயன்‌ இருக்‌ 
காது. இளக்க நிலங்களைச்‌ சாகுபடி செய்யும்பொழுது, 
அதன்‌ ஈரம்‌ தகுதியான நிலையிலிருந்து அதிகமாக வேறுபட 
டாலுங்கூட, அது சாகுபடியைப்‌ பாதிக்காது. குறுமண்‌ 
நிலங்களை அதிகச்‌ சிரமமில்லாமலும்‌, குறைந்த செல 
வி.லும்‌, நயமான பண்பு நிலைக்குக்‌ கொண்டு வரலாம்‌. 


3. வெப்ப தட்ப நிலை. நிலத்திலுள்ள ஈரம்‌ பெரும்‌ 
பாலும்‌ வெப்பதட்ப நிலையைப்‌ பொறுத்திருக்கிற.து. இந்த 
ஈரம்‌ சாகுபடி. செய்கிற ஆழத்தையும்‌, சாகுபடியின்‌ மாதிரி 
யையும்‌, சாகுபடிக்‌ கருவிகளை இழுப்பதற்குத்‌ தேவையா 
யிருக்கிற சக்தியையும்‌ தீர்மானிக்கிறது. உதாரணமாக, 
ராயலூமையில்‌ மழை குறைவு. நிலத்தை ஈரத்தோடு ஆழ 
மாக உழும்பொழுறு, நெகிழ்ந்த படை முழுவ தும்‌ நனைந்த 
பின்தான்‌ விதைப்பெடுக்க முடியும்‌. அதனால்‌, பட்டம்‌ 
பிந்திவிடும்‌; மாசூல்‌ குன்றும்‌. மழை குறைந்த வருஷங்‌ 
களில்‌, மாசூல்‌ அதிகமாகக்‌ குறைவடையும்‌. மழை மிகுந்‌ 
இருக்கும்‌ இடங்களில்‌ ஆழமாகச்‌ சாகுபடி செய்வதால்‌, அவ்‌ 
வளவு கெடுதல்‌ இல்லை. மித உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ 
நிலத்தில்‌ காற்றோட்டம்‌ ஏற்படுத்துவதற்காக ஆழமாக 
உழுவார்கள்‌. 


4. வேளாண்மையின்‌ மாதிரி. தோட்டக்கால்‌ நிலங்‌ 
களில்‌ ஒன்‌ றின்‌ பின்‌ ஒன்றாகப்‌ பயிர்கள்‌ சாகுபடியாகின்‌ 
ற்‌ அவற்றிற்கு மத்தியில்‌ சொற்ப காலமே இருக்றெது. 
அதனால்‌ அடிக்கடி நிலத்தை உழுது பண்பாக்க வேண்டி. 
யிருக்கிறது. இயற்கைச்‌ சிதைவினால்‌ நிலம்‌ பண்படையு 
மென்ருலும்‌, அதறக கூடுதலான காலம்‌ வேண்டும்‌. . 
தோட்டக்கால்‌ நிலங்கள்‌ சம்பந்தப்பட்டவரை நிலத்தைப்‌ 

8 


114 விவசாய நூல்‌ 


பண்பாக்குவதில்‌ இடைவெளிக்‌ காலத்தைக்‌ காட்டிலும்‌, 
சாகுபடியே முக்கியமானது. சாகுபடி, அதிகமாகச்‌ செய்வ 
தால்‌, செலவு மிகுதியாகிறது. ஆனால்‌, அதற்குத்‌ தக்க பய 
னும்‌ கிடைக்கிறது. 

புஞ்சை நிலங்களில்‌ வருஷத்திற்கொரு பயிர்தான்‌ 
இருக்கும்‌. பயிருக்குப்‌ பயிர்‌ மத்தியில்‌ நீண்டகாலம்‌ இருக்‌ 
கிறது. ஓர்‌ உழவிற்கும்‌ அடுத்ததற்கும்‌ மத்தியில்‌ நிண்ட 
கால இடைவெளி இருக்கிறது. இங்கே சாகுபடியைக்‌ 
காட்டிலும்‌ இயற்கைச்‌ சிதைவு நிலத்தைப்‌ பண்பாக்கு 
வதில்‌ பெரிய பங்கெடுத்துக்கொள்கிறது. ஆகவே, சாகு 
படியின்‌ அளவைக்‌ குறைத்து, நீண்டகால இடைவெளி 
விட்டுச்‌ சாகுபடி செய்து, செலவு குறைத்துக்கொள்ளப்‌ 
படுகிறது. இங்கு மாசூலும்‌ குறைவு; அதிகமான சாகு 
படியை அது தாங்காது. 

எவ்வளவு சாகுபடி தேவை? இரும்புக்‌ கலப்பை ஜரோப்‌ 
பாவில்‌ தோன்றியது. அது எவ்வளவு உபயோகமுள்ள 
தெனக்‌ கேட்காமலே மக்கள்‌ அதைக்‌ கையாள ஆரம்பித்த 
னர்‌. பயிர்க்‌ கட்டைகளையும்‌, பூண்டுகளையும்‌ புரட்டிப்‌ 
பூமிக்குள்‌ அது நன்றாகப்‌ புதைத்ததனால்‌, நிலம்‌ துப்புர 
வாயிற்று. விவசாயிகள்‌ இரும்புக்‌ கலப்பை உபயோகம்‌ 
சிறந்த பயன்‌ அளிக்குமென எடுத்துக்கொண்டார்கள்‌. 


்‌ அடுத்தபடியாக ஆழமாக உழுவது சிறந்ததென எண்‌ 
ணப்பட்டது. அதுவும்‌ பழக்கத்திற்கு வந்தது. ஆழமாக 
உழூவதால ஈன்மையுண்டா என்ற கேள்வி இல்லாமலே 
அது ஓப்புக்கொள்ளப்பட்டது. அங்குள்ள வெப்ப தட்ப 
நிலையில்‌, அதனால்‌ ஒரு கெடுதலும்‌ எற்பட்டதாகத்‌ தெரிய 
வில்லை. அது களைச்‌ செடிகளை நன்றாக மண்ணில்‌ புதைத்து 
மூடி, காற்றோட்டத்தையும்‌ வடிகால்‌ வச தயையும்‌ ௮ திகரிப்‌ 
பதுடன்‌ நிலத்தில்‌ பாக்டீரியாக்களை ஊக்குவித்து, ரசாய 
னச்‌ செயல்களையும்‌: (chemical : activity) மிகுதஇியாக்கு 


சாகுபடிக்‌ கருவிகள 115 


கிறது: அதன்‌ முழுப்‌ பலனும்‌ தெளிவாகத்‌ தெரியவில்லை. 
ஆனால்‌ ரோதாம்ஸ்டெட்‌ (Rothamstead) பண்ணையில்‌ 
செய்த சோதனைகளிலிருந்து, பயிர்‌ விளைச்சல்‌ சம்பந்தப்‌ 
பட்ட மட்டில்‌, சாதாரணமாக உழுவதைவிட ஆழமாக 
உழுவது மேலானதல்ல என்பது தெரிகிறது. ஆகவே, ஆழ 
மாக உழுவது அவசியமில்லை என்று கொள்ளலாம்‌. 

வெகு காலமாகப்‌ பயிராதி வந்தபோதிலும்‌, தென்னிக்‌ 
இய நிலங்களின்‌ வளமாவது, விளை ச்சலாவது குறைவாக 
வில்லை. நிலங்களுக்கும்‌, வெப்ப தட்ப நிலைக்கும்‌, சூழ்நிலை 
களுக்கும்‌, விவசாயிகளின்‌ வசதிகளுக்கும்‌ தகுந்தவாறு 
நிலத்தைச்‌ சாகுபடி முறைகள்‌ காப்பாற்றி வருகின்‌ றன. 
எல்லாவற்றையும்‌ கவனிக்கும்பொழுது, அவை பெர துவாகச்‌ 
சரியான முறையில்‌ அமைந்திருக்கன்‌ றன என்று சொல்ல 
லாம்‌. இயந்திரச்‌ சாகுப்டியுடன்‌ ஓப்பிடும்பொழு து, அவை 
நாகரிகமற்றவையாகப்‌ படலாம்‌. ஆனால்‌ அமெரிக்காவில்‌ 
தப்பான சாகுபடி முறைகளைச்‌ கையாண்டதால்‌, கோடிக்‌ 
கணக்கான ஏக்கர்‌ நிலங்கள்‌ பாழடைந்துவிட்டன. எனவே 
ஆழமாக அடிக்கடி. இயந்திரத்தால்‌ நிலத்தை உழுவதால்‌ 
கெடுதல்‌ ஏற்படக்கூடுமென்பதை நாம்‌ ஞாபகத்தில்‌ இருத்‌ 
திக்கொள்ளவேண்டும்‌. அது நிலத்தைத்‌ அப்புரவாக்கி, சாகு 
படி. சரியாக ஈடைபெறுகிறதென்று எண்ணச்‌ செய்கிறது. 
அதே சமயத்தில்‌ நிலத்திலுள்ள அங்ககப்பொருளை அது ஓக்‌ 
இரமாகத்தீய்த்து ராளடைவில்‌ விளைச்சலைப்பா இப்பதுடன்‌, 
மண்‌ அரிமானத்திற்கும்‌ (501] erosion) இடங்கொடுக்கும்‌ 
என்பதை மறந்துவிடலாகாது. இப்பொழுது சில காலமாக 
ஆராய்ச்சியாளர்கள்‌ கலப்பைகள்‌ நிலத்தைப்‌ புரட்டிப்‌ 
போடுவதனா௮ம, ஆழமாக உழுவதனாலும்‌ பயன்‌ உண்டா 
எனச்‌ சந்தேகிக்றொர்கள்‌. மேல்‌ நாடுகளில்‌ இதைப்பற்றிய 
ஆராய்ச்சிகள்‌ திவிரமாக கட க்துவருகின்றன. சிறிது காலத்‌ 
இற்குள்‌ அவற்றின்‌ பற்றத்‌ தெரியும்‌. அதுவரை ஏன்‌ 
அவசரப்படவேண்டும்‌: அமெரிக்க ஐக்கிய ராஜ்யங்களைப்‌ 


116 விவசாய நால்‌ 


போலச்‌ சில சூழ்நிலைகளிலாவது, நிலத்தை ஆழமாக உழுவ 
தால்‌ கேடு விளையக்கூடும்‌. உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ 
அதன்‌ பயன்களை ஈன்றாக ஆராய்ச்சி செய்து, அதனால்‌ ஊதி 
யமோ, நன்மையோ உண்டென்று நிச்சயமாகத்‌ தெரிந்த 
பின்தான்‌ மாடுகளைக்‌ கொண்டும்‌, இயந்திரங்களைக்‌ கொண்‌ 
டும்‌ நிலத்தை ஆழமாக உழுவதற்கு யத்தனிக்க வேண்டும்‌. 

தென்னிந்தியாவின்‌ சாகுபடித்‌ தேவை. சமீபத்தில்‌ சென்னை, 
ஆந்திர ராஜ்யங்களில்‌ உள்ள சில விவசாயப்‌ பண்ண 
களில்‌ ஆரம்ப சாகுபடியைக்‌ குறித்து நடத்திய ஆராய்ச்சி 
கள்‌, நாட்டில்‌ நடைமுறையில்‌ இருக்கும்‌ சாகுபடிப்‌ 
பழக்கங்கள்‌ மூலாதாரத்தில்‌ சரியானவையென்றும்‌, சில 
அம்சங்களில்‌ அவற்றை இன்னும்‌ செம்மையாக்கக்கூடும்‌ 
என்றும்‌ குறிப்பிடுகின்றன. ஹாகேரி, கோயில்பட்டி, நந்தி 
யால்‌, குண்டூர்‌ விவசாயப்‌ பண்ணைகளில்‌ நிலத்தை விதைப்‌ 
பிற்காகத்‌ தயார்‌ செய்வதற்குத்‌ தகுதியான சாகுபடிமுறை 
எது என்பதைத்‌ தீர்மானீப்பதற்காக மரக்‌ கலப்பைகளும்‌, 
குண்டகங்களும்‌, 5 அங்குல ஆழம்‌ உழக்கூடிய சி றிய இரும்‌ 
புக்‌ கலப்பைகளும்‌, 8-9 அங்குல ஆழம்‌ உழுகின்ற பெரிய 
இருப்புக்‌ கலப்பைகளும்‌ உபயோகிக்கப்பட்டன. இங்‌ 
கெல்லாம்‌ மழை சாதாரணமாகக்‌ குறைவே; பயிர்களை 
உண்டாக்குவதற்கு மட்டும்‌ போதுமானதாயிருக்கும்‌. : 
தனித்‌ தனியாகவும்‌, மற்றவற்றுடன்‌ சேர்த்தும்‌, நிலத்‌ 
தைத்‌ தயாரிப்பதற்கு ஒன்‌ றிலிருந்து 9 முறை வரையில்‌ பல 
கருவிகளும்‌ உபயோகிக்கப்பட்டன. எந்த ஒன்றும்‌ மற்ற 
வற்றைவிட ஒரே சீராக எப்பொழுதும்‌ மேலென்று புலப்‌ 
படவில்லை; ஆரம்ப சாகுபடியே இல்லாத முறையை 
விடக்கூட மேலாக இல்லை. அதிலிருந்து ஆரம்ப 
சாகுபடி, குறிப்பிடும்‌ ஓர்‌ அளவுக்கு மாளூலை இயக்குவது 
கிடையாது என்று அனுமானிக்க வேண்டியிருக்றெது. 
அப்படியானால்‌, ஆரம்ப சாகுபடி எதற்கு? மழை பெய்த 
வுடன்‌ பட்டத்தில்‌ விதைக்கவேண்டும்‌. நிலத்தைத்‌ தயார்‌ 


>. 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 117 


செய்து, வீதைகள்‌ சரியாக முனைப்பதற்குத்‌ தகுந்த நிலையில்‌ 
அது இருக்கவேண்டும்‌. ஆகவே, மழை குறைவான இடங்‌ 
களில்‌ விதைப்பு நிலத்தைக்‌ களையில்லாமல்‌ ' துப்புரவு செய்‌ 
வதற்குக்‌ குறைந்த அளவில்‌ எவ்வளவு தேவையோ, அவ்‌ 
வளவு சாகுபடியும்‌, பிரயாசையும்‌ இருந்தால்‌ போதுமென்‌ 
பது ஆரம்ப சாகுபடியின்‌ நோக்கமாக இருக்க வேண்டும்‌. 
விதைப்பு நிலத்தைத்‌ தகுதியான நிலைக்குக்‌ கொண்டு வரு 
வதற்கு அவசியமான ஆரம்ப சாகுபடி, விவசாயிகள்‌ 
சொரந்து மாடுகளைக்‌ கொண்டு, வேலையில்லாத பொழுதெல்‌ 
லாம்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ செய்யும்‌ உழவு. முறையிலிருந்து 
வேறுபட்ட அ. 


அதிகமாகச்‌ சாகுபடி செய்வதால்‌ நிலம்‌ இளக்கம்‌ அடை 
இறது. அதனால்‌ சில சமயங்களில்‌ இடைஞ்சல்‌ ஏற்படும்‌. 
அமெரிக்காவில்‌, நிலத்தை அடிக்கடி சாகுபடி செய்ததனா 
லும்‌, நேர்ச்‌ சால்களில்‌ பருத்தியையும்‌ மக்காச்‌ சோள த்தை 
யும்‌ விதைத்து மிகுதியாக ஊடு சாகுபடி. செய்ததனாலும்‌, 
புழுதியாக்கப்பட்ட நிலங்கள்‌ மழையினாலும்‌ காற்றினாலும்‌ 
அரிக்கப்‌ பெற்றுப்‌ பாழாக்கப்பட்டன. பலமான காற்றோ 
அல்லது கனத்த மழையோ அடிக்கும்‌ இடங்களில்‌, நிலத்‌ 
தைப்‌ புழுதி நிலையில்‌ வைப்பது சரியல்ல. அந்த நிலை 
சோளம்‌ போன்ற சில சிறு தானியங்களுக்குத்‌ தகுதியான 
தல்ல; விதை முளைப்‌ தும்‌ பயிரின்‌ அடர்த்தியும்‌ குறைவா 
யிருக்கும்‌; மழை மிகுந்த வருஷங்களில்‌ மிகக்‌ குறைவாயிருக்‌ 
கும்‌. அதே சமயத்தில்‌ முரடாகத்‌ தயார்‌ செய்யப்பட்ட 
நிலங்களில்‌ பயிர்‌ திருப்‌ இகரமாயிருக்கும்‌. 


போதுமான அளவிலும்‌ உரிய காலத்திலும்‌ மழை பெய்‌ 
யும்‌ பிரதேசங்களில்‌ தாராளமாகச்‌ சாகுபடி செய்வது உதவி 
யாயிருக்கலாம்‌. சோழ மண்டலக்கரையை (C௦றக- 
061 coast) அடுத்த குண்டூர்ப்‌ பிரதேசத்தில்‌ தென்மேற்குப்‌ 
பருவ காலத்திலும்‌, வட அழக்குப்‌ பருவ காலத்திலும்‌ 


118 விவசாய நூல்‌ 


நல்ல மழை இருக்கிறது. விவசாயிகள்‌ நிலங்களை 4 தடவை 
உழுது, குண்டகத்தையும்‌ கொர்ருவையும்‌ மாற்றி மாற்றி, 
இருமுறை ஓட்டுவார்கள்‌. இந்த ஆரம்ப சாகுபடியைக்‌ 
'குறைக்கும்பொழுது, மாசூல்‌ குறைவாதிறது. 


நிலத்தை ஆழமாகவும்‌, பல தடவைகளாகவும்‌ சாகுபடி 
செய்வதன்‌ பயன்‌ பிரதேசத்தைப்‌ பொறுத்து வேறுபடு 
றது. ஓர்‌ இடத்திற்கேற்றது, அதினின்று மாறுபட்ட 
சூழ்நிலைகளுள்ள மற்றவற்றிற்கு ஏற்றதாக இருக்கவேண்‌ 
டிய அவசியமில்லை. பல பிரதேசங்களிலும்‌ கையாளப்‌ 
படுகிற சாகுபடி முறைகளும்‌, அவற்றின்‌ அளவும்‌ பல தலை 
முறை அனுபவத்தைக்‌ கொண்டு அமைக்கப்பட்டவை. 
அவை பொதுவாகத்‌ தகுதியானவையாகத்தான்‌ இருக்கின்‌ 
றன. புதிய சாகுபடி. முறைகள்‌ பழையவற்றைவிட. மேலா 
கவே யிருக்கும்‌ என்று முதலிலேயே நீர்ணயித்‌துவிடுவது' 
சரியாகாது. அவை மேலாகவும்‌ இருக்கலாம்‌, அவை திற 
னற்றனவாகவும்‌ இருக்கலாம்‌. ஆதலால்‌, புது முறைகளைப்‌ 
பல கோணங்களிலிருந்தும்‌ சோதித்துப்‌ பார்த்துத்தான்‌, 
அவற்றைப்‌ பரப்ப வேண்டும்‌, மற்றத்‌ தேசங்களில்‌ சாகு 
படி சம்பந்தப்பட்ட அனுபவம்‌ இங்கு எப்பொழுதும்‌ உதவி 
யாயிருக்கும்‌ என்பதில்லை, சில சமயங்களில்‌ கேடும்‌ விளை 
விக்கலாம்‌. 


ஊடு சாகுபடி. ஊடு சாகுபடி செய்வதனால்‌ மேல்‌ பரப்‌ 
பில்‌ மண்‌ புழுதியாகி, *கெ௫ழ்வு' (மோ நில அடை 
றது. மண்‌ இம்மிகள்‌ ஓன்று சேர்ந்திருப்பதால்‌, அவை 
நுண்ணிய குழாய்கள்‌ போலக்‌ கீழ்ப்‌ படைகளிலிருந்து மேல்‌ 
பரப்பிற்கு நீரை இழுத்தன என்றும்‌, அப்படி நீர்‌ மேலே 
வந்து ஆவியாவதை தகெகிழ்வு தடுத்ததென்றும்‌ முற்காலத்‌ 
தில்‌ நம்பப்பட்டது. நீர்‌, மண்‌ இம்மிகளின்‌ மேல்‌ ஒரு மெல்‌ 
லிய படலமாகப்‌ (11110) படர்ந் திருக்கிறது. பக்கத்திலுள்ள 
இம்மிகளின்‌ மேலுள்ள படலங்களின்‌ கனம்‌ வேறுபட்டால்‌ 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 119 


கனத்த படலத்‌ இலிருந்து மெல்லிய படலத்திற்கு நீர்‌ ளைர்ந்து 
பரவும்‌. அவை இரண்டின்‌ பரப்பிலுமுள்ள இழுப்பு 
(surface tension) சமமாகும்‌ வரை, அந்த மாதிரி நீர்ப்‌ 
பரவல்‌ இருக்கும்‌. தவிர, கீழ்ப்படையில்‌, 8 அடிக்குள்ளாக 
நீர்மட்டம்‌ இருந்தால்‌, நீர்மேலே இழுக்கப்படலாம்‌; மற்றப்‌ 
படி. நீர்‌ ஊர்ந்து மேலே வரமுடியாது. ஆனால்‌ ஊடு சாகு 
படி. நிலத்திலுள்ள நீரை வேறு வழியாகக்‌ காப்பாற்று 
கிறது. அது களைச்செடிகளை எடுத்‌ துவிடுவ 
மீராவிப்போக்கு ( transpiration ) மூலம்‌ 
தடுக்கப்படுகிறது. மமைமிகுதியான வ 
மாகக்‌ களைச்செடி.கள்‌ தோன்றுகன்‌ றன. அப்பொழுது 
அடிக்கடி ஊடு சாகுபடி செய்ய வேண்டியிருக்கும்‌. ஊடு 
சாகுபடியால்‌ ஏற்படும்‌ கெ௫ழ்வு உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ 
கிழ்ப்படை மண்ணிலுள்ள வெப்ப நிலையைஃ கட்டுப்படுத்த 
லாம்‌ என்பது அனுமானம்‌. கெட்டியான குரையைப்போல 
நெகிழ்வு கீழ்ப்படைகளுக்கு வெப்பத்தைச்‌ செல்ல விடாது. 
தென்னிந்தியாவில்‌ நெகிழ்வு எப்படிக்‌ கீழ்ப்படையிலுள்ள 
வெப்ப நிலையை இயக்குகிற தென்பதைப்பற்‌ றிய ஆராய்ச்சி 
இன்னும்‌ நடைபெறவில்லை. 


தால்‌, அவற்றின்‌ 
நீர்‌ வெளியாவது 
ருஷங்களில்‌, அதிக 


ராயலசிமைக்‌ கரிசல்‌ நிலங்களில்‌ கோடை ஆரம்பிக்கும்‌ 
பொழுது வெடிப்புகள்‌ ஏ ற்படுகின்‌ 
ணிலுள்ள ஈரம்‌ ஆவியாகி இந்த 
யேறும்‌. ஊடு சாகுபடியும்‌, அதனால்‌ ஏற்படுகிற நெகிழ்வும்‌ 
வெடிப்புகள்‌ ஏற்படுவதை ஓர்‌ அளவிற்குத்‌ தடை செய்‌ 


கின்றன: அந்த, அளவிற்கு அடி மண்ணிலுள்ள ஈரம்‌ 
ஆவியாவது தடுக்கப்படுகிறது. 


மன. கீழ்ப்படை மண்‌ 
வடிப்புகள்‌ மூலம்‌ வெளி 


ஊடு சாகு. இப்படிப்‌ பலவிதங்களில்‌ பயன்படலாம்‌. 
அவை (1) களை எடுத்தல்‌, (8) மேல்‌ பரப்பு மண்ணில்‌ 
நெகிழ்வு உண்டாக்குதல்‌, (8) மழை நீரை உறிஞ்சுவதற்‌ 
குத்‌ தக்க நிலையில்‌ மேல்‌ மண்ணை வைத்தல்‌, (4) அடி மண்‌ 


120 விவசாய நூல்‌ 


ணின்‌ வெப்ப நிலையைக்‌ கட்டுப்படுத்துதல்‌, (5) கடு நிலங்‌ 
கள்‌ வெடிப்பதையும்‌ அவற்றின்‌ மூலம்‌ நீர்‌ ஆவியாக மாறி 
வெளியேறுவதையும்‌ தடுத்தல்‌ ஆகியனவாம்‌. இடத்தை 
யும்‌ சூழ்நிலையையும்‌ பொறுத்து, இவற்றில்‌ சில பயன்கள்‌ 
முக்கியத்‌ துவம்‌ அடையும்‌. 

உழவு முறைகள்‌. உறைந்திருக்கற மேல்‌ மண்ணைக்‌ 
இள ஜிப்‌ பயிர்‌ செய்வதற்கேற்ற பண்பு நிலைக்குக்‌ கொண்டு 
வருவதற்காக நிலம்‌ உழப்படுகிறது. எந்த உழவு முறை 
யைக்‌ கையாண்டாலும்‌ நிலம்‌ பயிருக்கேற்ற புழுதி நிலை 
யடைய வேண்டுமென்பது தான்‌ உழவின்‌ நோக்கம்‌. கலப்‌ 
பைச்‌ சால்கள்‌ நேராகவும்‌, ஒரே சீராக சம இடைவெளி 
உள்ளனவாகவும்‌ இருப்பதே சிறந்த உழவெனக்‌ கருதப்படு 
கிறது. இடைவெளிகள்‌ ஓரே சீராக இருக்கும்பொழுது, 
உழவாகாத திட்டுகள்‌ நிலத்தில்‌ இருக்காது. இதற்கு 
நேர்‌ சால்களும்‌ உதவியாயிருக்கும்‌. ஆகவே இந்த இரண்டு 
அம்சங்களுமே உழவில்‌ முக்கியமானவை. சம இடைவெளி 
விட்டு நேரான சால்களெடுப்பதற்குக்‌ கைப்‌ பழக்கமும்‌ 
சாமர்த்தியமும்‌ வேண்டும்‌. சிறந்த உழவர்களுக்கு கேர்‌ 
சால்கள்‌ எடுப்பது திருப்தியளிக்கிறது. பார்ப்பதற்கும்‌ 
ஆனந்தமே, அத்துடன்‌ தன்‌ தொழிலைத்‌ திறமையாகச்‌ 
செய்யும்‌ ஒரு தனி மகிழ்ச்சியும்‌ கிடைக்கும்‌. 

இடைவெளி அகலமா யிருப்பதுடன்‌, அதன்‌ அளவும்‌ 
இடத்துக்டெம்‌ வேறுபடும்பொழுது, உழவாகா த நிலங்கள்‌ 
அங்கங்கு திட்டுத்‌ திட்டாக நின்றுவிடும்‌. இதற்கு “உழவு 
தரிசு”, “உழவு கட்டை” என்று பெயர்‌. இடைவெளியைக்‌ 
குறைத்துச்‌ சால்களைப்‌ பக்கத்தில்‌ எடுக்கும்பொழுது உழவு 
தரிசு இருக்காது. ஆனால்‌ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில்‌ 
சுருக்கமான நிலத்தைத்தான்‌ உழ முடியும்‌, முயற்சி விணா 
கும்‌, செலவும்‌ அதிகமாகும்‌. கலப்பைச்‌ சாலின்‌ அகலத்‌ 
துக்குச்‌ சிறிது அதிகமான இடைவெளி இருந்தால்‌, அதைச்‌ 
சரியானது எனலாம்‌. 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 121 


மரக்‌ கலப்பை உழவு. நிலத்தை முதலாவதாக உழும்‌ 
பொழுது கலப்பையை வயலின்‌ நீள வசத்தில்‌ ஓட்டுவார்‌ 
கள்‌. இதனால்‌ மொத்தத்தில்‌ எடுக்கும்‌ சால்களின்‌ எண்‌ 
குறைவாகும்‌. கலப்பையைத்‌ திருப்பும்பொழுது வீணாற 
நேரமும்‌ குறையும்‌. ஒரு சால்‌ எடுத்துவிட்டு சாலின்‌ தலைப்‌ 
பக்கத்தின்‌ (16௨0-1௨04) வழியாகப்‌ போகும்பொழுது 
கலப்பை ஒரு உபயோகமான வேலையும்‌ செய்யாது. இப்படி. 
வீணாறெ நேரம்‌ நீளச்‌ சால்கள்‌ எடுக்கும்பொழுது கூறை 
யும்‌. ஆனால்‌ குறுக்கு உழவு செய்யும்பொழுது குறுக்குச்‌ 
சால்கள்‌ இதனினும்‌ சிறியனவாகவே இருக்கும்‌. அப்‌ 
பொழுது நேரம்‌ வீணாகும்‌. குறுக்கு உழவு சுலபமானது, 
அதிக முயற்சி வேண்டாம்‌, சிறிது நேரம்‌ வீணானாலும்‌ பர 
வாயில்லை. அது தவிர்க்க முடியாதது. 

நாட்டுக்‌ கலப்பையைக்‌ கொண்டு சாதாரணமாக வய 
லில்‌ உழும்‌ விதம்‌ 14-ஆம்‌ படத்தில்‌ சித்திரரூபமாகக்‌ காண்‌ 
பிக்கப்பட்டிருக்கிறது. வயலில்‌ நீளத்‌ தலைக்கு ஒரு போகா 
கச்‌ (ஐவாவ1181) சுமாராக 10 ௧ஐ தூரத்தில்‌ முதல்‌ சால்‌ 
எடுக்கப்படுகிறது. இந்தச்‌ சால்‌ உழுவதற்காக எடுக்கும்‌ 
முதல்‌ துண்டு 1106 &13-ஐக்‌ குறிக்கிறது. முதல்‌ சால்‌ 
எடுத்த பின்‌ தலைப்பக்கமாகக்‌ கலப்பையை ஓட்டிக்‌ 
கொண்டு போய்‌ வயலின்‌ & 13 என்ற பக்கத்தை ஓட்டி 
இரண்டாம்‌ சால்‌ எடுக்கப்படுகிறது. சால்களின்‌ வரிசைக்‌ 
இரமப்படி படத்தில்‌ அவற்றின்‌ எண்கள்‌ குறிக்கப்பட்‌ 
டிருக்கின்றன. இந்த HA என்ற அண்டில்‌ சுற்றிச்‌ 
சுற்றி உட்புறமாக உழுது, சுமாராகப்‌ பாதித்‌ துண்டு உழ 
வாறெது: மத்தியில்‌ CD] என்ற பாதித்‌ துண்டு 
உழவு ஆகாமல்‌ நிற்கும்‌. இது சுமாராக 5 கஜ அகலமிருக்‌ 
கும்‌. இதுவரை எடுத்த சால்களையும்‌, இதன்‌ பின்‌ எடுக்‌ 
கும்‌ சால்களையும்‌ தனிப்படுத்இக்‌ காட்டுவதற்காகப்‌ 
படத்தில்‌ அவை முறையே ஓடுக்கமாகவும்‌ அகலமாகவும்‌ 
காண்பிக்கப்பட்டிருக்ன்‌ றன. வயலில்‌ உழும்பொழுது 


346961 ட 5 9:௦0 2233 


ல... 


ட ௩ த £ G 5 ட அ! இட்ட வள்று 
னாத 3 | 
ந க [7 க ட தத | 
D F H K M -0 Q 
a 1971531 | ்‌ த 
்‌ இ அ ச்‌ ன்‌ 33௮ ஈழ : 
வ ஒன ௮70042, == அழகன்‌ அத்து அன்த ரசி அலலத மாவை ததத, அவடன ல உட்ப த yds, வலு 


படம்‌ 14. மரக்கலப்பையால்‌ உழும்‌ விதம்‌ 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 123 


இடைவெளிகள்‌ ஒன்று போலவே இருக்கும்‌; இவற்றிற்‌ 
குள்‌ பேதமே இருக்காது. 


பின்னர்‌, 1) என்ற இடத்தில்‌ இருக்கும்‌ கலப்பையை 
M என்ற இடத்துக்கு ஓட்டிக்கொண்டு போய்‌, ML என்ற 
சால்‌ எடுத்து, 10 கஜ அகலமுள்ள 011171) என்ற இரண்‌ 
டாவது துண்டைக்‌ குறித்து இந்தத்‌ துண்டின்‌ உழவு 
ஆரம்பமாகிறது. சுற்றிச்‌ சுற்றி உள்புறமாக உழும்‌ 
பொழுது, முதல்‌ துண்டின்‌ மத்தியில்‌ இருந்த DFE என்ற 
ஓடுங்கிய அண்டு உழவாகிறது. இது உழவாகும்பொழுது, 
இரண்டாம்‌ துண்டில்‌ இதே அகலமுள்ள J] ௩M ப என்ற 
துண்டு உழவாகும்‌. மத்தியில்‌ 5 ௧ஐ அகலமுள்ள ர 
என்ற துண்டு உழவாகாது நின்றுவிடும்‌. பின்னர்‌ கலப்‌ 
பையை சென்ற இடத்துக்குக்‌ கொண்டு போய்‌, மூன்றாவது 
துண்டைக்‌ குறித்து, படிப்படியாகக்‌ கடைசி வரை 
இப்படியே உழவேண்டும்‌. ஓவ்வொரு தடவையும்‌ புதுச்‌ 
சால்‌ எடுத்துத்‌ துண்டுகளை வரையறுக்க வேண்டும்‌. . மரக்‌ 
கலப்பையால்‌ உழும்பொழுது, பல கலப்பைகள்‌ ஒன்றன்‌ 
பின்‌ ஒன்றாகப்‌ போவதுண்டு. ஒரு கலப்பையை வைத்து 
உழும்பொழுது, துண்டுகளின்‌ அகலம்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. 


இரும்புக்கலப்பை உழவு. இது மரக்‌ கலப்பை உழலைப்‌ 
போலில்லாமல்‌ வேறு விதமாக நடைபெறுகிறது. முதலா 
வதாக நிலத்தைச்‌ சுமாராக -கஜத்‌ துண்டுகளாகப்‌ 
பிரித்து ஒவ்வொரு தண்டையும்‌ தனித்தனியாக உழுவது 
வழக்கம்‌. அண்டின்‌ அகலம்‌ இதனினும்‌ அதிகமானால்‌ 
வயலின்‌ தலைப்பில்‌ வெகுகூரத்துக்குக்‌ கலப்பையை விருதா 
வாக ஓட்டிக்கொண்டு போகவேண்டி இருக்கும்‌. கால 
விரயம்‌ ஆகும்‌. ஓல்வொரு துண்டிலும்‌ ஒரு கலப்பைதான்‌ 
வேலை செய்யும்‌. அந்தந்தத்‌ துண்டு சம்பந்தப்பட்டமட்டில்‌, 
இரக்கைப்‌ பக்கமாகவோ, அல்லது அதற்கெதிராக நிலப்‌ 


124 விவசாய நூல்‌ 


பக்கமாகவோ ஓரே பக்கமாகத்தான்‌ கலப்பை திருப்பப்‌ படு 
கிறது. கலப்பையை இறக்கைப்‌ பக்கமாகத்‌ திருப்பி ஓட்‌ 
டும்பொழுது, துண்டின்‌ மத்தியில்‌ உழவு ஆரம்பமாகும்‌, 
உழுத நிலம்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ சேரும்‌. இதற்குச்‌ 
“சேர்த்து உழுதல்‌ (2௨11101112) என்று பெயர்‌. இந்தத்‌ 
அண்டுக்குப்‌ பக்கத்துத்‌ துண்டுகளில்‌ வெளிப்‌ பக்கங்களில்‌ 
உழவை ஆரம்பித்துக்‌ கலப்பையை நிலப்‌ பக்கமாகவே 
திருப்பி, இரு பக்கங்களிலுமிருந்து நிலம்‌ பிளந்து கள்ளப்‌ 
படும்‌. இதற்குப்‌ “பிள ந்து உழுதல்‌' (8)11112) என்று 
பெயர்‌. ஒரு துண்டு பூராவாக உழுத பின்தான்‌ அடுத்த 
அண்டு உழவாகும்‌. சேர்த்து உழுதலும்‌ பிளந்து உழுதலும்‌ 
அண்டுகளில்‌ முறையே மாறி மாறி கடைபெறும்‌. ஒத்தை 
எண்ணுள்ள துண்டுகள்‌ சேர்த்து உழவாகும்பொழுது, 
இரட்டை எண்ணுள்ள துண்டுகள்‌ பிளந்து உழவாகும்‌. 
சேர்த்து உழுதல்‌. இந்த முறையில்‌ உழவுத்‌ துண்டின்‌ 
மத்தியில்‌ முதல்‌ சால்‌ எடுக்கப்படுகிறது. வலது பக்கம்‌ 
இறக்கையுள்ள கலப்பையை உபயோகிக்கும்பொழுது, 
சால்ப்‌ பாளம்‌ வலது பக்கத்தில்‌ தள்ளப்படும்‌. முதல்‌ 
சாலின்‌ இறுதியில்‌ கலப்பையை இறக்கையின்‌ பக்கமாக, 
அதாவது வலது பக்கமாகத்‌ திருப்பி, அதை ஓட்டியே 
இரண்டாவது சால்‌ எடுக்கப்‌ படுகிறது. இந்தச்‌ சால்‌ 
எடுக்குமிடத்தில்கான்‌ முதல்சால்ப்‌ பாளம்‌ தள்ளப்பட்‌ 
ருக்கிறது. இதில்‌ இரண்டாம்‌ சால்ப்‌ பாளத்து மண்‌ 
ஆம்‌, முதல்‌ சால்ப்‌ பாளத்து மண்ணும்‌ சேரும்‌. இதன்‌ 
மேலேயே 8-ஆம்‌ சால்ப்‌ பாளத்து மண்ணும்‌ விழுமாதலால்‌, 
அங்கு ஒரு திரடான பார்‌ உண்டாகும்‌. கலப்பையை இறக்‌ 
கைப்‌ பக்கமாகத்‌ திருப்பி, சால்‌ சாலாக எடுத்து, உழவு 
நடுவில்‌ இருந்து வெளியே கடைசிவரை துண்டின்‌ இருபக்‌ 
கங்களுக்கும்போய்‌ முடிவாகிறது. மத்தியிலிருந்து வெளிப்‌ 
பக்கமாக உழவு நடைபெறுவதால்‌, இதை வெளிப்பக்க 
உழவு என்றும்‌ சொல்லலாம்‌. 


சாகுபடிக்‌ கருவிகள்‌ 125 

பிளந்து உழுதல்‌. சேர்த்து உழுத துண்டுகளின்‌ பக்கத்‌. 
துத்‌ துண்டுகளில்‌ உழவு வெளிப்பக்கமாக ஆரம்பமாகிறது... 
ஒரு பக்கத்தில்‌ சால்‌ எடுத்ததும்‌ கலப்பையை நிலப்பக்க 
மாகத்‌ திருப்பி, தலைப்பக்கம்‌ வழியாக எதிர்ப்புறத்துக்குப்‌- 
போய்‌ அந்தத்‌ தலையில்‌ ஒரு சால்‌ எடுக்கப்படும்‌. இதன்‌ 
முடிவில்‌ நிலப்பக்கமாகக்‌ கலப்பையைத்‌ திருப்பி, தலைப்‌ 
பக்கம்‌ வழியாக எதிர்ப்புறத்துக்குப்‌ போய்‌, முதல்‌ சாவின்‌ 
உள்புறத்தில்‌ அடுத்த சால்‌ எடுக்கப்படுகிறது. சால்களை 
இப்படி இருபுறங்களிலும்‌ மாறி மாறி எடுத்து வெளியே: 
யிருந்து உள்ளே போய்‌, கடைசியாகத்‌ துண்டின்‌ மத்தியில்‌: 
உழவு முடிகிறது. கடைசிச்‌ சால்‌ இருந்த இடத்தில்‌ ஒரு. 
வாய்க்கால்‌ உண்டாகிறது. வெளியே இருந்து உள்‌ பக்க 
மாக உழவு ஈடைபெறுவதால்‌, இதை உள்பக்க உழவு 
என்றும்‌ சொல்லலாம்‌. 

உள்பக்க உழவுத்துண்டுகளும்‌ வெளிப்பக்க உழவுத்‌. 
துண்டுகளும்‌ மாறி மாறி இருக்கின்றன. வெளிப்பக்க 
உழவுத்துண் டின்‌ மத்தியில்‌ நீளவசமாக ஒரு திரடு இருக்‌. 
கும்‌. உள்‌ உழவுத்துண்டின்‌ மத்தியில்‌ ஒரு வாய்க்கால்‌ 
இருக்கும்‌. மழை பெய்யும்பொழுது திரடுகளிலிருக்து : 
வாய்க்கால்‌ பக்கமாக நீர்‌ வடிந்து, அதன்‌ வழியாக வெளி: 
யேறுவதற்குச்‌ சிறிது வசதி ஏற்படும்‌. மரக்கலப்பையினால்‌ 
உழுவது மாதிரி பெரிய இரும்புக்‌ கலப்பைகளால்‌ உ 
தால்‌ நிலத்து மேல்‌ பரப்பின்‌ சமநிலை குலைந்துவிடும்‌. றிய: 
இரும்புக்‌ கலப்பைகள்‌ மேல்பரப்பின்‌ சமநிலையை அதக. 
மாகக்‌ குலைக்க முடியாது. 


அத்தியாயம்‌ 9 
சாகுபடி. அலுவல்கள்‌ 


சாகுபடி: இது நிலத்தைத்‌ தயார்‌ செய்வதிலிரும்து 
பயிரை அறுக்கும்வரை பயிர்‌ வளர்ச்சிக்காகச்‌ செய்‌ 
யும்‌ எல்லாவிதமான அலுவல்களையும்‌ குறிக்கும்‌. ஆரம்ப 
சாகுபடி (preparatory cultivation) அல்லது நிலத்தைத்‌ 
தயார்‌ செய்தல்‌, எருவிடுதல்‌, விதை விதைத்தல்‌, ஊடு 
சாகுபடி (நi॥ஙஸஷ-பltivation) செய்தல்‌, நீர்‌ பாய்ச்சுதல்‌, 
நீரை வடித்தல்‌, பயிரை அறுவடை செய்து போரடித்தல்‌ 
என்ற பல பிரிவுகளுள்‌ எல்லாச்‌ சாகுபடி. அலுவல்களுமே 
அடங்கி விடும்‌. 


நிலத்தின்‌ பண்பு. விதைகள்‌ முளைப்பதற்குாம்‌, பயிர்கள்‌ 
வளர்வதற்கும்‌ ஏற்ற நிலத்தின்‌ நிலைக்கு பண்பு” (lbh) 
என்று பெயர்‌. நிலத்தின்‌ மேற்புறம்‌ கெடுழ்க்து புழுதியா 
யீருக்கும்‌ நிலைதான்‌ பண்பு. புழுதியை நியிட்டினால்‌, அது 
மெதுவாயும்‌ பொல பொலவென்றும்‌, அதிலுள்ள சிறு 
கட்டிகள்‌ எளிதாக உதிரக்கூடிய நிலையிலும்‌ இருக்கும்‌ 
'பொழுது அது பண்பான நிலமாகும்‌. நெகிறழ்க்த மண்‌, இம்மி 
களாலும்‌ (ற&ரicles) உதிரக்கூடிய சிறு கட்டிகளாலும்‌ 
ஆனது. இம்மிகள்‌ ஒன்று சேர்ந்து உண்டான சிறு கட்டி 
கள்‌ (மயம5) ஒரளவிற்கு நிலையுள்ள தாயிருக்கின்‌ றன; 
அவை 1 மி.மீ. (ம.) அளவிலிருப்பது பயிர்‌ வளர்ச்சிக்‌ 
கேற்றதெனக்‌ கருதப்படுகி றது. இக கட்டிகள்‌ நிலத்தில்‌ 
வேண்டிய காற்றோட்டம்‌ ஏற்படுத்துவதுடன்‌ மழையை 
உறிஞ்சிக்கொள்வதற்கு வசதியும்‌ ஏ ற்படுத்‌ துன்‌ றன. 
நுண்ணிய புழுதிகள்‌ நிலத்திலுள்ள இணைச்‌ சந்துகளை 
பணத்தை, அல இயல்புடையன. பெரிய கட்டிகள்‌ 


சாகுபடி. அலுவல்கள்‌ 127 


நிலத்தினுள்‌ காற்றோட்டத்தை அதிகரிக்கின்றன. இவை 
இரண்டில்‌ எது /அிகுக்திருந்தாலும்‌ சிறிய வேர்கள்‌ உண்டா 
வதையும்‌ வளர்வதையும்‌ அது தடை செய்யும்‌. 


“பண்பு” என்ற சொல்‌ வெகு களர்ச்சியான உபயோகத்‌ 
தில்‌ இருக்கிறது. ராக போன்ற விதைகளை விதைப்பதற்கு 
வேண்டிய புழுதி ஈயமாயிறுக்க வேண்டும்‌. அப்பொழுது 
நயமான புழுதியைத்தான்‌ பண்பு குறிக்கும்‌. சோளம்‌ 
போன்ற பயிர்களுக்கு மண்‌ கெட்டியாயிருக்கவேண்டும்‌. 
புழுதி. முரடான நிலையில்‌ இருந்தால்தான்‌ அவை சரியாக 
முளைத்து வளரும்‌; ஈயமான புழுதி ஆகாது. அப்பொழுது 
பண்பு என்பது முரடாக இருக்கும்‌ புழுதி நிலையையே 
குறிக்கும்‌. ராகிக்கு வேண்டிய பண்பு வேறு, சோளத்‌ 
அக்கு வேண்டிய பண்பு வேறு. அகவே, பண்பின்‌ தன்மை 
பயிரைப்‌ பொறுத்து வேறுபடும்‌, நிலத்தின்‌ நிலை பயிருக்கு 
ஏற்றதாக இருக்கும்பொழுது, அது பண்பு எனப்‌ 
படுகிறது. 


நிலத்தின்‌ தன்மையும்‌ பண்பும்‌. செவ்வல்‌ நிலம்‌ மணற்‌ 
பாங்காகவோ குறுமண்‌ படையாகவோ இருப்பதால்‌, உழும்‌ 
பொழுது அது எளிதில்‌ புழுதியாகறது. அதில்‌ முரடான 
இம்மிகள்‌ மிகுந்திருப்பதால்‌, புழுதியான மண்‌ மழையடி 
பட்டு உறைந்துவிடுவ தில்லை. அதன்‌ இம்மிகளுக்கு ஊடே 
யுள்ள இடைவெளிகள்‌ பெரியனவாயிருப்பதால்‌, அவற்‌ 
றின்‌ மூலமாக மழைத்‌ தண்ணீர்‌ தீரைக்குள்‌ இலகுவில்‌ 
இறங்குகிறது. களியாயிருக்கும்‌ கரிசல்‌ நிலங்‌ 


களை அவ்‌ 
வளவு நயமாக உழுவதில்ல்‌. இவை கட்டி கட்டியாகவே 
விடப்படுனெறன. இந்தக்‌ கட்டிகளுக்கு ஊடேயுள்ள வெளி 


களில்‌ மழைநீர்‌ தங்கி, மெதுவாக நிலத்திற்குள்‌ செல்லு 
இறது. இதை மாறி: மாறி உழுது, நல்ல புழுதியாக்கும்‌ 
பொழுது, மழையடிததவுடன்‌ மேல்பரப்பிலுள்ள புமுதி 
மண்‌ உறைந்துவிடுகிறது. அதன்‌ பின்‌ மழைநீர்‌ நிலத்திற்‌ 


128 விவசாய நூல்‌ 


குள்‌ இறங்குவது கஷ்டம்‌. ஒரு பெரும்‌ பாகமான நீர்‌ நிலத்‌ 
இனால்‌ உறிஞ்சப்படாமல்‌ ஓடி. ௦ றில்‌ 


சாகுபடி செய்வதற்கேற்ற நிலத்தின்‌ நிலை: பயிர்‌ செய்து 
உறைந்த நிலத்தை, அதில்‌ சரியான ஈரம்‌ இரு ருக்கும்பொழுது 
உழுதால்‌, மேல்மண்‌ நெகிழ்ந்து முரடான புழுதியா 
கிறது. இந்த நிலையில்‌ நிலத்தை உழுவதும்‌ சுலபம்‌. நிலம்‌ 
உழுவதற்கு ஏற்ற நிலையில்‌ இருக்கையில்‌, மண்ணைக்‌ 
கையில்‌ எடுத்து அமுக்கிப்‌ பிழ்க்கும்பொஞுத்‌ அது ஓர்‌ 
உருண்டையாகிறது. அந்த உருண்டையை 5 அடி. உயரத்‌ 
இலிருந்து ழேபோட்டால்‌ அது உடைகிறது. அதிலுள்ள 
இம்மிகள்‌ பிரிந்துவிடுகன்றன. ஈரம்‌ அதிகமாக இருந்தால்‌ 
இம்மிகள்‌ ஒன்றோடொன்று நல்ல பிடிப்புடையனவாயிருக்‌ 
கும்‌. அப்பொழுது மண்‌ உருண்டை சப்பளிந்து அகன்று 
விடுமே தவிர, உடையாது. நிலத்தில்‌ ஈரம்‌ மிகக்‌ குறைந்‌ 
திருந்தால்‌, கையினால்‌ மண்ணை அமுக்கி, உருண்டையாக்க 
முடியாது: நிலத்தைப்‌ பார்த்ததுமே அது உழுவதற்கும்‌ 
வேறு சாகுபடி. செய்வதற்கும்‌ ஏற்ற பதத்திலிருக்கிறதா, 
இல்லையா என்பது அநுபவமுள்ள விவசாயிகளுக்குச்‌ சலப 
மாகத்‌ தெரியும்‌. 


ஆரம்ப சாகுபடி. பயிர்‌ அறுவடைக்‌ காலமுதல்‌ அடுத்த 
பயிர்‌ விதைக்கும்‌ வரை நிலத்தில்‌ செய்யும்‌ பலவிதமான 
அலுவல்களையும்‌ “ஆரம்ப சாகுபடி” (peparatory culti- 
vain) என்று சொல்கிறோம்‌. நிலத்திலுள்ள மேல்‌ 
மண்ணை ஒரு நெகிழ்ந்த புழுதி நிலையில்‌ வைத்து விதை 
முளைப்பதற்கும்‌, அர்ப்‌ பயிர்‌ சரியாக வளர்வதற்கும்‌ 
தகுதியான வசதி அளிப்பதற்காக ஆரம்ப சாகுபடி செய்‌ 
திறோம்‌. சரியான விதைப்பு நிலத்தில்‌ (8660-96௦0), அதா 
வது விதைப்புக்குத்‌ தயார்‌ செய்த நிலத்தில்‌, நெகிழ்ந்த 
புழு திமண்‌ படைக்கும்‌ அதன்‌ அடி மண்ணுக்கும்‌ தொடர்பு 
இருப்பதால்‌ தண்ணீர்‌ செல்வதற்கும்‌, வேரோடுவத ற்கும்‌ 


சாகுபடி அலுவல்கள்‌ 129 


நிலத்தில்‌ வசதி இருக்கிறது. மேல்‌ மண்‌ கட்டி கட்டியாக 
இருந்தால்‌, விதைக்கும்‌ மண்ணுக்கும்‌ நெருங்கிய தொடர்பு 
இருக்காது. விதைகள்‌ சரியாக முளைக்க முடியா து. தீவிர, 
மண்ணில்‌ பெரிய இடைவெளிகள்‌ இருக்கும்‌. மெல்லிய 
இளம்‌ வேர்கள்‌ அவ்வெளிகளை த்‌ தாண்டி மண்ணுக்குள்‌ 
இறங்க முடியாது. 

பயிர்‌ அறுவடையான உடன்‌ நிலத்தில்‌ சிறிது ஈர 
மிருக்கும்‌. அப்பொழுதே நிலத்தை உழுது அடுத்த பயிருக்‌ 
குத்‌ தயார்‌ செய்வது செளகரியமாயிருக்கும்‌. நிலத்தைச்‌ 
சுலபமாக உழுவதற்கும்‌ வசதி கிடைக்கும்‌. இந்த ஆரம்ப 
சாகுபடி மரக கலப்பையால்தான்‌ ஈம்‌ நாட்டில்‌ கடைபெறு 
கிறது. திரும்பத்‌ திரும்ப உழுவதினால்‌ நிலம்‌ நயமான 
புழுதியாகும்‌. அத்துடன்‌ செலவும்‌ அதிகமாகும்‌. ஆகவே 
கூடுமான அளவுக்கு உழவைக்‌ குறைத்துக்கொள்வது 
சிறந்ததாகும்‌. ஆனால்‌ விதை முளைப்பதற்கேற்ற புழுதி 
நிலையில்‌ நிலம்‌ இருக்க வேண்டுமென்பதையும்‌ ஞாபகத்தி 
லிருத்திக்கொள்ள வேண்டும்‌. மானாமாரி நிலங்கள்‌ 2, 38 
தடவை உழவாகும்‌. தோட்டக்கால்‌ நிலங்களும்‌, ஈஞ்சை 
நிலங்களும்‌ 4, 5 தடவை உழவாகலாம்‌. 


ஆந்திர தேசத்தில்‌ கடப்பாரையால்‌ ஆழமாகத்‌ 
தோண்டி, மண்கட்டிகளை ஆறவிட்டுப்‌ பின்னர்‌ நிலத்தை 
உழுது கரும்புக்குத்‌ தயார்‌ செய்கிறார்கள்‌. ராயலூமையில்‌ 
குண்டகத்தைத்‌ இரும்பத்‌ திரும்ப ஒட்டி, உழவு இல்லா 
மலே நிலம்‌ தயாரிக்கப்படுகிறது. சில சமயங்களில்‌ விதைக்‌ 
கலப்பைகளையும்‌ குண்டகத்தையும்‌ மாற்றி மாற்றி உபயோ 
இத்து நிலத்தைத்‌ தயார்‌ செய்யும்‌ பழக்கமுமிருக்கிறது. 

மேல்நாடுகளில்‌, பெரிய இரும்புக்‌ கலப்பைகளையும்‌ 
ட்ராக்டர்களையும்‌ (௨௦௩௦௨) உபயோகித்துப்‌ பின்னர்‌ பல 
விதமான முள்‌ பலுகுகளை ஓட்டி நிலத்தைக்‌ தயார்‌ செய்‌ 
கிறார்கள்‌. பருமனான மண்கட்டிகளை உடைப்பதற்கும்‌, 

9 


130 விவசாய நூல்‌ 


நிலத்தைக்‌  கெட்டிப்படுத்துவதற்கும்‌ கனமான உரு 
களைச்‌ சில சமயங்களில்‌ உபயோகிக்கிறோர்கள்‌ . 

எருவிடுதல்‌. பயிர்களை உண்டாக்கும்‌ திறம்‌ நிலத்‌ 
துக்கு நிலம்‌ வேறுபட்டதா யிருக்கிறது. இது இய, ற்கை 
யாக நிலத்தில்‌ அமைந்துள்ள வள த்தைப்‌ பொறுத்‌ திருக 
இறது. லெ நிலங்கள்‌ மிக வளமாயிருக்கும்‌. அவற்றில்‌ 
பயிர்‌ செழித்து உண்டாகி நல்ல பலன்‌ கொடுக்கும்‌. எரு 
விடுவதால்‌ எல்லா நிலங்களிலுமே விளைச்சல்‌ மிகுதியாகு 
மென்று எதிர்‌ பார்க்கலாம்‌. மாட்டுச்‌ சாணி, மூத்திரம்‌, 
கழிவு வைக்கோல்‌ சேர்ந்துண்டான மாட்டெரு சாதாரண 
உபயோகத்திலிருக்கிறது. பச்சைக்‌ குழை, தழை முதலிய 
வற்றை நஞ்சை நிலங்களுக்கு எருவாக உபயோரூக்கிரு மூர்‌ 
கள்‌. பலவிதமான தாவரக்‌ கழிவுகளையும்‌ மக்க வைத்துக்‌ 
கிடைக்கும்‌ பொருளாகிய *கம்போஸ்ட்டு' (0011708%) எரு 
வும்‌ உபயோகத்திலிருக்கிறது. இவற்றைத்‌ தவிர அமோனி 
யம்‌ ஸல்பேட்டு (வறmonium sulphate), யூரியா (urea), 
அமோனியம்‌ ஸல்பேட்டு-நைட்டி ரேட்டு (ammonium 
sulphate-nit ate), சூப்ப ர்பாஸ்வேட்டு (superphos- 
hate) போன்ற செயற்கை உரங்களும்‌ உபயோகத்தி 
லிருக்கின்‌ றன. 

பாத்தி கட்டுதல்‌. தோட்டக்கால்‌ நிலத்தை உழுது 
பண்படுத்திப்‌ பின்னர்‌ தண்ணீர்‌ பாய்ச்சுவதற்காகப்‌ 
பாத்திகளும்‌ வாய்க்கால்களும்‌ கட்டவேண்டும்‌. வரப்புகள்‌ 
வரவேண்டிய இடங்களில்‌ நீள வசத்திலும்‌ குறுக்கு வசத்‌ 
திலும்‌ கலப்பையினால்‌ சால்கள்‌ எடுத்து, பக்கத்திலுள்ள 
மண்ணை மண்வெட்டியால்‌ இழுத்து வரப்பு கட்டுவார்கள்‌. 
பாசன நீர்‌ கொண்டு போவதற்காக இரண்டிரண்டு வரிசை 
பாத்திகளுக்கு மத்தியில்‌ ஒவ்வொரு வாய்க்கால்‌ வேண்டும்‌. 
இரண்டு வரப்புக்களைப்‌ பக்கத்தில்‌ கட்டும்பொழுது மத்தி 
யில்‌ ஓரு வாய்க்கால்‌ உண்டாகிறது. இரு பக்கங்களிலு 
முள்ள பாத்திகளுக்கு இதன்‌ மூலமாக நீர்‌ பாய்ச்சலாம்‌. 


சாகுபடி அலுவல்கள்‌ 131 


பார்களும்‌ சால்களும்‌ அமைத்தல்‌. பார்‌ கலப்பையை 
ஓட்டும்பொழுது பள்ளமான சால்‌ உண்டாகிறது. சம 
இடைவெளி விட்டுச்‌ சால்களைப்‌ பக்கம்‌ பக்கமாக எடுக்கும்‌ 
பொழுது, ஓரு போகான (0௨11௦1) கெருங்கிய சால்களும்‌ 
பார்களும்‌ உண்டாகின்றன. சால்களின்‌ பக்கங்களில்‌ 
விகைகள்‌ ஊன்றி நீர்‌ பாய்ச்சலாம்‌. கரும்புப்‌ பயிருக்கு ஆழ 
மான சால்‌ வேண்டு. யிருக்கிறது. இந்தச்‌ சால்கள்‌ மண்‌ 
வெட்டியால்‌ தோண்டப்படுகின்‌ றன. சாதாரணக்‌ குடி 
யானவர்களிடம்‌ பார்க்‌ கலப்பை கிடையா து. அவர்கள்‌ 
மண்வெட்டியால்‌ தான்‌ சால்கள்‌ எடுக்கிரர்கள்‌. 

விதைத்தல்‌--1. கை விதைப்பு. மானாமாரி நிலத்தைத்‌ 
தயார்‌ செய்து, பருவமழை பெய்து, நிலம்‌ பகமானவுடன்‌ 
விதைப்பு ஆரம்பமாஇறது. சாதாரணமாக விதைகக£ச்‌ 
சிறு பெட்டிகளில்‌ வைத்துக்கொண்டு சிறிது சிறிதாகக்‌ 
கையில்‌ எடுத்து, வயல்களில்‌ நீளவசத்தில்‌ ஒரு தலையி 
லிருந்து மறு தலைவரை ஒழுங்காக ஆட்கள்‌ விதைகளைத்‌ 
கெளிப்பார்கள்‌. அவர்கள்‌ நடந்து போகும்‌ வழிகளின்‌ 
இருபுறங்களிலும்‌ விதைகள்‌ ஒழுங்காக ஓரே £ரில்‌ விழும்‌. 
இப்படிச்‌ சிராக விழுவது அவரவர்களின்‌ கைச்சாமர்த்தியத்‌ 
தைப்‌ பொறுத்திருக்கும்‌. ஒரு வாலம்‌ அல்லது ஒடுக்கமான 
நீளப்‌ பாளம்‌ விதைத்தபின்‌ பக்கத்துப்‌ பாளத்தை 
விதைத்து, வயல்‌ முழுவதிலும்‌ விதையைத்‌ தெளிப்பார்‌ 
கள்‌. இதற்குக்‌ கை விதைப்பு” என்று பெயர்‌. 
மரக்‌ கலப்பைகளினால்‌ மேலாக நிலத்‌ 
மண்ணினால்‌ விதை மூடப்படும்‌, சில விதைகள்‌ மண்ணின்‌ 
மேலாகவே கிடக்கும்‌, இல கடுப்படைகளில்‌ க்கும்‌, 
மற்றவை ஆழமாகவே க்கும்‌. மேலே டைக்கும்‌ விதை 
கள்‌“ மண்ணிலுளள ஈரத்தை உட்கொண்டு முளைக்க ஆரம்‌ 
பிக்கும்‌ ஆனால்‌ பூராவாக முணைப்பதற்கு முன்‌ காற்றாட. 
மேல்‌ மண்ணும்‌ இவ்விதைகளும்‌ உலர்ச்துவிடும்‌. ஆழத்‌ தில்‌ 
விழுந்த விதைகளுக்கு போதுமான ஈரயிருக்கும்‌. ஆனால்‌ 


பின்னர்‌ 
தை உழும்பொழுது, 


1382 விவசாய நூல்‌ 


மெல்லிய முளைகள்‌ அவற்றின்‌ மேல்‌ இருக்கும்‌ கனமான 
மண்ணைத்‌ தள்ளிக்கொண்டு வெளியே வருவது கடினம்‌. 
ஆகவே இவ்விதைகளும்‌ மடிந்துவிடும்‌, இவற்றாலும்‌ பிர 
யோஜனமில்லை. நடுப்படைகளில்‌ விழுந்து விதைகளுக்குப்‌ | 
போதுமான ஈரமிருக்கும்‌, மேல்‌ மண்‌ அதிகக்‌ கனமாயில்‌ 
லாததால்‌ அவை முளைகொண்டு வெளியே வந்து பயிராகும்‌. 


விதைத்த விதைகளில்‌ ஒரு பகுதிதான்‌ சரியாக முளைத்‌ 
துப்‌ பயிராவதால்‌, கை விதைப்புக்கு அதிகமாகவே வீதை 
தேவையாக இருக்கிறது. 


2. சால்‌ விதைப்பு. மழை பெய்து சிறிது காலத்துக்‌ 
குப்‌ பின்னர்‌ விதைக்கும்பொழுது, மேலாக உள்ள மண்‌ 
ணில்‌ விதை முளைப்பதற்குப்‌ போதுமான ஈரமயிருக்காது. 
கை விதைப்பு திருப்திகரமாக இருக்காது. அப்பொழுது 
கலப்பைக்குப்‌ பின்னால்‌ கலப்பைச்‌ சாலில்‌ கொஞ்சம்‌ 
கொஞ்சமாகக்‌ கையினால்‌ விதை இடுவது இருப்திகரமா 
யிருக்கும்‌. அடுத்த சால்‌ எடுக்கும்பொழுது தள்ள ப்படுறெ 
மண்‌ முதல்‌ சாலில்‌ போட்ட விதையை மூடிவிடும்‌. சால்த்‌ 
தளத்தில்‌ விதை முளைப்பதற்குப்‌ போதுமான ஈரமிருக்கும்‌: 
விதையிருக்கும்‌ மண்படை நேராகக்‌ காற்றடி படுவதில்லை. 
அங்குள்ள ஈரம்‌ மேல்மண்‌ ஈரத்தைப்போல விரைவாக 
வெளியேறாது. விதைகள்‌ சரியாக முளைத்து வெளியே 
வருவதற்கு வாய்ப்பு இருக்கும்‌. பாலக்காட்டில்‌ சில சமயங்‌ 
களில்‌ இவ்விதமாக நெல்‌ விதைப்பாகிறது. மற்ற இடங்‌ 
களிலும்‌ கலப்புப்‌ பயிர்‌ இப்படித்தான்‌ விதைப்பாகிறது: 
சோளம்‌ போன்‌ ற மூலப்பயிர்களைக்‌ கை விதைப்பு செய்து; 
உழுது மூடும்பொழுது, 812 அடி இடைவெளி வீட்டு, 
சால்களில்‌ துவரை, மொச்சை, ஆமணக்கு போன்ற முரட்டு 
வித்துக்கள்‌ போடப்படுகின்றன. சாலில்‌ விதைத்தால்‌ 
தான்‌ இவை சரியாக முளைக்கும்‌. ரா, எள்‌ போன்ற சிறிய 
வித்துகீகளுக்குச்‌ சால்‌ விதைப்பு ஏற்றதல்ல. அவற்றின்‌ 


சாகுபடி அலுவல்கள்‌ 133 


மெல்லிய முளைகள்‌ கனமான மண்‌ படைகளைத்‌ தள்ளிக்‌ 
கொண்டு வெளியே வர முடியாது. 


3. பத்தி விதைப்பு (110௦ 50ஸநறூ). விதைக்‌ தலப்‌ 
பைக்‌ குத்திகள்‌, சம இடைவெளி வீட்டுப்‌ பொருத்தப்பட்‌ 
டிருப்பதால்‌, அவற்றின்‌ சால்கள்‌ ஒரு போகாக (parallel) 
இருக்கின்றன: விதைக்‌ கலப்பையிலிடும்‌ வித்துக்கள்‌ பத்‌ 
இச்‌ சால்களில்‌ விழுவதால்‌, முளைத்து வரும்‌ பயிர்கள்‌ பத்தி 
(வரிசை; 1116) பத்தியாகவும்‌ ஒரு போகாகவும்‌ இருக்கும்‌. 
வயலில்‌ நீளவசமாக ஒரு பக்கத்தில்‌ ஆரம்பித்து ஒரு தலையி 
லிருந்து எதிர்த்‌ தலைக்கு விதைக்‌ கலப்பை ஒட்டப்படும்‌. 
பின்னர்‌ அதைத்‌ தூக்கி விதைக்காத பக்கத்தில்‌ 
வைத்து எதிர்ப்புறமாக ஓட்ட வேண்டும்‌. முதல்‌ 
பாளத்தின்‌ கடைசிச்‌ சாலுக்கும்‌, இரண்டாவது பாளத்‌ 
தின்‌ முதல்‌ சாலுக்கும்‌ ஊடே, குத்திகளுக்கு ஊடே உள்ள 
இடைவெளி கொடுக்க வேண்டும்‌. அத்துடன்‌ முந்தின 
பாளத்தின்‌ கடைசி இடைவெளியில்‌ ஒரு மாட்டை ஒட்டிக்‌ 
கொண்டு போனால்‌, எல்லாச்‌ சால்களும்‌ ஒரு போகாக 
இருக்கும்‌. நுகத்தடியின்‌ நீளம்‌ அதற்கேற்றதாக இருக்க 
வேண்டும்‌. ஓர்‌ அடி இடைவெளியுள்ள 6 குத்திக்‌ கலப்பை 
களை உபயோஃிப்பதாக வைத்துக்கொள்வோம்‌. இப்‌ 
பொழுது இரண்டு மாடுகளுக்கும்‌ ஊடே குத்தியின்‌ எண்‌ 
ணர்க்கை 6-னும்‌ 8 அதிகமான இடைவெளி, அதாவது 9 
இடைவெளி (- 9 அடி) இருக்க வேண்டும்‌. 


பக்கத்திலுள்ள படத்தைப்‌ பார்த்தால்‌ இது தெளி 
வாகும்‌. விதைக்‌ கலப்பையால்‌ விதைக்கிற முதல்‌ 8 பாளங்‌ 
கள்‌ காண்பிக்கப்பட்டிருக்கின்‌ றன. ஒரு பாளம்‌ விதைத்து, 
அடுத்த பாளம்‌ விதைப்பதற்குக்‌ கலப்பையைத்‌ தூக்கி 
வைத்தவுடன்‌, “௪' er இடங்களில்‌ இரண்டு மாடுகளின்‌ 
கழுத்துகளும்‌ இருக்கும்‌: இந்த இரண்டு கழுத்துகளுக்கும்‌ 
மத்தியில்‌ 9 இடைவெளிகள்‌ இருக்கின்‌ றன. படத்திலிருக்‌ 


134 விவசாய நூல்‌ 


இறபடி கழுத்துகளுக்கு வெளியேயும்‌ நுகத்தடி சிறிது 
நீண்‌ டூருக்க வேண்டும்‌. 
_ ஷ்‌ இனி 2-வது பாளம்‌ எப்‌ 
பாளம்‌ தென்பதைக்‌ கவனிப 
| போம்‌. கலப்பை மாடு 
| களில்‌ ஒன்று முந்தின 
| பாளத்தின்‌ கடைசி இரு 
| சால்கரூந்கும்‌ மத்தியி 
தழல்‌: லுள்ள இடைவெளியில்‌ 
| இருக்கிறது. இந்த 
| மாட்டை அங்குமிங்கும்‌ 
| விலகாமல்‌ அதே இடை 
ந கன்டு வளியில்‌ நடத்திக்‌ 
| கொண்டு போனால்‌, முதல்‌ 
பாளத்தின்‌ கடைசிச்‌ 
சாலுக்கும்‌ இரண்டாம்‌ பாளத்தின்‌ முதல்‌ சாலுக்கும்‌ 
மத்தியிலுள்ள இடைவெளி ஓசே அளவாக அமையும்‌. இரு 
சால்களும்‌ ஒரு போகாக இருக்கும்‌. அப்படி. இருந்தால்தான்‌ 
பின்னால்‌ மாடுகளைக்‌ கொண்டு ஊடு சாகுபடி செய்வதற்கு 
வசதி நடைக்கும்‌. விதைக்‌ கலப்பைகள்‌ செங்கல்பட்டு 
ஜில்லாக்களிலும்‌ ஆந்திர தேசத்திலும்‌ உபயோகத்திவிறாக்‌ 
கன்றன. மற்ற இடங்களில்‌ உள்ளவர்களுக்கு கோட்‌ 
புத்தகங்களில்‌ கோடுகள்‌ ஒரு போகாக இருப்பதுபோல்‌, 
வயல்களில்‌ விதைச்‌ சால்கள்‌ ஒரு போகாக அமைதந்திருப்‌ 
பது ஆச்சரியமளிக்கும்‌. குண்டகங்களைத்‌ தஅரக்கிக்‌ கட்டி 
மேலாக விதைக்‌ கலப்பைக்குப்‌ பின்‌ ஓட்டும்பொழுது, 
விதைச்‌ சால்களில்‌ மண்‌ விழுந்து விதைகளை மூடுகிறது. 
வயலின்‌ மேல்‌ பரப்பு சமமாகி ற.து. 
கை விதைப்புடன்‌ ஒப்பிடும்பொழுது, பத்தி விதைப்‌ 
பில்‌ சில அனுகூலங்கள்‌ தென்படுகின்றன. அவையாவன: 


11 1414 
1 


க. 
கல 


அடா 


சாகுபடி அலுவல்கள்‌ 135 


(௮) விதைக்‌ கலப்பைக்‌ குதீதிகள்‌ ஒரே மட்டமாகப்‌ 
பொருத்தப்பட்டிருப்பதால்‌ எல்லாச்‌ சால்களும்‌ ஓரே ஆழ 
முடையனவாக இருக்கின்றன. எல்லா விதைகளும்‌ ஓரே 
ஆழத்தில்‌ விழுகின்றன. ஒன்று போல முளைத்து வருகின்‌ 
மன. ஆனால்‌ சரியான ஆழத்தில்‌ விதைக்‌ கலப்பையை 
ஓட்டவேண்டும்‌. பத்தி விதைப்புக்கு விதை குறைவாகவே 
செலவாகிறது. கைவிதைப்பிலோ ஏற்ற ஆழத்தில்‌ விழுந்த 
வீதைகள்‌ சரியாக முளைக்கின்றன. மேலும்‌ கீழும்‌ விழும்‌ 
தவை முளை கொள்ளாமல்‌ பழுதாகி ன்றன; ஆகவே, அதிக 
வீதை தேவை. 


(ஆ) பத்தி விதைப்புச்‌ வர்‌ குறைவே. இரண்டு 
இணை (ஜோடி) மாடுகளைக்‌ கொண்டு, இணைக்கு 2 ஏக்கர்‌ 
விதம்‌, இனம்‌ 11 ஏக்கர்‌ நிலத்தைக்‌ கை விகைக்கலாம்‌. 
அதே இரண்டு இணை மாடுகளை வைத்து, ஒரு 6 அடி 

விதைக்‌ கலப்பையும்‌, ஒரு 6 அடி குண்டகத்தையும்‌ ஓட்டி 
இனம்‌ 6 ஏக்கர்‌ விதைக்கலாம்‌ ஆகவே, பத்தி விதைப்புச்‌ 
செலவு கு குறைவு, 


(இ) மேற்சொன்ன கணக்குப்படி, ஓரு இணை மாடு 
கைக்கொண்டு 8 ஏக்கர்‌ பத்தி விதைப்பு நடத்தலாம்‌. அல்‌ 
லது $ ஏக்கர்‌ கை விதைப்பு செய்யலாம்‌. மழை குறைந்த 
பிரதேசங்களில்‌ மழைபெய்து நிலம்‌ பதத்துக்கு வந்தவுடன்‌ 
விதைப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. பின்‌ மழையுடன்‌ 
விதைக்க வசதி இ கிடைக்குமென்று நிச்சயமாகச்‌ சொல்ல 
முடியாது. அங்கெல்லாம்‌ மொத்தத்தில்‌ மாடுகள்‌ குறை 
வாகவே இருக்கும்‌. இருக்கிற மாடுகளை வைத்துக்‌ கூடு 
மான அளவு அதிக நிலங்களை விதைப்பது மேலல்லவா? 
இதன்‌ ம பப மழை குறைந்த ராயலசிமையில்‌ தெரிகிறது. 
அங்கு பத்தி விதைப்பே பெரும்பாலும்‌ கடைபெறுறெது. 
ப்தி * ஒர்‌ அடி அகலத்துக்கு இனம்‌ ஓர்‌ எக்கர்‌ வீதம்‌ மாடுகள்‌ சுலபமாக 
இழுக்கும்‌ கருவிகள்‌ வேலை செய்யும்‌. 


136 விவசாய நூல்‌ 


(ஈ) பத்தி விதைப்பு நிலத்தில்‌ இடைவெளிக்கு ஏற்ற 
த, 6 தந்துலுக்களை ஒரு .நுகத்தில்‌ கட்டி, ஒரு இணை மாடு 
கள்‌, ஓர்‌ ஆள்‌, நாலைந்து சிறுவர்களையும்‌ கொண்டு 5, 6 ஏக்‌ 
கர்களில்‌ களை எடுக்கலாம்‌. ஓவ்வொருவரும்‌ ஒரு தந்துலு 
வைப்‌ பிடித்துக்‌ கொள்வார்கள்‌. ஆறு ஏக்கர்‌ கை விதைப்‌ 
பில்‌ களை எடுப்பதற்கு, ஏக்கருக்கு 8--10 ஆள்‌ வீதம்‌, 
48-60 ஆட்கள்‌ தேவை. இதனால்‌ செலவு அதிகமாகும்‌. 


4. கை விதை ஊன்றுதல்‌. கம்போடியாப்‌ பருத்தி 
போன்ற பயிர்களுக்கு 21-38 அடி இடைவெளி கொடுத்து 
வயல்களில்‌ பார்களும்‌ சால்களும்‌ மாற்றி மாற்றி அமைக்‌ 
கப்படுகன்‌ றன. சால்களின்‌ ஒரு பக்கத்தில்‌ 9 அங்குல 
வெளி கொடுத்து, கையினால்‌ விதைகள்‌ ஊன்‌ றப்படுகின்‌ 
றன. ஓவ்வொரு குழியிலும்‌ 8--4 விதைகள்‌ ஊன்‌ றப்படும்‌. 
இங்கும்‌ பயிர்கள்‌ வரிசை வரிசையாக உண்டாவதால்‌, மாடு 
களைக்‌ கொண்டு ஊடு சாகுபடிக்‌ கருவிகளை உபயோகித்‌ 
துக்‌ களை எடுக்கலாம்‌. 


ச. நடவு. நெல்‌, ராகி போன்ற பயிர்கள்‌ நாற்றங்‌ 
கால்களில்‌ அடர்வாக விதைக்கப்படுகன்றன. சுமார்‌ 7-9 
அங்குலம்‌ வளர்ந்த பின்‌, ஈாற்றுகளைப்‌ பிடுங்கி, வயல்‌ 
களில்‌ சரியான இடைவெளி கொடுத்து அவற்றை 
நடுவார்கள்‌. 


சில பயிர்கள்‌ இளம்பருவத்தில்‌ பிக மென்மையாயிருக்‌ ' 
கின்றன. அவற்றைச்‌ சிறிய பரப்புகளில்‌ விதைத்து நன்றாக 
எருவிட்டு நிறைய நீர்‌ பாய்ச்ச, செழிப்பாக வளரச்‌ செய்து, 
பின்னர்‌ வயல்களில்‌ நடுவது அனுகூலமாயிருக்கிறது. 
அப்படி. நடவான பயிர்களிலிருக்து சிறந்த மாசூல்‌ கடைக்‌ 
கிறது. இம்மாதிரி நடவு ஈஞ்சை, தோட்டக்கால்‌, புஞ்சை 
முதலிய எல்லாவிதமான நிலங்களிலும்‌ நடைபெறு 
கிறது. 


சாகுபடி அலுவல்கள்‌ 187 


(அ) நஞ்சை நடவு. தண்ணீர்‌ பாய்ச்சி, நனைய 
விட்டு, உழுது, கூழ்‌ போன்ற தொளியாக்கிய பின்‌ ஈஞ்சை 
நிலங்களில்‌ நாற்றுகள்‌ நடவாகின்‌ றன. நாற்றுகளை அடிப்‌ 
பாகத்தில்‌ பிடித்துக்கொண்டு, 2௨8 அங்குலம்‌ சேற்றிற்‌ 
குள்‌ அழுத்திக்‌ கையை எடுக்கும்பொழுது பக்கத்திலுள்ள 
சேறு வழிந்து நாற்றுகளை நிலை நிறுத்துகின்றன. இடத்‌ 
தைப்‌ பொறுத்து ஓவ்வொரு குழியிலும்‌ ஒன்று முதல்‌ 
15-20 காற்றுகள்‌ வரை 4-9 அங்குல இடைவெளி 
கொடுத்து ஈடவாகும்‌. 


(ஆ) தோட்டக்கால்‌ நடவு. தோட்டக்கால்‌ நிலங்‌ 
களில்‌ பாத்திகள்‌ கட்டி, நீர்‌ பாய்ச்‌சி, நீரிருக்கும்பொழுதே 
நாற்றுகள்‌ நடவாகின்றன. நாற்றுகளின்‌ வேர்ப்‌ பாகம்‌ 
711 அங்குலம்‌ மண்ணுக்குள்‌ அழுந்தியிருக்கும்‌. நாற்று 
களை நட்டுவிட்டுக்‌ கையை வெளியே எடுக்கும்பொழுது 
விரல்கள்‌ மண்ணை இழுத்து ஈட்ட குழிகளை மூடிவிடும்‌, 
நாற்றுகள்‌ நிலைத்து நிற்கும்‌. 


(இ) மானாமாரி நிலங்களில்‌ நடவு. பருவ மழை 
பெய்து நிலம்‌ பதமாகி நிலத்தை உழும்பொழுது ஒன்று 
வீட்டு ஒரு சாலில்‌ வேர்ப்‌ பாகம்‌ சாலில்‌ இருக்கும்படியாக 
வும்‌, தழைப்‌ பாகம்‌ பக்கத்தில்‌ சாய்க்திருக்கும்படியாகவும்‌ 
நாற்றுகளைப்‌ போடுவார்கள்‌. அடுத்த சால்‌ எடுக்கும்‌ 
பொழுது, இதன்‌ மண்‌ விழுந்து முந்தின சாலில்‌ போட்ட 
நாற்றுகளின்‌ வேர்ப்‌ பாகத்தை மூடிவிடும்‌. நடவான பின்‌ 
மந்தாரமும்‌ சிறிது தூற்றலும்‌ இருக்தால்‌, எல்லா நாற்று 
களும்‌ உயிர்‌ பிடித்துண்டாகும்‌, வெயிலடித்தால்‌ சிறிது 
சோர்வு ஏற்படலாம்‌. எனினும்‌, போதுமான பயிர்‌ 
இடைக்கும்‌. இம்மாதிரி ஹோகூர்‌ பிராந்தியத்தில்‌ சாலில்‌ 
காற்றுகளுக்கு ஊடே 36 அங்குல வெளி கொடுத்துச்‌ 
சோளம்‌, ராகி நாற்றுகள்‌ கடவாகின்‌ றன. 


135 விவசாய நூல்‌ 


ஊடு சாகுபடி. பயிர்களில்‌ களை எடுப்பு போன்‌ ற. 
சாகுபடி. அலுவல்களுக்கு ஊடு சாகுபடி. என்று பெயர்‌. 

களை எடுத்தல்‌. விதைத்த பயிர்களுடன்‌ இயற்கையாக 
அநேகம்‌ புல்‌, பூண்டு, செடிகள்‌ முளைத்து வருகின்றன. 
இவைகளுக்குக களைச்‌ செடிகள்‌ என்று பெயர்‌. இவை 
வீரியமாக உண்டாகின்றன. நிலத்திலுள்ள பயிருணவு 
களையும்‌ நீரையும்‌ உட்கொண்டு பயிர்ச்‌ செடிகளுடன்‌ 
இவை போட்டியிடுவதால்‌, பயிர்களின்‌ வளர்ச்சி குன்றும்‌. 
ஆகவே களைகளை ஒன்றிரண்டு முறை அப்புறப்படுத்த. 
வேண்டும்‌. இதைக்‌ “களை எடுத்தல்‌' அல்லது “களை பறிஜ்‌. 
தல்‌' என்பார்கள்‌. முதல்‌ களை எடுப்பு விதைத்து 20 நாட்‌ 
களான பின்பும்‌, இரண்டாம்‌ களை எடுப்பு 85-40 காட்‌ 
களிலும்‌ சாதாரணமாக நடைபெறும்‌. வீரியமாக உண்‌ 
டாகிற பயிர்களுக்கு இரண்டாம்‌ களை எடுப்பு வேண்டி 
யீருக்காது. . களை எடுப்பதனால்‌ நிலத்திலுள்ள பயிருணவு: 
களும்‌ நீரும்‌ பயிர்‌ வளர்ச்சிக்கே உதவுகின்றன. தவிர 
களை எடுக்கும்பொழுது நிலம்‌ இறேப்படுவதால்‌, மேல்‌ மண்‌ 
ஒரு நெகிழ்ந்த நிலை அடைகிறது. ஆகவே வெயிலின்‌ உஷ்‌. 
ணம்‌ சுலபமாக அடு. மண்ணுக்குப்‌ போகாது. இளம்‌ வேர்‌ 
களிருக்கும்‌ மண்‌ படை குறைந்த வெப்ப நிலையில்‌ இருப்ப: 
தற்கு வாய்ப்புக்‌ இடைக்கிற து. பயிர்கள்‌ வளர்ந்த பின்‌ 
வெயில்‌! நிலத்தில்‌ படாது. 

கை விதைப்புப்‌ பயிர்களுக்குக்‌ கணைக்‌ கொத்தியினால்‌ 
மேல்மண்ணைக்‌ ளெறுவார்கள்‌. அப்பொழுது கணைகள்‌ 
எடுபடும்‌. பயிர்களுக்குச்‌ சமீபமாக உள்ள களைச்‌ செடி. 
களைக்‌ கையினால்‌ எடுப்பார்கள்‌. பத்தி விதைப்புப்‌ பயிர்‌ 
களில்‌ பத்திகளுக்கு ஊடே மாடுகளைக்‌ கொண்டு தர்துலு 
ஓட்டுவார்கள்‌. இதனால்‌ களையெடுப்புச்‌ செலவு மிகக்‌ 
குறைவாகும்‌. கரும்பு, வாழை போன்ற முரட்டுப்‌ பயிர்கள்‌ 
வளர்ந்த பின்‌, மண்வெட்டியால்‌ களை கொத்திக்‌ கொடுப்ப 
துண்டு. 


சாகுபடி. அலுவல்கள்‌ 139 


நீர்‌ பாய்ச்சுதல்‌. பயிர்கள்‌ பெரும்பாலும்‌ மானாமாரி 
யாக மழை உதவியைக்‌ கொண்டு பயிராகின்‌ றன. இந்த 
நிலங்களுக்கு நீர்‌ பாய்ச்ச வசதி இருக்காது. தோட்டக்கால்‌ 
பயிர்களுக்கும்‌ போதுமான மழை இல்லாத பொழுது, 
இணறு களிலிருந்து நீர்‌ இறைத்துப்‌ பாய்ச்சுவார்கள்‌. ஆறு, 
குளங்களிலிருகீது வாய்க்கால்‌ வழியாகத்‌ தண்ணீரைச்‌ 
கொண்டு வந்து ஈஞ்சை நிலங்களுக்குப்‌ பாய்ச்சுவார்கள்‌. 


தோட்டகீகால்‌ நிலங்களில்‌ பயிர்‌ விதைத்தவுடன்‌ நீர்‌ 
பாய்ச்சப்படுகிறது. பின்னர்‌ எதோஷ்ண ஸ்திதியைப்‌ 
பொறுத்து முளே வெளியே வரும்பொழுது இரண்டாம்‌ 
தண்ணீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. மேல்‌ மண்‌ காய்ந்த 
வுடன்‌ இறுகிக்‌ கெட்டியாக இருக்கும்‌. அதைத்‌ துளை த்‌ 
துக்கொண்டு இளம்‌ முளைகள்‌ வெளியே வருவது கடினம்‌. 
சில முளைகள்‌ வெளியே வரா, சோர்வு இருக்கும்‌. முளை 
வெளியே வரும்‌ காலத்தில்‌ இரண்டாந்‌ தடவை தண்ணீர்‌ 
பாய்ச்சும்பொழுது, முளைகள்‌ சுலபமாக வெளியே வருகின்‌ 
மன: இப்படி எல்லா முளைகளும்‌ வெளியே வருவதற்கு 
இரண்டாம்‌ தண்ணீர்‌ உதவுவதால்‌, அதற்கு “முளோத்‌ தண்‌ 
டணிர்‌' (197:0ம்‌ 117112௨ற1௦0) என்று பெயர்‌. 


தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ கடவு செய்யும்பொழுது 
தண்ணீர்‌ பாய்ச்சியவுடன்‌ காற்றுகள்‌ நடவாகின்றன. 
நாற்றுகள்‌ உயிர்‌ பிடிக்கும்‌ வரை போதுமான ஈரத்தை 
வேர்கள்‌ நிலத்திலிருந்து இரக்க முடியாது. ஆகவே ட 
வாயெ 2, 8 நாட்கள்‌ கழித்துச்‌ செடிகள்‌ வாட ஆரம்பிக்கும்‌ 
பொழுது இவற்றிற்கு நீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. அப்பொழுது 
எல்லாச்‌ செடிகளுமே சுலபமாக உயிர்‌ பிடிக்கும்‌. இந்த 
நீர்‌ பாய்ச்சாத பொழுது, பல செடிகள்‌ வாடி மடிட்துவிடும்‌. 
இப்படி நாற்றுகள்‌ உயிர்‌ பிடிப்பதை இந்தத்‌ தண்ணீர்‌ 
இயக்குவதால்‌ இதற்கு “உயிர்த்‌ தண்ணீர்‌” (life irrigation) 


140 விவசாய நூல்‌ 


பின்னர்‌ பயிருக்கு வேண்டிய பொழுது நீர்‌ பாய்ச்ச 
வேண்டியிருக்கும்‌. மத்தியான கேரத்தில்‌ நிலத்தில்‌ ஈர 
மிருக்கும்‌ பொழுது இலைகள்‌ சிறிது மடங்கி விழலாம்‌; 
ஆனால்‌ சாயங்காலம்‌ நிமிர்ந்துவிடும்‌. காலையில்‌ கூடச்‌ செடி 
கள்‌ வாட்டமரயிருந்தால்‌ கட்டாயமாக நீர்‌ பாய்ச்ச வேண்‌ 
டும்‌. எவ்வளவு நாட்களுக்கு ஒரு தடவை நீர்‌ பாய்ச்ச 
வேண்டுமென்பதை வரையறுத்துச்‌ சொல்ல முடியாது. 
அது பயிர்‌, நிலம்‌, காலம்‌ முதலியவற்றைப்‌ பொறுத்து 
வேறுபடும்‌. 

நீரை வடித்தல்‌. நிலத்தில்‌ மண்‌ இம்மிகளுக்கு ஊடே 
உள்ள வெளிகளில்‌ நீரும்‌ காற்றும்‌ சேர்ந்து நிறைந்திருக்‌ 
கும்‌. சில சமயங்களில்‌ நீர்‌ அதிகமாயிருக்கும்‌, சில சமயங்‌ 
களில்‌ மிகக்‌ குறைந்திருக்கும்‌. செடி வளர்ச்சிக்கு நீர்‌, 
காற்று இரண்டும்‌ அவசியமே. எது குறைந்தாலும்‌, அது 
செடியின்‌ வளர்ச்சியைப்‌ பாதிக்கும்‌. மழை காலத்தில்‌ 
அடிக்கடி மழை பெய்து நிலத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கு நிற்கும்‌ 
பொழுது நிலத்தின்‌ மேல்மட்டங்களில்‌ காற்று இருக்காது. 
செடியின்‌ வேர்கள்‌ சுவாசிக்க முடியாது, அத்துடன்‌ நிலத்‌ 
திலுள்ள நைட்டி. ரஜன்‌ நைட்டி ரேட்டாக மாற முடியாது. 
இவை இரண்டும்‌ செடிகளின்‌ வளர்ச்சியைப்‌ பாதிக்கும்‌. 
வளர்ச்சி குன்றும்‌, இலைகளும்‌ பழுக்க ஆரம்பிக்கும்‌, இந்த 
நிலை அதிக நாட்களுக்கு நீடித்திருந்தால்‌, செடிகள்‌ அழுக 
வீடும்‌. இதை உத்தேசித்து நிலத்தில்‌ வடிகால்கள்‌ எடுத்து 
மழை காலத்தில்‌ தேங்கி நிற்கும்‌ நீரை வடிக்கவேண்டியிருக்‌ 
கிறது. ஈஞ்சையிலிருக்கும்‌ வாழை, மஞ்சள்‌ போன்‌ றவற்றிற்‌ 
குப்‌ பக்கத்து நெல்‌ வயல்களிலிருக்து கசியும்‌ நீரை ஆழமான 
தோண்டுகால்‌ முலமாக வடிக்க வேண்டியிருக்றெது. (மித 
உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ அடிமண்‌ வடிகால்‌ (யர 
11௧111௧806) அமைத்து நீரை வடிக்கிருர்கள்‌. நீர்ச்‌ செடிகள்‌ 
நீரில்‌ கரைம்திருக்கும்‌ காற்றைச்‌ சுவாசித்து வளரக்‌ 
கூடியவை. நெல்லும்‌ அப்படியேதான்‌. நெல்‌ தண்ணீரில்‌ 


சாகுபஉ அலுவல்கள்‌ 147 


கரைக்திருக்கும்‌ காற்றை உட்கொள்கிறது. நீர்‌ தேங்க 
இருக்கும்பொழுது, நிலத்திலுள்ள நைட்டிரஜன்‌ அமோனி 
-யாவாக மாறுகிறது. இதை நெற்பயிர்‌ இர௫க்கும்‌. மற்றப்‌ 
பயிர்கள்‌ மைட்டிரேட்டாக இருக்கும்‌ நைட்டிரஜனைத்‌ 
தான்‌ இரக்கும்‌. 

அடிமண்‌ வடிகால்‌. வயலின்‌ நடுவே 2, 8-அடி ஆழத்‌ 
தில்‌ ஒரு பிரதான வடிகால்‌ தோண்டி மேல்‌ தலையிலிருந்து 
கீழ்‌ தலைக்கு நிலத்தில்‌ கோத்து நிற்கும்‌ தண்ணீர்‌ வடிவ 
தற்கு வசதி அமைக்கவேண்டும்‌. அத்துடன்‌ அங்கங்கு 
இளை வடிகால்கள்‌ எடுத்து, அவற்றிலிருந்து தண்ணீர்‌ 
பிரதான வாய்க்கால்களில்‌ -வடியும்படி சாய்வு கொடுக்க 
வேண்டும்‌. இவற்றின்‌ அமைப்பு இலைகளில்‌ நடு நரம்பும்‌ 
பக்க நரம்புகளும்‌ இருப்பதைப்போல இருக்கும்‌. நடு நரம்‌ 


படம்‌ 15. வயல்‌ வடிகால்களின்‌ சமதளப்‌ படம்‌ 


143 விவசாய நால்‌ 


பிலிருந்து பக்க ஈரம்புகளுக்குச்‌ செடுரசம்‌ (0011 வற) பரவு 
இறது. இங்கோ பக்கக்‌ களை வடிகால்களிலிருக்து பிரதான 
வடிகாலுக்கு நீர்‌ வடிகிறது. இதன்மூலமாக மிலத்தி: 
விருந்து நீர்‌ வெளியேற வேண்டும்‌. 

மலே குறித்திருக்கிறப்டி திறந்த வடிகால்கள்‌ நிலத்‌. 
தில்‌ படர்ந்திருந்தால்‌ சாகுபடி. செய்ய சவுகரியமிருக்காது. 
நிலமும்‌ வீணாகும்‌. வடிகால்கள்‌ இருக்கும்‌ இடத்தில்‌ பயிர்‌ 
செய்ய முடியாது. அதனால்‌ இந்த வடிகால்களை மூட 
வேண்டும்‌. ஆனால்‌ இவற்றின்‌ மூலமாக நீரும்‌ வடியவேண்‌ 
டும்‌. அதற்காகச்‌ சில தனிப்பட்ட முறைகள்‌ அ.றுஷ்டிக்கப்‌ 
படுகின்றன. ஓரு முறையில்‌ பிரதான வடிகால்‌ தளன்‌ 
களில்‌ 4 அங்குலம்‌ குறுக்களவும்‌ 2 அடி. நீளமும்‌ உள்ள 
சுட்ட மண்‌ குழாய்கள்‌ வரிசையாக அடுக்கிப்‌ பொருத்தி 
வைக்கப்படுகன்றன. கிளை வடிகால்களில்‌ 8 அங்குலக்‌ 
குழாய்கள்‌ அடுக்கப்படுகின்றன. கிளைக்‌ கால்களும்‌ பிர 
தானக்கால்களும்‌ சந்திக்குமிடங்களில்‌ 7 வடிவமுள்ள 
குழாய்கள்‌ பொருத்தப்படுகின்‌ றன. இந்தக்‌ குழாய்களைப்‌ 
பொருத்தி வைக்கும்பொழுது, மட்டம்‌ பார்த்து அவற்றின்‌ 
மூலம்‌ தண்ணீர்‌ சரியாக வடியும்படி சாய்வு கொடுத்கவேண்‌ 
டும்‌. குழாய்களுக்கு ஊடே உள்ள சந்துகள்‌ வழியாக 
மண்‌ இறங்கிக்‌; குழாய்களை நாளடைவில்‌ அடைத்துவிடும்‌. 
ஆகவே வளைவான ஓடுகளை மேலே வைத்துச்‌ சந்துகளை மூடி 
வைக்கவேண்டும்‌. சிறிய இணைச்‌ சந்துகள்‌ வழியாக நிலத்‌ 
இலிருந்து வடிகால்களுக்கு நீர்‌ வடிந்து வெளியேறும்‌. வட 
கால்களிலிருந்து (தோண்டி. எடுத்த மண்ணைக்‌ குழாய்களின்‌ 
மேல்‌ போட்டு வடிகால்களை நிரப்பி நிலத்தின்‌ மேல்மட்டம்‌ 
சரியாக நிரவிவிடப்படும்‌. அடு மண்ணை அடியிலும்‌ மேல்‌ 
மண்ணை மேலுமாகவே போடவேண்டும்‌. மேல்‌ மண்ணைக்‌ 
கீழேயும்‌; கீழ்‌: மண்ணை மேலாகவும்‌ போட்டு நிரப்பும்‌ 
பொழுது; பயிர்களின்‌ வளர்ச்சி தடைப்படும்‌. வயல்களி 
லிருந்து நீர்‌ வெளியே வடியுமிடங்களில்‌ அரிமானம்‌ ஏற்‌ 


சாகுபடி. அலுவல்கள்‌ 143 


பட்டு வடிகால்‌ சீர்கெட்டு விடாதிருக்கும்படியாக, அங்கு 
செங்கல்‌, கல்‌, சுண்ணாம்பு முதலியவற்றை வைத்துக்‌ கட்டி 
விடவேண்டும்‌. குழாய்களுக்குள்‌ ஏலி முதலிய ஜந்துக்‌ 
கள்‌ போகாதபடி. குழாய்களின்‌ வாய்களை வலையினால்‌ 
அடைத்துவிட வேண்டி. இருக்கும்‌. குழாய்‌ எப்படிப்‌ 
புதைக்கப்‌ படுகிறகென்பதை 16-வது படம்‌ காண்பிக்‌ 
கிறது. 


படம்‌ 16. வயலில்‌ வடிகால்‌ அமைப்பதைக்‌ காட்டும்‌ 


குறுக்கு வெட்டுப்‌ படம்‌ | 


குழாய்கள்‌ புதைப்பதற்குப்‌ பதிலாகத்‌ தோண்டுகால்‌ 
களில்‌ படை படையாகப்‌ பருங்க ங்கள்‌, பொடிக்‌ கற்கள்‌, 
மணல்‌ முதலியவற்றை முறையே போட்டுக்‌ கடைசியாக 
மண்‌ போட்டு நிரப்புவதுமுண்டு. கற்களுக்கு ஊடே 
உள்ள இடைவெளிகள்‌ வழியாக நீர்‌ வடிந்து வெளியேறும்‌. 
இதை, 16-ஆவது படம்‌ காண்பிக்கிறது. 


பயிர்‌ அறுவடை. பெரும்பாலான பயிர்கள்‌ ஒன்று 
போல முதிர்கன்றன. அவற்றை அறுத்து அங்கங்கு கறு 
சிறு குவியல்களாக வயல்களில்‌ வைப்பார்கள்‌. இக்குவி 
யல்களுக்கு “அரி” என்று பெயர்‌. இவற்றைக்‌ கட்டிக்‌ 
களத்துக்குகீ கொண்டுபோய்ப்‌ பரப்பக்‌ காய வைக்கவேண்‌ 
டும்‌. ராகி போன்ற சில பயிர்களில்‌ கதிர்கள்‌ முன்னும்‌ 
பின்னுமாக முதிர்கின்‌ றன. இவற்றில்‌ விளைந்த. கதிர்களை 
2,8 முறையாகப்‌ பொறுக்கிப்‌ பின்னர்‌ "தாளை அறுக்க 
வேண்டும்‌. இம்மாதீரியே துவரை, மொச்சை, உளுந்து 


144 விவசாய நூல்‌ 


போன்ற பயிர்களில்‌ முதிர்ந்த நெ ற்றுகளைப்‌ பல தடவை 
பொறுக்கவேண்டி. யிருக்கும்‌. எல்லாக்‌ காய்களுமே 
முதிர்ந்து நெற்றாபிப்‌ பொறுக்கிய பின்‌, கொடிகள்‌ அறுக்கப்‌ 
படும்‌. 


போரடித்தல்‌. முற்றி அறுவடையான கதிர்களையும்‌ 
பயிர்களையும்‌ அடித்துத்‌ தானியங்களைப்‌ பிரித்தெடுப்பதற்‌ 
குப்‌ போரடித்தல்‌' என்று பெயர்‌. இது பயிரைப்‌ பொறுத்‌ 
துப்‌ பலவிதமாக நடைபெறுகிறது. நெற்பயிரில்‌ இரு 
கைகளினாலும்‌ பிடிக்குமளவுக்குச்‌ சிறு கட்டுகளைக்‌ கயிற்‌ 
றினால்‌ அடிப்பாகத்தைப்‌ பிடித்துக்கொண்டு, நுனிப்‌ 
பாகத்தைத்‌ தரையில்‌ அடிக்கும்பொழுது நெல்‌ பெரும்‌ 
பாலும்‌ பிரிந்துவிடுகிறது. இதற்குத்‌ *தலையடி' என்று 
பெயர்‌. பின்னர்‌ நெல்த்தாளை வட்டமாகப்‌ பரப்பி, மாடு 
களினால்‌ சுற்றிச்‌ சுற்றி மிதிக்கும்பொழுது, மிஞ்சியிருக்கும்‌ 
தானியங்களும்‌ பிரிந்துவிடுகன்‌ றன. காலைந்து மாடுகளைப்‌ 
பக்கத்தில்‌ நிறுத்திக்‌ கயிற்றினால்‌ பிணைத்து ஓட்டுவது 
பழக்கம்‌. இப்படி மாடுகளைக்‌ கொண்டு மிஇக்கச்‌ செய்வ 
தற்குப்‌ “பிணையல்‌ அடித்தல்‌', *தாம்படி.த்தல்‌”, (தாம்பாடல்‌' 
என்றெல்லாம்‌ பல பெயர்களுண்டு. வைக்கோலை உதறி. 
எடுத்த பின்‌ நெல்‌, சண்டு கூளத்துடன்‌ கலந்திருக்கும்‌ 
இவற்றைக்‌ கையினால்‌ பரசி எடுத்துவிட்டுக்‌ காற்றடிக்கும்‌ 
பொழுது நெல்லைத்‌ தூற்றவேண்டும்‌. நெல்லுடன்‌ சிறிய 
வைக்கோல்த்‌ துண்டுகளும்‌, பதர்‌ என்று சொல்லப்பட்ட 
பொக்கு (காலி) நெல்லும்‌ சேர்ந்து இருக்கும்‌, இவற்றைச்‌ 
சிறிது சிறிதாக முறங்களில்‌ எடுத்துச்‌ சிறிது உயரத்துக்குத்‌ 
தூக்கி எறியும்பொழுது, அவை கீழே விழுன்‌ றன. நெல்‌ 
குவியலாகச்‌ சேர்கிறது. வைக்கோல்த்‌ துண்டுகளையும்‌ பத 
ரையும்‌ காற்றடித்துக்‌ கொண்டுபோய்‌ நெற்‌ குவியலுக்குப்‌ 
பக்கத்தில்‌ விட்டுவிடுகிறது. இவற்றை அவ்வப்பொழுது 
துடைப்பத்தினால்‌ பெருக்கி அப்புறப்படுத்த வேண்டும்‌. 


சாகுபடி அலுவல்கள்‌ 145 


இப்படித்‌ தூற்றித்தான்‌ எல்லாத்‌ தானியங்களும்‌ துப்பர 
வாக்கப்படுகின்‌ றன. 


சோளம்‌, ராகி போன்ற பயிர்களில்‌ கதிர்களைக்‌ கன 
மாகப்‌ பரப்பிப்‌ பிணையலடிக்க வேண்டும்‌. பயறு வகை 
களில்‌ நெற்றுகளைக்‌ காயவைத்து வளைந்த கம்புகளினால்‌ 
தட்டும்பொழுது பயறு பிரிக்‌ துவிடுக ற.து. பின்னர்‌ 
இவற்றை எல்லாம்‌ கூற்றித்‌ தானியங்களைத்‌ துப்புரவு 
செய்ய வேண்டும்‌. 


தானியங்களைச்‌ சேமித்து வைத்தல்‌. பயிர்களிலிறாந்து 
பிரித்துத்‌ துப்புரவு செய்த தானியங்களை வெயிலில்‌ ஈன்றாகக்‌ 
காயப்போட்டு, மிகுதியான ஈரம்‌ வெளியே றியபின்‌ சேர்‌ 
களில்‌ சேமித்து வைக்க வேண்டும்‌. கானியங்கள்‌ குறை 
வாக இருக்கும்பொழுது அவற்றைச்‌ சாக்குகளில்‌ கட்டி 
வைப்பார்கள்‌, அதிகமா யிருக்கும்பொழுது தனி 
அறைகளில்‌ சேர்த்து வைப்பார்கள்‌. இவற்றிற்குச்‌ “சேர்‌ 
கள்‌' என்றும்‌ களஞ்சியங்கள்‌” என்றும்‌ பெயர்‌. தரை, 
சுவர்கள்‌ வழியாக நீர்‌ ஏறி ஈரம்‌ பிடியாத கட்டிடங்கள்‌ 
தான்‌ சேருக்கு ஏற்றவை. ஈரம்‌ பிடிக்கும்‌ கட்டிடங்களில்‌ 
தானியங்களை வைக்கும்பொழுது, அவை மடித்துச்‌ சேத 
மாகும்‌. 


சோளம்‌ பயறு வகை முதலியவற்றில்‌ அதிகமாகப்‌ 
பூச்சிகள்‌ தோன்றி மிகுதியாகக்‌ கேடு விளைவிப்ப துண்டு. 
அவற்றை அடிக்கடி. வெயிலில்‌ காயப்‌ போட்டுப்‌ பின்னர்‌ 
பழையபடி சேர்களில்‌ வைக்க வேண்டும்‌. தானியங்கள்‌ 
வெயிலடி- படும்பொழுது, அவற்றிலுள்ள பூச்சிகளும்‌ 
அவற்றின்‌ முட்டைகளும்‌ மடிந்துவிடுகின்‌ றன. விதைக்கு 
வேண்டிய பயறு வகைகளைச்‌ செம்மண்‌, தண்ணீருடன்‌ 
சேர்த்துப்‌ பிசரிக்‌ காயவைத்துச்‌ சேமித்து வைப்பதுண்டு. 
செம்மண்‌ பூசிய பயறுகளில்‌ பூச்சிகள்‌ அதிகமாகச்‌ சேதம்‌ 

10 


146 விவசாய நால்‌ 


செய்வதில்லை. பூச்சிகள்‌ சுலபமாகத்‌ தாக்கும்‌ தாணியங்‌ 
களில்‌, வீட்டுச்‌ செலவுக்கும்‌ விதைக்கும்‌ வேண்டியதை 
வைத்துக்‌ கொண்டு, அதிகமாயிருப்பவற்றை அவ்வப்‌ 
பொழுது விற்றுவிடுவது லாபமாயிருக்கும்‌. 


அத்தியாயம்‌ 10 
நீர்ப்பாசனம்‌ 


மழையே நீரின்‌ மூலம்‌. தாமாக உண்டாகிற செடிகளும்‌ . 
பெரும்பாலான பயிர்களும்‌ மழைத்‌ தண்ணீரை வைத்துத்‌ 
தான்‌ உண்டாகின்றன. மழை அதிகமாயிருக்கும்பொழுக 
அதில்‌ ஒரு பகுதியை நிலம்‌ உறிஞ்சிக்‌ கொள்கிறது. மிகும்‌ 
தது நிலத்தின்‌ மேற்பரப்பில்‌ ஓடு. வெளியேறுகிறது. இந்த 
நீர்தான்‌ ஆறுகள்‌ குளங்கள்‌ முத 
கீரளிக்கிறது. கால்வாய்‌ மூலமாக அந்த நீர்‌ எடுத்துக்‌ 
கொண்டுபோகப்பட்டுப்‌ பயிர்களுக்குப்‌ டாய்ச்சப்படுகிற து. 
இதற்கு ஓடு பாசனம்‌ (flow irrigation) என்று பெயர்‌. 
நிலம்‌ உறிஞ்சுகிற நீரில்‌ ஒரு பகுதி நிலத்திற்குள்‌ இறங்கி. 
அதன்‌ அடியிலுள்ள நீர்‌ நிலையத்தில்‌ சேர்கிறது. கணது . 
கள்‌ தோண்டி. இந்த அடி நீரைப்‌ பல சாதனங்களால்‌ நில 
மட்டத்துக்குக்‌ கொண்டு வந்து பயிர்களுக்குப்‌ பாய்ச்சப்‌ 
படுகிறது. இதற்கு இதவைப்‌ பாசனம்‌. (177 irrigation) 
என்று பெயர்‌. எல்லா நீர்‌ மூலங்களுக்குமே மழைதான்‌. 
அடிப்படையாக நீரைக்‌ கொடுக்றெது. ஆகவே, பயிர்கள்‌. 
உட்கொள்ளும்‌ நீர்‌ எப்படிக்‌ கிடைத்தாலும்‌, அது அடிப்‌ 
படையில்‌ மழை நீரே, இது நேராக பழை மூலமாகவும்‌, 
மறைமுகமாக ஆறுகள்‌, குளங்கள்‌, கிணறுகள்‌ மூலமாக 
வும்‌ பயிர்களுக்குக்‌ கிடைக்கிறது. அதனால்‌ மழையே விவ 
சாயத்தின்‌ அடிப்படை என்று கூடச்‌ சொல்லலாம்‌. 

ஈரநிலையும்‌ பயிர்‌ வளர்ச்சியும்‌. கலத்தில்‌ ஜர்‌ குறைவா 
யும்‌. பயிர்‌ வளர்ச்சிக்குப்‌ போதாத நிலையிலும்‌ இருக்கும்‌- 
பொழுது, அதற்குச்‌ செயற்கை முறையால்‌ நீர்‌ அணிப்‌: 
பதற்கு நீர்ப்பாசனம்‌ என்று பெயர்‌. நி 


லிய நீர்‌ நிலையங்களுக்கு 


லத்துக்குப்‌ பெரும்‌ 


148 விவசாய நூல்‌ , 


பாலும்‌ மழையிலிருந்தே நீர்‌ கிடைக்கிறது. ஆனால்‌ மழை 
வேறுபாடு உடையதாய்‌ இருப்பதோடு, வேண்டிய காலத்‌ 
இல்‌ பெய்வதும்‌ இல்லை. நிலத்தில்‌ நீர்‌ குறைவாக இருக்கும்‌ 
பொழுது, பயிர்கள்‌ வீரியமாக வளரமுடியா து: நீர்‌ அதிக 
மாக இருக்கும்பொழுது அது நிலத்திலுள்ள இடை 
வெளியை அடைத்துக்‌ கொள்வதால்‌, அங்கு போதுமான 
காற்றோட்டம்‌ இருக்காது; அதுவும்‌ பயிர்‌ வளர்ச்சியைப்‌ 
பாதிக்கிறது. இவ்விரண்டுக்கும்‌ மத்தியில்‌ ஓரு சரியான 
அளவில்‌ நீர்‌ இருப்பது பயிர்களுக்கு ஏற்றது. இந்த 
அளவு நீரை நிலத்தில்‌ வைத்துக்‌ கொள்வதுதான்‌ விவசாயி 
களின்‌ நோக்கம்‌. இந்த நீரின்‌ அளவு நிலத்துக்கு நிலம்‌ 
மாறுபடுகிறது. கனத்த மழை பெய்யும்பொழுது கிலத்தி 
வுள்ள இடைவெளிகளில்‌ நீர்‌ நிறைந்திருந்து, பின்னர்‌ 
வடிந்து விடுகிறது. அப்பொழுது நிலத்தில்‌ கோத்து 
நிற்கும்‌ ஈரம்‌, பயிர்களின்‌ வளர்ச்சிக்கேற்ற ஈரத்தின்மேல்‌ 
நிலையைக்‌ குறிக்கும்‌. ஈரம்‌ குறைந்த பின்‌ பயிர்கள்‌ வாட 
ஆரம்பிக்கும்‌; அது 8ழ்‌ நிலையைக்‌ குறிக்கும்‌. அதன்மேல்‌ நிலை 
யில்‌ களி நிலங்களின்‌ இடை வெளிகளில்‌ சுமாராகப்‌ பாதி 
அளவில்‌ நீர்‌ இருக்கும்‌; மீதி வெளிகளில்‌ காற்று நிரம்பி 
யிருக்கும்‌. நிலத்தில்‌ சரியான ஈரம்‌ இருப்பதனால்‌ பயிர்கள்‌ 
வீரியமாக வளர்வதுடன்‌, அதுவே மிகவும்‌ லாபகரமான 
தாயும்‌ இருக்கிறது. அதற்கும்‌ அதிகமாக நீர்‌ பாய்ச்சும்‌ 
பொழுது மிகுதியான நீர்‌ கழ்‌ மட்டங்களுக்கு வடிந்து பயிர்‌ 
களுக்குப்‌ பயன்படாமல்‌ வீணாகிறது. அதிகமான நீர்‌ நிலத்‌. 
இலுள்ள காற்றோட்டத்தைக்‌ குறைக்கிறது; அதனால்‌ பயிர்‌ 
வளர்ச்சி தடைப்படுகிறது. ஆகவே, அதிகமாக நீர்‌ பாய்ச்சு 
வதால்‌ செலவு அதிகமாவதுடன்‌, மாசூலும்‌ நிகர லாபமும்‌ 


குறைவாகின்‌ றன. நீர்‌ குறைவாகப்‌ பாய்ச்சும்பொழுதும்‌,.. 


பயிர்வளர்ச்சியும்‌ மாசூலும்‌ லாபமும்‌ குறைகின்றன. நீர்‌ 
சரியான அளவில்‌ பாய்ச்சப்படும்பொழுது, : இக்குறைகள்‌ 
ஏற்படா. 


“ 


நீர்ப்பாசனம்‌ 149 


செடிகளுக்குத்‌ தண்ணீரின்‌ முக்கியத்துவம்‌. வளர்த்து 
கொண்டிருக்கிற செடிகளில்‌ சுமாராக 90 சதவிதிதம்‌ நீர்‌ 
இருக்கும்‌. அதனால்தான்‌ அவை விறைப்பாய்‌ இருக்கின்‌ 
மன. செடிகளின்‌ இலைகள்‌ வழியாகவும்‌ இளம்‌ பாகங்‌ 
களின்‌ வழியாகவும்‌ நீர்‌ நீராவியாக வெளியேறுஇறது. 
இதற்கு “நீராவிப்‌ போக்கு (நவ 8றர்£கர100) என்னு 
பெயர்‌. அத்துடன்‌ செடிகளில்‌ இருக்கும்‌ நீர்‌, அவற்றின்‌ 
வெப்பநிலையைக்‌ கட்டுப்படுத்தவும்‌ உதவுகிறது. வெயில்‌ 
கடுமையாக இருக்கும்பொழுது, நீராவிப்‌ போக்கு அதிகமா 
கிறது. அதனால்‌, தழைத்‌ திசுக்கள்‌ அதிக உஷ்ணமாவ தில்லை. 
உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ இது வெகு முக்கியமானது. நிலத்‌ 
தில்‌ இருக்கிற நீரில்‌ பயிருணவுகள்‌ கரைம்திருக்கின்‌ றன. 
செடிகள்‌ அவற்றைத்‌ தம்‌ வளர்ச்சிக்காக உபயோகப்படுத்‌ 
திக்‌ கொள்கின்றன. ஆகவே, நீர்‌ (1) செடிகளின்‌ உடம்‌ 
திசுக்களுக்கு நீரைக்‌ கொடுப்பதற்கும்‌, (2) நீராவிப்‌ போக்‌ 
கிற்கு வேண்டிய நீரை அளிப்பதற்கும்‌, (8) செடிகளின்‌ 
வெப்ப நிலையைக்‌ கட்டுப்படுத்துவதற்கும்‌, (4) நிலத்த 
அள்ள பயிருணவுகளைக்‌ கரைத்துச்‌ செடிகளுக்கு ஊட்டு 
வதற்கும்‌, பலவிதமாகச்‌ செடிகளின்‌ உடலியல்‌ (physio- 
logical) தேவைகளைப்‌ பூர்த்தி செய்வதற்கும்‌ உதவியா 
யிருக்கிறது. நீரை வேண்டிய அளவு நிலத்துக்கு அளிக்‌ 
கும்பொழுது, செடிகள்‌ வீரியமாக வளர்ந்து, 
மாகூல்‌ கொடுக்கின்‌ றன. 
அமைக்திருக்கும்பொழுது கீ 
மாசூல்‌ 30 சதவிகிதம்‌ வரை 
மேலாகவும்‌ உயரக்கூடும்‌. 


நிறைந்த 
மற்றச்‌ சூழ்நிலைகள்‌ சரியாக 
ர்‌ பாய்ச்சுவதால்‌ பயிர்களின்‌ 
யும்‌, சல சமயங்களில்‌ அதற்கு 


தென்னிந்தியாவிலுள்ள பாசன மூலங்கள்‌. முக்யெமான 
பாசன மூலங்கள்‌ ஆறுகளும்‌, குளங்களும்‌, கண றுகளு 


மாகும்‌. இவை சென்னை, ஆந்திர ராஜ்யத்தில்‌ விரிவாக 
அமைந்திருக்கின்றன-. 


150 விவசாய நூல்‌ 


பழைய காலத்து இந்து அரசர்கள்‌ குளப்‌ பாசனத்தை 
மிகவும்‌ விருத்தி செய்தனர்‌. சமீப காலத்தில்‌ குளங்கள்‌ 
.வெட்டப்படவில்லை. ஆங்கில அரசாங்கம்‌ நதித்‌ திட்டங்‌ 
களில்‌ கவனம்‌ செலுத்தியது. கோதாவரி அணை, கிருஷ்ணா 
அணை, மேட்டுர்‌ அணை ம்க்‌ அப்பொழுது கட்டப்‌ 
பட்டவை. சென்னை ராஜ்யத்தில்‌ 46 லக்ஷம்‌ ஏக்கர்‌ நிலங்‌ 
கள்‌ பாசனமாகின்‌ றன. இது மொத்தம்‌ சாகுபடியாகும்‌ 
நிலத்தில்‌ 29-4 சதவிகிதமாகும்‌. சென்னையில்‌ பாசன 
விஸ்தீரணம்‌ கழே கொடுக்கப்பட்டி ருக்கி றது 


பாசன விஸ்தீரணம்‌ 


மொத்தப்‌ 
விவரங்கள்‌ லக்ஷம்‌ ஏக்கர்கள்‌ பாசனத்தில்‌ 
சதவிகிதம்‌ 
1. பாசன மூலம்‌ 
ஆறுகள்‌ 17:88 39:5 
குளங்கள்‌ 15°27 21:8 
ணெறுகள்‌ 10-55 24-1 
மற்றவை 0 1:6 
மொத்தப்‌ பாசனம்‌ 43°54 100-0 
, 2. பாசனப்‌ பயிர்கள்‌ 
கெல்‌ 37-53 67-3 
சில்லறை உணவுப்‌ பயிர்கள்‌ 13-97 25-2 
மற்றப்‌ பயிர்கள்‌ 4-06 ஈர 
மொத்தப்‌ பாசனப்‌ பயிர்கள்‌ 55 100-0 


மூலம்‌: Madras Govt., Season and Crop Report for year 1952—53 
(1955). 

தமிழ்‌ நாட்டில்‌ பாசனம்‌ பெரும்பா லும்‌ உணவுப்பயிர்‌ 

களுக்கு, அதிலும்‌ முக்கியமாக நெல்லுக்கே கடைபெறு 

'இறது. ஜனத்‌ தொகைக்கும்‌ பயிராகும்‌ நிலத்திற்கும்‌ 

உள்ள விகிதம்‌ அதிகமாயிராப்பதால்தான்‌ உணவுப்‌ பயிர்‌ 


ப 
1 
| 
| 


நீர்ப்பாசனம்‌ 151 


களின்‌ பாசனம்‌ வெகு முக்கியத்துவம்‌ அடைகிறது. லெ 
இடங்களில்‌ அதே நிலங்களில்‌ 2, 8 பயிர்கள்‌ ஒன்‌ றன்பின்‌ 
ஒன்றாகச்‌ சாகுபடி. செய்யப்படுவதால்‌, பாசனப்‌ பயிர்களின்‌ 
விஸ்தீரணம்‌ பாசன நில விஸ்தீரணத்திற்கும்‌ அதிகமாக 
இருக்கிறது. 


நீரை எடுத்துச்‌ செல்லுதல்‌. பாசன நீரை அது இருக்கும்‌ 
இடங்களிலிருந்து வயல்களுக்கு வாய்க்கால்‌ வழியாகக்‌ 
கொண்டுபோகப்படுகிறது. வாய்க்கால்கள்‌ மண்ணாலாவது, 
சண்ணாம்புக்‌ கட்டாலாவது அமைக்கப்படுகின்‌ றன. மண்‌ 
வாய்க்கால்கள்‌ மூலமாக மிகுதியான நீர்‌ க௫ந்துவிடுகி றது. 
அதனால்‌ பாசனத்துக்குப்‌ பயன்படும்‌ நீர்‌ குறைவுபடுகிறது. 
இப்படி நீர்‌ கசிந்து சேதமாவதற்குக்‌ கசிவு கஷ்டம்‌ (seep- 
20௦ 1௦88) என்று பெயர்‌. தவிரச்‌ சிறிதளவு நீர்‌ வாய்க்‌ 
காலின்‌ கீழ்ப்‌ படைகளுக்கும்‌, அடியிலுள்ள நீர்நிலைகளுக்‌ 
கும்‌ வடிந்து செல்கிறது. இதற்கு “வடிகால்‌ நஷ்டம்‌” 
(percolation loss) என்று பெயர்‌. இதுவும்‌ பாசனத்‌ 
திற்கு உதவுவதல்லை. கசிவு நஷ்டமும்‌, வடிகால்‌ கஷ்டமும்‌ 
நிலத்தின்‌ தன்மையையும்‌ வாய்க்காலின்‌ நீளத்தையும்‌, சாய்‌ 
வையும்‌, புல்‌ பூண்டுகளின்‌ தடையால்‌ ஏற்படும்‌ நிலைமை 
யையும்‌ பொறுத்து வேறுபடுகின்‌ றன. நீர்‌ நஷ்டம்‌ இளக்க 
நிலங்களில்‌ அதிகமாகவும்‌, கடு நிலங்களில்‌ குறைவாகவும்‌ 
இருக்கும்‌. வாய்க்காலின்‌ நீளமும்‌, குறுக்கு வெட்டளவும்‌ 
அதிகமாகும்பொழுது நஷ்டம்‌ அதிகமாகிறது. மட்டமான 
நிலங்களில்‌ பெரிய வாய்க்கால்கள்‌ வேண்டியிருப்பதால்‌, 
அங்கு நீர்‌ அதிக ஈஷ்டமாகும்‌. சாய்வுள்ள நிலங்களில்‌, நீர்‌ 
தேக்கமில்லாமல்‌ எளிதாகச்‌ செல்வதால்‌ கஷ்டம்‌ குறைவு 
மண்‌ சேர்வதாலும்‌, களைகள்‌ உண்டாவதாலும்‌, மண்‌ 
வாய்க்கால்களில்‌ நீர்‌ அதிகமாகத்‌ தேங்குகிறது. அதனால்‌ 
மண்‌ வாய்க்கால்களை அடிக்கடி துப்புரவு செய்யவேண்டி 
யிருக்கிறது. 


152 விவசாய நூல்‌ 


இப்படிப்பட்ட குறைகள்‌ இருந்தபோதிலும்‌, மண்‌ 
வாய்க்கால்களே சாதாரணமாக உபயோகத்தில்‌ இருக்‌ 
நின்‌ றன. அவற்றைக்‌ குறைந்த செலவில்‌ அமைக்க முடியும்‌. 
நிணைறுகளிலிரும்‌ து வயல்களுக்குச்‌ சாசுவதமாகப்‌ போகும்‌ 
பிரதான வாய்க்கால்களுக்குப்‌ பக்கங்களில்‌ தென்னை மரங்‌ 
கனை நட்டு, அங்கே கசியும்‌ நீர்‌ பயன்படுத்திக்‌ கொள்ளப்‌ 
படுகிறது. 

நீர்‌ இறைக்கும்‌ சாதனங்கள்‌ 

1. இறைப்‌ பெட்டி. இது பனை நாரினால்‌ பின்னிய ஒரு 
கூம்பிய முனையும்‌ அகன்ற வாயுமுடைய பெட்டி. கனமான 
நாரினால்‌ பின்னப்பட்டிருப்பதால்‌, பெட்டி விறைப்பாயும்‌ 
பலமாயுமிருக்கும்‌. இரு ஆட்கள்‌ பிடித்துக்கொள்வதற் 
காகப்‌ பெட்டி வாயிலிருந்தும்‌ கூம்பிய முனையிலிருக்தும்‌ 
சுமாராக ? அடிநீளமுள்ள கயிறுகள்‌ உண்டு. வழுக்காமல்‌ 
- இருப்பதற்காகக்‌ கயிறுகளின்‌ நுனியில்‌ சி றியமரக்கைப்பிடி 
கள்‌ இருக்கும்‌. இரண்டு ஆட்கள்‌ எதிர்‌ எதிராக நின்று 
கொண்டு, மாறி மாறிக்‌ குனிந்தும்‌ நிமிர்ந்தும்‌ இறைப்பெட்‌ 
டிக்கு வீச்சுக்‌ கொடுத்து, கீழே வாய்க்கால்களில்‌ உள்ள 
நீரை 2-8 அடிவரை இறைத்து நிலங்களுக்குப்‌ பாய்ச்ச 
வார்கள்‌. அடியில்‌ போகும்பொழுது வாய்க்கால்‌ தண்‌ 
ணீரைப்‌ பெட்டி நிரப்பிக்கொள்கிறது, மேலே வரும்‌ 
பொழுது அதற்கென்று அமைத்திருக்கும்‌ வாய்‌ மடையில்‌ 
நீரைக்‌ தொட்டிவிடுகறது. இது மாறி மாறி நடைபெறும்‌ 
பொழுது, தண்ணீர்‌ ஓரே சீராகவும்‌ நிதானமாகவும்‌ நிலங்‌ 
களுக்குப்‌ பாய்கிறது. மூன்று கேலன்‌ (= ?% பட்டணம்‌ 
பக்கா ௫8/4 மண்ணெண்ணெய்‌ டப்பா அளவு) பிடிக்கிற 
இறைப்‌ பெட்டியை இரண்டு ஆட்கள்‌ உபயோகித்து, 2-8 
அடி உயரத்துக்கு, மணிக்கு 400-500 கேலன்‌ தண்ணீர்‌ 
இறைக்க முடியும்‌. இறைப்‌ பெட்டியை உபயோடிக்கும்‌ 
விதம்‌ 17-வது படத்தில்‌ காண்பிக்கப்பட்டி ருக்கிறது. 


படம்‌ 18. இறைப்‌ பெட்டியினால்‌ நீர்‌ இறைத்தல்‌. 
சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவியது. 


“நீர்ப்பாசனம்‌ 153 


8. ஆர்மெடியன்‌ ஸ்குரூ (Achimedian screw). 
இது: இரும்புத்‌ தகட்டினலோ மரப்‌ பலகைகளினாலோ 
செய்யப்பட்ட சிலிண்டர்‌ (li). இதன்‌ மத்தியில்‌: 


படம்‌ 19. ஆர்சமெடியன்‌ ஸ்குரூ--குறுக்கு வெட்டுப்‌ படம்‌ 


9/4 அங்குல கனமுள்ள இருகும்‌, அதன்மேல்‌ மறை ஆணி 
யைச்‌ சுற்றி ஒரு பிரிபோல்‌ ஒரு தகடு சுற்றிச்‌ சுற்றி ஒரு 
தலையிலிருந்து மறு தலைவரை இணைக்‌. கப்பட்டிருக்கும்‌. 


154 விவசாய தூல்‌ 


-.இருசைச்‌ சுற்றுவதற்காக மேல்‌ பாகத்தில்‌ ஒரு கைப்பிடி. 
(உண்டு.  ஆர்கிமெடியன்‌ ஸ்குரூவின்‌ குறுக்கு வெட்டுப்‌ 
படம்‌: 18-வது படத்தில்‌ ' காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 
இந்தச்‌ சாதனத்தைச்‌ சாய்வாக அடித்தலை தண்ணீரில்‌ முழு 
கும்படியாக வைத்துக்‌ கைபிடியைச்‌ சுற்றினால்‌ உள்ளே 
இருக்கும்‌ மறைத்‌ தகடு தண்ணீரைச்‌ சுழற்றி இழுத்து 
மேல்‌ வாய்‌ வழியாக வெளியே விடுகிறது. இதை இரண்டு 
ஆட்கள்‌ சற்றும்பொழுது 2-3 அடிக்குக்‌ ழே இருந்து 
மணிக்கு 1,200-—38,000 கேலன்‌ கண்ணீர்‌ இறைக்கலாம்‌. 


சில ஆர்க்கிமெடியன்‌ ஸ்குரூக்கள்‌ 80-40 வருஷங்‌ 
களுக்கு முன்‌ தஞ்சாவூர்‌ ஜில்லாவில்‌ வேலைசெய்து வந்தன, 
இப்பொழுது எடுபட்டுவிட்டன. எூப்து தேசத்தில்‌ 
நைல்‌ நதியிலிருந்து சிறிது மேடான நிலங்களுக்கு இறைப்‌ 
பதற்கு இன்சின்களால்‌ இயக்கப்படும்‌ ஸ்குரூக்கள்‌ 
உபயோகிக்கப்படுகின்‌ றன. 


3. ஏற்றம்‌ “(றர்ர்ர்கப). அதிகச்‌ செலவில்லாமல்‌ 
ஆட்கள்‌ வேலை செய்து, ணெறுகளிலிருக் து நீர்‌ இறைப்ப 
திற்கு ஏற்றம்‌ தென்‌ ஆர்க்காடு, செங்கல்பட்டு, நெல்‌ லூர்‌ 
ஜில்லாக்களில்‌ உபயோகிச்கப்படுிற து. மற்ற ஜில்லாக்‌ 
களில்‌ இல்லை என்றே சொல்லலாம்‌. மேலும்‌ மும்‌ ஆடும்‌ 
படியாக ஒரு மரக்‌ கை செங்குத்தாயிருக்கும்‌, தல்‌ அல்லது 
மரக்‌ காலின்‌ மேல்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. மச்ச கையின்‌ 
மத்தியிலுள்ள இரும்பு இருசைக்‌ கால்‌ தாங்கிகஃகொள்‌ 
கிறது. இற்கு மையின்‌, அணியில்‌ ஒரு மெல்லிய மூங்கில்‌ 
பிணைக்கப்பட்டிருக்கறெது. மூங்கிலின்‌ 
இருக்கும்‌. மரக்‌ கையின்‌ மேல்‌ a ஆட்கள்‌ நின்று 
கொண்டு முன்னும்‌ பின்னுமாக ஒரு பக்கத்திலிருந்து மறு 
பக்கத்துக்கு மாறி மாறி மிதித்துக்கொண்டே இருப்பார்‌ 
கள்‌. கிணற்றுப்‌ பக்கமாக 


அடியில்‌ ஒரு வாளி 


ப னைறு ்‌ பிதிக்கும்பொழுது. வாளி 
ணெ ற்றுககுள்‌ போகும்‌. எதிர்ப்புறமாக மிதிக்கும்பொழு து 


படம்‌ 20. எற்றம்‌ 
்‌ சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவீயது” 


படம்‌ 21. 


கமலையினல்‌ கிணற்றிலிருந்து கண்ணீர்‌ இறைத்தல்‌, 


சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவியது, 


நீர்ப்பாசனம்‌ 155 


ணெற்றிலிருந்து நீர்‌ நிரம்பிய வாளி மேலே வரும்‌. ஆட்கள்‌ 
நிற்பதற்கு ஆதரவாக ஒரு பக்கத்தில்‌ மூங்கில்‌, அகத்திக்‌ 
கம்பு முதலியவற்றால்‌ சாரம்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. 

ஹணெழ்றின்‌ விளிம்பிலுள்ள சாரக்‌ கல்லின்‌ மேல்‌ ஒரு. 
ஆள்‌ நின்றுகொண்டு, வாளி நீரின்மேல்‌ இருக்கும்பொழுது: 
மூங்கில்‌ கம்பை அங்குமிங்கும்‌ அசைத்து, வாளியில்‌ நீரை 
நிரப்புவான்‌. வாளியில்‌ நீர்‌ நிரம்பியதும்‌ மரல்‌ கையின்‌ 
மேலிருக்கும்‌ ஆட்கள்‌ கண ற்றுக்கு எதிர்ப்புறமாக மிதிப்‌ 
பார்கள்‌. மரக்‌ கை கிணற்றுப்‌ பக்கமாக உயரும்‌. வாள்‌ 
யும்‌ மேலே வரும்‌. வாளி தரை மட்டத்துக்கு வந்ததும்‌ 
கிணற்று விளிம்பில்‌ நிற்கும்‌ ஆள்‌ வாளி நீரைக்‌ ணெற்றுப்‌ 
பக்கத்திலிருக்கும்‌ வாய்‌ மடையில்‌ கவிழ்த்‌.துவிடுவான்‌.. 
19-வது படத்தைப்‌ பார்க்கவும்‌. ஆட்கள்‌ ணெற்றுப்‌ பக்க 
மாகத்‌ திரும்பி மிதிப்பார்கள்‌. வாளி மறுபடியும்‌ கணம்‌. 
அக்குள்‌ போகும்‌. இது மாறி மாறி நடைபெறும்‌. 

கிணற்று நீர்‌ மட்டம்‌ 15 அடிக்குள்ளாக இருந்தால்‌, 
ஏற்றம்‌ வெகு திருப்திகரமாக வேலை செய்கிறது. அருந்த. 
லான காலங்களில்‌ 20 அடி. ஆழத்திலிருக்துகூடத்‌ தண்ணீர்‌ 
இறைக்கலாம்‌. நாலு ஆட்கள்‌ சேர்ந்து வேலை செய்யும்‌. 
ஏற்றத்தின்‌ வாளி சுமாராக 75 கேலன்‌ அளவுள்ள தாயீருக்‌ 
கும்‌. இதைக்கொண்டு, 15 அடி ஆழத்திலிருந்து மணிக்கு, 
1,500 கேலன்‌ தண்ணீர்‌ இறைப்பார்கள்‌. 

கோதாவரியில்‌ ஆட்கள்‌ மரக்‌ கையின்‌ மேல்‌ நடப்ப: 
இல்லை. கிணற்றுக்கு எதிர்ப்‌ பக்கமுள்ள மரக்‌ கை 
நுனியில்‌ கனத்த கயிறு கட்டி, அதைப்‌ பிடித்து இழுத்துத்‌ 
தண்ணீர்‌ நிரம்பிய வாளியை மேலே கொண்டு வருவார்கள்‌. 
மரக்‌ கை கிணற்றுப்‌ பக்கம்‌ சிறிது கனமாயிருக்கும்‌. 
வாளியிலிருந்து தண்ணீரைக்‌ கொட்டிய உடன்‌ வாளி' 
இணற்றுக்குள்‌ இறங்குவதற்கும்‌ மேலே வருவதற்கும்‌. 
சாரத்தில்‌ இருக்கும்‌ ஆள்‌ சிறிது உதவி செய்வான்‌. 


156 விவசாய நூல்‌ 


4. கமலை (mhote). ணெற்‌றிலிருக்து மீர்‌ இறைத்துப்‌. 
பயிர்களுக்குப்‌ பாய்ச்சுவதற்குச்‌ சென்னை ராஜ்யத்தில்‌ 
கமல்தான்‌ சாதாரணமாக உபயோகமாறெது. ஆட்கள்‌ 
வேலை செய்து தண்ணீர்‌ இறைக்கும்‌ சாதனங்கள்‌ குறைந்த 
அளவு நீரே இறைக்கன்றன. ஆயில்‌ இன்சின்‌ 
(oil engine), எலக்டிரிக்‌ (electric) பம்புகளின்‌ கிரயம்‌ 
அதிகமாயிருப்பதுடன்‌, அவை இறைப்பதற்கு வேண்டிய 
அளவு அதிகமான தண்ணீர்‌ இல கணறுகளில்தான்‌ இருப்‌ 
பதாலும்‌, அவை அதிகமாக உபயோகத்தில்‌ இல்லை, 
ஆகவே ஒரு ஜோடி மாடுக வைத்துத்‌ தண்ணீர்‌ இறைக்‌ 
கும்‌ கமலைதான்‌ பெரும்பாலும்‌ உபயோகத்தில்‌ இருக்றெது. 
இது வெகு திருப்‌ தியாக வேலை செய்கிறது. சிறு குடிகளின்‌ 
பொருளாதார நிலைக்கேற்றது. அதிகச்‌ செலவில்லாமல்‌ 
அங்கள்‌ நிலத்தில்‌ கிடைக்கும்‌ மரங்களை வைத்துச்‌ சொற்பச்‌ 
செலவில்‌ கமலையை இணைத்துக்‌ கொள்ளலாம்‌. பாசனம்‌ 
'வேண்டாத காலங்களில்‌, நிலங்களை உழுதல்‌, எரு அடத்‌ 
தல்‌, வண்டிகளை வாடகைக்கு விடுதல்‌ முதலிய பல வே 
களுக்கு மாடுகளை உபயோகித்துக்‌ கொள்ள முடிிற து. 
நாட்டில்‌ அமைந்திருத்கிற சூழ்நிலைக்கு ஏற்றதாக இருக்‌ 
கிறது. 

ணெற்றிலிருந்து மீசை மொண்டு வெளியே கொண்டு 
வரும்‌ பாத்திரத்துக்குச்‌ “சால்‌' என்று பெயர்‌. இது முக்கால்‌ 
மண்டை வடிவத்தில்‌ துத்தநாகத்‌ தகடு, இரும்புத்‌ தகடு, 

தோல்‌ முதலியவற்றால்‌ செய்யப்பட்ட ருக்கும்‌. சாலின்‌ மேல்‌ 
“14ததி வாயில்‌ ஒரு கனத்த இரும்பு வஜரயம்‌ பொருத்தப்‌ 
பட்டிருக்கிறது. சால்‌ தொங்குவத ற்காக வளையத்துடன்‌ 
ஒரு காலுகால்‌ இரும்புச்‌ சட்டம்‌ இணைக்கப்பட்டி ருக்கிறது. 
இதன்‌ உச்சியிலுள்ள வளையத்தில்‌ சாலை, இழுக்கிற கனத்த 
கயிற்றுக்‌ “கமலை வடம்‌: கட்டப்பட்டி ருக்கிறது. சாலின்‌ 
கீழ்‌ வாயில்‌ தொய்வுடைய குழாய்‌ போன்‌ ற ஒரு வால்‌” 


நீர்ப்பாசனம்‌ 157 


சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன்‌ அடி நுனியை மாட்டு 
நகத்துடன்‌ பெருவிரல்‌ கனமுள்ள ஒரு கயிறு இணைக்‌ 
கிறது: இதற்கு வால்‌ கயிறு” என்று பெயர்‌. இது மேலே 
கழே போகும்பொழுது தரையில்‌ பட்டு கைந்துவிடாமல்‌ 
இருப்பதற்காக மாடுகள்‌ ஏறி இறங்குகிற கமலைக்டெங்கில்‌ 
குறுக்கு வசத்தில்‌ சில மர உருளைகள்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
கின்றன. 80-வது படத்தைப்‌ பார்க்கும்பொழுது இவை 
தெளிவாக விளங்கும்‌. 


மாடு வசதியாக ஏறி இறங்குவதற்காகக்‌ இண ற்றின்‌ 
ஒரு பக்கத்தில்‌ சாய்வான ஒரு கமலைக்‌ டங்கு அல்லது 
மாட்டுத்‌ தடம்‌ தோண்டப்பட்டிருக்கிறது. இந்தத்‌ தடம்‌ 
கிணற்று ஆழத்தின்‌ மேல்‌ 25 சத விகிதம்‌ அதிக நீளமுடை 
யதாயிருக்கும்‌. இதன்‌ சாய்வு 1:5 என்ற விதெத்தில்‌ 
இருக்கும்‌. அதாவது பாட்டமான (கிடையான; 101701. 
௨1) ஓவ்வொரு 5 அடிக்கும்‌ செங்குத்தாக ஒரு அடி. உயரம்‌ 
அதிகமாகும்‌; சாய்வு 5-1 அடி நீளமுள்ளதாக இருக்கும்‌. 
இந்தத்‌ தடத்தின்‌ மேல்‌ பாகத்தில்‌ கிணற்று விளிம்பை 
ஓட்டி ஒரு மரச்‌ சட்டத்தின்மேல்‌ சுழலுகன்ற *சமலை 
வட்டு” (ஙho$e-wheel) பொருத்தப்பட்டிருக்கிறது. சாலை 
யும்‌ நுகத்தையும்‌ இணைக்கும்‌ வடம்‌ கமலை வட்டின்‌ மேல்‌: 
செல்கிறது. 


மாடுகள்‌ தடத்தின்‌ உச்சியில்‌ இருக்கும்பொழுது, சால்‌: 
கணற்று நீர்ப்‌ பரப்பின்மேல்‌ இருக்கும்‌. கமலை ஓட்டுகி ற. 
ஆள்‌ வால்‌ கயிற்றைப்‌ பிடித்‌ திமுக்கும்பொழு.து, சால்‌ 
கவீழ்வதால்‌, அதில்‌ தண்ணீர்‌ நிரம்புகிறது. வால்‌ கயிற்‌. 
றைத்‌ தளர்த்தி விட்டவுடன்‌ சால்‌ நிமிர்ந்து விடுகிறது... 
அப்பொழுது வால்‌ மடிந்து “0 என்ற வடிவமா றது. 
வாலின்‌ இறந்த அடி. நுனி சாலின்‌ வாய்‌ மட்டத்‌ துக்கு வந்து 
விடுகிறது. சாலில்‌ நிறைந்த தண்ணிர்‌ அப்படியே ன்‌ 
கும்‌. தடத்தின்‌ வழியாகக்‌ கீழே மாட்டை ஓட்டும்பொழுது 


158 விவசாய நூல்‌ 


சால்‌ தரை மட்டத்துக்குமேல்‌ வருகிறது. மாடுகள்‌ இழுப்ப 
துடன்‌, அவற்றின்‌ பளுவும்‌, தடத்தின்‌ கடைசிப்‌ பாகத்தில்‌ 
வடத்தின்மேல்‌ கமலை ஓட்டும்‌ ஆள்‌ உட்கார்ந்து அவன்‌ 
பளுவும்‌ சேர்ந்து நீர்‌ நிறைந்த சாலை மேலே கொண்டு வரு 
கின்றன. தடத்தின்‌ அடிப்பாகத்துக்கு மாடுகள்‌ போகும்‌ 
பொழுது, சால்‌ உயர இழுக்கப்பட்டு கமலை வட்டின்‌ பக்‌ 
கத்தில்‌, தரைக்குமேல்‌ சுமாராக 5 அடி உயரத்தில்‌ இருக்‌ 
இறது. வால்‌ கயிற்றின்‌ இழுப்பினால்‌ வாலின்‌ அடி நுனி 
தடத்தை நோக்கித்‌ தரை மட்டத்தில்‌ செல்கிறது. அத்ன்‌ 
காரணமாகச்‌ சாலிலுள்ள நீர்‌ ணெற்றுக்கு வெளியேயுள்ள 
வாய்‌ மடையில்‌ கொட்டப்படுகிறது. இதிலிருந்து பாச 
னத்துக்கு நீர்‌ கொண்டு போகப்‌ படுகிறது. 


பின்னர்‌ தலைக்‌ கயிற்றைப்‌ பிடித்திழுத்து, மாடுகளை த்‌ 
தடத்தின்‌ வழியாகப்‌ பின்னடிக்க வேண்டும்‌. அவை தடத்‌ 
இன்மேல்‌ பாகத்துக்குக்‌ கிணற்றுப்‌ பக்கமாகப்‌ போகும்‌ 
பொழுது, சால்‌ பழையபடி. ணெற்று நீர்‌ பரப்பின்‌ மேலி 
ருக்கும்‌. இவையெல்லாம்‌ மாறி மாறி நடைபெறுஇன்‌ றன. 


கமலை அடிப்பதற்குச்‌ சிறிது சாமர்த்தியம்‌ தேவை. நீர்‌ 
நிறைந்த சால்‌ மிகக்‌ கனமாயிருக்கும்‌. மாடுகள்‌ சரியாக 
இழுக்காவிட்டால்‌, நீர்‌ நிறைந்த சால்‌ மாடுகளையும்‌ ஆளை 
யும்‌ உள்ளுக்கு இழுத்துக்‌ ணெற்றில்‌ தள்ளிவிடலாம்‌. அது 
ஆபத்து. ஆகவே, மாடுகளை அதட்ட ஒட்ட வேண்டும்‌. 
மாடு சரியாக ஓட்டப்‌ பழகாதவர்கள்‌ கமலையடிக்க முயற்சி 
செய்யக்கூடாது. மாடுகளுக்கு அனுசரணையாக ஆளும்‌ 
வடத்தின்‌ மேல்‌ உட்கார்ந்து தன்‌ பாரத்தைக்‌ கயிற்றின்‌ 
மேல்‌ போட்டு உதவ வேண்டும்‌. சிறுவர்களுக்குக்‌ கமலை 
ஓட்டக்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ ஆள்‌ வால்‌ கயிற்றில்‌ கண்‌ 
ணாக இருந்து, எப்பொழுதாவது சால்‌ மாடுகளைப்‌ பின்‌ 
னிழுக்க ஆரம்பித்தால்‌, வால்‌ கயிற்றைப்‌ பிடித்திழுத்து. 
சாலிலுள்ள சண்ணீரைக்‌ ணெற்றுக்குள்‌ கவிழ்த்து விட 


௩ 


நீர்ப்பாசனம்‌ 159 


வேண்டும. சாலின்‌ கனம்‌ குறைந்துவிடும்‌; அது மாடுகளைப்‌ 


பின்னுக்கு இழுக்க முடியாது. 


கமலை இழுப்பது மாடுகளுக்குக்‌ கடினமான வேலை. அத்‌ 
துடன்‌ தடத்தின்மேல்‌ பின்‌ நோக்கி வருவதும்‌ சிரமம்‌. 
தொடர்க்து கமலை அடிக்கும்‌ மாடுகள்‌ சக்கரமாக இளைத்து 
விடலாம்‌. ஆகவே அவற்றிற்குப்‌ புண்ணாக்கு, பருத்திக்‌ 
கொட்டை போன்ற புஷ்டியான தீனிகளும்‌ சிறிது பச்‌ 
சைத்‌ தீவனமும்‌ வழக்கமாகக்‌ கொடுத்து வரவேண்டும்‌. 
எய்த்த மாடுகளைப்‌ பழையபடி. நல்ல நிலைக்குக்‌ கொண்டு 
வருவது கடினம்‌. வெகு காலமும்‌ ஆகும்‌. 


கணற்றில்‌ 20-85 அடி. ஆழத்திலிருக்கும்‌ நீரை 
இறைப்பதற்குக்‌ கமலை ஏற்ற சாதனம்‌. சால்‌ 40-50 
கேலன்‌ தண்ணீர்‌ பிடிக்கும்‌, 80 அடி ஆழத்திலிருந்து 
மணிக்கு 40-50 சால்‌ இழுத்து, 2,000 கேலன்‌ வரை தண்‌ 
ணீர்‌ இறைக்கலாம்‌. கமலை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்‌ 
வேலை செய்து, சாதாரணமாக 20-25 சென்ட்‌ நிலம்‌ பாய்‌ 
வதற்குத்‌ தண்ணீர்‌ இறைத்துக்‌ கொடுக்கும்‌; கிணற்றில்‌ 
தண்ணீர்‌ மேலாக இருந்தால்‌, 60 சென்ட்‌ வரை நீர்‌ பாயும்‌. 


கமலை வட்டின்‌ இரும்பு இருசுக்கும்‌ அதைத்‌ தாங்கிக்‌ 
கொண்டிருக்கிற மர உள்‌ வாய்க்கும்‌ உள்ள பிடிமானத்‌ 
இனால்‌ (மரற), கமலை மாடுகளுக்குச்‌ சிரமமேற்படுகிறது. 
சைக்கிள்‌ இருசுகளுக்கும்‌ (axle) உள்‌ வாய்க்கும்‌ உள்ள 
பிடிமானதீதைக்‌ குறைத்து இரச சுலபமாக உருளுவதற்‌ 
காக உருக்குப்‌ பந்துகள்‌ (eel balls) அவை இரண்டுக்‌ 
கும்‌்மத்தீயில்‌ காடுக்கப்பட்டிருக்கன்‌ றன. அதே மாதிரி 
உருக்குப்‌ பந்துகள்‌ உள்ள கமலை வட்டுகள்‌ இரும்பில்‌ 
தயாராகின்றன. அவற்றை உபயோகிக்கும்‌ பொழுது 
மொத்த இழுமானம்‌ (போக) 10-15 சதவிகிதம்‌ குறை 


கிறது. க்மலையடிப்பது கஷ்டமான வேலை. மாடுகளுக்கு 


160 விவசாய நூல்‌ 


சிரமத்தைக்‌ குறைவாக்கும்‌ எந்தச்‌ சாதனத்தையும்‌ காம்‌ வர 
வேற்க வேண்டியதே. இரும்புக்‌ கமலை வட்டுகள்‌ விலை 
உயர்ந்திருப்பதால்‌, குடியானவர்கள்‌ அதை வாங்கி உப 
யோகித்து அனுகூலம்‌ அடையக்கூடாத நிலையில்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. 


5. பாரூீகச்‌ சக்கரம்‌, இது ணெறுகளிலிருந்து தண்‌ 
ணீர்‌ இறைக்கும்‌ சாதனங்களில்‌ ஒன்‌ று. எண்ணெய்ச்செக்கு 
வேலை செய்யும்பொழுது மாடுகள்‌ சுற்றி வருவதுபோல 
கிணற்றுக்குப்‌ பக்கத்திலுள்ள வட்டத்‌ தடத்தில்‌ இந்தச்‌ 
சாதனத்தை இழுக்கும்‌ ஒருஜோடி மாடுகள்ச ற்றி வருகின்‌ 
றன. அப்பொழுது பல பல்‌ சக்கர இணைப்புகளின்‌ மூல 
மாக ஓரு கனமான இரும்பு இருச சுற்றுகிறது. இது 
கிணற்றுக்குள்‌ சிறிது நீண்டிருக்கும்‌. இந்த நீண்ட 
நுனியில்‌ ஒரு பெரிய சக்கரம்‌, சைக்கிள்‌ சங்கிலியைப்போல 
முடிவில்லாத ஒரு பெரிய இரும்புச்‌ சங்கிலியைத்‌ தாங்கு 
கிறது. இந்தச்‌ சங்கிலி கிணற்று நீர்‌ மட்டம்‌ வரை 
தொங்குகிறது. 1-வது படம்‌ சங்கிலி, வாளி முதலியவை 
எப்படிப்‌ பாரசிகச்‌ சக்கரத்தில்‌ பொருத்தப்பட்டிருக்‌ 
தின்றன என்று காண்பிக்கிறது. 


மாடுகள்‌ தடத்தில்‌ சுற்றிவரும்பொழுது, சங்கிலி 
சுற்றிக்கொண்டிருக்கிறது. சங்கிலியால்‌ ஒரு பக்கம்‌ மேல்‌ 
நோக்கியும்‌, எதிர்ப்பக்கம்‌ கீழ்கோக்கியும்‌ போய்க்கொண் 
டிருக்கும்‌. சங்கிலி இணை ஓவ்வொன்றிலும்‌ “0” போன்ற 
குறுக்குவெட்டுடைய ஒரு வாளி பிணைக்கப்பட்டி ருக்கும்‌. 
மேலே வரும்‌ வாளிகளின்‌ வாய்கள்‌ மேலே பார்த்திருக்கும்‌. 
வாளிகள்‌ மேலே போன பின்‌ சக்கரத்துடன்‌ சேர்ந்து 
திசை மாறுகின்றன. அப்பொழுது வாளிகளிலுள்ள 
தண்ணீர்‌ கொட்டிவிடப்படுகிறது. சங்கிலியின்‌ மறு பக்‌ 
கத்துக்கு வாளிகள்‌ போகும்பொழுது அவற்றின்‌ வாய்கள்‌ 
கீழ்‌ நோக்கி இருக்கும்‌. தண்ணிர்‌ மட்டத்தில்‌ சங்கிலியின்‌ 


ராஜு அலகை எ 


சிக 


ச சக்கரம்‌. 


யாரமசிகச்‌ 


22. 
சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவியது. 


ட 


படம 


பிசய அட ௮௯ இற்கு ப படங்க கங்க க க்கட ட அ.  இர்ம்னாக? ப ன்‌ 


நீர்ப்பாசனம்‌ 161 


திசை மாறும்பொழுது வாளிகளின்‌ இசையும்‌ மாறுகிறது. 
அவற்றில்‌ தண்ணீர்‌ . தானாக நிரம்புகிறது. தண்ணீர்‌ 
நிறைந்த வாளிகள்‌ சங்கிலியுடன்‌ மேல்நோக்கிச்‌ செல்லும்‌. 
சங்கிலி திரும்பும்பொழுது வாளிகளிலுள்ள தண்ணீர்‌ முன்‌ 
போலக்‌ கொட்டிவிடும்‌. தண்ணீர்‌ கொட்டும்‌ இடத்தில்‌ 
முறம்‌ போல வளைந்த ஒரு துத்தகாக வாய்‌ மடை 
கொட்டும்‌ தண்ணிரை வாங்கி வெளியேற்றுகிறது. பின்னர்‌ 
நீர்ப்‌ பாசனத்திற்குத்‌ திருப்பப்படுகி றது. 

பாரசிகச்‌ சக்கரதி தனால்‌ ணெற்று நீரை 20595 அடி 
ஆழத்திலிருந்து இறைக்கலாம்‌. ஆனால்‌ ஆழம்‌ 8 அடிக்கு 
மேலாகும்பொழுது, மேலே இழைக்கப்படும்‌" தண்ணீர்‌ 
குறைவடைகிறது. மாடுகள்‌ சுற்றி வருவதும்‌ கடின 
மாகிறது. வாளிகளின்‌ அளவு 11 முதல்‌ 8 கேலன்‌ வரையும்‌, 
எண்‌ 40 முதல்‌ 60 வரையும்‌ மாறுபடுகின்றன. ஹணெற்று 
ஆழம்‌ அதிகமாகும்பொழுது வாளிகளின்‌ அளவைக்‌ 
குறைத்து, எண்ணத்தை அதிகமாக்கவேண்டிய திருக்றெ து. 
ணெற்று ஆழத்தைப்‌ பொறுத்து ஒரு மணீ நேரத்தில்‌ 
5,000--6,000 கேலன்‌ தண்ணீரைப்‌ பார9கச்‌ சக்கரம்‌ 
இறைக்கும்‌. கணற்று நீர்‌ மேலாக 20 அடியிலிருக்கும்‌ 
பொழுது இந்தச்‌ சக்கரம்‌ மிகத்‌ இறமுடையதாயிருக்கிறது, 
கமலையை விட மேலானது. சக்கரம்‌ வேலை செய்யாத 
பொழுது வாளிகளின்‌ அடியிலுள்ள சிறு துவாரம்‌ வழி 
யாக அவற்றிலுள்ள நீர்‌ வடிக்துவிடும்‌. 


6. இயந்திர இறவைச்‌ சாதனங்கள்‌. கிணற்று ஊற்று 
குறைந்திருக்கிற பொழுதும்‌, குறைந்த விஸ்தீரணமுள்ள 
நிலங்கள்‌ பயிராகும்‌ பொழுதும்‌ ஆட்களும்‌ மாடுகளும்‌ 
இயத்கும்‌ இறவைச்‌ சாதனங்கள்‌ ஏற்றவை. பாசனமாகும்‌ 
நிலம்‌ 7-8 ஏக்கருக்கும்‌ மேலாக இருந்து, ணெற்று நீர்‌ 
ஆழத்திலிருக்கும்‌ பொழுது இயந்திர சாதனங்களை உபயோ 
இத்துத்‌ தண்ணீரை இறைப்பது சவுகரியமாயிருக்கும்‌. 

1131 


162 விவசாய நூல்‌ 


எலக்டிரிக்‌ பம்புகள்‌. எலக்டிரிகட்டி இருக்கும்‌ இடங்‌ 
களில்‌, 3-10 குதிரைச்‌ சக்தி (கு. ௪; horse power) யுள்ள 
மோட்டார்களையும்‌, 2-4 அங்குலப்‌ பம்புகளையும்‌ உபயோ 
இத்துக்‌ ணெறுகளிலிருக்து தண்ணீர்‌ இறைப்பது சவுகரிய 
மாயிருக்கிறது. எலக்டிரிக்‌ பம்பு வாங்குவதற்கு இடுமுதல்‌ 
வேண்டுமென்றாலும்‌, தண்ணீர்‌ இறைக்கும்‌ செலவு குறை 
வாகவே இருக்கும்‌. எலக்டிரிக்‌ பம்புகள்‌ தொந்தரவில்‌ 
லாமல்‌ அநேக வருஷங்களுக்கு உழைக்கும்‌. 

ஆயில்‌ இன்சின்‌ பம்புகள்‌. கிணற்றிலிருந்து தண்ணீர்‌ 
இறைப்பதற்கு 98-10 கு. ௪. ஆயில்‌ இன்சின்களும்‌, 2-4 
அங்குலப்‌ பம்புகளும்‌ பொதுவாக ஏற்றவை. இவை 
சமலையை விடச்‌ சவுகரியமாயிருந்த போதிலும்‌, கிராமங்‌ 
களுக்கு எலக்டிரிக்‌ பம்புகளைப்போல அவ்வளவு ஏற்றவை 
அல்ல. ஆயில்‌ இன்சின்கள்‌ விலை உயர்ந்தவை. அவற்றை 
இயக்குவதற்குத்‌ தேர்ச்சி பெற்ற ஆள்‌ தேவை. அவற்‌ 
நிற்கு அடிக்கடி. சில்லறைக்‌ கேடுகள்‌ ஏற்படலாம்‌. அவற்‌ 
நீற்கு வேண்டிய சாமான்கள்‌ கையிருப்பில்‌ இல்லாத 
பொழுது, பாசனம்‌ தடைப்படும்‌, பயிர்கள்‌ சேதமாகி, 
நஷ்டம்‌ ஏற்படும்‌. இக்காரணங்களால்தான்‌ ஆயில்‌ இன்‌ 
சின்கள்‌ கிராமங்களில்‌ பரவவில்லை. 


பம்புகளும்‌, இவற்றை இயக்கும்‌ இயந்திர சாதனங்‌ 
களும்‌ பல அளவில்‌ இருக்கின்றன. இதுகணெற்றிலுள்ள 
நீர்‌ வசதி, கணெற்று ஆழம்‌, பாசன நிலத்து விஸ்தீரணம்‌ 
முதலியவற்றைப்‌ பொறுத்திருக்கும்‌. அந்தந்த இடத்துக்‌ 
குத்‌ தேவையான அளவைக்‌ கணக்கிட்டு, இயந்திரங்கள்‌ 
சிரமமில்லாமல்‌ ஓடுவதற்காக 10 சத விகிதம்‌ அதிக சக்தி 
உடைய சாதனங்களை வாங்குவது சிறந்ததாகும்‌. 

பல இறவைச்‌ சாதனங்களை ஒப்பிட்டுப்‌ பார்ப்பது 
திரமம்‌. ஒரு குறிப்பிட்ட சாதனம்‌ திறமையுடையதா 
யிருந்தாலும்‌, அமைந்துள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்றதாக 


நீர்ப்பாசனம்‌ 163 


இருக்கவேண்டும்‌. போதுமான நிலமோ, கண்ணீர்‌ 
வசதியோ, குடியானவனுடைய பொருளாதார நிலயோ 
அந்தத்‌ திறமையான சாதனத்தை உபயோகிப்பதற்கு இடங்‌ 
கொடாமல்‌ இருக்கலாம்‌. ஆகவே, இவற்றை யெல்லாம்‌ 
பொறுத்து ஏற்ற சாதனம்‌ இடத்துக்கிடம்‌ மாறுபடும்‌. 


சாதாரணமாக உபயோகத்திலிருக்கிற பல சாதனங்‌ 
கள்‌ இறைக்கும்‌ தண்ணீரின்‌ அளவும்‌ மற்ற விவரங்களும்‌ 
இதழே கொடுக்கப்பட்டிருக்கின்‌ றன. ப 


இறவைச்‌ சாதனங்களின்‌ சராசரித்‌ திறன்‌. 


ஒரு மணி நேரத்‌ இனம்‌, 8 மணி 


சாதனத்தின்‌ கீர்‌ இறைக்‌ தல்‌ இறைக்கும்‌ தேரத்தில்பாசன 

பெயர்‌ கும்‌ ஆழ? தண்ணீர்‌, மாகும்‌ விஸ்தீர 

ர்க சேலனில்‌ ணம்‌, சென்டில்‌ 
இறைப்பெட்டி 220 3,000— 4,000 60-- 75 
ஆர்கிமெடியன்‌ ஸ்குரூ பப! 1,200-- 3,000 70—100 
ஏற்றம்‌ 10-20 1,500— 2,000 12 15 
கமலை 20—35 2,000— 2,500 20— 25 
பார£கச்‌ சக்கரம்‌ 20-35 3,000— 5,000 35 50 
ஆயில்‌ இன்சன்‌ 1 60 வரை 9,000--12,000 100-185 


எலக்டி.ரிக்‌ பமபுகள்‌ | 


குறிப்பு: ஒரு எக்கர்‌ நிலத்தின்‌ மீது 3 அங்குல உயரத்துக்கு நீர்‌ பாய்ச்சு 
வதற்கு 08, 250 கேலன்‌ (சுமாராக 70,000) கேலன்‌ தண்ணீர்‌ 
தேவை. 


நீர்‌ பாய்ச்சும்‌ முறைகள்‌. வயல்களின்‌ மேல்‌ பரப்பில்‌ 
நீரைப்‌ பரவலாக விட்டு, நிலம்‌ சாதாரணமாக நனைக்கப்‌ 
படுறது. இதற்குப்‌ பதிலாகப்‌ பூமிக்கு அடியில்‌ மண்‌ 
குழாய்களைப்‌ பதித்து, அவற்றின்‌ வழியாக நீரைக்கொண்டு 
போகும்பொழுது, கர்‌ சந்துகள்‌ வழியாக நீர்‌ பரவி, 
நிலத்தை நனைக்கிறது. மேல்‌ மண்‌ ஈரமாகத்‌ தோன்றா 


164 விவசாய நூல்‌ 


வீட்டாலும்‌ அடி. மண்ணில்‌ பயிர்களுக்கு வேண்டிய ஈரம்‌ 
இருக்கும்‌. , இதற்கு அடிமண்‌ பாசனம்‌ (sub-soil irriga- 
£0) என்று பெயர்‌; தவிர வயல்களின்‌ மேல்‌ பல பாகங்‌ 
களிலும்‌ குழாய்களைப்‌ பொருத்தி, அவற்றின்‌ மூலமாகத்‌ 
தண்ணிரைக்‌ கொண்டு போய்‌ அங்கங்கே நீரைத்‌ தூவுவ 
தும்‌ வெகு சொற்பமாக அமெரிக்காவில்‌ சில இடங்களில்‌ 
நடைபெறுகிறது. இது தரவல்‌ பாசனம்‌ (ற[வy 1111ga- 
$0) எனப்படும்‌. பூமியின்‌ மேற்பரப்பில்‌ நீரைப்‌ பரவ 
வீவெது எங்கும்‌ பெரும்பாலும்‌ பழக்கத்தில்‌ இருக்கும்‌ 
பாசனமுறை. அதற்குப்‌ *பரப்புப்‌ பாசனம்‌' (ய£a௦௦- 
irrigation) என்று பெயர்‌. “பாசனம்‌” என்றே சாதாரண 
மாகக்‌ குறிக்கப்படும்‌. தண்ணீரைப்‌ பரவலாகவும்‌, பாத்தி 
களிலும்‌, அகழிகளிலும்‌, பண்ணைகளிலும்‌ விட்டுப்‌ பாச 
னம்‌ செய்யப்படுகிறது. 

1. பரவல்‌ பாசனம்‌. (111௦௦0 irrigation). தண்ணீரை 
ஒரு வாய்‌ மடை வழியாகவிட்டு, நஞ்சை வயல்களில்‌ அது 
பரவ விடப்படுகிறது. கரும்பு, வாழை, மஞ்சள்‌ போன்ற 
பயிர்கள்‌ சாகுபடி ஆகும்பொழுது வயல்களில்‌ தண்ணீர்‌ 
பரவியவுடன்‌, அது வடித்து விடப்படுகிறது; நெல்‌ வயல்‌ 
களில்‌ தண்ணீர்‌ தேக்கி வைக்கப்படுகிறது. இந்த மாதிரிப்‌ 
பாசனம்‌ செய்வதற்கு வயலைச்‌ சமப்படுத்துவதைத்‌ தவிர 
வேறு ஒரு விதமாகவும்‌ வயலைத்‌ தயார்‌ செய்ய வேண்டிய 
அவசியயில்லை. தண்ணீர்‌ பாய்ச்சுவது எளிதாகவும்‌, வேலை 
அதிகம்‌ இல்லாமலும்‌ கடைபெறுகிறது. ஆனால்‌ தண்ணீர்‌ 
அ திகமாயிருந்தாலொழிய, தண்ணீரைப்‌ பரவிப்‌ பாயவிட 
முடியாது. 


2. பாத்இப்‌ பாசனம்‌ (Bed. jரர்ஜூர்்ற). தோட்டக்‌ 
கால்‌ நிலங்களில்‌ இறவைப்‌ பாசனம்‌ இப்படித்தான்‌ கடை 
பெறுகிறது. வயல்களில்‌ சிறிய வரப்புகள்‌ கட்டி, பாத்திக 
ளாகப்‌ பிரித்து, இரண்டு வரிசைப்‌ பாத்‌ திகளுக்கு மத்தியில்‌ 


ணை 


நீர்ப்பாசனம்‌ 165 


பாசன வாய்க்கால்கள்‌ அமைத்து, அவற்றிலிருந்து இருபுற 
முழுள்ள பாத்திகளுக்கு, ஒன்‌ றன்‌ பின்‌ ஓன்றாக நீர்‌ பாய்ச்‌ 
சப்படுகிறது. கமலையினால்‌ நீர்‌: இறைக்கும்பொழுது, நீர்‌ 
குறைவாகவே வருமாதலால்‌, கால்வாய்களும்‌ பாத்திகளும்‌ 
இறியனவாயிருக்கும்‌. பம்புகளினால்‌ தண்ணீர்‌ இறைக்கும்‌ 
பொழுது அதிகமான நீர்‌ ஓடும்‌. இதற்குப்‌ பாத்திகளும்‌ 
கால்வாய்களும்‌ பெரியனவாய்‌ இருக்கவேண்டும்‌. பாத்தி 
களில்‌ பாசனம்‌ செய்யும்பொழுது, நீர்‌ சக்கனமாக உபயோ 
இக்கப்படுகிறது. ஆனால்‌ பாத்திகள்‌ கட்டுவதற்கும்‌, அவம்‌ 
திற்கு ஒவ்வொன்றாக நீர்‌ பாய்ச்சுவதற்கும்‌ அதிகமான 
ஆட்கள்‌ தேவை. 4 


3. சால்ப்‌ பாசனம்‌ (urrow irrigation). பயிர்களை 
கடுவதற்குப்‌ பார்‌ கட்டும்பொழுது, பார்களுக்கு மத்‌இயில்‌ 
சால்கள்‌ இருக்கின்றன: சால்களில்‌ நீர்‌ விட்டுப்‌ பாய்ச்சும்‌ 
பொழுது, அவற்றின்‌ அடிப்‌ பாகத்தில்‌ கட்டுகிற நீரி 
லிருந்து ஈரம்‌ பரவிப்‌ பயிர்களை கனக்கிறது. பார்கள்‌ 
அகலமாக இருக்கும்பொழுது, பார்களின்‌ நடுப்‌ பாகத்தில்‌ 
ஈரம்‌ பிடிக்காது. ஆனால்‌, சால்களின்‌ பக்கத்தில்‌ இருக்கும்‌ 
பயிர்களுக்குப்‌ போதுமான நீர்‌ கிடைக்கும்‌. இதனால்‌ தண்‌ 
ணிர்‌ குறைவாகவே செலவாகிறது. இடைவெளி அதிகமா 
யுள்ள பருத்தி, புகையிலை, மிளகாய்‌ போன்ற பயிர்களுக்‌ 
குச்‌ சால்ப்‌ பாசனம்‌ ஏற்றது. 


தண்ணீர்‌ அதிகமாக வேண்டும்‌ பயிர்களுக்குச்‌ ப்‌ 
தளை ஆழமாகவும்‌, குறைவாக வேண்டுவனவற் நிற்கு அழத்‌ 
தைக்‌ குறைவாகவும்‌ அமைத்துக்கொள்ளலாம்‌. சால்களுக்‌ 
குக்‌ குறுக்கே, நிலத்தின்‌ சாய்வைப்‌ பொறுத்து, 10-80 
அடிக்கொன்றாகத்‌ தண்ணீர்‌ வருவதற்கு வாய்க்கால்கள்‌ 
வேண்டும்‌; சாய்வு அதிகமாயிருக்கும்பொழுது வாய்க்கால்‌ 
கள்‌ பக்கத்திலும்‌, சாய்வு குறைவாயிருக்கும்பொழுது 
வாய்க்கால்கள்‌ தூரத்திலும்‌ அமைக்கப்படும்‌. 


166 விவசாய நூல்‌ 


சால்ப்‌ பாசனத்தில்‌ தண்ணீர்‌ குறைவாகவே செல 
வாகிறது. பார்கள்‌ முழுவதும்‌ நனைவது தடையாது. தவிர. 
சால்களின்‌ அடி.ப்பக்கந்தான்‌ நனைவதால்‌, ஒரு சிறிய பரப்‌ 
பிலிருந்துதான்‌ நீர்‌ ஆவியாக வெளியேறுகிறது. இந்தப்‌. 
பாகம்‌ மாத்திரந்தான்‌ கெட்டிப்படும்‌, மற்றப்‌ பாகங்கள்‌ 
நெடுழ்வாகவே இருக்கும்‌. சால்ப்பாசனத்தில்‌ சால்கள்‌ 
நேராயும்‌ சமவெளியுடனும்‌ இருப்பதால்‌, பயிர்‌ வரிசை 
களுக்கு நடுவில்‌ மாடுகளைக்‌ கொண்டு ஊடு சாகுபடி. செய்ய 
முடிகிறது; மழை மீகுதியாக இருக்கும்பொழுது, சால்கள்‌ 
வழியாகத்‌ தேங்கும்‌ மழைநீரை இலேசாக வடித்துவிட 
முடிகிறது. 


4.  அகழிப்‌ பாசனம்‌ (Tench irrigation). கஞ்சை 

நிலங்களில்‌ வாழை வரிசைகளுக்கு கடுவே, இரண்டு அழு. 
அகலத்திலும்‌, 1 அடி ஆழத்திலும்‌ அகழிகள்‌ தோண்டு. 
அவற்றில்‌ நீர்‌ தேக்கப்படுகறது. மத்தியிலுள்ள திட்டு 
களுக்கு ஈரம்‌ பரவுவதால்‌, வாழைகளுக்கு வேண்டிய நீர்‌ 
இடைக்கிறது. இரண்டு அகழிகளுக்கு மத்தியில்‌ இரண்டு 
வரிசை வாழைகள்‌ நிற்கும்‌. அகழியிலிருந்து எடுக்கும்‌ மண்‌, 
வாழைகளுக்கு அணைத்துக்‌ கொடுக்கப்படுகிறது. சுற்றி 
யிருக்கும்‌ நெல்‌ வயல்களிலிருந்து வாழைக்கு நீர்‌ கசியும்‌. இது 
வடிகால்‌ வழியாக வெளியேறுகிறது. இங்கே பாசனத்‌ 
இற்கு நீர்‌ கொடுப்பதைக்‌ காட்டிலும்‌, தேங்கும்‌ நீரை 
வடிப்பதே முக்கியமான து. 
5. பண்ணைப்‌ பாசனம்‌ (Basin irrigation). பழத்‌ 
தோட்டங்களில்‌ பழச்‌ செடிகளைச்‌ சுற்றிச்‌ சிறிய பண்ணை 
கள்‌ கட்டி, அவற்றில்‌ நீர்‌ பாய்ச்சப்படுகிறது. இளஞ்‌ செடி. 
க்ளுக்னா அடிக்கடி. நீர்‌ பாய்ச்ச வேண்டியதிருந்தாலும்‌, 
பண்ணைகளில்‌ மாத்திரம்‌ நீர்‌ பாய்ச்சம்பொழுது, மொத்தத்‌ 
இல்‌ நீர்‌ குறைவாகவே வேண்டியிருக்கிறது. 


நீர்ப்பாசனம்‌ 167 


பாசனத்திலுல்‌ ஏற்படும்‌ பயன்‌. நிலத்தில்‌ போதுமான நீர்‌ 
இருக்கும்பொழுது, பயிர்கள்‌ ஒன்று போல வளர்கின்றன. 
பாசனம்‌ மழைக்குப்‌ பக்க உதவியாக நிலத்திற்கு நீரளிக்‌ 
கிறது. இதனால்‌ கதிரிலுள்ள தானியங்களின்‌ எண்ணிக்‌ 
கையும்‌, தனித்‌ தானியங்களின்‌ அளவும்‌, மொத்த மாசூலும்‌ 
அதிகமாகின்‌ றன. தானியங்கள்‌ ஒரே அளவினவாய்‌, ஓன்று 
போல முதிர்கின்றன. மானாமாரிப்‌ பயிர்களில்‌, தானியங்‌ 
கள்‌ வெவ்வேறு பரிமாணமுடையனவாய்‌, வெவ்வேறு 
அளவு முதிர்ச்யுடையனவாய்‌ இருக்கின்‌ றன. தனிப்பட்ட 
தானியங்களின்‌ வளர்ச்சி, முஇர்ச்சிக்‌ காலங்களில்‌ நிலத்தி 
லுள்ள ஈரம்‌ வேறுபடுவதால்‌, இந்த மாறுபாடுகள்‌ ஏற்படு 
கின்றன: மழை பெய்தவுடன்‌ நிலத்தில்‌ போதுமான ஈரம்‌ 
இருக்கிறது. பயிர்கள்‌ சரியாக வளர்கின்றன. இந்த ஈரம்‌ 
நாளடைவில்‌ குறையும்பொழுது; பயிர்களின்‌ வளர்ச்சி 
குறைவாகிறது. கதிர்கள்‌ வெவ்வேறு காலங்களில்‌ 
தோன்றுகின்றன. எவை உண்டாகுங்‌ காலத்திலும்‌ வள 
ரங்‌ காலத்திலும்‌ சரியான ஈர நிலை இருக்கிறதோ, 
அவை சரியான பரிமாணமும்‌, விளைச்சலுமுள்ள தானியங்‌ 
கலைக்‌ கொடுக்கன்‌ மன. மற்றக்‌ காலங்களில்‌ உண்டாக 
வளர்பவை, சிறியனவாயும்‌, சரியாகத்‌ திரளாமலும்‌ இருக்‌ 
இன்றன. ஆகவே, கடைசியாகக்‌ கிடைக்கும்‌ தானியங்கள்‌ 
பலவிதமாயிருக்கின்‌ றன. நீர்ப்‌ பாசனம்‌ ஆகிற நிலத்தில்‌ 
ஏற்ற ஈரம்‌ எப்பொழுதும்‌ இருப்பதால்‌, பயிரின்‌ கதிர்கள்‌ 
முந்தியவை பிந்தியவை எல்லாம்‌ ஓரே மாதிரி இருக்‌ 
தின்றன: 

நீர்‌ பாய்ச்சுவதால்‌, பொதுவாகப்‌ பயிர்களின்‌ வளருங்‌ 
காலம்‌ அதிகமாகி, முதிர்வது தாமதமாகும்‌ இயல்பு இருக்‌ 
இறது. பாசனம்‌ இல்லாதபொழுது, பயிர்கள்‌ சக்கரமாக 
முதிர்கின்றன. நிலத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கும்பொழுது, காற்‌ 
ட>ோட்டமும்‌ பயிர்கள்‌ வளர்வதும்‌ தடைப்படுஇன்றன. 
வளர்ந்த கரும்பு போன்ற பயிர்கள்‌, காலத்திற்கு முன்பாக, 


168 விவசாய நூல்‌ 


சக்கிரமாகவே முதிர்கின்‌ றன. ஆகவே, கிலதீதில்‌ தண்ணீர்‌ 
குறைந்தாலும்‌, தண்ணீர்‌ தேங்கிக்‌ கா ற்றுக்‌ குறைந்தாலும்‌, 
பயிர்கள்‌ £க்கிரமாக முதிரும்‌ இயல்பு இருக்கிறது. பொதுப்‌ 
படையாக நிலத்தில்‌ நீரோ, காற்றோ, உணவோ குறைவா 
யிருந்தால்‌, தன்‌ இனத்தைக்‌ காத்துக்கொள்ளும்‌ இயற்கைச்‌ 
சக்தி தூண்டவே, பயிர்கள்‌ 2£க்ரெமாகப்‌ பூத்துக்‌ காய்த்து 
முதிர்கின்றன. இதுவே இயற்கை விதி. 

பழங்கள்‌ காய்கறி முதலியவற்றின்‌ மணத்தையும்‌, 
சுவையையும்‌ கெட்டுப்‌ போகா திருக்கும்‌ குணத்தையும்‌ 
பாசனம்‌ இயக்குகின்றது. உப்பு நீரைப்‌ பாய்ச்சுவதால்‌ 
புகையிலையின்‌ குணம்‌ மேம்படுகிறது. ஆனால்‌ கரும்பின்‌ 
குணம்‌ தாழ்வடைகிறது. கருப்பஞ்‌ சாறும்‌, வெல்லமும்‌ 
சிறிது உப்பாயிருக்கும்‌. வெல்லமும்‌ சரியாகக்‌ கெட்ட 
யாகாது. 

நிலம்‌ பயனடைதல்‌. நீர்‌ பாய்ச்சுவதால்‌ நிலத்திலுள்ள 
ஈரம்‌ மிகுதியாகிறது. அதனால்‌ ௮ங்ககப்பொருள்கள்‌ நிலத்‌ 
இல்‌ சிதைவதும்‌, மக்காவதும்‌, பல ரசாயனச்‌ செயல்கள்‌ 
இயங்குவதும்‌ துரிதம்‌ அடைகின்றன. கிட்டும்‌ உணவு 
அதிகமாகவும்‌, சீக்கிரமாகவும்‌ பயிர்களுக்குக்‌ கிடைக்‌ 
கஇறது. ஆகவே எரு, உரங்களிடாமல்‌ நீர்‌ பாய்ச்சும்‌ 
பொழுது அதிக மாசூல்‌ கிடைப்பது, பயிர்‌ அதிகமாக 
நீரை உபயோகிப்பதைப்‌ பொறுத்து மாத்திரமல்லாமல்‌, 
ரசாயனச்‌ செயல்கள்‌ அதிகமாவதையும்‌, பயிருணவுகள்‌ 
நிலத்திலிருந்து அதிகமாக ல்‌ யும்‌. பொறுத்‌ 
திருக்கிறது. 


நிலங்களில்‌ உண்டாகிற கரையும்‌ உப்புகளைப்‌ பாசன 
நீர்‌ கரைத்து, வடிகால்‌ நீருடன்‌ கீழ்ப்‌ படைகளுக்குக்‌ 
கொண்டுபோவதால்‌, வேர்‌ பரவுகின்ற மேல்‌ மண்ணில்‌ 


உப்புகளின்‌ அடர்வு (concentration) குறைந்து, பயிர்‌ 
கள்‌ சாதாரணமாக உண்டாவதற்கு வசதி கிடைக்கிறது 


ர 


நீர்ப்பாசனம்‌ 169 


பாசனத்துக்கு உபயோலக்கின்ற ணெற்று நீரில்‌ கால்ஸியம்‌, 


மகனிசியம்‌ உப்புகள்‌ இருக்கும்பொழுது நிலத்தின்‌ உவர்த்‌ 
தன்மை சிறிது. குறைவடை றது. கலங்கலான ஆற்று 


நீரைப்‌ பாய்ச்சும்பொழுது வல ல்‌ வண்டல்‌ படிவதால்‌ 
அது வளம்‌ பெறுகிறது. எபிப்து (மு) 2 தேசத்திலுள்ள 
நைல்‌ பள்ளத்தாக்கின்‌ வளம்‌, ஓர்‌ அளவிற்கு கைல்‌ நதி 
நிரிலிருந்து படியும்‌ வண்டலினால்தான்‌ ஏற்படுகிறது. 
பாசனத்தினால்‌ நிலத்திற்குச்‌ சில சந்தர்ப்பங்களில்‌ மேடு 
விளையலாம்‌. வடிகால்‌ இல்லாத இடங்களில்‌, தாராளமாக 
நீர்‌ பாய்ச்சும்பொழுது, அடியிலுள்ள நீர்‌ மட்டம்‌ உயரு 
இறது. அதிலிருந்து நீர்‌ மேலே இழுக்கப்பட்டு, மல்‌ 
மண்ணிலிருந்து ஆவியாக வெளியேறும்‌. அந்த நீருடன்‌ 
இழ்ப்‌ படைகளிலிருக்து கரையும்‌ உப்புகளும்‌ மேலே 
கொண்டுவரப்படுகன்றன. மேல்‌ மட்டத்தில்‌ நீர்‌ ஆவி 
யாகும்பொழுது இந்த உப்புகள்‌ அங்கேயே படிந்துவிடுகின்‌ 
றன. கரையும்‌ உப்புகளின்‌ அடர்வு அதிகமாகும்பொழுஅு 
நாளடைவில்‌ நிலம்‌ உவரானெறது. தப்பான முறை 
யில்‌ நீர்‌ பாய்ச்சப்பட்டதனால்‌, சிக்திலும்‌ பஞ்சாபிலும்‌ 
விஸ்தாரமான நிலங்கள்‌ உவராயின. 
பாசன நீரிலுள்ள உப்புகள்‌. மழை குறைந்த பிரதேசங்‌ 
களில்‌ கிணற்று நீரில்‌ அதிகமாகவே உப்பு இருக்கிறது. 
ஒரு லக்ஷம்‌ பங்கு நீரில்‌, 60 பங்‌கிற்குக்‌ குறைவாக உட்பு 
இருந்தால்‌, அது பாசனத்திற்கு ஏற்றதாகும்‌; 750 பங்கிற்கு 
மேல்‌ உப்புச்‌ சேர்ந்த நீரை உபயோடப்பதனால்‌, கேடு ஏற்‌ 
படலாம்‌. ஆனாலும்‌, லெ சமயங்களில்‌ 500 பங்கு உப்பு 
உள்ள நீர்கூடப்‌ பாசனத்திற்கு உபயோகிக்கப்படுகிறது. 
தரையும்‌ உப்புகளில்‌ ஆறில்‌ ஒரு பங்கிற்கு மேலாகச்‌ சோடி 
யம்‌ (௭௦0010) இருந்தால்‌, அதனால்‌ கேடு விளையும்‌. 


பாசன நீரின்‌ அளவை இயக்கும்‌ அம்சங்கள்‌. மொத்தத்‌ 
தில்‌ உபயோகமா பாசன நீரின்‌ அளவைப்‌ பல அம்சங்‌ 


110 விவசாய நூல்‌ 


கள்‌ இயக்கினாலும்‌, அவற்றுள்‌ (1) பயிரும்‌, (2) வெப்ப 
தட்ப நிலையும்‌, (8) நிலமும்‌ முக்யமான வை. 

1. பயிர்‌. செடிகளின்‌ இலைத்‌ தன்மை, செடித்‌ திசுக்‌ 
களின்‌ ' திடம்‌, சூழ்நிலைக்குத்‌ தகுந்தவாறு அமைந்துகொள் 
ளும்‌ இயல்பு, அவற்றின்‌ உடலியல்‌ அமைப்பு (physio- 
logical make-up) முதலியவற்றைப்‌ பொறுத்துப்‌ பயிர்‌ 
களின்‌ நீர்த்‌ தேவை வேறுபடுகிறது. சில பயிர்கள்‌ நீரைத்‌ 
தாராளமாகவும்‌, வேறு லெ சிக்கனமாகவும்‌, இன்னும்‌ சில 
மத்திமமாகவும்‌ உபயோகிக்கன்றன. நீர்‌, நெற்‌ பயிர்‌ 
வளர்ச்சிக்கு அதிகமாகவும்‌ சோள த்‌இற்குக்‌ குறைவாகவும்‌, 
கரும்பு, புகையிலை போன்றவற்றிற்கு மத்திம நிலையிலும்‌ 
தேவையாயிருக்கிறது. அதே பயிரில்‌ நீண்ட வயதுள்ள 
வற்றிற்கு அதிகமாகவும்‌, குறைந்த வயதுள்ளவற் றிற்குக்‌ 
குறைவாகவும்‌ நீர்‌ வேண்டியிருக்றெது. 

பயிர்களுக்குச்‌ சில காலங்களில்‌ நீர்‌ அதிகமாகவும்‌, சில 
காலங்களில்‌ குறைவாகவும்‌ வேண்டியிருக்கிறது. எல்லாப்‌ 
பயிர்களுமே, ஒரு சிறு குறிப்பிட்ட காலத்தில்‌ திவிர 
வளர்ச்சியுடையனவாயிருக்கும்‌. அப்பொழுது அவற்றிற்கு 
அதிகமான நீர்‌ தேவையாயிருக்கும்‌. போதுமான நீரில்லா 
விட்டால்‌, அவற்றின்‌ வளர்ச்சி தடைப்பட்டு, அவை 
குறுகியே இருக்கும்‌. பின்‌ பூக்கும்பொழுதும்‌, தானியத்தில்‌ 
பால்‌ பிடிக்கும்பொழுதும்‌ ௮ இக நீர்‌ வேண்டும்‌. போதுமான 
நீர்‌ இல்லாவிட்டால்‌, தானியம்‌ சிறிதாயிருக்கும்‌; மாசூல்‌ 
குறையும்‌. 

2. வெப்ப தட்ப நிலை. இதுவும்‌ பயிர்களின்‌ நீர்த்‌ 
தேவையை வெகுவாக இயக்குகிறது. மழையும்‌, காற்றடித்‌ 
தலும்‌, காற்றிலுள்ள நீர்ப்‌ பசையும்‌, வெப்ப நிலையும்‌ இதில்‌ 
சம்பந்தப்பட்ட அம்சங்கள்‌. கோடைப்‌ பயிர்களைச்‌ சாகுபடி. 
செய்யும்பொழுது நீராவீப்‌ போக்கும்‌, நிலத்திலிருந்து நீர்‌ 
ஆவியாவ தும்‌ அதிகமாவதால்‌ நீர்த்‌ தேவை அதிகமாகிறது. 


நீர்ப்பாசனம்‌ 11% 


அதே பயிர்களை மாரிகாலத்தில்‌ சாகுபடி. செய்யும்‌ 
பொழுது, அவற்றின்‌ நீர்த்‌ தேவை குறைகிறது. அப்‌: 
பொழுது காற்றில்‌ நீர்ப்பசை நிறைந்திருக்கும்‌. வெப்ப நிலை 
யும்‌ குறைவு. அதனால்‌ நீராவிப்போக்கும்‌, நிலத்து நீர்‌ ஆவி 
யாக வெளியாவதும்‌ குறைவாகின்‌ மன. வெப்ப தட்ப நிலை 
நம்‌ கைக்குள்‌ அடங்கியதல்லவென்றாலும்‌, அது எப்படிப்‌ 
பாசன நீர்த்‌ தேவையை இயக்குகிறதென்று தெறிந்து: 
கொண்டு, அதற்கேற்றவாறு பயிர்‌ முறைகளை மாற்றி 
அமைக்க முடியும்‌: உயர்ந்த வெப்ப நிலையும்‌ காற்றடிப்ப 
தும்‌, காற்றில்‌ குறைந்த நீர்ப்பசையும்‌, பாசன நீர்த்‌ 
தேவையை மிகு தியாக்குகின்‌ மன. குறைந்த வெப்ப நிலையும்‌, 
மழையும்‌, காற்றில்‌ மிகுந்த நீர்ப்பசையும்‌ பாசன நீர்த்‌ 
தேவையைக்‌ குறைக்கின்றன: 


3. நிலம்‌. இளக்க நிலங்கள்‌ பொதுவாகக்‌ குறைவா 
கவே தண்ணீரைப்‌ பிடித்து வைத்துக்கொள்ள முடியும்‌... 
இது ௪க்கிரமாகவே பயிர்களால்‌ பயன்படுத்தப்படுகின்‌ றது. 
அதிகமாக நீர்‌ பாய்ச்சினால்‌, அது வடிந்து பயிர்களுக்குப்‌ 
பயன்படாமல்‌ கீழ்ப்‌ படைகளுக்குப்‌ போய்விடுகிறது. அத 
னால்‌ இளக்க நிலங்களுக்கு அடிக்கடி, குறைவாக நீர்‌ பாய்ச்‌ 
சப்படுகிறது. அடிக்கடி நீர்‌ பாய்ச்சும்பொழுது, மேல்‌ மண்‌ 
ணிலுள்ள ஈரம்‌ ஆவியாக வெளியேறுவது மொத்தத்தில்‌ 
அதிகமாகும்‌; ஆனால்‌ அதைத்‌ தடுக்க முடியாது. கடு நிலங்‌ 
கள்‌ அதிகமாக நீரைப்‌ பிடித்து வைத்துக்கொள்வதால்‌, 
அவற்றிற்குத்‌ தாராளமாகவும்‌, நீண்ட இடைவெளிக்காலம்‌ 
வீட்டும்‌ நீர்‌ பாய்ச்சலாம்‌, அதனால்‌ அவற்றின்‌ மேல்‌ பரப்பி 
லிருந்து ஆவியாகும்‌ நீர்‌ குறைவாகும்‌. 


நிலத்தின்‌ வளமும்‌, நீர்த்‌ தேவையை ஓர்‌ அளவிற்கு 
மதப்படுத்தும்‌. பயிர்‌ உண்டாவதற்குத்‌ தேவையாகும்‌ 
நீருக்கும்‌, விளைச்சலாகிற உலர்ந்த பொருளுக்கும்‌ (013 
ar) உள்ள விகிதம்‌ வளமுள்ள நிலங்களில்‌ குறைவு 


172 விவசாய நூல்‌ 


எளிய நிலங்களில்‌ அதிகம்‌. வளமும்‌, எருவிடுவதும்‌ நீர்த்‌ 
தேவையைக்‌ குறைக்கும்‌. ஆனால்‌ மீழுக்கும்‌ காய்ந்த பொரு 
ளுக்கும்‌ உள்ள விதம்‌ வளமுள்ள சிதை இல்‌ குறைக்தா 
லும்‌, அதன்‌ விளைச்சல்‌ அதிகமாகும்‌. 


பாசன நீர்த்‌ தேவை. பாசன நீர்த்‌ தேவையைப்‌ பயி 
ரிற்கு எத்தனை முறையாகக்‌ கொடுக்கவேண்டுமென்‌ 
றுவது; எத்தனை நாளைக்கொருதரம்‌ நீர்‌ வேண்டுமென்‌ 
வது பழக்கத்தில்‌ குறீப்பிடுவதுண்டு. இதனால்‌ எவ்வளவு 
நீர்‌ உபயோகமாயிற்றென்று சொல்ல முடியாது. பயிர்‌ 
களுக்கு வேண்டிய நீர்‌ மழையினாலும்‌ பாசனத்தினாலும்‌ 
கொடுக்கப்‌ படுகிறது. அந்த நீர்‌, நிலத்தின்‌ மேல்‌ எத்தனை 
அங்குல உயரத்திற்கு நி ம்குமென்று சொல்லும்பொழுது, 
அது அந்தப்‌ பயிரின்‌ மொத்த நீர்த்‌ தேவையைக்‌ குறிக்கும்‌. 
நெற்பயிரின்‌ நீர்த்தேவை, மழையையும்‌ சேர்த்துக்‌ கீழே 
குறித்திருக்கிறப்டி 64.93 அங்குலமாகும்‌: அதில்‌ மழை 
12.89 அங்குலம்‌, பாசனம்‌ (64.98-—12.89) 52.4 அங்குலம்‌. 


சில முக்கியமான பயிர்களின்‌ நீர்த்‌ தேவை. தென்னிக்தி 
யாவில்‌ நெல்‌, கரும்பு, ராக, சோளம்‌, கம்போடியாப்‌ 
பருத்தி ஆயெவை முக்கியமான பயிர்கள்‌. இவற்றின்‌ நீர்த்‌ 
தேவைகள்‌ சில விவசாயப்‌ பண்ணைகளில்‌ நிர்ணயிக்கப்பட்‌ 
ருக்கின்றன. மழையின்‌ பொழிவையும்‌, குறிப்பிட்ட விஸ்‌ 


தீரணமுள்ள பழட நதர பாய்ச்சும்‌ நீரையும்‌, 
சில வருஷங்களுக்கு அளந்து, வற்றின்‌ சராசரி விதிக்‌ 


கிரமமான நீர்த்தேவை Ee குறிக்கப்படும்‌. இவை 
டடக்‌ இடத்துக்கும்‌, மண்ணுக்கும்‌ பொருந்தியவை. 
மற்ற இடங்களுக்கும்‌, மண்வகைக்கும்‌ பொதுப்படையா 
சப்‌ பொருந்தலாமே ஓழிய, முழுவதும்‌ சரியாயிருக்க 
முழ.யாது. இருந்தாலும்‌, இவை ஓர்‌ அளவில்‌ நீர்த்‌ தேவை 
யின்‌ மதிப்பாகும்‌. தென்னிந்தியாவில்‌ லெ பயிர்களின்‌ 
நீர்த்தேவை கீழே குறிக்கப்பட்டிருக்கிறது. 


ன 


த்‌ 


நீர்ப்பாசனம்‌ 173 
க ல A ஃ க (3 
க Hr} ல்‌ ம்‌ டீ ஷ்‌ 6 

க ட உ 82% Ri ஆடி R= 

53 3 6 B® Sos <8 வூ ம 

| 3 ன்‌ உய வவ மம யு ஷன்‌ 

= ல க EE P| E வ & ட்‌ 

படவ ஜூ gE is 688 IG os 
3 I® ௫ oa 8 

அங்‌. அங்‌. அங்‌. நாள்‌ 
ராமி கோயம்புத்தூர்‌ 5:06 17:39 22-55 129 10 
சோளம்‌ 5» 6°25 - 13°27 19°52 99 9 
கம்போடியாப்‌ 5. 17°22 11:43 98:05 212 1 
பருத்தி 

நெல்‌ 93 12°89 52:04 64-93 120 7 
கரும்பு பாலூர்‌ 31°27 40:02 71:29 349 2 
அனக்காப்பள்ளி S16 28744 70:00 337 il 


மேலே குறித்தவற்றில்‌ ராகிக்குச்‌ சராசரியாக 5, 6 
முறை, முறைக்கு 8 அங்குல வீதம்‌ நீர்‌ பாய்ச்ச வேண்டி 
இருந்தது. சோள த்திற்கு, முறைக்கு 8 அங்குல வீதம்‌, 15: 
நாட்களுக்கு ஓரு தடவையாக, 4 முறை நீர்‌ பாய்ச்சப்பட்‌ 
டது. கம்போடியாப்‌ பருத்திக்குத்‌ தடவைக்கு 8 அங்குலம்‌ 

வீதம்‌, கிரமமாக மழை பெய்யும்‌ வருஷங்களில்‌ 4 
முறையும்‌, மழை குறைந்த வருஷங்களில்‌ 6, 7 முறையும்‌ 
நீர்‌ பாய்ச்ச வேண்டியிருந்தது. நெல்‌ சேற்று நிலங்களில்‌ 
பயிராகிறது. அறுவடைக்கு 10-15 நாட்களுக்கு முன்‌ 
நீரை வடித்து; நிலம்‌ காயவிடப்படும்‌. கதிர்‌ தோன்றும்‌ 
வரை தினம்‌ $ அங்குல நீரும்‌, அதன்பின்‌ 1 அங்குல நீரும்‌ 
வேண்டியிரும்த து: கரும்பு 10-72 மாத நீண்டகாலப்‌ பயிர்‌. 
அதற்கு 75 அங்குலம்‌ நீர்‌ தேவை. இதில்‌ ஒரு பாகம்‌ மழை 
யால்‌ கொடுக்கப்படுகி, றது. அது போக 8-18 தடவை 
யாக, தடவைக்கு 4 அங்குல வீதம்‌, 30-50 அங்குல நீர்‌ 
பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. 


2 ம புவனி 


அருஞ்சொல்‌ அகராது 


அகழிகள்‌ - Trenches 

அங்கக - Organc 

அடர்வு - Concentration 

அடி மண்‌ - Subsoil 

அட்ச ரேகை - Latitude 

அடை மண்‌ - Alluvium 

அப்பிரகம்‌ - Mica 

அமிலம்‌ - Acid 

அமைப்பு (நிலத்தின்‌) - நர 
ture (of soil) 

அமோனியம்‌ ஸல்‌ பேட்டு.- 
Ammonium sulphate 

அமோனியா - Aற௦றi& 

அம்சம்‌ - 11௨0௦ 

அயல்‌ கருவுறுதல்‌ - (7:088- 
fertilisation 

அரிமானம்‌ - [௦5810 

அளவு ஜாடி - Measuring 
cylinder 

அல்லி -Petal 

அறுதாள்‌ - Subbles 

க்ஸைடுகள்‌ - Oxides 

ஆக்ஸிகரணித்தல்‌ - Oxidise 
ரம்ப சாகுபடி - Preparatory 

" cultivation 

ஆல்கஹால்‌ - Alcohol 

இம்மிகள்‌ - Particles 

இயல்பு (நிலத்தின்‌) - Texture 

இயற்கைச்‌ வா்‌ - Weather- 
ing (natura 

A - Combined chemi- 
Cc 7 

ர த்பற்க்‌ வீரியம்‌ - Hybrid 
vigour 


இரு விதையிலைச்‌ செடி - 1)1- 
cotyledonous plant 

இரும்பு ஆக்ஸைடுகள்‌ - 1100 
oxides 

இலை இணைச்சந்து - Leaf axil 

இலத்துளை - Stomata 

இடை வெளி - Pore space 

இளக்கமான நிலம்‌ - Light soil 

இறக்கை - ouldboard 

இனம்‌ - Species 

ஈ.ரமானி - Hygrometer 

உச்சம்‌ - aximumn 

உடலியல்‌ - Physiology 

உட்‌ ௧௬ - Nucleus 

உயிரியல்‌ நிலை மார்க்கமாக - 
Biologically 

உரங்கள்‌ - Fertilizers 

உருவ மாத்திரத்தில்‌ - Physi- 
cally 

உருவம்‌ மாறிய பாறைகள்‌ - 
Metamorphic rocks 

உலர்ந்த பொருள்‌ - Dry 
matter 

உலோகப்‌ பொருள்‌ - Mineral 
matter 

உழவு கட்டை; உழவு தரிசு - 
Unploughed bits of land 
in ploughed fields 

உறை நிலை - Freezing point 

உறை பனி - Frost 

உறை பனிப்‌ படலம்‌ - (01௨016 

உறை பாறைகள்‌ - Sedimen- 
tary rocks 


176 


உஷ்ணப்‌ பாறைகள்‌ - 12106018 
rocks 

உஷ்ணமானி - Thermometer 

ஊடு சாகுபடி - Interculture, 
after-cultivation 

எருக்கள்‌ - Manures 

ஒரு போகாக - Parallel 

கசிவு நஷ்டம்‌ - Seepage loss 

கடக ரேகை - Tropic of 
Cancer 

கடு நிலம்‌ - Heavy 801] 

கணு இடை - Internole 

கத்தி - Coulter in ploughs 

கந்தக அமிலம்‌ ... பlphuric 
acid 

கருங்கல்‌ - Granite 

கரைப்பான்‌ - Solvent 

கரைசல்‌ - Solution 

கரையா - Insoluble 

கரையான்‌ - Termites 

கரையும்‌ - Soluble 

கரைபொருள்‌ - Solute 

கலப்பை அடி - Plough 
bottom 

கழிவு மக்கு - Compost 

களர்‌ (உவர்‌), நிலங்கள்‌ - A]/:2- 
line soils 

காந்தம்‌ - Magnet 

காய்‌ மூலம்‌ - Pistil 

கார நிலை - Alkaline state 

கார்பன்‌ டை ஆக்ஸைடு ... (வ 
bon dioxide . 

கார்போறைடிரேட்டுகள்‌ - 
Carbohydrates 

கிடையான - Horizontal 

கிட்டா - Unavailable 

கிட்டும்‌ - Available 

குங்கிலியம்‌ - Resin 

குண்டகம்‌ - Guntaka (blade 
harrow) 


விவசாய நூல்‌ 


குறிகாட்டி - 10063 

குறுக்கு வெட்டுப்‌ படம்‌ - 5௦0 
tional! view 

குறுமண்‌ - Loam 

கூடிச்‌ சேர்ந்து - Combined 
chemically 

கடட்டுப்‌ பொருள்‌ - Compound 

கூட்டுப்‌ புழு - Pupe 

கூழ்ப்‌ பொருள்‌ - Colloidal! 
matter 

கொதி நிலை - Boiling point 

கொர்ரு - Seed drill 

சக்தி - [nergy 

சந்ததி அணு - Germ body 

சந்து வழிகள்‌ - Pore chan- 
nels 

சமதளப்படம்‌ - Plan 

சால்கள்‌ - PurrOows; rows of 
018 

சால்ப்‌ பாசனம்‌ - FurTrOow 
irrigation 

சால்ப்‌ பாளம்‌ . நurTOw slice 

சாற்றுக்‌ குழாய்த்‌ திசு... 788- 
cular tissue 

சிதை மாற்றச்‌ செயல்‌ - (௨ந௨- 
bolism 

சிதைவு - Decomposition 

சிலிக்கா - li 

சிறுமணிகள்‌ (மண்ணில்‌) - 
Crumbs; granules 

சிறு மண்கட்டிகள்‌ - (110198; 
granules 

சூப்பர்‌ பாஸ்வேட்டு - றா - 
phosphate 

சூலகம்‌ - 118111 

சூல்‌ தண்டு - Style 

சூல்‌ (தாவர) - Ovules 

சூல்முடி - Stigma 

செம்புறை மண்‌ - Laterite 

ஸெல்‌ -. Cell 


அருஞ்சொல்‌ அகராதி 


சேசர்ப்பு - Composition 

சோடா - லைம்‌ பெல்ட்ஸ்பார்‌ - 
Soda - lime feldspar 

சோதனைக்‌ குப்பி - Test tube 

டிரேக்டர்‌ - actor 

தண்ணீர்‌ மட்டம்‌ - Wவப்ச- 

- table 

தந்துலு - Dantulu; a blade 

“ harrow used for inter- 
ultivation 

ன கருவுறுதல்‌ - Self-ferti- 

lisation } 

தன்னிடத்து மண்‌ - Sedentary 
soil i 

திசுக்கள்‌ - 1118810085 

நில அமைப்பு - ்‌ructure of 
soil 

நிலக்‌ கரைசல்‌ - 501] solution 

நிலப்‌ பக்கம்‌ - பandside 

நிலப்‌ புழு - arth worms 

நிலமக்கு - Humus 

நிலைப்படுத்துதல்‌ - ஈixing 


(nitrogen; phosphorus 
etc.) 
நீசம்‌ - Minimum கி 
நீரைப்‌ பிடித்து வைத்துக்‌ 


கொள்ளும்‌ திறன்‌ - வன 

holding capacity 
நுண்குமிழிகள்‌ - Yவcuoles 
நைட்டிரஜன்‌ - Nitrogen 
நைட்டிரஜன்‌ சுழற்8- Nitrogen- 

:ycle 
த - Nitrate 
நைட்டிரைடு - Nitrate 
நெகிழ்வு - 5011 mulch. 
நொதிப்பு - Fermentation 
பகுப்பு - Analysis 
பகுதிகள்‌ - Ingredients 
பசுங்கணிகங்கள்‌ - Chlo20- 


plasts 


177 

படலம்‌ (of 

water) 

படிகை - Precipitate 

படைகள்‌; பத்தாயங்கள்‌ - 
Layers 

பட்டமிட்ட கருங்கல்‌ - 16185 

பட்டைக்கூம்பு - Pyramid 

பண்ணைகள்‌ (மரத்தின்‌) - 138- 

sins 

பண்பு - lth 

பத்தி விதைப்பு - Line sowing 
with drills 

பயிருணவுப்‌ பகுதிகள்‌ - Plant 
food ingredients 

பயிர்க்கட்டை - Stubble 

பயிர்‌ மாற்றம்‌ - Rotation 

பரப்பிலுள்ள இழுப்பு-யரface 
tension 

பாக்டீரியா(க்கள்‌) - Bacteria 

பாதரசம்‌ - Mercury 

பாதுகாப்பு (நிலத்தின்‌) - ௦] 
conservation 

பார்கள்‌ - Ridges 

பாஸ்வாரிக அமிலம்‌ - Phos- 
phoric acid 

பாஸ்வேட்டு - Phosphate 

பிற இடத்து மண்‌ - Transport- 
ed soil 

பிற பிரிவுச்‌ சேர்க்கை - [1றந்ஸ 
generic cross 

புல்லி - Sepals 

புல்லிவட்டம்‌ - Calyx 

புறத்தோல்‌ - 1410211015 

புறவிதழ்‌ - Bracts 

புரோட்டீன்‌ - Protein 

புரோட்டொப்பிளாசம்‌-127:01௦- 
plasm 

புழுப்‌ பூச்சி - Larvw 

புனல்‌ - Funnel 

பூஞ்சாணங்கள்‌ -. Fungi 


(நீர்ப்‌) - Film 


178 விவசாய நூல்‌ 


பூ மத்திய ரேகை - 1401௦1 

பொட்டாசியம்‌ - Potassium 

பொட்டாஷ்‌ பெல்ட்ஸ்பார்‌ - 
Potash feldspar 

பெளதிக இயல்பு (மண்ணின்‌) - 
Soil texture 

பெளதிக மாற்றங்கள்‌ - Physi- 
cal changes 

மகரந்தக்‌ கேகேசரங்கள்‌ - 
Stamens 

மகரந்தப்‌ (பொடி) - Pollen 

wமsரரேகை - Tropic of Capri- 
corn 

மகனீசியா - Magnesia 

மக்குதல்‌ - Decomposing 

மட்பாறை - Clay-stone 
shale 

மண்டலம்‌ (வேர்‌, தழை, இவற்‌ 
றின்‌)- System (root, 
shoot etc.) 

மழை மானி - Rain gauge 

மாற்றுத்தாள்‌, கடை - Bridle, 

மாற்றுத்தாள்‌, செங்குத்தான - 
Bridle, vertical 

மாற்றுப்‌ பிறவி - Cross-bred 


like 


மில்லி மீட்டர்‌ (மி. மீ.) - 
Millimeter (mm.) 
முண்டுகள்‌ (சுண்ணாம்புக்கல்‌) - 


Nodules, kankar 


முண்டுகள்‌ (வேரில்‌) - Nodules, 
(root) 

மூலகப்பொருள்‌ - நlement 

ரசாயன குணங்கள்‌ - பhe!- 

cal properties 

ரசாயனச்‌ செயல்‌ - Chenical 
activity 

ரசாயன மார்க்கமாக - Chஸi- 
cally 

லெகூமினா8 - பeguminoser 

லெகூம்கள்‌ - Legumes 

வடிகால்கஷ்டம்‌ - Percolation 
loss 

வரப்புக்கட்டி - Bund former 

வரிசைகள்‌ - Rows 

வளம்‌ - Fertility 

வளர்‌ மாற்றச்‌ செயல்‌ -Aற5௦- 
lism 

வளர்‌.சிதை மாற்றச்‌ செயல்‌ - 
Metabolism 

விதையிலைகள்‌ - Cotyledons 

விலக்கம்‌ (கலப்பையில்‌) - 
Suction in ploughs 

வீழ்‌ படிவு - Precipitate 

வெற்றிடம்‌ - VacCபn 

வேர்க்‌ தூவிகள்‌ - Root hairs 

வைட்டமின்கள்‌ - Vitamins 

ஜிப்சம்‌ - &ypsபn 


த த 


pT கிவ ரகா 


அனுபந்தம்‌ 
வினாக்கள்‌ 


அத்தியாயம்‌ 1. 


1- செடிகள்‌ உற்பத்தியாவதை எந்தச்‌ சூழ்கிலைகள்‌ இயக்கு 
கின்றன ? எப்படி இயக்குகின்றன ? 


2. செடிகளின்‌ ஸெல்கள்‌ எப்படி ௮ 


மைத்திருக்கின்‌ றதென்‌ 
பதை விவரிக்க ; புது ஸெல்கள்‌ எப்படி உண்டான்‌ றன ? 


8, வேர்‌, தழை மண்டலங்கள்‌ எப்படிச்‌ செடிகளுக்கு உண 
வளிக்கின் றன ? 

4. நீராவிப்‌ போக்கு, ஒளிச்‌ சேர்க்கை, சுவா௫ிப்பு ஆகியவை 
செடிகளில்‌ எப்படி நடை பெறுகின்றன ? 

5. பூவின்‌ அமைப்பை விவரி. 

6. விதையின்‌ பாகங்கள்‌ எவை? இவை என்க கடப்ப 
லாற்றுகின்றன ? 

அத்தியாயம்‌ 2 


1. ஒரு முக்கோணத்தின்‌ பரப்பை எப்படிக்‌ கணக்கிடுவது ? 
உதாரணத்துடன்‌ விளக்குக. 


9. ஒரு டிரபீசியத்தின்‌ ஒரு போகான பக்கங்கள்‌ முறையே 
21 சங்கிலிகள்‌, 4 சங்கிலிகளாகவும்‌, அவற்றின்‌ இடை வெளி 88 
லிங்குகளாகவும்‌ இருந்தால்‌, அதன்‌ பரப்பு என்ன ? 

8. கண்டார்‌ சங்கிலி என்றால்‌ என்ன 9 


அதை எப்படி 
உபயோகிப்பது ? 


4, கிராஸ்‌ ஸ்டாப்பை வயல்களில்‌ உபயோகித்துச்‌ செங்கோ 
ணங்கள்‌ நிர்ணயிப்பதை விளக்குக. 


150 விவசாய நூல்‌ 


5; ABCDE என்ற ஒரு ஐங்கோண வயலில்‌, AC என்ற 
சங்கிலிக்‌ கோட்டின்‌ நீளம்‌ 90 லிங்குகள்‌. அதன்‌ மேல்‌ எடுக்கும்‌ 
ஆப்‌ செட்டின்‌ நீளங்கள்‌ 13-யிலிருந்து 90 லிங்குகள்‌, 1)-யிலிருந்து 
50 லிங்குகள்‌ [-யிலிருந்து 70 லிங்குகள்‌ ஆகும்‌. AC என்ற, 
கோட்டின்‌ 20-வது லிங்கிலிருக்து 14-க்கு. ஆப்‌ செட்டும்‌, 60-வது 
லிக்கிலிருந்து 1)-க்கு ஆப்‌ செட்டும்‌ எடுக்கப்‌ படுகின்றன. 
இவற்றைக்‌ கைப்புத்தகத்தில்‌ பதிந்து கொள்ளுவது போலக்‌ 
குறித்து, கைப்படம்‌ போட்டு, ABCDE-மின்‌ விஸ்தீரணத்தைக்‌ 
கண்டுபிடி... 

6. கைமட்டத்தை எப்படி உபயோகிப்பது என்று விளக்குக. 

7. ஒரு வைக்கோல்‌ போரின்‌ நீளம்‌ 80 அடி, அகலம்‌ 20 அடி 
உயரம்‌ 15 அடி, இதன்‌ குறுக்கு வெட்டைப்‌ பார்க்கும்‌ பொழுது 
ஒரு செவ்வகத்தின்‌ மேல்‌, ஒரு அரை வட்டம்‌ இருப்பது தெரிகிறது. 
இந்தப்‌ போரில்‌ எவ்வளவு வைக்கோல்‌ இருக்கும்‌? ஒரு கன அடி 
ஹவக்கோலின்‌ எடை 43 ராத்தல்‌ என்றால்‌, போரிலுள்ள வைக்‌ 
கோலின்‌ எடை என்ன 2 


அத்தியாயம்‌ 3 
1. உச்ச-நீச உஷ்ண மானி, ஈர மானி, மழை மானி, 
இவற்றை விவரித்து, உபயோகங்களை விளக்கவும்‌, 
2. சென்னை ராஜ்யத்தில்‌ பருவ காலங்கள்‌ எப்படிப்‌ பிரிக்கப்‌ 
பட்டிருக்கன்றன ? இப்படிப்‌ பிரிப்பதற்கு ஆதாரம்‌ என்ன 2 


அத்தியாயம்‌ 4 

1. பாறைகள்‌ உண்டாயிருக்கும்‌ விதத்தைப்‌ பொறுத்து, 
அவற்றை எப்படி வகுப்புப்‌ பிரிக்கலாம்‌ ? 

2. பாறைகளைச்‌ சிதைக்கும்‌ முக்கிய சாதனங்கள்‌ எவை ? 
இவை எப்படிப்‌ பாறைகளைச்‌ சதைக்கன்றன என்பதைச்‌ சுருக்க 
மாகச்‌ சுட்டிக்‌ காட்டுக. 

8. பாறைகளிலும்‌, மண்ணிலும்‌ ஏற்படும்‌ ரசாயனச்‌ இதைவு 
எப்படிச்‌ செடிகளுக்குப்‌ பயன்‌ படுகிறது ? 


அனுபந்தம்‌ 161 


4. தன்னிடத்து மண்‌, நிலப்புழு, மண்‌ உண்டாகுதல்‌, மண்‌, 

அடி.மண்‌ இவற்றைப்‌ பற்றிச்‌ சீறு குறிப்புகள்‌ தருக. 
அத்தியாயம்‌ 5 

1. மண்ணிலுள்ள இம்மிகளை எப்படிப்‌ பலவித பரிமாணப்‌ 
பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌? அந்தப்‌ பகுதிகளின்‌ தன்மைகள்‌ 
யாவை? 

9. கூழ்ப்‌ பொருள்‌ (௦11010), இடை வெளி, சந்து வழிகள்‌, 
பயிருணவு, நீரைப்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்ளும்‌ திறன்‌, நிலத்தின்‌ 
உள்‌ பரப்பு, இவற்றைப்‌ பற்றிச்‌ சிறு குறிப்புகள்‌ தருக. 

3. மண்ணின்‌ இயல்புக்கும்‌, அமைப்புக்கும்‌ உள்ள வித்தி 
யாசங்கள்‌ என்ன ? 

4. சென்னை நிலங்களின்‌ முக்கியமான பிரிவுகளைப்‌ பற்றிச்‌ 
சிறு குறிப்புகள்‌ தருக. 


அத்தியாயம்‌ 6. 

1. நிலம்‌ சம்பந்தமாக சுண்ணாம்பு அடித்தல்‌, கரம்பை 
அடித்தல்‌, வண்டலைப்‌ படிய வைத்தல்‌, கருக்குதல்‌ என்றால்‌ 
என்ன ? 

9, பசுந்தாள்‌ பயிர்செய்வதின்‌ நோக்கங்கள்‌ என்ன ? 

9. மண்‌ அரிமானம்‌ எப்படி ஏற்படுகிறது ? விளக்குக. 

4. மண்ணில்‌ அரிமானம்‌ ஏற்படுவதை எப்படிப்‌ பல அம்‌ 
சங்கள்‌ இயக்குகின்றன ? சிறு குறிப்புகள்‌ தருக, 


அத்தியாயம்‌ 77. 
1. அங்ககப்‌ பொருள்‌ நிலத்தில்‌ எப்படிச்‌ சேருது ? 
9. நிலத்திலுள்ள அங்ககப்‌ பொருளை எப்படி மிகுதிப்‌ . 
படுத்துவது ? 
3, அங்ககப்‌ பொருள்‌ நிலத்திலிருப்பதால்‌ ஏற்படும்‌ நன்மை 
களை விளக்குக. 


182 விவசாய நூல்‌ 


4. நிலக்‌ காற்றுக்கும்‌, ஆகாயக்‌ காற்றுக்கும்‌ உண்டான 
வித்தியாசங்கள்‌ என்ன ? இந்த வித்தியாசங்கள்‌ எப்படி உண்டா 
கின்றன ? 

5. கிலத்தில்‌ வாழும்‌ ஜீவராகிகளைக்‌ குறிப்பிட்டு, அவற்றால்‌ 
விளையும்‌ நன்மை இமைகளைச்‌ சுருக்கமாகக்‌ குறிக்க. 

6. கைட்டிரஜன்‌ சுழற்சியை விவரி, 

அத்தியாயம்‌ 8, 

1. நிலத்தைச்‌ சாகுபடி செய்வதின்‌ நோக்கங்கள்‌ என்ன ? 

2. நாட்டுக்‌ கலப்பை, ஜிரும்புக்‌ கலப்பை, கொர்றா என்ற 
விதைக்‌ கலப்பைகள்‌ எப்படி. அமைக்கப்பட்டிருக்கின்றன ? 

3. இரும்புக்‌ கலப்பையின்‌ முக்கிய பாகங்களைக்‌ குறிப்பிட்டு, 
அவை செய்யும்‌ வேலைகளை விளக்குக. 

4, பார்க்‌ கலப்பை, வரப்புக்‌ கட்டி, ஊடு சாகுபடிப்‌ 
பலுகுகள்‌ எப்படி அமைக்கப்‌ பட்டிருக்கின்றன 2 


5. ஆரம்ப சாகுபடியைத்‌ தீர்மானிக்கும்‌ அம்சங்களைப்‌ 
பற்றிச்‌ சிறு குறிப்புகள்‌ தருக. 


6. நிலத்தை விதைப்புக்குத்‌ தயார்‌ செய்வதற்கு எவ்வளவு 
சாகுபடி தேவை ? ்‌ 


7. ஆரம்ப சாகுபடி, ஊடு சாகுபடி. என்றால்‌ என்ன ? அவற்‌ 
றின்‌ நோக்கங்களில்‌ உள்ள வித்தியாசங்கள்‌ எவை ? 


8. மரக்கலப்பையால்‌ உழவு எப்படிச்‌ செய்யப்படுகிறது ? 


9. சேர்த்து உழுதல்‌, பிரித்து உமுதலைப்பற்றிச்‌ சிறு குறிப்பு 
கள்‌ தருக. 


அத்தியாயம்‌ 9. 
்‌ 1. சாகுபடி, பண்பு, நெகிழ்வு, சிறுமண்‌ கட்டிகளைப்‌ பற்றிச்‌ 
சி௮ குறிப்புகள்‌ தருக. 
2. சாகுபடி. செய்வதை நிலத்திலுள்ள ஈரம்‌ எப்படி இயக்கு 
கிறதென்பதை விவரிக்கவும்‌. டல்‌ 


அனுபந்தம்‌ 183 


3. எரு விடுதல்‌, கை விதை ஊன்றுதல்‌, கைவிதைப்பு, சால்‌ 
விதைப்பு, பத்தி விதைப்புக்களைப்‌ பற்றிச்‌ சிறு குறிப்புகள்‌ தருக. 

4. கைவிதைப்பு, பத்தி விதைப்புகளிலுள்ள சாதக பாதங்கள்‌ 
என்ன ? 

5. நஞ்சை, புஞ்சை, தோட்டக்கால்களில்‌ நடவு எப்படி 
ஆ௫றதென்பதைச்‌ சுருக்கமாகக்‌ குறிக்க. 

6. களை எடுத்தலின்‌ அவசியம்‌ என்ன ? 

7. நீர்‌ பாய்ச்சுவதின்‌ அனுகூலங்கள்‌ யாவை ? 

8. நீரை எப்படி எல்லாம்‌ நிலத்திலிருந்து வடிக்கலாமென்‌ 
பதைச்‌ சுறுக்கமாகக்‌ கூறுக, 

9. அடிமண்‌ வடிகால்‌ அமைப்பது எப்படி 2 


அத்தியாயம்‌ 10, 

1. மழைதான்‌ விவசாயத்துக்கு அடிப்படை என்பதை 
விளக்குக, 

9. செடிகளுக்குத்‌ தண்ணீர்‌ எப்படி முக்கியம்‌ என்பதை 
விவரிக்கவும்‌. 

9, இறைப்‌ பெட்டி, ஏற்றம்‌, பாரசகச்‌ சக்கரங்களைப்‌ பற்றிச்‌ 
சிறு குறிப்புகள்‌ தருக. 

4, கமலை எப்படிப்‌ பொருத்தப்‌ பட்டிருக்கிறது ? 

5. கமலையினால்‌ கிணற்றிலிருந்து நீர்‌ எப்படி இறைக்கப்‌ 
படுகிறதென் பதை விவரிக்க. 

6. நீர்த்தேவை, பரவல்‌ பாசனம்‌, பரப்புப்‌ பாசனம்‌, அகழிப்‌ 


பாசனம்‌, கூவல்‌ பாசனம்‌, அடிமண்‌ பாசனம்‌, பண்ணைப்‌ பாச 


னங்களைப்‌ பற்றிச்‌ சிறு குறிப்புகள்‌ தருக, 
7. பாசனத்தினால்‌ நிலத்திலேற்படும்‌ மாற்றற்கள்‌ என்ன ? 
8. பாசனத்தினால்‌ பயிர்கள்‌ அடையும்‌ பயன்‌ என்ன ? 
9. பாசனத்தை எப்பட பல்‌ சூழ்நிலைகள்‌ இயக்குகன்‌ றன 
என்பதைச்‌ சுருக்கமாகக்‌ காண்டி. 


it 
2. 
1328 


விவசாய நூல்‌ 


(இரண்டாம்‌ யாகம்‌) 


இராமநாதஸ்வாமிகள்‌ 
ஈசான்ய மடம்‌ 
திருவண்ணாமலை. ஒ. 5, 
(வ. ஆ. மாவட்டம்‌) 


நூலாசிரியர்‌ 


V. T. சுப்பையா முதலியார்‌ 


Agronomist and Professor of எ 0 (Retired), 
Agricultural College, Coimbatore 


அமுத நிலையம்‌ ப லிமிடெட்‌ 


தேனம்பேட்டை சென்னை-18 


BOOKS BY THE SAME AUTHOR 
Principles of Agronomy, (1956) 
& 
Hand book of Animal Husbandry d: Dairying, (1950) 
Bangalore Press, Bangalore-2 


Common cultivated crops of South India (1956) 
தென்னிந்தியப்‌ பயிர்கள்‌ (1956) 
& 
விவசாய நூல்‌ (மூன்றாம்‌ பாகம்‌, அச்சில்‌) 
Amudha Nilayam Private Ltd., 
01, Mount Road, Madras - 18 


Price Rs. 3—0—0 


உரிமை பதிவு நாஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌ 
3 ௬. . ௪. ட்‌ ர்‌ 
முதற்‌ பதப்பு-செப்டம்பர்‌, 1956 தேனாம்பேட்டை, சென்னை-18 


முகவுரை 


5. 5. L. C. படிப்பில்‌ விவசாயத்திற்கென வகுக்கப்பட்டிருக்‌ 
இற பாடத்திட்டத்தைத்‌ தழுவி எழுதியிருக்கிற விவசாய நூலில்‌ 
இது இரண்டாம்‌ பாகம்‌. இது 5-ஆம்‌ பாரத்திற்கேற்றது, 
விவசாயக்‌ கல்வி போதிக்கும்‌ ஆதாரப்‌ (Basic) பள்ளிக்கூடன்‌ 
களுக்கும்‌ இது ஏற்றதே. 

விவசாய நால்‌ ஒரு பாட திட்டத்தைத்‌ தழுவி எழுதப்பட்ட 
போதிலும்‌, பல பகுதிகளும்‌ தொடர்ச்சியாகவே தொகுக்கப்‌ 
பட்டிருப்பதால்‌, பொது வாசகர்கள்‌ அடிப்படையான விவசாயத்‌ 
தத்துவங்களைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ளுவதற்கும்‌ அது பயன்‌ 
படும்‌. இந்தப்‌ பாகம்‌ எரு, உரங்கள்‌, பயிர்கள்‌ சாகுபடி, பூச்சி, 
கோய்கள்‌ ஆகியவற்றை எடுத்துரைக்கிறது. இவற்றின்‌ அடிப்படைத்‌ 
தத்துவங்களைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ளவேண்டுமென விரும்பு 
கின்ற விவசாயத்தில்‌ ஈடுபட்டவர்கள்‌, விவசாய அபிமானிகள்‌ 
முதலியவர்களின்‌ தேவையையும்‌ இது பூர்த்தி செய்யும்‌. 

சாத்திரத்‌ தொழில்‌ நுணுக்கக்‌ கருத்துக்கள்‌ தமிழுக்குப்‌ 
புதியன. அவற்றிற்கேற்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ இதுவரை வழக்கில்‌ 
இல்லை. பழக்கத்தில்‌ . இருக்கிற தமிழ்ச்‌ சொற்களைக்‌ கொண்டும்‌, 
சில இடங்களில்‌ ஆங்லெச்‌ சொற்களையே தமிழாக்கியும்‌ அவற்றை 
விளக்க முயன்‌றிருக்கிறேன்‌. இவை நாளடைவில்‌ வழக்கிற்கு 
வருமென்பது என்‌ துணிபு. 


இப்‌ புத்தகத்தை மேம்படுத்தி, அதிகப்‌ பயனுடையதாகத்தக்க 
கருத்துக்கள்‌ பள்ஸி ஆசிரியர்களுக்குத்‌ தோன்றும்‌. அவர்கள்‌ 
அவற்றை எனக்குத்‌ தெரியப்படுத்தும்பொழுது, அடுத்த பதிப்பை 
ஏற்றவாறு மாற்றித்‌ தொகுப்பதற்கு வாய்ப்புக்‌ கிடைக்கும்‌. அவர்‌ 
களுக்கு நான்‌ மிகக்‌ கடமைப்‌ பட்டவனாவேன்‌. 


அம்பாசமுத்திரம்‌ 


V. த க ய்‌] 
கடர 1. குப்பையா முதலியார்‌ 


பொருளடக்கம்‌ 
அத்தியாய எண்‌ விஷயம்‌ பக்க எண்‌ 
முன்னுரை i 
பொருளடக்கம்‌ 
படங்களின்‌ பட்டியல்‌ 


Syilabus vi 


1 எரு, உரங்கள்‌. 130 


எருவிடுவதின்‌ தத்துவங்கள்‌, பயிருணவுப்‌ பகுதிகள்‌ 
நிலத்தில்‌ எப்படி இருக்கின்றன? முக்கியமான 
பயிருணவுகளின்‌ பயன்‌, அங்கக எருக்கள்‌, மாட்‌ 
டெரு, ஆடு மறித்தல்‌, கழிவு எரு, முனிசிபல்‌ கழிவு 
எரு. பசுந்தாள்‌ எரு, புண்ணாக்கு, தோல்க்‌ கழிவு, 
எலும்புத்தாள்‌, உரங்கள்‌, அமோனியம்‌ ஸல்பேட்டு, ' 
சோடியம்‌ நைட்டிரேட்டு, சூப்பர்‌ பாஸ்வேட்டு, பொட்‌ 
டாசிய உப்புகள்‌, எப்பொழுது எரு இடுவது, ௪௫௬ 
வின்‌ அளவு, எருக்களின்‌ எச்சப்‌ பயன்‌, பயிருண 
வுப்‌ பகுதிகள்‌ நிலத்தில்‌ தங்குதல்‌, உரங்களின்‌ 
பலன்‌, எருக்களின்‌ பலன்‌, நிலத்தில்‌ அங்ககப்‌ 
பொருளைச்‌ சேர்த்தல்‌, உரங்களின்‌ உபயோகம்‌, எரு 
வும்‌ உரமும்‌ அநுச௪ரணையா தல்‌, எரு, உரங்களின்‌ 
சேர்ப்பு, வினாக்கள்‌. 


ர பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு, 81-14 
பயிர்‌ என்றால்‌ என்ன ? பயிரின்‌ வகுப்புப்‌ பிரிவு_ 
தானிய வகை, பயறு வகை, எண்ணெய்‌ வித்துக்‌ 
கள்‌, துணை உணவுப்‌ பயிர்கள்‌, சர்க்கரைப்‌ பயிர்‌, 


Vi | 
அத்தியாயம்‌ விஷயம்‌ பக்கம்‌ ச்‌ 
சம்பாரப்‌ பயிர்கள்‌, நார்ப்‌ பயிர்கள்‌, லாகிரிப்‌ பயிர்‌ 
கள்‌, பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌, வனப்‌ பயிர்கள்‌, 
பயிர்‌ மாற்றம்‌, மாற்றத்தின்‌ நோக்கங்கள்‌, கலப்புப்‌ 
பயிர்‌, வினாக்கள்‌. 


ரா. தானியப்‌ பயிர்கள்‌ 42—176 
1. நெல்‌ (Oryza Sativa) 42 

2. சோளம்‌ (Sorghun vulgare) 54 

8. கம்பு (Pemnisctun typhoides) 61 

4. ராக (Eleusine coracana) 64 

5. தினை (Setaria italica) 68 

6. வரகு (Paspalum scrobiculatum) 69 

7. சாமை (Panicun miliarc) 10 

8. குதிரை வாலி (Echinochloa frumentacea) 11 

9. மக்காச்‌ சோளம்‌ (Zea mays) ial 

10. கோதுமை (7ரiticum species), வினாக்கள்‌ ரத 

IV. பயறு வகைகள்‌. 11-90 
துவரை (Cajanus indicus) 79 

2. கடலை (Cicer arietinum) 82 

3. கொள்ளு (Dolichos biflorus) 85 

4. பச்சைப்‌ பயறு (Phaseolus aureus) 86 

5. உழுந்து (Phaseolus mung) 87 

6. மொச்சை (Dolichos lablab) 87 

7. தட்டைப்‌ பயறு (Vigna catiang) 89 

8. கல்‌ பயறு (Phaseolus aconitifolius), வினாக்கள்‌. 90 


Vv. எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌. 91117 


1. கிலக்கடலை (4ரachis hypogaca) 91 
2. எள்‌ (Sesamum indicum) 99 


vil 


அத்தியாயம்‌ விஷயம்‌ பக்கம்‌: 
3. ஆமணக்கு (Ricinus communis) 102 
4. தென்னை (0205 mifera), வினக்கள்‌, 106 


Vv. கரும்பு, (Saccharwn oficinarun), வினாக்கள்‌, 118—129 


VI. சம்பாரப்‌ பயிர்கள்‌ 130—142 
1. மஞ்சள்‌ (Curcuna longa) 130 
2. மிளகாய்‌ (Capsicum amin) 132 
3. இஞ்சி (Zingiber officianalis) 136 
4, மிளகு (9207 ஓர), விஞக்கள்‌, 139 

VI. நார்ப்‌ பயிர்கள்‌ 148-156. 
1. பருத்தி (Gossypium Species) 143 
2. சடம்பு (Crotalaria juncea) 15 


8. புளி மஞ்சி (Hibiscus cammabinus), வினாக்கள்‌, 


VIN. லாகிரிப்‌ பயிர்கள்‌ 156 
புகையிலை (Nicotiana tabacum), வினாக்கள்‌. 


IX. பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌ . 165 
1. டெமின்சா (Sesbania aculcata) 
2. சமை அகத்தி (Sesbania speciosa) 
3 கொளிஞ்‌8 (Tephrosia purpurea) 
4, அவுரி (Indigofera tinctoria) 
5. பில்லிப்‌ பயனு (Phaseolus trilobus) 
6. சடம்பு (Crotalaria juncea), வினாக்கள்‌. 


x. பச்சைத்‌ தீவனப்‌ பயிர்கள்‌ 169 
1, கினியாப்‌ புல்‌ (Panicum maximum) 


9, நேப்பியர்‌ புல்‌ (Pennisetum purpureum) 
8. ஓூசர்ண்‌ (Medicago Sativa), வினாக்கள்‌. 


viii 


அத்தியாயம்‌ விஷயம்‌ 


XI. 


ச்‌ 


சிறந்த விதை உற்பத்தி. 

விதைச்‌ சுத்தம்‌, நல்ல விதை, பொறுக்கு விதை 
கள்‌--ஒற்றைச்‌ செடி தேர்வு, இயற்கை மாற்றுப்‌ 
பிறவிகள்‌, செயற்கை முறை மாற்றுப்‌ பிறவிகள்‌, 
வினாக்கள்‌. 


3011. பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌. 


பூச்சிகள்‌, பூச்சிகளின்‌ அடையாளங்கள்‌, ஜீவிய சரி 
தம்‌--முழு உருமாற்றம்‌, குறை உருமாற்றம்‌--, 
பூச்சிகளின்‌ வகுப்புப்‌ பிரிவு--வெட்டுக்கிளி, கறை 
யான்‌, வண்ணாத்திப்‌ பூச்சி, வண்டு, நாவாய்ப்‌ பூச்சி, 
குளவி, ஈ, திரிப்ஸ்‌, சாதக - பாதகமான பூச்சிகள்‌, 
பூச்சிகளை அடக்கும்‌ முறைகள்‌, சாகுபடி முறைகள்‌, 
ரசாயன முறைகள்‌-— வயிற்று விஷம்‌, தொடு விஷம்‌, 
ஆவி விஷம்‌, அருவருப்பளிக்கும்‌ பொருள்கள்‌, 
மருந்தை உபயோகத்தல்‌-—தூளைச்‌ சிதறுதல்‌, கரை 
சல்களைத்‌ தூவுதல்‌--,ஸ்பிரேயர்கள்‌, அதிகச்‌ சேதம்‌ 
விளைவிக்கும்‌ பூச்சிகள்‌, பூஞ்சாணம்‌, முக்கிய பூஞ்‌ 
சாண நோய்கள்‌, பெரும்‌ உபயோகத்திலிருக்கிற 
பூச்சி, பூஞ்சாணம்‌ கொல்லிகள்‌. 


111. அருஞ்சொல்லகராதி, 


பக்கம்‌ 


1738 


183 


214 


படத்தின்‌ எண்‌ 


ooo rw 


௨. பு 
ட 


மமம்‌. மமம்‌. மமம்‌ 
மட்கு 6 


4 4 உம்‌ பம 
ஐஐ 


படங்களின்‌ பட்டியல்‌ 


நெல்‌ 

சோளம்‌ 

கம்பு 

ராகி 

மக்காச்‌ சோளம்‌ 

துவரை 

உழுந்து 

நிலக்கடலை 

எள்‌ 

ஆமணக்கு 

கரும்பு 

சிந்துவாகி அடுப்பு--சமதளப்‌ படமும்‌, குறுக்கு 
வெட்டுப்‌ படமும்‌ 

மிளகாய்‌ 

ஒரு வளமான கம்போடியாப்‌ பருத்திப்‌ பயிர்‌ 
கம்போடியாப்‌ பருத்தி விதையைக்‌ கோதி இழை 
நீளத்தைக்‌ காண்மிப்பது 

சடம்பு 

புளிச்சை 

பூச்சி வகுப்பிலுள்ள பலவித உருமாற்றங்கள்‌ 
செடிகளைத்‌ தாக்குகற பலவிதப்‌ பூச்சிகள்‌ 


ட்‌ ஆர ல, கணம்‌! பாஸ தது 
க a 


‘ 
| 
ங்க, 6. 
ட 
9 
| கூ | 
ச 
[ 
i 
(ர சி 
கத ப 4 
ஞ்ச. கட்‌ 
ன்‌ 2.௩ 
உ அல 
1 


i ச்‌ 
கூட்‌ 
்‌ த்‌. 6 (ஆ 


Extract from the approved syllabus in Agriculture, for the 
diversified course in secondary education (1949) 


Theory 


Practice 


AGRICULTURE 


1, Soils, 
cultural 
Series.) 

4. Crops. Classification 
as (a) cereals, pulses, oil- 
seed crops, condiments and 
spices. (9) deep rooted 
crops, Shallow rooted. 
Mixed cropping, rotational 
cropping, fallowing. 

5. Seed. Selection of 
good seed and its preser- 
vation. 


(ஐ. 


Climate and 
mathematics. (Dealt with in part I of this 


rainfall, (3). Agri- 


Practice in hay making 
and in thatching. Practice 
in harvesting and thre- 
shing methods in one wet 
and one dry crop. Methods 
of silage making. 


Practice in methods of 
testing, preserving and 
storing seed. 


6. Farm operations, (7). Farm implements and (8) 


Irrigation and drainage. 
series ) 


9. Manures. Principles 
of  manuring. Different 
kinds of manures in use, 
farm yard manure, sheep 
manure, green manure; 
tannery refuse, oil cakes, 
pone meal, compost from 
waste and night-soil, tank 
silt. Chemical or artificial 
manures, such as ammoni- 
sulphate, superphos- 
phate and potash. 


0. Insect pests and 
த்த diseases. ldentifi- 
cation of insects; useful 
and harmful insects. 
Methods of control. 


(Dealt with in part I of this 


Practice in different 
methods of applying 
luanures to crops by broad- 
casting, drilling, trampling 
in and ploughing in of 
green manure. Study of 
the methods of making 
compost and of preserva- 
tion of farm yard manure 
and cattle urine. 


, Identification of insects 
In the field. Practice in 
methods of control; e. ஐ, 
spraying with insecticides. 


[] ர 
ப 
ட்‌ ப 
ர 


நடந்தத... நை. ண 


விவசாய நூல்‌ 


(இரண்டாம்‌ பாகம்‌ ) 


அத்தியாயம்‌ ] 


எரு, உரங்கள்‌ 


எரு இடுவ தின்‌ தத்துவங்கள்‌. பயிர்கள்‌ தம்‌ வளர்ச்சிக்கு 
வேண்டிய உணவுப்‌ பொருள்களை நிலத்திலிருந்து ரெக்‌ 
கின்றன. அந்த அளவுக்கு நிலத்திற்கு ஈஷ்டம்‌ ஏற்படு 
கிறது. ஆகவே, பயிர்களைச்‌ செழிப்பாக உண்டாக்குகிற 
சக்தியை நிலம்‌ நாளடைவில்‌ இழந்துவிடுகிறது. நிலத்திற்‌ 
கேற்படும்‌ இந்த ஈஷ்டத்தை ஈடுசெய்து, அதன்‌ விளைச்சல்‌ 
இறனைக்‌ காத்துக்கொள்வதற்காக, பயிருணவு அடங்கிய 
பொருள்கள்‌ நிலத்தில்‌ சேர்க்கப்படுகன்‌ றன. இவற்றிற்கு 
எரு' என்றும்‌, “உரம்‌” என்றும்‌ பொதுப்‌ பெயர்கள்‌ உண்டு 
என்றாலும்‌, எரு (வயா) என்பது மாட்டெரு, பசுந்தாள்‌ 
எரு, குப்பை எரு போன்ற பரிமாணம்‌ மிகுந்த இயற்கை 
அங்ககப்‌ பொருள்களை முக்யெமாகக்‌ குறிக்கும்‌. அதே 
மாதிரி உரம்‌ (fertilizer) என்பது சோடியம்‌ நைட்டிரேட்டு 
(sodium nitrate) அமோ னியம்‌ ஸல்பேட்டு (ூறm௦niun 
sulphate), சூப்பர்‌ பாஸ்வேட்டு (super phosphate) 
போன்ற அடர்வான செயற்கை உலோகப்‌ பொருள்களை 


2 விவசாய நூல்‌ 


முக்கியமாகக்‌ குறிக்கும்‌. இவ்விதமாக வேறுபட்ட அர்த்‌ 
தத்தில்‌ எரு, *உரம்‌' என்ற சொற்களை உபயோூப்பது 
தான்‌ சரியான முறை. எருக்களில்‌ பொதுவாக எல்லாப்‌ 
பயிருணவுகளும்‌ வெவ்வேறு அளவுகளில்‌ குறைவாக 
அடங்கியிருக்கும்‌. உரங்களில்‌ தனிப்பட்ட உரச்சத்துக்கள்‌ 
ஒன்றோ இரண்டோ தான்‌ மிகுந்திருக்கும்‌. 

இட்டாத நிலையில்‌, (பயவவilable), அதாவது கரையா 
நிலையில்‌ (501141, இருக்கற உணவுப்‌ பொருள்கள்‌ 
அடங்கிய பெரிய களஞ்சியம்‌ என்று நிலத்தைச்‌ சொல்ல 
லாம்‌. இதிலுள்ள கிட்டாத (யnவailable) உணவுப்‌ 
பொருள்கள்‌ இயற்கைச்‌ சிதைவினால்‌, கிட்டும்‌ பயிர்‌ உணா 
வுப்‌ பொருள்களாக, (available plant food) அதாவது 
கரையும்‌ (801116) பொருள்களாகச்‌ சிறிது சிறிதாக மாறு 
இன்றன. தாவரங்கள்‌ கிட்டும்‌ உணவுப்‌ பொருள்களைத்‌ 
தான்‌ கிரகிக்க முடியும்‌. கிட்டாத உணவுப்‌ பொருள்‌ 
களைக்‌ கிரகிக்க முடியாது. கரையாப்‌ பொருள்‌ களினால்‌ 
செடிகளுக்கு நேரான பயனில்லை. இவ்விதமாக, அவை 
கரையும்‌ பொருளாக மாறுகின்ற அளவைப்‌ பொறுத்துத்‌ 
தான்‌, நிலத்தின்‌ விளைச்சல்‌ திறன்‌ (11:00101176 capacity) 
இருக்கிறது. கரையாப்‌ பொருள்கள்‌ கரையும்‌ பொருள்‌ 
களாக மாறுவது வளமான : நிலங்களில்‌ மிகுதி; வளமற்ற 
நிலங்களில்‌ குறைவு. இப்படி நிலத்திலிருந்து விடுதலை 
யாகும்‌ பயிருணவு சாதாரணமாகச்‌ செழித்து வளரும்‌ பயிர்‌ 
களுக்குக்‌ காணாது. . தவிர, பயிருணவிலுள்ள பல பகுதி 
களும்‌ (1027601208) பயிர்களுக்குத்‌ தேவையான விதைத்‌ 
தில்‌ இருப்பதில்லை. எந்தப்‌ பகுதி குறைவாயிருக்கி றதோ, 
அது பயிர்‌ வளர்ச்சியைக்‌ கட்டுப்படுத்தும்‌. அதனால்‌ அந்தக்‌ 
குறையையோ அல்லது குறைகளையோ இவர்த்தித்துப்‌ பயிர்‌ 
கள்‌ செழிப்பாக வளர்வதற்காக எருக்களும்‌ உரங்களும்‌ 
நிலத்தில்‌ சேர்க்கப்படுகன்‌ றன. நைட்டி ரஜன்‌, பாஸ்வரம்‌, 
பொட்டாசியம்‌ . என்ற மூன்று. பெரும்‌ பகுதிகள்‌ தான்‌ 


எரு, உரங்கள்‌ 3 


உலகமெங்கும்‌ நிலத்தில்‌ சாதாரணமாகக்‌ குறைவாயிருக்‌ 
கின்றன. நிலத்திலும்‌, எருக்களிலும்‌, 'பயிர்களிலுமுள்ள' 
நைட்டிரஜன்‌ பகுதியை, என்ற மூலகப்‌ பொருளாகவும்‌ 
(element) பாஸ்வரத்தையும்‌, பொட்டாசியத்தையும்‌, 
P.O, KO என்ற அவற்றின்‌ ஆக்ஸைடுகளாகவும்‌ 
(0xides) பகுப்புக்களில்‌ (analysis) காண்பிப்பது பழக்கத்‌ 
தில்‌ இருந்து வருகிறது. அவற்றை முறையே பாஸ்வாறிக 
அமிலம்‌, அல்லது பாஸ்வேட்‌ என்றும்‌, பொட்டாஷ்‌ என்‌ 
றும்‌ நடைமுறையில்‌ சொல்லுவதும்‌ பழக்கத்தில்‌ இருக்‌ 
கிறது: 

பயிருணவுப்‌ பகுதிகள்‌ நிலத்தில்‌ எப்படி இருக்னெறன? 
நைட்டிரஜன்‌ அங்ககப்‌. பொருள்களின்‌ ஒரு பகுதியாகக்‌ 
கரையாத நிலையில்‌ நிலத்தில்‌ இருக்கிறது. பாக்டீரியாக்களி 
னால்‌ அது கொஞ்சங்‌ கொஞ்சமாக அமோனியா 
(ammonia), நைட்டிரைடு, (மர்மமா), நைட்டி ரேட்டாகப்‌. 
(nitrate) படிப்படியாக முறையாக மாற்றப்படுகிறது. : 
நைட்டிரேட்டு கரையும்‌ தன்மையுடையது. தாவரங்கள்‌ 
நைட்டிரஜனை நைட்டிரேட்டாகவே பெரும்பாலும்‌ ரெகில்‌ 
கின்றன. அமீனோ அமிலங்களாகவும்‌ (வறiற௦ ௨௦108) 
அமோனியாவாகவும்‌ (ஹம௦றiத) நைட்டிரஜன்‌ ஒரு சிறிய 
அளவில்‌ திரகிக்கப்படலாம்‌. நைட்டிரேட்டுகள்‌ எளி 
தாகக்‌ கரைவதால்‌, மழை காலங்களில்‌ அவற்றைக்‌ இர 
கிப்பதற்கு நிலத்தில்‌ பயிர்கள்‌ இல்லாவிட்டால்‌ அவை 
வடிகால்‌ நீருடன்‌ சேர்ந்து நிலத்திலிருந்து பிரிட்‌ துவிடு 
கின்றன: 

காற்றில்‌ மூலக நிலையிலுள்ள நைட்டிரஜனை நிலத்து, 
லுள்ள சில பாக்டீரியாக்கள்‌ இரஇத்து ஐக்கியப்‌ பொருள்க 
ளாக (compounds) நிலைப்படுத்துகின்‌றன- அவை .மடிந்த 
பின்‌ அவற்றின்‌ உடற்கூறுகள்‌ நில மக்காக (humus) மாறு 
இன்றன. இடியும்‌ மின்னலும்‌ காற்றிலுள்ள நைட்டி 


4 விவசாய நூல்‌ 


ரஜனை ஒரு சிறிய அளவிற்கு அமோனியாவாகவும்‌, கைட்‌ 
டிரேட்டாகவும்‌ மாற்றுகின்றன. இவை மழைநீரில்‌ 
கரைந்து நிலத்தில்‌ சேருகின்றன. நிலத்தில்‌ சேர்க்கப்பட்ட 
நைட்டிரேட்டு செடிகளால்‌ கிரகிக்கப்படவோ, அல்லது 
வடிநீருடன்‌ வெளியேறவோ செய்கிறது. அமோனியா 
மண்ணுடன்‌ சேர்ந்து சம ஆற்றலுள்ள (equivalent) 
கால்ஸியத்தை (0௨101ம11) வெளியேற்றுகிறது. இது வடி 
கால்‌ மூலமாக நிலத்திலிருந்து பிரியலாம்‌, அல்லது கீழ்ப்‌ 
படைகளில்‌ நிலை மாறிப்‌ படியலாம்‌ ((91௦01]911௨%௦0). மண்‌ 
ணுடன்‌ இருக்கும்‌ அமோனியா நாளடைவில்‌ நைட்டிரேட்‌ 
டாக மாறிப்‌ பயிர்களுக்கு உபயோகமாகிற து. 


அங்கக எருக்கள்‌ சேற்று நிலத்தில்‌ மக்கும்பொழுது, 
அவற்றிலுள்ள நைட்டிரஜன்‌ அமோனியாவாக மாறுகிறது. 
சேற்று வயல்களிலிருந்து நெற்பயிர்‌ நைட்டிரஜனை அமோ 
னியா உருவத்தில்தான்‌ கிரகிக்கிறது. சேற்று வயல்கள்‌ 
தண்ணீர்‌ இல்லாமல்‌ காயும்பொழு.து, அமோனியா நைட்டி 
ரேட்டாக மாறுகிறது. அப்பொழுது நெற்பயிர்‌ நைட்டி 
ரேட்டைக்‌ கிரகிக்கிறது. அங்கக எருக்களைப்‌ புழுதிக்‌ 
காலில்‌ மடக்கி உழும்பொழுது, நைட்டிரேட்டுகள்‌ உண்‌ 
டாகின்றன. நிலத்தில்‌ நீர்‌ கட்டிச்‌ சேறுக்கும்பொழுது,. 
புழுதியில்‌ உண்டான நைட்டிரேட்டுகள்‌ சிதைவதால்‌, 
நைட்டிரஜன்‌ மூலகப்‌ பொருளாக வெளியேறுகிறது. 


பாஸ்வரம்‌ நிலத்தில்‌ பெரும்பாலும்‌ கரையாப்‌ பொரு 
ளாகக்‌ கட்டாத நிலையிலும்‌, அங்ககப்‌ பொருள்களுடன்‌ 
ஐக்கியமாக, அங்ககப்‌ பாஸ்வரமாகவும்‌ (௦rஓganic phos- 
phorus) இருக்கிறது. பாஸ்வேட்டு நிலக்‌ கரைசலில்‌ 
(s0il solution) வெகு சொற்பமாகவே கரையக்கூடியது. 
அப்படிக்‌ கரையும்‌ பாஸ்வரம்‌ வீரியமாக வளரும்‌ பயிர்‌ 
களின்‌ தேவைக்குச்‌ சாதாரணமாகக்‌ காணாது. பாஸ்வர 
உரமிடுவதால்‌ அவை அநுகூலம்‌ அடையும்‌. 


எரு, உரங்கள்‌ 5 


பொட்டாசியம்‌, நிலத்தில்‌ கலப்புப்‌ பொருள்களாக 
கிட்டாத நிலையில்‌ இருக்கிறது. இயற்கைச்‌ சிதைவினால்‌ 
உண்டாகிற கரையும்‌ பொட்டாசியம்‌ சேர்ந்த ஓக்யெப்‌ 
பொருள்கள்‌ மண்ணுடன்‌ ஒண்டிக்கொண்டு கால்ஸி 
யத்தை வெளியேற்றுகன்றன. அதனால்‌ கரையும்‌ பொட்‌ 
டாசியம்‌ நிலத்தை விட்டு வெளியேறாமல்‌ காப்பாற்றப்‌ 
பட்டுப்‌ பயிர்களுக்குக்‌ கிட்டும்‌ நிலையில்‌ நிலத்திலேயே 
இருக்கிறது. 


முக்கியமான பயிருணவுகளின்‌ பயன்‌. நைட்டிரஜன்‌ 
எல்லாத்‌ தாவர உறுப்புகளிலும்‌, புரோட்டொப்பிளாஸத்‌ 
இலும்‌ (01:0%0101௨810) இருக்கும்‌ ஒரு முக்கியமான பகுதி. 
அதற்கும்‌, செடிகளின்‌ விரியத்திற்கும்‌, வளர்ச்சிக்கும்‌ 
நெருங்கிய தொடர்பு உண்டு. நிலத்தில்‌ கிட்டும்‌ நைட்டி 
ரஜன்‌ குறைவாயிருக்கும்பொழுது, பயிர்களின்‌ வளர்ச்சி 
யும்‌, விளைச்சலும்‌ குறைவாக இருக்கும்‌. ஆனாலும்‌, பயிரில்‌ 
தானியத்திற்கும்‌, மற்றப்‌ பாகங்களுக்குமுள்ள விதம்‌ 
(1௮11௦) உயர்ந்த நிலையில்‌ இருக்கும்‌. நைட்டி ரஜன்‌ தேவை 
யான அளவில்‌ இருக்கும்பொழுது பயிர்கள்‌ வீரியமாக 
வளர்கின்றன. இலை இருண்ட பச்சையாகவும்‌, பெரியதாக 
வும்‌ இருக்கும்‌; மாசூலும்‌ திருப்‌ திகரமாயிருக்கும்‌. நைட்டி 
ரஜன்‌ :பிகுந்திருக்கும்பொழுது பயிர்களின்‌ வளர்ச்சிக்‌ காலம்‌ 
கூடும்‌ இயல்பிருக்கிறது; அத்துடன்‌ பயிர்‌ முதிர்வதும்‌ 
தாமதப்படுறெது. தவிர, ஸெல்களின்‌ சுவர்‌ (௦6]1] wall) 
மெல்லியதாகிற து. தண்டுகள்‌ பலக்‌ குறைவடைகின்‌ றன. 
அவைகளால்‌ பயிரைச்‌ சரியாகத்‌ தாங்க முடிவ இல்லை. 
அதனால்‌ தானியப்பயிர்கள்‌ சாய்ந்து விழுகின்‌ றன. இலைகள்‌ 
மதாளித்து வருவதுடன, அவற்றின்‌ பரப்பிலும்‌ சருக்குகள்‌ 
உண்டாகின்றன: செடிகளுக்குப்‌ பூஞ்சாண நோய்கள்‌ 
வராமல்‌ தடுத்துக்கொள்ளும்‌ சக்தி குறைவாகிறது. ஆனால்‌, 
நைட்டிரஜனுடன்‌ பொட்டாயெத்தையும்‌ சேர்த்து உர 


6 விவசாய நூல்‌ 


மிடும்பொழுது, நோயைத்‌ தடுக்கும்‌ சக்தி இப்படிக்‌ குறை 
யாது. 

இளம்‌ பயிர்களுக்கு: நைட்டி ரஜன்‌ வீரியமளித்து, 
அவற்றின்‌ வளர்ச்சியைப்‌ பெருக்கி மாகூலை அ திகமாக்கு 
வதற்கு உதவியாகிறது. பின்னால்‌ நைட்டிரஜன்‌ கொடுக்‌ 
கும்பொழுது முதிர்ச்சி தாமதமாகிறதே தவிர, மாசூல்‌ 
அதிகமாவதில்லை. ஆனால்‌, தானியங்களில்‌ உள்ள நைட்டி 
ரஜன்‌ விகிதம்‌ சிறிது அதிகமாகிறது. 

பாஸ்வரம்‌ சாதாரணமாகத்‌ தானிய விளைச்சலுடன்‌ 
தொடர்புடையது. பயிர்கள்‌ முதிருங்‌ காலத்தில்‌, மற்றப்‌ 
பாகங்களிலிருகீகும்‌ பாஸ்வரம்‌ தானியத்துக்கு போய்‌, அங்கு 
அடர்வாகிறது (concentrated). பாஸ்வரம்‌, இளம்வேர்‌ 
கள்‌, வேர்க்‌ கூறுகளின்‌ வளர்ச்சிக்கு ஆதரவாயிருக்கி றது. 
லெகூமினஸ்‌ வேர்களில்‌ முண்டுகள்‌ உண்டாவதையும்‌, 
வளர்வதையும்‌ மிகுதியாக்குகிறது. அதனால்‌ அங்குள்ள 
பாக்டீரியாக்கள்‌ விருத்தியாகி, காற்றிலுள்ள நமைட்டிர 
ஜனை வெகுவாகக்‌ கிரகித்து, ஐக்கியப்‌ பொருள்களாக்கிச்‌ 
செடிகளுக்கு அவற்றைக்‌ கொடுத்து, வீரியமாக வளரச்‌ 
செய்கின்றன. இது பசுந்தாள்‌ பயிர்‌ சம்பந்தப்பட்டமட்‌ 
டி.லும்‌ தனி முக்கியத்துவம்‌ அடைகிறது. எருவிற்காகும்‌ 
தழை அதிகமாகச்‌ சேர்வதுடன்‌, லெகூம்‌ செடிகளிலுள்ள 
பாஸ்வரம்‌ அடுத்து வரும்‌ பயிருக்கும்‌ உணவாஇறது. 

பயிர்கள்‌ முதிர்வதைப்‌ பாஸ்வரம்‌ துரிதப்படுத்து 
இ றது; நைட்டிரஜனோ தாமதப்படுத்துகி ற.து. ஆனால்‌ 
இரண்டும்‌ சேரும்பொழுது தனித்தனியாக அவற்றாலேற்‌ 
படும்‌ பயன்‌ ஒன்றையொன்று சரி செய்துகொள்ளுவதால்‌, 
பயிர்கள்‌ இயல்பான காலத்திலேயே முதிர்கன்‌ றன. 

செடிகள்‌ பாஸ்வரத்தைப்‌ பெரும்பாலும்‌ இளம்பரு 
வத்திலேயே கிரகிப்பதால்‌, பயிர்களை விதைப்பதற்கு 
முன்போ, அல்லது விதைக்கும்‌ காலத்திலோ நிலத்திற்குப்‌ 


எரு, உரங்கள்‌ 1 


பாஸ்வர உரமிடவேண்டும்‌. பின்னால்‌ இடுவதால்‌ அதிகப்‌ 
பலனில்லை. 


நிலத்தில்‌ பாஸ்வரம்‌ குறைவாக இருக்கும்பொழுது, 
பாஸ்வர உரங்கள்‌ நல்ல பலனளிக்கின்‌ றன. ஆனால்‌, 
பொதுவாக நைட்டிரஜனைப்போல்‌ பாஸ்வரம்‌ பகட்டாகப்‌ 
பலன்‌ அளிப்பதில்லை. இருந்தாலும்‌, பல பயிருணவுப்‌ 
பகுதிகளுக்குள்‌ ஒரு சமநிலை ஏற்படுத்துவதற்காகவும்‌, 
பயிர்களின்‌ வளர்ச்சியையும்‌ விளைச்சலையும்‌ உறு இப்படுத்து 


வதற்காகவும்‌ நிலத்திற்குப்‌ பாஸ்வர உரமிட எவ்வ 
அவசியமே. 


பாஸ்வரத்தைப்‌ போலவே பொட்டாசியத்தையும்‌ 
செடிகள்‌ இளம்‌ பருவத்தில்தான்‌ பெரும்பாலும்‌ இரூக்‌ 
இன்றன. இலைகள்‌ கார்போஹைடிரேட்டுகளை (carbo- 
hydrates) உண்டாக்கும்‌ திறமையைப்‌ பொட்டாசியம்‌ 
அதிகமாக்குகிறது. ஆயினும்‌, இது சம்பந்தப்பட்டமட்டில்‌ 
பொட்டாசியம்‌ எப்படிச்‌ செயலா ம்றுகிறதென்பது விளங்க 
வில்லை. தானியங்களிலும்‌, கிழங்குகளிலும்‌, ஸ்டார்ச்சைச்‌ 
(ஸலா010 சேர்த்து வைக்கிற பயிர்களுக்குப்‌ பொட்டாசியம்‌ 
தனி மதிப்புடையது. அது செடிகளுக்குப்‌ பூஞ்சாண நோய்‌ 
கள்‌ வராமல்‌ தடுத்துக்கொள்ளும்‌ சக்தியை அளிக்கிறது. 
அதற்கு மாறாக நைட்டிரஜனும்‌, அதனால்‌ ஏற்படும்‌ மதா 
ளிப்பான வளர்ச்சியும்‌ செடிகளை எளிதில்‌ இந்‌ நோய்களுக்கு 
உட்படுத்துன் றன. ஆனால்‌ நிலத்திலுள்ள நைட்டிரஜனு 
டன்‌ போதிய அளவில்‌ பொட்டாசியம்‌ இருந்து, பூசாரப்‌ 
பகுதிகளுக்குள்‌ ஒரு சமநிலை ஏற்படும்பொழுது, நைட்டிர 
ஜன்‌ செடிகளை நோய்க்கு எளிதாக உட்படுத்தும்‌ தன்‌ 
மையை, பொட்டாசியம்‌ ஓர்‌ அளவில்‌ மாற்றி அமைக்கிறது. 
செடிகளின்‌ போஷிப்புச்‌ சம்பந்தப்பட்ட மட்டிலும்‌ இத்‌ 
தன்மை பொட்டாசியத்தின்‌” மதிக்கத்தக்க குணச்‌ 
சிறப்பாகும்‌. 


8 விவசாய நால்‌ 


அங்கக எருக்கள்‌. பல விதமான எருக்களும்‌ அங்ககப்‌ 
பொருள்களிலானவை. அவற்றில்‌ பல பயிருணவுகளும்‌ 
இருக்கின்றன. அத்துடன்‌ அவற்றிலுள்ள அங்ககப்‌ 
பொருள்‌ நிலத்துக்கு இளக்கம்‌ கொடுத்து, அதை ஒரு 
சீரான நிலையில்‌ வைத்துக்‌ காப்பாற்றுகிறது. எருக்கள்‌ 
பொதுவாகப்‌ பரிமாணம்‌ மிகுந்தவை; அதனால்‌ அவற்றி 
லுள்ள உணவுப்‌ பொருளடக்கம்‌ குறைவாகவே இருக்கும்‌. 


மாட்டெரு. மாட்டுத்‌ தொழுவில்‌ சேருகிற சாணி, 
குப்பை, கூளம்‌ ஆகியவற்றை ஒன்று சேர்த்துக்‌ குவித்தோ 
அல்லது குழிகளில்‌ போட்டோ வைப்பது வழக்கம்‌. இவை 
எல்லாம்‌ சேர்ந்து நாளடைவில்‌ மக ஒரு இருண்ட நிற 
முள்ள செமிக்த பொருள்‌ ஆகிறது. இதற்கு மாட்டெரு 
என்று பெயர்‌. சாணி, வைக்கோல்‌ ஆகிய பல பொருள்‌ 
கள்‌ மக்கும்பொழுது அந்தந்தப்‌ பகுதிகளின்‌ தனித்தன்‌ 
மையை இழந்து, ஓரே தன்மையுடைய ஒரு பொருள்‌ 
கிடைக்கிறது. 


எருச்‌ சேர்க்கும்‌ பொழுது சாணியை எடுத்துக்‌ 
கொண்டு, மூத்திரத்தைச்‌ சேகரிப்ப தில்லை. மூத்திரம்‌ வீணா 
இறது. எருவிலுள்ள முக்கியமான பயிருணவுப்‌ பொருள்‌ 
நைட்டிரஜன்‌. மாடுகள்‌ கழிக்கும்‌ நைட்டிரஜனில்‌ பா திக்கு 
மேல்‌ மூத்திரத்திலும்‌, பாதிக்கும்‌ குறைந்தே சாணியிலும்‌ 
இருப்பதால்‌, மூத்திரத்தை எருவுடன்‌ சேர்க்காதபொழு.து 
மிகுந்த நைட்டிரஜன்‌ ஈஷ்டம்‌ ஏற்படுகிறது. எருவும்‌ 
சிறந்ததாக இருக்காது. 


மாடு கழிக்கும்‌ சாணி முழுவதும்கூட எருக்குழியில்‌ 
சேர்க்கப்‌ படுவ தில்லை. ஒரு பகுதி அடையாகத்‌ தட்டிக்‌ 
காய்ந்தபின்‌, வறட்டியாக அடுப்பெரிப்பதற்கு உபயோ௫க்‌ 
கப்படுகிறது. ஆகவே இந்தப்‌ பகுதியிலிருந்து கடைக்கக்‌ 
கூடிய பயிருணவுப்‌ பொருள்கள்‌ வீணாகின்றன. 


[3 


எரு, உரங்கள்‌ 9 


எருவைப்‌ பெரும்பாலும்‌ குவியல்களாகத்‌ இறந்த 
'வெளியில்‌ விட்டு வைக்கிறார்கள்‌. எரு புழுங்கும்பொழு.து 
(ferments) காற்றோட்டம்‌ இல்லாத இடங்களில்‌ 
அமோனியாவாகவும்‌, காற்றோட்டம்‌ இருக்கும்‌ இடங்களில்‌ 
நைட்டிரேட்டாகவும்‌ நைட்டிரஜன்‌ பொருள்கள்‌ மாறு 
கின்றன. பின்னர்‌ எரு காயும்பொழுது, அமோனியா 
காற்றோடு வெளியேறுகிறது. நைட்டிரேட்டுகள்‌ மழை 
பெய்யும்‌ பொழுது, மழை நீரில்‌ கரைந்து வெளி 
யேறுகின்‌ றன: 


ஆகவே, மாடுகள்‌ கழிக்கும்‌ சாணியையும்‌ மூத்திரத்‌ 
தையும்‌ எருவுடன்‌ சேர்க்கவேண்டியது அவமியம்‌. பொது 
வாகத்‌ தொழுவிலுள்ள தளம்‌ மண்ணினாலானது. 
அதிலிருந்து மூத்திரத்தைச்‌ சேகரிக்க முடியாது. தொழு 
வின்‌ தளத்தைச்‌ சிறிது சாய்வாகக்‌ கல்லினாலோ 
சிமெண்டினாலோ கட்டி, மூத்திரத்தைப்‌ பிடிப்பதற்கு 
பக்கத்திலேயே சிறிய தொட்டிகள்‌ அமைத்து, இனம்‌ 
சேரும்‌ மூத்திரத்தை எருக்குழியில்‌ கொண்டுபோய்ச்‌ 
சேர்க்கலாம்‌. இதற்குச்‌ செலவு அதிகமாகும்‌. இதற்குப்‌ 
பதிலாக தொழுத்தளத்தை 9 அங்குலம்‌ ஆழப்படுத்தி, 
அதில்‌: நெகிழ்ந்த வண்டல்‌ மண்‌ நிரப்பினால்‌, இது 
மூத்திரத்தை செவ்வையாக உறிஞ்சும்‌. இனம்‌ காலையில்‌ 
தொழுவைத்‌ துப்புரவு செய்யும்‌ பொழுது, மூத்திரம்‌ 
பிடித்து ஈரமாயிருக்கிற வண்டல்‌ மண்ணையும்‌ எடுத்துச்‌ 
சாணியுடன்‌ எருக்குழியில்‌ சேர்க்கலாம்‌. தொழுவுக்குப்‌ 
பக்கத்தில்‌ ஒன்றிரண்டு வண்டி வண்டல்‌ மண்‌ குவித்து, 
தொழுவின்‌ தீளம்‌ பள்ளமாகும்‌ பொழுது, வேண்டிய 
அளவு வண்டல்‌ சேர்த்துப்‌ பள்ளங்களை நிரப்பிவிடலாம்‌. 
வண்டல்‌ உறைந்து விடாதிருக்கும்படியாக வாரம்‌ ஒரு 
முறை தளத்தைக்‌ கொத்தி, நெகிழ்ந்த நிலைக்குக்‌ கொண்டு 
வரவேண்டி. யிருக்கும்‌. 


10 விவசாய. நூல்‌ 


தொட்டித்‌ தொழு (1௦௦56 box). இந்தத்‌ தொழுவில்‌ மாடு 
கட்டும்‌ இடத்தை ஒரு தொட்டிபோலத்‌ தரை மட்டத்தி 
லிருந்து 8 அடி ஆழத்தில்‌ அமைத்து, மாடு ஏறி இறங்குவ 
தற்கு வசதியாக ஒரு பக்கத்தில்‌ படி கட்டி.விட வேண்டும்‌. 
தொட்டியின்‌ தளத்தில்‌ கூளம்‌, கழிவு வைக்கோல்‌ 
முதலியவற்றைப்‌ பரப்பிவிட்டால்‌, அவை, மூத்திரத்தை 
உறிஞ்சிக்‌ கொள்ளும்‌. தினம்‌ காலையில்‌ தளத்தில்‌ சேரும்‌ 
சாணியை அங்கேயே சிதறிவிட்டு, கழிவுகளால்‌ அதை 
மூடி. வைக்கவேண்டும்‌. தொழுவே எருக்குழியும்‌ ஆகும்‌. 
மாடுகள்‌ எருவின்‌ மேலேயே இருந்து, இங்கு சேருகிற 
எருவை இறுக்கிக்‌ கெட்டியாக்குவதால்‌, காற்றோட்டம்‌ 
கட்டுப்படுத்தப்படுகறது. அதனால்‌ எருவில்‌ புழுக்கம்‌ 
குறைவாகவே ஏற்படுகிறது. நைட்டிரஜன்‌ பொருள்கள்‌ 
மிகுதியாக வெளியேறா. விவசாயப்‌ பண்ணைகளில்‌ 
சென்ற 40-50 வருஷங்களாக மாடுகளை இந்தத்‌ தொட்டித்‌ 
தொழுக்களில்‌ கட்டி வருகிறார்கள்‌. அதனால்‌ அவை அதிக 
கோய்கீகாளாயின என்று சொல்வதற்கில்லை. ஆனால்‌ 
இந்தத்‌ தொழுக்களில்‌ பசுமாடுகளைக்‌ கட்டுவது உதெ 
மல்ல. கழியும்‌ கூளம்‌, குப்பை, பண்ணைகளில்‌ சேரும்‌ பல 
தாவரக்‌ கழிவுகளும்‌ தொட்டித்‌ தொழுவில்‌ சேர்க்கப்படுவ 
தால்‌, மொத்தத்தில்‌ கடைக்கும்‌ எருவும்‌, பயிருணவுப்‌ 
பொருள்களும்‌ மற்ற முறைகளில்‌ கிடைப்பவற்றைவிட 
அதிகமாகவே இருக்கும்‌. போதுமான கழிவுப்‌ பொருள்‌ 
கள்‌ கிடைக்காத இடங்களில்‌, இம்‌ முறையை அறுசரிக்க 
முடியாது. 

ஆடு மறித்தல்‌. ஆடுகளைப்‌ பகல்‌ காலங்களில்‌ 
மேய்த்துவிட்டு, இரவு நேரங்களில்‌ தீரிசாயிருக்கும்‌ நிலங்‌ 
களில்‌ மறித்து, பின்னர்‌ ஆடு மறித்த பகுதிகளை அவ்வப்‌ 
பொழுது, உழுது மூடும்‌ பழக்கமிருக்கிறது. அவை இர 
வில்‌ கழிக்கும்‌ புழுக்கையும்‌ மூத்திரமும்‌ நிலத்தில்‌ 
சேருகின்றன. அவற்றிலுள்ள பயிருணவுப்‌ பகுதிகளை 


எரு, உரங்கள்‌ 11 


நிலம்‌ பிடித்து வைத்துக்கொள்ளுகிறது. : ஏக்கருக்கு 
₹--8 வண்டி மாட்டெருவிடும்‌ பயன்‌, 7,000 ஆடுகளை ஓர்‌ 
இரவு மறிக்கும்பொழுது கிடைக்குமென்று நடைமுறையில்‌ 
எடுத்துக்கொள்ளலாம்‌. ்‌ 


கழிவு எரு (60110))080). நிலங்களுக்கு வேண்டிய 
அளவு மாட்டெருக்‌ கிடைக்காது. ஆகவே பண்ணைகளில்‌ 
சேருகிற பயிர்க்‌ கழிவுகளை எல்லாம்‌ சேகரித்து, மக்க 
வைத்து, அதை எருவாக உபயோகித்து மாட்டெருக்‌ 
குறையை ஒருவாறு சரிசெய்து கொள்ளலாம்‌. பயிர்க்‌ கட்‌ 
டைகள்‌, களங்களில்‌ சேரும்‌ சண்டு, சாவி, கூளம்‌ ஆகியவை, 
வீடு முற்றங்களைப்‌ பெருக்கிக்‌ டைக்கும்‌ குப்பை, சாம்பல்‌, 
இலையுதிர்‌ காலத்தில்‌ விழும்‌ இலைச்‌ சருகுகள்‌, கழிவு வைக்‌ 
கோல்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்து எருவாக்கலாம்‌. 
இவற்றை 6 அங்குலப்‌ படைகளாக ஒன்‌ றின்மேலொன்‌ 
ருகப்‌ போட்டு, ஓவ்வொரு படையிலும்‌ நீர்‌ தெளித்து 
நனைத்து, கடைசியாகக்‌ குவியலின்‌ மேல்‌ மண்‌ போட்டு: 
மூடவேண்டும்‌. நீருடன்‌ சிறிது சாணியும்‌, அமோனியம்‌ 
ஸல்பேட்டும்‌ கரைத்துச்‌ சேர்த்துக்கொண்டால்‌ கழிவுப்‌ 
பொருள்கள்‌ சீக்கிரமாக மக்கும்‌. 

இந்தக்‌ குவியல்களில்‌ பாக்டீரியாக்கள்‌ பெருகிக்‌. 
கழிவுப்‌ பொருள்களைச்‌ சிதைக்கும்பொழுது புழுக்கம்‌ 
(fermentation) ஏற்பட்டு, வெப்ப நிலை .உயர்‌இறது. 
சுமாராக ஒரு மாதம்‌ கழித்துக்‌ குவியலைப்‌ பிரித்து 
மறுபடி. குவிக்கும்பொழுது கழிவுப்‌ பொருள்கள்‌ காற்றாடி, 


ஓத்ரெமாகவே செமித்த எருப்போன்‌ ற பொருளாகும்‌. 


இப்படிப்‌ பிரித்துக்‌ குவிக்கும்பொழுது ஒவ்வொரு படையி 
லும்‌ சிறிது தண்ணீர்‌ தெளித்தால்‌, புழுக்கம்‌ மிகுந்து, 
கழிவு துரிதமாகவே மக்கும்‌. இப்படி. செமித்த பொருளுக்‌ 


குக்‌ கழிவுமக்கு அல்லது “கம்போஸ்டு' (C௦றற௦81) என்று: 


பெயர்‌. 


39 . விவசாய நூல்‌ 


முனிசிபல்‌ கழிவு மக்கு. பெரிய நகரங்களில்‌ சேருகிற 
மலத்தையும்‌ தெருக்களைக்‌ கூட்டிக்‌ கிடைக்கும்‌ குப்பையை 
யும்‌ சேர்த்து ஈயமான கழிவு மக்கு தயார்‌ செய்யலாம்‌. 
8 அடி. அகலமும்‌, 21-8 அடி ஆழமும்‌ உள்ள குழி 
களில்‌ குப்பையை ஒரு சாண்‌ உயரத்துக்குப்‌ பரப்பி, அதன்‌ 
மேல்‌ 2 அங்குல கனத்துக்கு மலம்‌ பரப்பப்படுகிறது: 
இதன்‌ பின்‌ இவ்விரண்டையும்‌ மாறி மாறிப்‌ பரப்பி நில 
மட்டத்துக்கு 2 அடிக்கு மேல்‌ குவியலானதும்‌ அதை மண்‌ 
போட்டு மூடிவைக்கவேண்டும்‌. மலத்திலிருக்கும்‌ ஈரமே 
போதுமானது, வேறு நீர்‌ சேர்க்கவேண்டியதில்லை. இக்‌ 
குவியல்களில்‌ பாக்டீரியாக்கள்‌ விரைவாகப்‌ பெருகித்‌ தீவிர 
மான புழுக்கம்‌ ஏற்படுத்துகின்றன. நாலைந்து மாதங்களில்‌ 
கழிவுப்‌ பொருள்களும்‌ மலமும்‌ சேர்ந்து மக்கி பொல 
பொலவென்‌ றிருக்கும்‌ முனிசிபல்‌ கழிவு மக்கு (municipal 
0011010081) கிடைக்கிறது. இது ஒரு சிறந்த எரு. வீச்சமே 
இருக்காது. பல பொருள்‌ களும்‌ புழுங்கும்‌ காலத்தில்‌ 1500- 
170° F. வரை வெப்ப நிலை உயர்வதால்‌, நோ யுண்டாக்கும்‌ 
பாக்டீரியாக்கள்‌ மடிந்து விடுகின்றன. ஆகவே இதன்‌ 
மூலம்‌ எவ்விதமான தொற்று நோயும்‌ பரவாது. 

பசுந்தாள்‌ எரு. “லெகூமினாசியே' என்ற பயற்றின்‌ 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த பயிர்களைச்‌ சாகுபடி செய்து 
அவற்றை மடக்கி அங்கேயே நிலத்தில்‌ உழுவதற்குப்‌ பசுந்‌ 
தாள்‌ பயிர்‌ செய்தல்‌ (276000. mann) என்று பெயர்‌. 
தரிசுகள்‌, காடுகள்‌, குளக்கரை, ரஸ்தாக்களின்‌ பக்கங்கள்‌ 
முதலிய இடங்களில்‌ உண்டாகிற செடி, கொடி, தழை 
ஆகியவற்றைச்‌ சேகரித்து சேற்று நஞ்சை நிலங்களில்‌ 
மிதிப்பதும்‌ உண்டு. இதற்குப்‌ பச்சைத்‌ தழை எரு (ஓஓ 
leaf manwing) என்று பெயர்‌. பசுந்தாள்‌ பயிரும்‌, 
பச்சைத்‌ தழை எருவும்‌ ஈஞ்சை நிலங்களுக்கு மிகவும்‌ ஏற்‌ 
றவை; அவை மாட்டெருவைவிட அதிகப்‌ பயனுடையதா 
யிருக்கின்றன. 


எரு, உரங்கள்‌ 18 


பயறு வகையைச்‌ சேர்ந்த செடிகளுக்கு லெகூம்‌ 
(leஜயறe) செடிகள்‌ என்று பெயர்‌. இவற்றின்‌ இளம்‌ 
வேர்களில்‌ நிலத்திலீருக்கற்‌ லெகூம்‌ பாக்டீரியாக்கள்‌ 
தொற்றிக்‌ கொண்டு அங்கு பெருகுகின்றன. அப்பொழுது. 
சிறு குண்டுசித்‌ தலையிலிருந்து கடலைவரை அளவுள்ள 
சிறிய பாக்டீரிய முண்டுகள்‌ (bacterial nodules) வேர்‌ 
களில்‌ உண்டாகின்றன. இங்குள்ள பாக்டீரியாக்கள்‌ 
செடிகளிலுள்ள உப்புகள்‌, கார்போஹைடிரேட்டு 
பொருள்கள்‌ ஆகியவற்றைத்‌ தங்கள்‌ வளர்ச்சிக்காகப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்கின்றன. அத்துடன்‌ கா ற்றில்‌ மூலக: 
நிலையிலுள்ள (ரக! கக) கைட்டிரஜனைக்‌ 
இர௫இத்து, நிலைப்படுத்தி (1130) நைட்டிரஜன்‌ கூட்டுப்‌ 
பொருள்களாக (0010001008) மாற்றுகின்றன. இந்த 
நைட்டிரஜன்‌ பொருள்களை லெகூம்‌ செடிகள்‌ தம்‌ 
வளர்ச்சிக்காகப்‌ பிரயோகப்‌ படுத்திக்‌ கொள்கின்றன. 
நிலத்தின்‌ நைட்டிரஜன்‌ வளக்‌ குறை லெகூம்‌ வளர்ச்‌ 
சியைக கட்டுப்படுத்தாது. வளம்‌ மிகுந்த நிலங்களில்‌ பாக்‌ 
டீரியாக்கள்‌ தீவிரமாக உழைப்பது கிடையாது; அங்கு 
நைட்டி ரஜன்‌ நிலைப்படுவது குறைவடையும்‌. மற்ற வகுப்‌ 
புச்‌ செடிகள்‌ எல்லாம்‌ நிலத்திலுள்ள நைட்டிரஜனை த்‌ 
தான்‌ கிரகித்து வளர்கின்றன. அவை எல்லாம்‌ பொது 
வாக லெகூம்களை விட நைட்டி ரஜன்‌ அடக்கம்‌ 
குறைந்தவை. 

லெகூம்‌ செடியிலுள்ள பழைய வேர்‌ பாகங்களும்‌ 
வேர்‌ முண்டுகளும்‌ கழன்று நிலத்தில்‌ சேருகின்றன. அத்‌ 
துடன்‌ லெகூம்‌ செடிகள்‌ சில கைட்டிரஜன்‌ கூட்டுப்‌ 
பொருள்களை நிலத்தில்‌ கழிக்கின்‌ றன. லெகூம்கள்‌ அறு 
வடையானபின்‌; லெகூம்‌ வேர்களும்‌, பயிர்க்கட்டை களும்‌ 
நிலத்தில்‌ தங்கிவிடுகின்றன. லெகூம்‌ இலைகளும்‌ ழே 
விழுந்து நிலத்தில்‌ சேர்கின்றன. இவற்றால்‌ நிலம்‌ நைட்‌ 
டிரஜன்‌ வளமடைகி௰து. ஆகவே லெகூம்களுடன்‌ கலந்து: 


14 விவசாய நூல்‌ 


பயிராகும்‌ மற்றச்‌ செடி. வகைகளும்‌, லெகூம்‌ பயிர்களுக்குப்‌ 
பின்னால்‌ சாகுபடியாகும்‌ பயிர்களும்‌ வீரியமாக உண்டா 
இன்றன. 

பசுந்தாள்‌ பயிர்‌ செய்வதால்‌ குறைந்த செலவில்‌ கைட்‌ 
டி.ரஜனும்‌, பரிமாணம்‌ மிகுந்த அங்ககப்‌ பொருளும்‌ நிலத்‌ 
இல்‌ சேருகின்றன. டெயின்சா, செஸ்பேனியா, சடம்பு 
(hemp); கொளிஞ்சி (114 நஜ), அவுரி (நீலி, 
indigo), பில்லிப்பயறு முதலியவை சாதாரணமாகச்‌ சாகு 
படியாகிற பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌. மொச்சை, துவரை, 
தட்டைப்‌ பயறு ஆகியவை அங்குமிங்கும்‌ ஒரு சிறிய 
அளவில்‌ பசுந்தாள்‌ பயிர்களாகின்றன. பசுந்தாள்‌ பயிர்‌ 
. செய்யும்‌ பழக்கம்‌ ஏற்கனவே நாட்டில்‌ இருக்கிறது. அது 
இன்னும்‌ விசேஷமாகப்‌ பரவ வேண்டும்‌. அதற்கு ஏற்ற 
வாறு சிறந்த பலன்‌ கடைக்கும்‌. அத்துடன்‌ கட்டாத்தரிசு 
களிலும்‌, காலி இடங்களிலும்‌ புங்கம்‌, கொன்னை, களை 
ரீ£டியா போன்ற மரங்களை உண்டாக்கி, அவற்றின்‌ 
தழையை உரமாக உபயோகிக்கலாம்‌. இதுவும்‌ இறந்த 
வழிதான்‌. 


புண்ணாக்கு (௦11 082௦8). நிலக்கடலை, வேப்பமுத்து, 
புன்னைக்‌ கொட்டை, இலுப்பை விதை, ஆமணக்கு முத்து 
முதலிய எண்ணெய்‌ வித்துகளிலிருந்து எண்ணெயைப்‌ 
. பிரித்தெடுக்கும்‌ பொழுது புண்ணாக்கு மிஞ்சுகிறது. புண்‌ 
ணாக்குகளில்‌ நைட்டி ரஜன்‌ கணிசமான அளவிலிருக்கி றது. 
நிலக்கடலைப்‌ புண்ணாக்கில்‌ 7-8 சத விதம்‌ நைட்டி ரஜன்‌ 
இருக்கிறது. இவையெல்லாம்‌ கெற்பயிருக்கு விசேஷமான 
எருக்களாக உபயோகமாகின்றன. புண்ணாக்குகளை உரலி 
லிட்டுக்‌ குத்தித்‌ தூளாக்கி, கஞ்சை நிலங்களில்‌ கடைசி 
உழவு காலத்திலும்‌, பின்னர்‌ முதல்‌ களை எடுக்கும்பொழு 
தும்‌ பரவலாகச்‌ சிதறுவது வழக்கம்‌. நெற்பயிருக்கு ஏக்க 


ருக்கு 2-8 மூட்டை வீதம்‌ நிலக்கடலைப்‌ புண்ணாக்காவது; 


| - அணித்து 


எரு, உரங்கள்‌ 15 


5 மூட்டை வரை மற்றப்‌ புண்ணாக்குகளையாவது உபயோ 
கிக்கிறார்கள்‌. ்‌ 

தோல்க்‌ கழிவு (௨00013 refuse). தோல்‌ பதனிடும்‌ 
பொழுது பிரிகிற மயிர்‌ (1811), உரோமம்‌ (wool), 
சுண்ணாம்பு, பதனிடுவதற்காக உபயோகிக்கும்‌ பல உப்பு. 
கள்‌ சேர்ந்து தோல்க்‌ கழிவு ஆகின்‌ றன. 


இதில்‌ 6-18 சத விகிதம்‌ கைட்டிரஜன்‌ இருக்கும்‌. 
இது மெதுவாக நிலத்தில்‌ மக்கி, நாள்ப்‌ பட்டுப்‌ பலன்‌ 
கொடுப்பதால்‌, குறைந்த காலத்துக்கு நிலத்தில்‌ இருக்கும்‌ 
பெரும்பாலான சாதாரணப்‌ பயிர்களுக்கு இதனால்‌ அதிகப்‌ 
பயனில்லை: ஆனால்‌ வாழையைப்போல 2-8 வருஷங்கள்‌ 
நிலத்திலிருக்கும்‌ பயிர்களுக்கு இது ஏற்றது. 


எனும்புத்தூள்‌ (901௦ 700வ]). எலும்புகளை அடைப்‌ 
பான பாத்திரங்களில்‌ வைத்து, அமுக்கம்‌ எற்படுத்தி, 
நீராவியில்‌ வேக வைத்துக்‌ கொழுப்பு, வஜ்ஜிரம்‌ செய்வதற்‌ 
காகும்‌ மூலப்‌ பொருள்களும்‌ பிரித்தெடுக்கப்‌ படுகின்‌ றன. 
இப்படி நீராவியில்‌ வெந்த எலும்புகளை இயந்திரங்களில்‌ 
அரைத்துத்‌ தூளாக்கி பின்‌ எருவாக உபயோகிக்கிரூர்‌ 
கள்‌: பாஸ்வரம்‌, கால்ஸியம்‌ பாஸ்வேட்டாக எலும்பில்‌ 
ஒரு கரையா நிலையில்‌ இருக்கிறது. எலும்புத்‌ தளை நிலத்தி 
லிடும்‌ பொழுது, அது மெதுவாகச்‌ சிறிது சிறிதாகக்‌ 
கரைந்து பயிர்களுக்கு பாஸ்வரத்தைக்‌ கொடுக்கிறது. 
எலும்புத்தூள்‌ நுண்ணியதாயிருப்பதற்குத்‌ தகுந்தவாறு 
துரிதமாகவோ மெதுவாகவோ பயனளிக்கும்‌. 


மாட்டெரு, கழிவு மக்கு இவற்றுடன்‌ எலும்புத்‌ 
தூளைச்‌ சேர்த்து மக்கவைத்து நிலத்துக்கிடும்‌ பொழுது, 
பாஸ்வரம்‌ கரையும்‌ நிலை அடைறெது. 

எலும்புத்தூளில்‌, 1-8 சத விகிதம்‌ நைட்டிரஜனும்‌, 
21-24 சத விகிதம்‌ பாஸ்வாரிக அமிலமும்‌ இருக்கின்றன. 


16 விவசாய நூல்‌ 


நைட்டி ரஜன்‌ கரையா நிலையிலிருப்பதால்‌, அதனால்‌ பயிர்‌ 
களுக்கு அதிகப்‌ பயனில்லை. 


உரங்கள்‌. உணவுச்‌ சத்து நிறைந்த உலோகக்‌ கூட்டுப்‌: 
பொருள்களுக்கு உரங்கள்‌ (12170112018) என்று பெயர்‌. 


தென்‌ அமெரிக்காவிலுள்ள சில்லிப்‌ (0141௦) பிரதேசத்துச்‌ 
சுரங்கங்களிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட சோடியம்‌ 
நைட்டிரேட்டு என்ற நைட்டிரஜன்‌ சேர்ந்த உப்புத்தான்‌ 


முதல்‌ முதலாக உரமாக உபயோகிக்கப்‌ பட்டது. அது 


தான்‌ முன்பெல்லாம்‌ முக்யெமாக நைட்டிர ஜன்‌ கொடுக்கும்‌ 
உரமாக இருந்தது. 

சோடியம்‌ நைட்டிரேட்டு. இது சில பிரதேசங்களில்‌ 
நிலத்திற்கடியில்‌ கனீப்பொருளாக மற்றப்‌ பொருள்களு 
டன்‌ கலந்து காணப்படுகிறது. இந்தக்‌ கலவைப்‌ பொருளை த்‌. 
தோண்டி எடுத்து, நீரில்‌ கரைத்து, படிகமாக்கிப்‌ பகுத்து 
(fractionally crystallise), சோடியம்‌ நைட்டிரேட்டு 
பிரித்தெடுக்கப்‌ படுகிறது. செடிகள்‌ நைட்டிரஜனை நைட்‌ 
டிரேட்டு உருவத்திலேயே முக்கியமாகக்‌ இரஇப்பதால்‌, 
சோடியம்‌ நைட்டிரேட்டு உரமாக இட்ட உடனேயே 
நேரடியாகப்‌ பயன்படுகிறது. அது நிலத்திலுள்ள வடி 
நீரில்‌ கரைம்து வெளியேறக்‌ கூடுமாதலால்‌, அதைச்‌ சிறிது 
சிறிதாகவே தேவைக்குத்‌ தக்கபடி பல தடவைகளாகப்‌ 
பிரயோகிக்க வேண்டியிருக்கிற து. தவிர, சோடியம்‌ நைட்டி 
ரேட்டிலுள்ள நைட்டிரேட்டுப்‌ பகுதியைப்‌ பயிர்கள்‌ இர 
கித்தபின்‌, காரப்பகுதியாகிய சோடியம்‌ நிலத்தில்‌ தங்க 
நின்று விடுகிறது. சோடியம்‌ அதிகமாகத்‌ தங்கும்பொழுது, 
நிலம்‌ உவராகும்‌ இயல்பு இருக்கிறது. ஆகவே சோடியம்‌ 
கைட்டி ரேட்டை அதிகமாகவோ, அல்லது ஒவ்வொரு வரு 
ஷமும்‌ மாறிமாறியோ உபயோகிப்பது விரும்பத்தக்கதல்ல. 


அமோனியம்‌ ஸல்பேட்டு. முதல்‌ உலக யுத்த காலத்தில்‌ 
நைட்டிரஜனை நிலைப்படுத்த, அதை அமோனியம்‌ ஸல்‌ 


ஸு... 


எரு, உரங்கள்‌ 17 


பேட்டு ஆக்கும்‌ முறை கண்டுபிடிக்கப்பட்டது. அமோனி 
யம்‌ ஸல்பேட்டைக்‌ குறைந்த செலவில்‌ இப்பொழுது 
ஏராளமாக உற்பத்திசெய்ய முடி௫இறபடியால்‌, அதுவே 
முக்கியமான கைட்டிரஜன்‌ உரமாக உலகமெங்கும்‌ உப 
யோகிக்கப்‌ படுகிறது. அது வெள்ளைச்‌ சர்க்கரையைப்‌ 
போலத்‌ தோற்றமனிக்கிற ஒரு வெள்ளை நிறமான உப்பு. 
அதில்‌ 20-6 சத விகிதம்‌ நைட்டிரஜன்‌ இருக்கறது. அதை 
நிலத்திலிட்டதும்‌, அமோனியா என்ற காரப்பகுதியைக்‌ களி 
மண்‌ பிடித்து வைத்துக்‌ கொள்வதால்‌ நைட்டிரஜன்‌ வெளி 
யேறி நஷ்டம்‌ ஏற்படாது. நமது தேசத்திலுள்ள உயர்ந்த 
வெப்ப நிலையில்‌ அமோனியா விரைவாக கைட்டிரேட்டாக, 
உடனடியாகப்‌ பயன்‌ படுகிறது. அதனால்‌ பயிர்கள்‌ வீரிய 
மாக வளர்ந்து நல்ல மாசூல்‌ கொடுக்கின்‌ றன. சேற்று 
நஞ்சைகளில்‌ அமோனியா நைட்டிரேட்டாக மாறுவதில்லை; 
நெற்பயிர்கள்‌ நைட்டிரஜனை அமோனியா உருவத்தில்‌ 
தான்‌ கிரகிக்கின்றன. மற்றப்‌ பயிர்கள்‌ நைட்டிரஜனை 
முக்கியமாக ஈநைட்டிரேட்டு உருவத்தில்தான்‌ தரக்‌ 
கின்றன. 

சூப்பர்‌ பாஸ்வேட்டு (கபறerphosphate).  எலும்பி 
லுள்ள பாஸ்வேட்டுகள்‌ ஒரு கரையா நிலையில்‌ இருக்கன்‌ 
றன: அவை வெகு மெதுவாகவே பயிர்களுக்குப்‌ பயன்படு 
தின்றன. எலும்புத்‌ தூளைக்‌ கந்தக அமிலத்துடன்‌ கலந்து 
வைக்கும்பொழுது எலும்பிலுள்ள பாஸ்வேட்டுகள்‌ எளி 
தாகக்‌ கரையும்‌ நிலை அடைகின்றன. இப்படிக்‌ கரையும்‌ 
நிலை அடைந்த பொருளுக்கு சூப்பர்‌ பாஸ்வேட்டு என்று 
பெயர்‌. இதை உரமாக உபயோகிக்கும்‌ பொழுது, பயிர்‌ 
கள்‌ பயனடைகன்‌ றன, மாகூல்‌ அதிகமாகும்‌ இயல்பு 
இருக்கிறது: எனினும்‌ டைட்டிரஜன்‌ உரங்களைப்‌ போல 
பாஸ்வேட்டுகள பகட்டான பலனளிக்கா. சூப்பர்‌ பாஸ்‌ 
வேட்டை நிலத்துக்கு இட்டதும்‌, பாஸ்வேட்டுகள்‌ நிலத்தி 
லுள்ள சுண்ணாம்புடன்‌ கூடிச்சேர்ந்து ஒரு வீழ்படிவாக 

வீ-2—2 


18 விவசாய நூல்‌ 


(precipitate) மறுபடி. கரையா நிலையடைகின்‌ றன. இந்த 
வீழ்படிவு நுண்ணியதா யிருப்பதால்‌, சிறிது சிறிதாகக்‌ 
கரைந்து பயிர்களுக்குப்‌ பயன்‌ படுகிறது. 


பொட்டாசிய உப்புகள்‌ (00%8881௦ ma): பொட்‌ 
டாசியம்‌ குளோரைடு, வேறு பல குளோரைடுகளுடன்‌ 
சேர்ந்து அநேக தேசங்களில்‌ சுரங்கப்‌ பொருளாகக்‌ காணப்‌ 
படுகிறது. அதைத்‌ தோண்டி எடுத்து, படிகமாக்கிப்‌ 
பகுத்துப்‌ பொட்டாசியம்‌ குளோரைடு மற்ற உப்புகளி 
லிருந்து பிரித்து எடுக்கப்‌ படுகிறது. பொட்டாசியம்‌ 
குளோரைடும்‌, அதிலிருந்து தயாராகும்‌ பொட்டாசியம்‌ ஸல்‌ 
பேட்டும்‌ மேல்‌ நாடுகளிலும்‌, அமெரிக்காவிலும்‌ மதிக்கத்‌ 
தகுந்த உரங்களெனக்‌ கருதப்பட்டுச்‌ சாதாரண உபயோ 
கத்தில்‌ இருக்கின்றன. இவற்றில்‌ 46-60 சத விகிதம்‌ 
பொட்டாஷ்‌ இருக்கும்‌. தென்னிந்திய நிலங்களில்‌ பொட்‌ 
டாஷ்‌ சத்து பொதுவாக ஏற்ற அளவில்‌ இருப்பதால்‌ 
பொட்டாஷ்‌ எருவினால்‌ அதிகப்‌ பயனில்லை. அடுப்புச்‌ 
சாம்பலில்‌ 4-6 சத விகிதம்‌ பொட்டாஷ்‌ சத்து 
இருக்கலாம்‌. 


எப்பொழுது எரு இடுவது ? பரிமாணம்‌ மிகுந்த மாட்‌ 


டெருப்‌ போன்‌ ற அங்ககப்‌ பொருள்கள்‌ விதைப்புக்கு 8-4 ' 


வாரங்களுக்கு முன்பாக நிலத்திலிடப்‌ படுகின்றன. 
உடனே அங்குள்ள பாக்டீரியாக்கள்‌ சுறுசுறுப்படைந்து 
ஏராளமாகப்‌ பெருகுகின்றன. அவற்றின்‌ தேவைக்குப்‌ 
போதுமான அளவில்‌ கைட்டிரஜன்‌, பாஸ்வரம்‌, பொட்‌ 
டாசியம்‌, கந்தகம்‌ போன்ற உணவுப்‌ பொருள்கள்‌ எருவில்‌ 
இல்லாதபொழுது, இப்பொருள்களை அவை நிலத்திலிருந்து 
எடுத்துக்‌ கொள்கின்றன. அதே சமயத்தில்‌ 


பயிரும்‌ 
விதைப்பானால்‌, 


அதற்கு வேண்டிய அளவு உணவுப்‌ 
பொருள்கள்‌ கிடையா: முன்னதாக எருவிடும்பொழுது, 
விதைப்புக்குள்ளாக பாக்டீரியாக்களின்‌ மிகுதியான ஊக்க 


எரு, உரங்கள்‌ 19 


மும்‌ பெருக்கமும்‌ உள்ள காலம்‌ கடந்துவிடும்‌. அப்‌ 
பொழுது நிலத்திலும்‌ எருவிலுமுள்ள உணவுப்‌ பொருள்‌ 
கள்‌ பயிர்களுக்குக்‌ கடைக்கும்‌. பயிர்களுக்கும்‌, கிலத்தி 
அள்ள பாக்டீரியாக்களுக்கும்‌ உணவுப்‌ பொருள்களுக்கா 
கப்‌ போட்டி இருக்காது. 

குறுகிய காலப்‌ பயிர்களுக்கு அடர்வான (001100011:௨- 
1௦60) உரங்களை, விதைக்குங்‌ காலத்திலாவது, சிறிது முன்‌ 
பின்னுகவாவது கிலத்திற்கிடலாம்‌. இளம்‌ பிராயத்தில்‌, 
பயிர்கள்‌ தங்கள்‌ வளர்ச்சிக்காக மிகுதியாக நைட்டி ரஜனை 
யும்‌ பாஸ்வரத்தையும்‌ கிரகிக்கின்‌ றன. பின்னால்‌ செடி 
களுக்கு நைட்டிரஜனும்‌ பாஸ்வரமும்‌ வேண்டியதில்‌& ௦ 
பின்னால்‌ உரமிடுவதால்‌ முழுப்பயன்‌ கிடையாது. நைட்டிர 
ஜனைப்‌ பின்னால்‌ பயன்‌ படுத்தும்‌ பொழுது சில பயிர்களின்‌ 
தானியங்களில்‌ நைட்டி. ரஜனின்‌ அடக்கம்‌ அதிகமாகிற 
தென்றாலும்‌, அதே சமயத்தில்‌ பயிர்‌ வளர்ச்சிக்காலம்‌ 
அதிகமாகிறது ; பயிர்கள்‌ முதிர்வதும்‌ தாமதமாகிறது. 

நீண்ட காலப்‌ பயிர்கள்‌ வேறுபட்ட தன்மையுடையன. 
அவற்றிற்கு உணவுப்‌ பொருள்கள்‌ அதிகமான காலத்திற்‌ 
குத்‌ தேவையாயிருப்பதால்‌, விதைப்புக்‌ காலத்தில்‌ மட்டு 
மல்லாமல்‌ பின்னாலும்‌ பயிரின்‌ தன்மையைப்‌ பொறுத்து 
2, 8 தடவைகளாக மேல்‌ உரமாக இடுவதால்‌ பயனுண்டு. 


எருவின்‌ அளவு. மாளுலை அதிகமாக்கிக்‌ கொள்ளுவ 
தற்காகவும்‌, நிலத்திலிருந்து எடுக்கப்படும்‌ பயிருணவு 
களைப்‌ பழையபடி நிலத்திற்குக்‌ கொடுத்து, அதன்‌ வளத்‌ 
தைப்‌ பாதுகாத்துக்‌ கொள்வதற்காகவும்‌, நிலத்திற்கு 
எருவிடப்‌ படுகிறது. அதன்படி எவ்வளவு பயிருணவு 
நிலத்‌ திலிருந்து எடுக்கப்படுகிறதோ, அவ்வளவு நிலத்திற்கு 
எரு மூலமாகக்‌ கொடுக்க வேண்டும்‌. காற்றிலுள்ள நைட்‌ 
டிரஜன்‌ ஐக்யெப்‌ பொருளாக நிலத்தில்‌ நிலைப்படுவதாலும்‌, 
நைட்டி ரஜன்‌ மழை மூலமாகவும்‌ அங்ககப்‌ பொருள்களின்‌ 


20 விவசாய நூல்‌ 


சிதைவு காரணமாகவும்‌, நைட்டிரிபிக்கேஷன்‌ (ப111110௨- 
£ர0ற) மூலமாகவும்‌ நிலத்தில்‌ சேர்வதால்‌, நைட்டிரஜன்‌ 
குறைவு சரி செய்யப்படும்‌ என்ற கொள்கையின்‌ பேரில்‌, 
பழக்கத்தில்‌ பயிர்கள்‌ எடுத்துக்‌ கொள்ளும்‌ அளவுக்குக்‌ 
குறைவாகவே நைட்டி.ரஜன்‌ கொடுக்கப்படுகிறது. அதிக 
மாகக்‌ கொடுக்கப்படும்‌ நைட்டி ரஜன்‌; வடிகாலில்‌ கசிந்து 
விடுவதாலும்‌, சிதைவினால்‌ மூலக நிலையில்‌ வெளியேறுவ 
தாலும்‌ வீணாக்கப்படும்‌. பாஸ்வர உரத்தில்‌ ஓரு பகுதி 
கரையா நிலை எய்தி நிலத்தில்‌ நிலைப்‌ படுவதால்‌, தேவை 
யான அளவிற்கு அதிகமாகவே பாஸ்வரம்‌ நிலத்திற்கு 
இடப்படுகிறது. தென்னிந்திய நிலங்களில்‌ பொட்டாஷ்‌ 
வேண்டிய அளவில்‌ இருப்பதால்‌, சாதாரணமாகப்‌ பொட்‌ 
டாஷ்‌ உரமிட வேண்டிய அவசியமில்லை. ஆனால்‌ அதிகப்‌ 
பொட்டாஷ்‌ தேவைப்படுகிற தென்னை, உருளைக்‌ கிழங்கு, 
வாழை, மிளகாய்‌, ராகி, புகையிலை போன்ற பயிர்கள்‌ 
பொட்டாஷ்‌ உரமிடுவதால்‌ பலனடையும்‌. அதே மாதிரி 
பொட்டாஷ்‌ குறைவாயுள்ள மணற்கால்‌ நிலங்களுக்கும்‌ 
பொட்டாஷ்‌ எருவிடுவதால்‌ பலனுண்டு. 


எருவும்‌ உரமும்‌ இடும்‌ அளவு, (1) நிலவளம்‌, (2) பயி 
ரின்‌ உணவுத்‌ தேவை, (8) நிலத்திற்கு . அகப்படும்‌ நீரின்‌ 
அளவு; (4) எரு, உரங்களின்‌ விலை, (5) விளைபொருள்‌ 
களின்‌ விலை மதிப்பு, இவற்றைப்‌ பொறுத்திருக்கிறது. உர 
மிடும்பொழுது இவையனைத்தும்‌ கவனிக்கப்படுகன்‌ றன. 

எருக்களின்‌ எச்சப்‌ பயன்‌ : அங்கக எருக்களிலுள்ள 
உணவுப்‌ பொருள்கள்‌ முழுவதுமே அவற்றை இட்ட வரு: 
ஷத்தில்‌ பயிர்களுக்குக்‌ ௧ கிட்டுவது கிடையாது. அவற்றின்‌ 
பலன்‌ பல வருஷங்களுக்கு நீடித்திருக்கும்‌. உலோக உரங்‌ 
களிலுள்ள பொருள்களில்‌ ஒரு பகுதி நிலத்தில்‌ எச்சமாகத்‌ 
தங்கிவிடும்‌. அதன்‌ தன்மையைப்‌ பொறுத்து, அது நன்மை 
யாகவோ, தீிமையாகவோ, இரண்டுமில்லாமலோ இருக்க. 


எரு, உரங்கள்‌ 21 


லாம்‌, அமோனியம்‌ ஸல்பேட்டிலுள்ள நைட்டிரஜனைப்‌ 
பயிர்கள்‌ கிரகித்தபின்‌, கந்தக அமிலம்‌ (sulphuric acid) 
நிலத்தில்‌ தங்குகிறது. அது நிலத்திலுள்ள சுண்ணாம்புக்‌ 
கல்லுடன்‌ சேர்ந்து, கால்ஸியம்‌ ஸல்பேட்டாக மாறி, வடி 
கால்‌ நீருடன்‌ வெளியேறுகிறது. இதனால்‌ நிலத்திலுள்ள 
சுண்ணாம்புச்‌ சத்துக்‌ குறைவடைகிறது; சுண்ணாம்புச்‌ 
சத்துக்‌ குறைவாயுள்ள நிலங்கள்‌ அமில நிலையடைகின்‌ 
றன: தென்னிந்திய நிலங்களில்‌, சுண்ணாம்புச்‌ சத்துப்‌ 
போதுமான அளவிலிருப்பதா லும்‌, நிலங்களுக்குக்‌ குறை 
வாகவே அமோனியம்‌ ஸல்பேட்டு போடுவதாலும்‌ நிலம்‌ 
சாதாரணமாக அமில நிலை அடையாது. 


பொட்டாசியம்‌ ஸல்பேட்டு உரமிட்டவுடன்‌ நிலம்‌ 
பொட்டாசியத்தை இழுத்துக்‌ கொள்வதாலும்‌, கந்தக 
அமிலம்‌ நிலத்தில்‌ தங்குவதாலும்‌, அதுவும்‌ நிலத்தை 
அமோனியம்‌ ஸல்பேட்டைப்‌ போலவே பாதிக்கிறது. 
பொட்டாசியம்‌ உரமிடுவது இங்கே மிகக்‌ குறைவாதலால்‌ 
அதனாலேற்படும்‌ கெடுதியும்‌ குறைவே. 


சோடியம்‌ நைட்டிரேட்டு உரமிடும்பொழுது, சோடி 
யம்‌ நிலத்தில்‌ தங்கிவிடுவதால்‌, அதை ஓவ்வொரு வருஷ 
மும்‌ அதிகமாக உபயோகித்தால்‌ நிலம்‌ கெட்டிப்பட்டுச்‌ ர 
மிந்துவிடும்‌. 

மற்ற உரங்களின்‌ எச்சப்பயன்‌ மிகக்‌ குறைவே. 


பயிருணவுப்‌ பகுதிகள்‌ நிலத்தில்‌ தங்கு தல்‌. எருக்களி 
லும்‌ உரங்களிலும்‌ கரையும்‌ பயிருணவுகளும்‌, கரையாப்‌ 
பயிருணவுகளும்‌ இருக்கின்‌, றன. பிந்தியவை நிலத்தில்‌ தங்கி 
விடுகின்றன: கரையும்‌ பகுதிகளில்‌, அமோனியா உருவத்தி 
லுள்ள நைட்டிரஜன்‌ (ூmoniacal Nitrogen), பொட்‌ 
டாஷ்‌, பாஸ்வேட்டுகள்‌ இவற்றை மண்‌ பிடித்து வைத்துக்‌ 
கொள்கிறது. இவை வெளியேறி ஈஷ்டம்‌ விளைவிப்பது கடை 


99 விவசாய நால்‌ 


யாது. நிலத்திற்கு நைட்டிரேட்டு உருவத்திலுள்ள நைட்‌ 
டிரஜனைப்‌ (nitrate Nitrogen) பிடித்து வைத்துக்‌ கொள்‌ 
ளும்‌ சக்தி கடையாது. அதைக்‌ கிர௫த்துக்‌ கொள்வதற்கு 
நிலத்தில்‌ பயிரில்லாதபொழுது, மழையிருந்தால்‌, அது வடி 
நீருடன்‌ சேர்ந்து அகன்றுவிடும்‌. அதனால்‌ அதைச்‌ சிறிது 
இறிதாகப்‌ பயிர்களின்‌ தேவைக்குத்‌ தக்கவாறு பல தடவை 
களாகப்‌ போட வேண்டும்‌. பயிர்‌ வீரியமாக வளரும்‌ 
பொழுது அதிகமான மழை இல்லை யென்றால்‌ அதிகமாக 
நைட்டி ரேட்டுகளை நிலத்திற்டெலாம்‌. இளம்‌ பயிர்களுக்‌ 
கும்‌, முதிர்ந்த பயிர்களுக்கும்‌ அதிகமான நைட்டிரஜன்‌ 
தேவையில்லாததால்‌, அதை மிகுதியாகப்‌ பயன்‌ படுத்தும்‌ 
பொழுது, அது வடிநீருடன்‌ அகன்றுவிடும்‌. 

பொட்டாசியம்‌, அமோனியம்‌, சோடியம்‌ உப்புகளை 
நிலத்திலிடும்பொழுது, அவற்றிலுள்ள காரப்‌ பகுதிகள்‌ 
(bases) களியுடன்‌ சேர்ந்து, கால்ஸியத்தை வெளியேற்று 
கின்றன. கால்ஸியத்தோடு சேர்ந்து அமிலங்கள்‌ வடிகால்‌ 
நீருடன்‌ வெளியேறுகின்றன. அமிலங்கள்‌ வெளியேறுவ 
தால்‌ ஈஷ்டம்‌ ஒன்றுமில்லை. மித உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ 
கால்ஸியம்‌ ஈஷ்டமாவது கேடு விளைவிக்கிறது. தென்னிம்‌ 
திய நிலங்களில்‌ போதிய கால்ஸியம்‌ இருக்கும்‌ நிலையில்‌, 
குறைவாகக்‌ கால்ஸியம்‌ வெளியேறுவதால்‌ ஒரு கெடுதலும்‌ 
நேரிடாது. 

நிலத்திற்டெப்படும்‌ கரையும்‌ பாஸ்வேட்டுகள்‌, கரை 
யாக்‌ கால்ஸியம்‌ இரும்பு அலுமினியம்‌ பாஸ்வேட்டுகளாக 
மாறுகின்றன. ஓர்‌ அளவில்‌ காடி மாற்றத்தினாலும்‌ (௨c 
exchange), ஓர்‌ அளவில்‌ அங்கக நிலப்‌ பாஸ்வரமாக 
மாறுவதாலும்‌, நிலத்தின்‌ ஒரு பகுதியாகற பாஸ்வரம்‌ 
சுலபமாகவே பயிர்களுக்குக்‌ கிடைக்கிறது. 


ஆகவே, இயற்கை அமைப்பில்‌ நிலத்துக்கடும்‌ 
எரு, உரங்கள்‌ நிலத்திலேயே தங்கிப்‌ பின்னர்‌ பயிர்‌ 


எரு, உரங்கள்‌ 98 


களுக்குப்‌ பயன்படுகின்றன. நைட்டிரேட்டுகள்‌ இந்த 
வீதிக்கு விலக்கு. அவை மழைநீரில்‌ கரைந்து, வடிநீருடன்‌ 
வெளியேறக்‌ கூடும்‌. 


உரங்களின்‌ பலன்‌. பயிருணவுப்‌ பகுதிகள்‌ நைட்டிர 
ஜன்‌, பொட்டாசியம்‌, பாஸ்வரம்‌ என்பவை ; நிலங்களில்‌ 
இவை குறைவுபட்டால்‌ அக்‌ குறையை நிவர்த்திப்பதற்‌ 
காகப்‌ பலவித உரங்கள்‌ நிலத்திற்கு அளிக்கப்படுகின்‌ றன. 
நிலத்தில்‌ குறை இருக்கிற அளவுக்கு உரமிட்டால்தான்‌ 
பயிர்கள்‌ சிறந்த பயனளிக்கும்‌. 


எருக்களின்‌ பலன்‌. எருக்கள்‌ அங்ககப்‌ பொருள்கள்‌. 
அவை நிலத்தைப்‌ பெள திக மார்க்கமாகவும்‌ (physically); 
ரசாயன மார்க்கமாகவும்‌ (Chilly), உயிர்நிலை மார்க்க 
மாகவும்‌ (ஸi௦logically) இயக்கிப்‌ பலவிதமாக நன்மைகள்‌ 
அளிக்கின்‌ றன. 


1. பெளதிக மார்க்கமாக, மண்‌ இம்மிகள்‌ ஒன்று 
சேர்ந்து கொறுங்கத்‌ தக்க சிறு கட்டிகள்‌ (ரய) உண்‌ 
டாவதற்கும்‌, மண்‌ பொல பொல என்றாவதற்கும்‌ (friable) 
அங்ககப்‌ பொருள்‌ உதவி செய்து, நிலத்தில்‌ காற்றோட்ட 
மும்‌ நீரோட்டமும்‌ தக்கவாறு ஏற்படுவதற்கு வச தியளிக்‌ 
கிறது. அதனால்‌, நிலம்‌ மழைநீரைச்‌ சுலபமாக உறிஞ்சக்‌ 
கூடிய தன்மையை அடைகிறது. 


2. ரசாயன மார்க்கமாக, எரு நிலத்துக்குப்‌, பயி 
ருணவு அளிக்கிறது. அது மக்கும்பொழுது உண்டாகும்‌ 
அங்கக அமிலங்கள்‌ (௦1:ஐ௨ஊ11௦ ௨௦10 மண்ணிலுள்ள இட்‌ 
டாத உணவுப்‌ பொருள்களைச்‌ சிதைத்துக்‌ கிட்டும்‌ உண 
வுப்‌ பொருள்களாக மாற்றுகின்றன. 


5. உயிர்நிலை மார்க்கமாக, எரா நிலத்திலுள்ள 
பாக்டீரியாக்களுக்கு உணவளித்து ஊக்குவிப்பதால்‌, அவை 
காற்றிலுள்ள நைட்டிரஜனை ஐக்கியப்‌ பொருளாக்கி 


94 விவசாய நூல்‌ 


நிலைப்படுத்துவதிலும்‌, நிலத்திலுள்ள நைட்டிரஜனை கைட்‌ 
டிரேட்டாக மாற்றுவதிலும்‌ ஈடுபடுகின்றன. கைட்‌ 
டி. ரேட்டுகள்‌ நிலத்தில்‌ இல்லாதபொழுது, தாவரங்கள்‌ 
வளர முடியாது. 

அங்ககப்‌ பொருள்கள்‌ பயிருணவு அளிப்பது, அவை 
நிலத்திலும்‌, அங்குள்ள பாக்டீரியாக்களுள்ளும்‌ ஏ ற்படுத்து 
கிற மாறுதல்களைப்போல, அவ்வளவு முக்கியமானதும்‌ 
சிறப்பான தும்‌ அல்ல. நிலத்திலுள்ள அங்ககப்‌ பொருளின்‌ 
அளவை ஏற்றவாறு அமைத்துக்கொண்டு, அதன்‌ மூலம்‌ 
மண்ணைச்‌ சரியான பெளதிக நிலையில்‌ (physical condi- 
1௦ற) வைத்துக்கொள்வதும்‌, நிலத்திலுள்ள பாக்டீரியாக்‌ 
களைச்‌ சரியாக ஊக்குவிப்பதற்கு வேண்டிய சூழ்நிலையைப்‌ 
படைத்துக்‌ கொடுப்பதும்‌ சிறந்த நில நிர்வாகத்தின்‌ 
கோக்கங்களாகும்‌. 


அங்ககப்‌ பொருள்‌ சேர்த்தல்‌. உஷ்ணப்‌ பிரதேசத்தி 
அள்ள உயர்ந்த வெப்ப நிலையால்‌, நிலத்திலுள்ள அங்ககப்‌ 
பொருள்‌ விரைவாக ஆக்ஸிகரணிக்கப்படுகி ற து (0%401800)- 
பயிர்களின்‌ வேர்களும்‌, பயிர்க்கட்டைகளும்‌ ஒரு சிறிதளவு 
அங்ககப்‌ பொருளை நிலத்தில்‌ சேர்க்கின்றன. அப்படிச்‌ 
சேர்க்கப்படும்‌ அளவு ஏக்கருக்கு 4 அந்தரிலிருந்து 2 டன்‌ 
வரை வேறுபடலாம்‌. அறுவடையாகிற வில பொருளில்‌ 
தானியப்‌ பயிர்களில்‌ ஐந்தில்‌ ஒரு பங்காகவும்‌, லெகூம்‌ 
பயிர்களில்‌ மூன்‌ றில்‌ ஒரு பங்காகவும்‌ அது அமைந்திருக்கும்‌. 
பயிர்களிலிருந்து விழுந்து நிலத்தில்‌ சேரும்‌ இலைகள்‌ சொற்ப 
மாகவே இருக்கும்‌. பருத்தி, சர்க்கரை வள்ளி போன்ற சில 
பயிர்களிலிருந்து பெரும்பாலான இலைகள்‌ உதிர்ந்துவிட 
லாம்‌. ஆயினும்‌, அங்ககப்‌ பொருள்கள்‌ குறைவாகவே 
மொத்தத்தில்‌ நிலத்தில்‌ சேருவதால்‌, அவற்றால்‌ மாத்திரம்‌ 
நிலத்திலுள்ள அங்ககப்‌ பொருளின்‌ அளவைத்‌ தகுதியான 
நிலையில்‌ வைத்துக்கொள்ளுவதற்கு - முடியாது. அங்ககப்‌ 


எரு, உரங்கள்‌ 25 


பொருள்கள்‌ நிலத்தின்‌ குணத்தையும்‌ தன்மையையும்‌ சாகு 
படியையும்‌ வெகுவாய்‌ இயக்குவதால்‌, அவற்றைத்‌ தகுந்த 
அளவில்‌ நிலத்தில்‌ வைத்துக்கொள்ள வேண்டியது 
முக்கியமாகிறது. 


உரங்களின்‌ உபயோகம்‌. முன்‌ காலத்தில்‌, நிலத்தி 
லிருந்து எடுக்கப்பட்ட பயிருணவு, ௭௫ மூலமாக மறுபடியும்‌ 
நிலத்துக்குத்‌ திருப்பிக்‌ கொடுக்கப்பட்டது. முன்னேற்ற 
மடைந்துள்ள இங்கிலாந்து, ஐரோப்பா, அமெரிக்கா 
போன்‌ ற மேல்‌ நாடுகளில்கூட நிலத்தின்‌ வளமும்‌ விளைச்‌ 
சலும்‌ முன்பெல்லாம்‌ குறைந்த நிலையிலேயே இருந்தன. 
இப்பொழுது அங்கு உரங்களை உபயோகிப்பதால்‌, வினைச்‌ 
சல்‌ மிகுதியாகப்‌ பெருகயிருக்கிறது; இன்னும்‌ மிகு இயாகக்‌ 
கொண்டிருக்கிறது. வேறு எந்த விவசாய முறையும்‌ தகுந்த 
படி. உரமிடுதலைப்போல அவ்வளவு சிறப்பாக விளாச்சலப்‌ 
பெருக்கிக்‌ கொடுக்காது எனலாம்‌. 


கோயம்புத்தூர்‌ விவசாயப்‌ பண்‌ ணையிலுள்ள சாசுவத 
எருவிடும்‌ சோதனை நிலத்தில்‌ (permanent manurials) 
தொடர்ந்து 48 வருஷங்களாக உரமிட்டு, 88 பயிர்கள்‌ 
சாகுபடி. செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்‌ பயிர்களின்‌ 
விளைச்சல்‌ குறைவாகவில்லை. எல்லாப்‌ பயிர்‌ உணவுகளை 
யும்‌ கொடுக்கும்‌ உரமே, எர இடுதலைவிட அதிகமான 
மாசூல்‌ கொடுக்கிறது. அதனினும்‌ 8 மடங்கு அதிகமாக 
நைட்டிரஜன்‌ கொடுத்து வந்திருக்கிற மாட்டெருவினும்‌ 
அது அதிக மாகூல்‌ கொடுக்கிறது. செயற்கை உரங்களை 
உபயோகிப்பதால்‌, நிலத்தின்‌ விளைச்சல்‌ குறைந்துவிடலாம்‌ 
என்று சிலர்‌ எண்ணுவது சரியல்ல என்பதை அது காண்‌ 
பிக்றது. ஆனால்‌ அளவிற்கு மிஞ்சி உரமிடுவது சிறந்த 
தென எண்ணிவிடக்கூடா து. நிலத்தையும்‌, பருவத்தையும்‌, 
சிதோஷ்ண நிலையையும்‌ பொறுத்து உரத்தின்‌ தேவை 
மாறுபாடும்‌. 


26 விவசாய நால்‌ 


எருவும்‌ உரமும்‌ அனுசரணையாதல்‌. நிலத்தின்‌ விளைச்‌ 
சலைப்‌ பெருக்குவதற்கு எரு இடவேண்டுமா, அல்லது உரம்‌: 
இடவேண்டுமா என்று சிலர்‌ கேட்றொர்கள்‌. பயிர்களின்‌ 
வீனைச்சலைப்‌ பெருக்குவதில்‌ அவை இரண்டும்‌ வெவ்வேறு 
விதமாக இயங்குகின்றன. எருக்கள்‌ நிலத்தின்‌ பெள திக 
நிலையைப்‌ பயிர்‌ வளர்ச்சிக்கு ஏற்றவாறு திருப்திகரமாக 
அமைத்து, நிலத்தில்‌ நன்மை செய்யும்‌ பாக்டீரியாக்களுக்கு. 
உணவளித்து, கிட்டா நிலையிலுள்ள உணவுப்‌ பொருள்‌ 
களைக்‌ கிட்டும்‌ நிலைக்குக்‌ கொண்டுவந்து, பலவிதமாகப்‌ 
பயிர்‌ விளைச்சலைப்‌ பெருக்கிக்‌ கொள்வதற்கு மறைமுகமாக. 
உதவி செய்கின்‌ றன. உரங்கள்‌ நேரடியாகப்‌ பயிருணவுகள்‌ 
கொடுக்கின்‌ றன. அவை இரண்டும்‌ வெவ்வேறு விதமாகச்‌ 
செயலாற்றி, ஒன்றிற்கொன்று அனுசரணையாயிருக்கன்‌ 
றன. இரண்டுமே பயிர்‌ விளைச்சலை மிகுதிப்படுத்தி' 
னாலும்‌, அவை தனித்தனியாக இயங்குவதைக்‌ காட்டிலும்‌ 
ஒன்றுசேர்ம்‌ தியங்கும்பொழுது சிறந்த பலனைக்‌ கொடுக்‌ 
கின்றன. 


தொடர்ந்தாற்போல எருவை விலக்கிவிட்டு உரமிடு' 
வது உசிதமல்ல. அங்ககப்‌ பொருள்களைச்‌ சேர்க்காவிட்‌ 
டால்‌, நிலத்தின்‌ பெளதிக நிலை அவ்வளவு திருப்‌ தியாயிருக்‌. 
காது; விளைச்சலும்‌ உச்சசிலையை அடையாது. மேம்பட்ட 
பயனடைவதற்கு, எருவும்‌ உரமும்‌ சேர்ந்தே கொடுக்க 
வேண்டும்‌; எரு நிலத்தின்‌ தன்மையைக்காப்பா ற்‌ றிக்கொள்‌ 
ளும்‌; உரம்‌ விளைச்சல்‌ திறனை மிகுதியாக்கும்‌. தனித்‌ தனி 
யாக உபயோகிப்பதைக்‌ காட்டிலும்‌, அவற்றைச்‌ சேர்த்து 
உபயோஃப்பதுதான்‌ லாபகரமாயிருக்கும்‌. 


எருக்களின்‌ சேர்ப்பு (00110087101௦0) அதிக வேறுபாடு: 
களையுடையது. பலவித எரு, உரங்களின்‌ சராசரிச்‌ சத. 
வி௫தச்‌ சேர்ப்பு, கழே கொடுக்கப்பட்டிருக்கிறது : 


எரு, உரங்கள்‌ 


9 


1. காற்றில்‌ உலர்த்தின மிருகங்களின்‌ கழிவு எரு 


மாட்டு எரு 
வெள்ளாட்டு த 
செம்மறி ஆட்டு எரு 
கோழி 5» 
குதிரை 5 
வெளவால்‌ 55 
மலம்‌ 


டெயின்சா 
சடம்பு 
செஸ்பேனியா 
கொளிஞ்சி 


கேஷியா சையாமீயா (Cassia siamia) 
ஆவாரை (Cassia auriculata) 


புங்கம்‌ 
எருக்கந்‌ தழை 
எனைரீ£ டியா 
காட்டுத்‌ தழை 
கடல்‌ பாரி 
துவரை 


3. பல மண்‌ வகை (காற்றில்‌ உலர்த்தின து) 


ஆற்று வண்டல்‌ 
குளத்து ரர 
நத்தம்‌ மண்‌ 


மாட்டுக்‌ கொட்டகையைச்‌ சுரண்டிய மண்‌ 
பழைய சுவரடியில்‌ சேருகின்ற உப்பு மண்‌ 


4. 


நிலைக்கடலைப்‌ புண்ணாக்கு 


ஆமணக்கு 
55 
புங்கம்‌ 
வேப்பம்‌ 
எள்ளுப்‌ 
குசும்பாப்‌ 
தேங்காய்ப்‌ 


(வெள்ளை) 
(கறுப்பு) 


1°22 0:62 
2:40 0:90 
1:92 1-30 
0:92 1.88 
0:70 0:69 
8:00 2-60 
0:20 2-90 
3:50 0-60 
2-3 0-5 

271 0-58 
1°80 0:20 
224 0-40 
2-86 0:64 
3:31 0-44 
2:10 0:70 
2-90 0:50 
1-20 0-60 
1-10 0:20 
2:80 0-40 
0:30 0:40 
0:30 0-30 
0:40 0:40 
0:20 0:10 
0:20 0:70 


1:00 
6:30 
4:50 
4:20 

4:70 

610 

92 

3:50 


2. பசுந்தழை (காற்றில்‌ உளர்த்தினது ) 


அடர்வான அங்கக எருக்கள்‌ 
(இயற்கை ஈரத்துடன்‌) 


1-30 
2-60 
1-80 
0:90 
1:90 
2:40 


1:40 


K 20° 
120 
2-00 
2-30 
0:60 
0:83 
1:00 
0:70 


1-20 
1-80 
2:21 
0:60 
1°31 
2-4g* 
2°39* 
3:60 
2:80: 
0:40 
3:00 
2:00 


0:70: 
0:30 
0-30 
0:70 
1:80- 


1:10 
0°70 


98 விவசாய நால்‌ 


ச்‌ 


N ௨0 7850 CaO 
தோல்‌ சீவல்‌ கழிவு $40 0-10 
குளம்புக்‌ கழிவுத்‌ தூள்‌ 12:80 
கொம்புக்‌ கழிவுத்‌ தூள்‌ 14:00 
மீன்‌ எரு (கழிவு) 6-80 7:10 
எலும்புத்‌ தூள்‌ 370 2450 5120 
ம்புத்‌ ள்‌ (நீராவியில்‌ 
ட்ட டக அறு 4-40 23-60 41-80 
எலும்பு (கருக்கியது) 1:00 29-90 38:30 
5. நைட்டிரஜன்‌ உரங்கள்‌ 
சோடியம்‌ நைட்டிரேட்டு 15:50 
அமோனியம்‌ ஸல்பேட்டு 2160 
11-00 00:00 
அம்மோபாஸ்‌ (௨000101108) to 
22°02 22:00 
பொட்டாசியம்‌ நைட்டி ரேட்டு 10:50 37:00 
6. பாஸ்வர உரங்கள்‌ 
பேஸிக்‌ ஸ்லேக்‌ (basic slag) 17:20 42:00 
சூப்பர்‌ பாஸ்வேட்டு (சாதாரண 
மானது) 22:00 
சூப்பர்‌ பாஸ்வேட்டு (இரட்டை) 43:00 
பொட்டாசியம்‌ பாஸ்வேட்டு 22:00 17:00 
திருச்ச பாஸ்வேட்டு 22:00 54-00 
பாஸ்வேட்டுப்‌ பாறைத்‌ தூள்‌ 22:00 50:00 


7.  பொட்டாசிய உரங்கள்‌ 


பொட்டாசியம்‌ ஸல்பேட்டு 4300 
55 குளோரைடு 53-50 
கெயினைட்டு (Kainite) 12:50 
சாம்பல்‌ (விறகு) 1:50 4-50 22:00 
சாம்பல்‌ (பருத்தி மாறு) 1-80 9:40 28:00 
(நெல்‌ உமி) 050 0:30 
(வறட்டி) 2:00 0-70 


மலம்‌:--1, Pamphlet No. 9, Madras Agri. Department, 1936, 
2. Leaflet No. 7, Madras Agri. Department, 1935, 


3. Note-book of agricultural facts and figures, Madras Agri. 
. Department, 1922 and 


* Unpublished data. 


எரு, உரங்கள்‌ 29 


சாதாரணமாக, ஓர்‌ ஏக்கர்‌ நிலத்திலிறாந்து சல முக்கிய 
மான பயிர்கள்‌ கிரகிக்கிற பயிருணவுப்‌ பகுதிகள்‌ ராத்‌ 
தலில்‌ ழே கொடுக்கப்பட்டிருக்கின்‌ றன: 


N 12205 ௦0 ஷரு 

நெல்‌” 48 23 41 

சோளம்‌ 72 25 45 

ராதி 49 30 202 

கோதுமை 37 13 20 

வரகு 23 10 17 

கம்பு 28 10 11 

மக்காச்சோளம்‌ 25 10 25 

இனை 19 8 ட. 

உருளைக்‌ கிழங்கு 47 22 77 

பருத்தி 97 29 53 7 

கரும்பு 6 08 190 25 டன்‌ உரித்த கரும்பு 


- 5 (11,000 ராத்தல்‌ வ 
6 9 க்தல்‌ பாடக்‌. 
புகையிலை 1 $5 | செய்த பின்க்‌ 


்‌ 9. 9 0 ஏக்கருக்கு 2,000 காய்‌ 

தென்னை 24 12 60 ட்‌ 

வாழை 200 80 800 ஏக்கருக்கு 800 மரங்கள்‌- 
வினக்கள்‌ 

1. எரு, உரங்களுக்குள்‌ உள்ள வித்தியாசங்கள்‌ என்ன ? 

2. எரு, உரமிடுவதன்‌ நோக்கமென்ன ? 


8, முக்கியமான உணவுப்‌ பொருள்களின்‌ 
கூறுக. 


பயன்களைக்‌: 


4. மாட்டெரு எப்படிச்‌ சேர்க்கப்படுகிறது 2 


5. மாட்டெரு சேர்க்கும்பொழுது ஏற்படும்‌ நஷ்டங்கள்‌- 
எவை? அவற்றை எப்படித்‌ தடுக்கலாம்‌ ? 


6. கழிவு எரு சேர்க்கும்‌ விதத்தை விவரிக்கவும்‌. 


7. பசுந்தாள்‌ எருவினால்‌ ஏற்படும்‌ பயன்‌ என்ன? 


30 விவசாய நூல்‌ 


8. எருக்கள்‌, உரங்களை எப்பொழுது நிலத்திற்டெ வேண்டு 
மென்பதைக்‌ காரணத்துடன்‌ எடுத்துக்‌ கூறுக. 

9. பல எரு, உரங்களை நிலத்திற்கிடும்பொழுது, எந்தப்‌ பகுதி 
கள்‌ நிலத்தில்‌ உபயோகப்படாமல்‌ தங்குகின்றன? எது 
வடிகால்‌ நீருடன்‌ வெளியேறுகிறது ? எவை நிலத்தில்‌ 
தங்கிப்‌ பயிர்களுக்கு உபயோகமாகின்றன 2 

10. எருவும்‌ உரமும்‌ எப்படி ஒன்றுக்கொன்று அனுசரனை 
யாகி, மாசூலை அதிகமாக்குகின்றன ? 


அத்தியாயம்‌ 11 
பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 


பயிர்‌ என்றால்‌ என்ன? இயற்கையிலே பலவித 
மாறுபாடுகள்‌ உள்ள அநேகம்‌ செடிகள்‌ தாமாகவே 
தோன்றுகின்றன: அப்படிப்பட்டவற்றிலிருந்து ஓரே 
காலத்தில்‌ பூத்துக்‌ காய்த்து, விளைச்சல்‌ மிகுந்து, குணச்‌ 
சிறப்புள்ள செடிகளைத்‌ தலைமுறை தலைமுறையாகத்‌ தேர்க்‌ 
தெடுத்து, அவற்றைத்‌ தனியாக விதைத்து, ஒரே விதமான 
செடிகளை விவசாயிகள்‌ சாகுபடி. செய்து வருநிறோர்கள்‌. 
இவற்றிற்குப்‌ “பயிர்‌” என்று பெயர்‌. இப்பொழுது கொஞ்ச 
காலமாக விஞ்ஞானிகள்‌ நவீன முறைகளைச்‌ கையாண்டு 
பயிர்‌ அபிவிருத்தி செய்றொர்கள்‌. பயிர்ச்‌ செடிகள்‌, 
தாமாக உண்டாகும்‌ செடிகளைப்‌ போலில்லாமல்‌, பார்‌ 
வைக்கு ஓரேமா திரியாய்‌ இருக்கின்றன; ஓரே காலத்தில்‌ 
விளைகின்றன; அவற்றின்‌ விளைபொருள்களில்‌ குணச்‌ 
சிறப்புகள்‌ நிறைக்திருக்கின்றன. அவை மனிதருக்கு உண 
வாகவும்‌, கால்நடைகட்குத்‌ தீவனமாகவும்‌, பலவிதமான 
கைத்தொழில்களுக்கு மூலப்‌ பொருள்களாகவும்‌ பயன்படு 
தின்றன. மேலும்‌ பலவிதங்களிலும்‌ அவை உபயோகப்படு 
கின்றன: 

பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு. பயிர்களைப்‌ பல வகுப்புக 
ளாகப்‌ பிரிக்கலாம்‌. தாவர சாத்திர முறைப்படி பூக்களின்‌ 
அமைப்பையும்‌, மற்ற அவயவங்களின்‌ அமைப்பையும்‌ 
பொறுத்துப்‌ பயிர்கள்‌ வெவ்வேறு குடும்பங்களாக வகுக 
கப்பட்டிரக்கின்றன. உதாரணமாக, புல்லின்‌ குடும்பம்‌ 
“இராமினியே' (ஜ1க1:1100௨6) என்றும்‌, பயறு வகைகளின்‌ 
குடும்பம்‌ *(லெகூமினாசியே' (leஜயnin௦5ae) என்றும்‌, 


82 விவசாய நூல்‌ 

பருத்திக்‌ குடும்பம்‌ £மால்வேசியே' (0௨157௨06௨6) என்றும்‌ 
அழைக்கப்படும்‌. ஓரே குடும்பத்தைச்‌ சேர்ந்த பல பயிர்‌ 
களும்‌ பெரும்பாலும்‌ ஓரே விதமாகத்தான்‌ பயிர்‌ செய்யப்‌ 


படுகின்றன. தனிப்பட்ட சில பயிர்களின்‌ சாகுபடி முறை. 


களைச்‌ சிறிது மாற்ற வேண்டி.யிருக்கலாம்‌. தவிர, ஓரே 
குடும்பத்தைச்‌ சேர்ந்த பல பயிர்களும்‌ ஓரே விதமான 
பூச்சிகளுக்கும்‌ நோய்களுக்குமே ஆளாகின்றன. இது 
இயற்கை அமைப்பு. 


விளைபொருள்களின்‌ உபயோகத்தைக்‌ கொண்டு பயிர்‌ 
களைத்‌ தானிய வகை, பயறு வகை; எண்ணெய்‌ வித்து 
வகை, என்பன போலப்‌ பல வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
இந்த முறையே சாதாரணப்‌ பழக்கத்தில்‌ இருக்கிறது. 
இம்மாதிரிப்‌ பிரிவினைகளுள்‌, கீழே குறிக்கப்பட்ட வகுப்‌ 
புகள்‌ முக்கியமானவை: 

- 1. தானிய வகை. இவற்றிற்கு ஆங்கிலத்தில்‌ சீரி 
யல்ஸ்‌ (௦6௦௨18) என்று பெயர்‌. கிரீஸ்‌ மக்களால்‌ சாகுபடி. 
முறைக்கும்‌ தானியங்களுக்கும்‌ கடவுள்‌ எனப்படும்‌ “சரிஸ்‌' 
(Ceres) என்ற பெயரிலிருந்து சீரியல்ஸ்‌ என்பது வந்திருக்‌ 
கலாமென்று கருதப்படுகிறது. தானியம்‌ மனிதருக்கு 


முக்கியமான உணவுப்‌ பொருள்‌. அவை *இராமினியே' : 


(gramineae) என்ற புல்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை. 
கோதுமை, நெல்‌, மக்காச்‌ சோளம்‌, சோளம்‌, கம்பு, ராகி, 
தினை, பார்லி (௨1) என்பவை உலகத்திலே முக்கிய 
மானவை. தானியங்களில்‌ மாவுச்சத்து அல்லது £ஸ்டார்ச்சு' 
(starch) மிகுந்தருக்கிறது. இதிலிருந்துதான்‌ நமக்குச்‌ 
சக்தி (சஜ) இடைக்கிறது. தவிர, புரோட்டீன்‌ 
(protein), கொழுப்பு (184), உலோகப்‌ பொருள்கள்‌ 
(minerals), வைட்டமின்கள்‌ (ஏர்ந்காா1லு முதலியன தானி 
யங்களில்‌ சிறிய அளவில்‌ இருக்கின்றன. இவை எல்லா 
விதைகளிலும்‌ வெவ்வேறு அளவில்‌ அமைந்துள்ளன. 


பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 33 


2. பயனு வகை. துவரை, பச்சைப்பயறு, உளுந்து, 
கொள்ளு போன்ற பயறு வகைகள்‌ தென்னிந்தியாவில்‌ 
மிகுதியாகப்‌ பயன்படுகின்றன. அவை “லெகூமினாசியே” 
(leguminoseae) குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை. பயறுகளில்‌ 
புரோட்டீன்‌ மிகுந்திருக்கிறது. உலகில்‌ பெரும்பான்மை 
யோர்‌ புலால்‌ சேராத தாவர உணவையே உட்கொள்ளு 
கின்றனர்‌. அவர்களுக்குத்‌ தேவையான புரோட்டீன்‌ பயறு 
வகைகளிலிருந்துதான்‌ கிடைக்கிறது. ஆகவே; தானியங்‌ 
களைப்‌ போல்‌ பயறு வகைகளும்‌ முக்கியமான உணவே. 
தானியங்களில்‌ உள்ள குறைபாடுகளைப்‌ பயறு வகை சரி 
செய்து உணவைச்‌ சம புஷ்டி ஊட்டம்‌ (balanced nubzi- 
14௦0) உடையதாக்குகிறது. நிலத்தில்‌, லெகூம்‌ பாசிலை 
(legume bacilli) என்ற பாசிலைகள்‌ “நைட்டி ரஜன்‌” 
(nitrogen) வாயுவை ஆகாயத்திலிருந்து ரெடத்து, இயை 
புப்‌ பொருள்களாக்கிப்‌ பயறுச்‌ செடிகளுக்கு அளிக்கன்‌ 
றன. அதனால்‌ பயறுச்‌ செடிகள்‌ மற்ற வகைச்‌ செடிகளை 
விட. நைட்டிரஜன்‌ !பிகுந்துள்ளன. அவற்றிலிருந்து நைட்‌ 
டி. ரஜன்‌ நிலத்திற்கும்‌ சேர்வதால்‌, நிலம்‌ வளமுடையதா 
கிறது. இதனால்‌ பயறுச்‌ செடிகளுடன்‌ உண்டாகும்‌ செடி 
களும்‌, அடுத்து வரும்‌ பயிர்களும்‌ பயன்‌ அடைகின்றன. 

3. எண்ணெய்‌ வித்துக்கள்‌. எல்லா விதைகளிலும்‌ 
எண்ணெய்ச்‌ சத்து இருக்கிறது; சிலவற்றில்‌ மிகுந்திருக்‌ 
திறது. அது விதைகளில்‌ 16-20 சத விதெத்திற்கு 
மேலாக இருக்கும்பொழுது, அதைப்‌ பல வழிகளால்‌ சலப 
மாகப்‌ பிரித்தெடுக்க முடிகிறது. எண்ணெய்ச்‌ சத்து மிகுந்‌ 
இருப்பனவ ற்றை “எண்ணெய்‌ வித்துக்கள்‌” எனலாம்‌. 
எண்ணெய்‌ வித்துச்‌ செடிகள்‌ உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ 
செழித்து வளர்கின்றன. எண்ணெய்‌ வித்துக்களும்‌, எண்‌ 
ணெயும்‌, புண்ணாக்கும்‌ உஷ்ணப்‌ பிரதேசங்களிலிருந்து மித 
உஷ்ணப்‌ பிரதேசங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. நிலக்‌ 
கடலை எண்ணெயும்‌, ஆமணக்கெண்ணெயும்‌ இந்தியாவி 

வி-23 


94 விவசாய நூல்‌ 


லிருந்து மிகுதியாக ஏற்றுமதியாகின்றன. மற்ற வகை 
எண்ணெய்கள்‌ உள்நாட்டிலேயே செலவழிந்து விடுவதால்‌ 
ஏற்றுமதியாவதில்லை. எண்ணெய்‌ சமையல்‌ செய்வதற்கும்‌, 
விளக்கெரிப்பதற்கும்‌ பயன்படுவதுடன்‌, பல தொழில்‌ 
களுக்கு மூலப்பொருளாகவும்‌ உதவுகிறது. சோப்பு, “கிளிச 
ரின்‌” (2170871106), வனஸ்பதி செய்யும்‌ தொழிற்சாலைகளில்‌ 
எண்ணெய்‌ ஒரு முக்கியமான மூலப்பொருள்‌. *லெகூமினா 
சியே', £யுபோர்பியேசிமே” (81/2//97-0420282), “மால்வேகியே', 
“தம்போ௫ிட்டே' (0077820582) போன்ற பல குடும்பங்களி 
லும்‌ எண்ணெய்‌ வித்துச்‌ செடிகள்‌ இருக்கின்‌ றன. 


4. துணை உணவுப்‌ பயிர்கள்‌. வாழை, மர வள்ளி, 
சர்க்கரை வள்ளி போன்ற அநேக விளை பொருள்களில்‌ 
“ஸ்டார்ச்சு' நிறைந்திருக்கின்‌ றது. அவை காய்கறியாகவும்‌, 
ஒரு சிறிய அளவிற்குத்‌ துணை உணவுகளாகவும்‌ உதவு 
கின்றன. பலவகைக்‌ இழங்குகளிலிருந்து “ஸ்டார்ச்சு” 
பிரிக்கப்பட்டுத்‌ துணிகளுக்கு விறைப்புக்‌ கொடுத்தல்‌, 
காகிதத்திற்குப்‌ பளபளப்புக்‌ கொடுத்தல்‌ போன்றவற்‌ 
றிற்கு உபயோகப்படுத்தப்படுகிற து. 


5. சர்க்கரைப்‌ பயிர்கள்‌. சர்க்கரை (white sugar) 
உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ கரும்பிலிருந்தும்‌, மித உஷ்ணப்‌ 
பிரதேசங்களில்‌ பீட்‌ ரூட்டிலிருக்தும்‌ (beet 1000) முக்கிய 
மாகத்‌ தயார்‌ செய்யப்படுகிறது. தென்னை, பனை, ஈந்து 
போன்ற மரங்களிலிருந்து பதநீர்‌ இறக்கி, அதைக்‌ காய்ச்சி : 
ஒரு சிறிய அளவில்‌ வெல்லம்‌ (22013) செய்யப்படு 
கிறது. இந்தியாவில்‌ சர்க்கரையைக்‌ காட்டிலும்‌ வெல்லமே 
அதிகமாக உபயோகப்படுகிறது. அமெரிக்காவில்‌ இனிப்‌ 
புச்‌ சோளம்‌ (weet sorghum), ‘மேப்பிள்‌” (maple) 
போன்‌ றவற்றிலிருந்து சாறு இறக்கி, அதிலிருந்து பாகு 
தயார்‌ செய்து, தேனுக்குப்‌ பதிலாக உபயோகப்படுத்து 
கிறார்கள்‌. 


பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 85 


6. சம்பாரப்‌ பயிர்கள்‌ (condiments). உணவுப்‌. 
பொருள்களுக்கு மணமும்‌ சுவையும்‌ அளிப்பதற்காக மிள 
காய்‌, இஞ்சி, மிளகு, கொத்தமல்லி போன்ற சம்பாரப்‌ 
பொருள்களை மக்கள்‌ சேர்த்துக்கொள்ளுகிறார்கள்‌. அவை 
தென்னிந்தியாவில்‌ அதிகமாக உபயோகமாகின்றன. 


7. நார்ப்‌ பயிர்கள்‌ (1107௦ crops). துணி, சாக்கு, 
கயிறு, பாய்‌ முதலியன செய்வதற்கு நார்‌ உபயோக 
மாகிறது. சில செடிகளின்‌ பட்டையிலிருந்து நார்‌ உரித்துக்‌ 
கயிறு திரிக்க முடியும்‌. பீம்லிப்பட்டம்‌ சணலும்‌, வங்‌ 
காளச்‌ சணலும்‌ இந்தியாவில்‌ முக்கியமான நார்ப்‌ பயிர்கள்‌. 
பருத்தி, இந்தியாவிலும்‌, உலக முழுவதிலும்‌ முதலிடம்‌ 
பெற்ற முக்கியமான நார்ப்‌ பயிர்‌. பஞ்சிலுள்ள நார்‌ மிக 
மெல்லியதாயும்‌, மிருதுவாயும்‌ இருக்கிறது; அதிலிருந்து 
மெல்லிய நூலும்‌, சிறந்த துணிகளும்‌ உண்டாக்க 
முடிகிறது. 

8. லாூரிப்‌ பயிர்கள்‌ (]8௨700௦ம08). மக்கள்‌ இவம்‌ 
றின்‌ விளைபொருள்களை உபயோகிக்கும்பொழுது உற்‌ 
சாகம்‌, சுறுசுறுப்பு, சவுகரியம்‌, நல்ல நிலையில்‌ இருப்பதான 
உணர்ச்சி முதலியவற்றை அனுபவிக்கின்றனர்‌. கஞ்சா, 
அபின்‌, சாராயம்‌ போன்றவை போதை கொடுக்கின்‌ றன. 
புகையிலையும்‌, பாக்கும்‌ இந்த வகுப்பைச்‌ சேர்ந்த முக்கிய 
மான பயிர்கள்‌. தேயிலையும்‌, காப்பியும்‌ இந்த வகுப்பைச்‌ 
சேர்ந்தனவே. அவை தென்னிந்தியாவில்‌ சமவெளிப்‌ பிர 
தேசங்களுக்கு ஏற்றவை அல்ல; போதுமான மழையும்‌, 
குறைந்த வெப்பமும்‌ உள்ள உயரமான மலைச்சரிவுகளில்‌ 
பெருவாரியான இடங்களில்‌ பயிராக்கப்படுகின்‌ றன. 

9. பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்‌. லெகூமினாசியப்‌ பயர்க௯ா 
உண்டாக்கி, நிலத்தில்‌ மடக்கி உழும்பொழுது நிலம்‌ வளம்‌ 
பெறுஇறது. அவை குறைந்த செலவில்‌ நைட்டி ரஜனையும்‌, 
“அங்ககப்‌ பொருளை'யும்‌ (01௨1௦ மவர்ர்ச்ர) நிலத்திற்குச்‌ 


86 விவசாய நூல்‌ 


சேர்த்துக்‌ கொடுத்து, சிறந்த பயனளிக்கின்றன. சடம்பு 
(Crotalaria juncea), தக்கைப்‌ பூண்டு (Sesbanid 
aculeata), கொளிஞ்சி (Tephrosia purpurea), பில்லிப்‌ 
பயறு (Phaseolus trilobus) ஆகியவை சாதாரண பசுக்‌ 
தாள்‌ உரப்‌ பயிர்கள்‌ ஆகும்‌. 

10. இவனப்‌ பயிர்கள்‌. சாதாரணமாகக்‌ கால்நடை 
களின்‌ தீவனத்திற்காக மாத்திரம்‌ பயிர்களைச்‌ சாகுபடி 
செய்யும்‌ பழக்கம்‌ இந்தியாவில்‌ கிடையாது. திருநெல்வேலி, 
இராமநாதபுரம்‌, மதுரை, குண்டூர்‌, கிருஷ்ணா ஜில்லாக்களில்‌ 
சோள நாற்று ஒரு சிறிய அளவு பயிராகிறது. பூத்ததும்‌ 
சடம்புப்‌ பயிரை அறுத்து, உலர்த்தி, வைக்கோலுடன்‌ 
சேர்த்துக்‌ கிருஷ்ணா, குண்டூர்‌ ஜில்லாக்களில்‌ தீவனமாக 
உபயோட௫க்கிறார்கள்‌. மற்ற இடங்களில்‌ எல்லாம்‌ நெல்‌ 
வைக்கோலும்‌ . சோளத்‌ தட்டையுந்தான்‌ முக்கியமான 
மாட்டுத்‌ தீவனம்‌. 

பயிர்‌ மாற்றம்‌. புஞ்சை நிலங்களிலும்‌ தோட்டக்கால்‌ 
நிலங்களிலும்‌ ஓரே பயிரைத்‌ திரும்பத்‌ திரும்பச்‌ சாதாரண 
மாகச்‌ சாகுபடி செய்வதில்லை. ஒரு பயிருக்குப்பின்‌ 
வேறொரு பயிர்தான்‌ பொதுவாக விதைக்கப்படுகிற து. சில 
இடங்களில்‌, இப்படிப்‌ பயிரை மாற்றுவது ஒரு குறிப்‌ 
பிட்ட முறையில்‌ வரிசைக்‌ கிரமமாக நடை பெறுகிறது. 
இதைப்‌ பயிர்ச்‌ சுழற்சி (1௦ந்ஹ்1௦ற) எனலாம்‌. உதாரண 
மாக கோயம்புத்தூரில்‌ சில புஞ்சை நிலங்களில்‌ வருஷத்‌ 
துக்கு ஒரு பயிராகப்‌ பருத்து, கடலை, சோளம்‌ என்ற 
வரிசையில்‌, பயிர்கள்‌ சாகுபடி. ஆகின்றன. இது ஒரு திற 
மான பயிர்ச்‌ சுழற்சி. ஒரே பயிரைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
அதே நிலத்தில்‌ சாகுபடி செய்யும்பொழுது, மாசூல்‌ 
நாளடைவில்‌ குறையும்‌ இயல்பு இருக்கிறது. ஆனால்‌ பயிர்‌ 
களை மாற்றிச்‌ சாகுபடி செய்யும்பொழுது இக்குறை 
தோன்றாது. , 


பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 87 


எல்லாப்‌ பயிர்களும்‌ பல பயிருணவுப்‌ பகுதிகளை ஒரே 
விகிதத்தில்‌ உட்கொள்ளுவதில்லை. பயிர்களை மாற்றும்‌ 
பொழுது பல பயிருணவுகளும்‌ நிலத்திலிருந்து ஒரு சமகிலை 
யில்‌ கிரகிக்கப்படுகின்றன. எந்தப்‌ பகுதியும்‌ குறிப்பிட்‌. 
டால்‌ போல அதிகமாகக்‌ கிரகிக்கப்‌ படுவதில்லை. எனவே 
நிலத்தின்‌ விளைச்சல்‌ திறன்‌ குறைவு படாதிருக்கிறது. 
இதன்‌ உண்மை கீழே கொடுத்திருக்கிற சோளம்‌, ராக, 
பருத்தி, இவற்றின்‌ பயிருணவுத்‌ தேவைகளைக்‌ கவனிக்கும்‌ 
பொழுது வீளங்கும்‌. 


ஒரு ஏக்கரிலிருந்து பயிர்கள்‌ இர௫க்கும்‌ 
உணவுப்பகு திகள்‌ (ராத்தலில்‌ ) 


பயிர்‌ நைட்டி பாஸ்‌ பொட்டாஷ்‌ 
ஐன்‌ வேட்டு 
சொனம்‌ 72 25 45 
ராடு. 49 30 202 
யருத்தி 97 29 83 
ஆகமொத்தம்‌ 218 84 330 


சராசரி 72 28 110 


பருத்திக்கு நைட்டி ரஜனும்‌, ராகிக்குப்‌ பொட்டாஷும்‌ 
ஏராளமாக வேண்டியிருக்கின்றன. இவற்றைத்‌ திரும்பத்‌ 
திரும்ப அதே நிலத்தில்‌ -விதைக்கும்‌' பொழுது, இவை 
முறையே நிலத்திலுள்ள கைட்டிரஜனையும்‌ பொட்டாஷை 
யும்‌ மிகக்‌ குறைவாக்கிவிடும்‌. அதனால்‌ பயிர்களைத்‌ இருப்தி 
கரமாக விளைவிக்கும்‌ சக்தி நிலத்தில்‌ சக்கிரமாகவே 
குறைந்து வீடும்‌. இந்த 8 பயிர்களையும்‌ ஒன்றன்பின்‌ ஒன்‌ 
றக மாற்றிச்‌ சாகுபடி செய்யும்‌ பொழுது, நிலத்தின்‌ 
வினைச்சல்‌ திறன்‌ ஒரு சம நிலையில்‌ வைத்துக்‌ காப்பாற்றப்‌ 
படுகிறது. 


36 விவசாய நூல்‌ 


2. பயறு வகை மாற்றுப்‌ பயிர்களாகும்‌ பொழுது 
நிலம்‌ திடப்படுகிறது. பசுந்தாள்‌ பயிர்‌ நிலத்திலுள்ள 
அங்ககப்‌ பொருளை அதிகமாக்குகிற தென்று தெரிந்து 

கொண்டோம்‌. பருத்தி போன்ற பயிர்களிலிருந்து அதிக 
மான இலைகள்‌ உதிர்ந்து நிலத்தில்‌ சேர்வதாலும்‌ அங்ககப்‌ 
பொருள்‌ அதிகமாகும்‌. 


8. பல பயிர்களைச்‌ சாகுபடிசெய்யும்‌ பொழுது அவற்‌ 
றின்‌ விதைப்பு, நடுகை, களையெடுப்பு, அறுப்பு, அடிப்பு 
முதலியன வெவ்வேறு காலங்களில்‌ நடைபெறுவதால்‌, எந்‌ 
தக்‌ காலத்திலும்‌ வேலை நெருக்கடி. இருக்காது. 


4. வெவ்வேறு பயிர்களை நிலங்களில்‌ மாற்றி விதைக்‌ 
கும்பொழுது நோய்களும்‌ பூச்சிகளும்‌ பயிர்களைத்‌ தாக்கு 
வது குறைவுபடும்‌ இயல்பு இருக்கி றது. 

எருவிடுவதற்காக அதிகச்‌ செலவு செய்யாமல்‌, நிலத்‌ 
தின்‌ விளைச்சல்‌ திறனைக்‌ காப்பாற்றி வைத்துக்‌ கொள்வதே 
பயிர்‌ மாற்றத்தின்‌ முக்கியமான நோக்கம்‌ ஆகும்‌. இதனால்‌ 
நிலத்துக்கு எருவிட வேண்டிய அவசியமில்லை என்று 
எடுத்துக்‌ கொள்ளக்‌ கூடாது. எருவிடுவதால்‌ பயிர்‌ வினைச்‌ 
சல்‌ அதிகமாகிறது. அதற்குப்‌ பயிர்‌ மாற்றம்‌ துணையாக 
இருக்கும்‌. பயிர்‌ மாற்றங்கள்‌ அமைப்பதைப்‌ பல சூழ்நிலை 
களும்‌ அம்சங்களும்‌ இயக்குகின்றன. அவையாவன: 

1. நிலவளம்‌, நிலத்தின்‌ தன்மை, நீர்‌ வசதி, சீதோஷ்‌ 
ணம்‌, வேலையாட்கள்‌ அகப்படுவது, விளைபொருள்‌ களுக்கு 
இருக்கும்‌ ரொக்கி என்ற அம்சங்கள்‌ எந்தப்‌ பயிர்களை 
மாற்றத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்வது என்பதை நிர்ணயிக்‌ 
கின்றன. 


4. வேளாண்மை, தன்பாடு கழிக்கும்‌ தொழிலாகவும்‌, 
சிறு பண்ணை விவசாயமுமாகவே ஈம்‌ நாட்டில்‌ அமைர்திருப்‌ 
பதால்‌, தீன்‌ குடும்பத்துக்கு வேண்டிய தானியங்களும்‌ 


பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 39 


மாடுகளுக்குத்‌ தேவையான தீவனமும்‌, நடப்புச்‌ செலவு, 
அரசாங்கத்‌ தீர்வை முதலியவற்றிற்கு வேண்டிய பணமும்‌ 
கொடுக்கும்படியாக மாற்றுப்‌ பயிர்களை அமைக்க வேண்‌ 
டியது அவசியமாகிறது. 


3. நிலத்தைத்‌ திடப்படுத்துவதற்காகவும்‌, நல்ல 
புஷ்டி உணவும்‌ தீவனமும்‌ கிடைப்பதற்காகவும்‌ பயறு 
வகையைப்‌ பயீர்‌ மாற்றத்தில்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டி 
யிருக்கிறது. சில பயிர்கள்‌ அவற்றின்‌ பின்‌ வரும்‌ பயிர்‌ 
களின்‌ வளர்ச்சியைக்‌ கணிசமான அளவில்‌ இயக்குகின்‌ றன - 
உதாரணமாக, புகையிலைக்குப்‌ பின்‌ மற்றப்‌ பயிர்களைவிட 
சோளம்‌ சிறப்பாக உண்டாகிறது. சோளத்துக்குப்‌ பின்‌ 
வரும்‌ எந்தப்‌ பயிரின்‌ வளர்ச்சியும்‌ மாசூலும்‌ 10-15 சத 
விதெம்‌ வரை குன்றும்‌. இதையும்‌ கவனிக்க வேண்டும்‌. 

4. சில பயிர்களைச்‌ சாகுபடி செய்யும்பொழுது, நிலம்‌ 
அப்புரவாகிறது. களைகள்‌ அறவே எடுபடுகின்றன. 
சோள நாற்றை நெருக்கி விதைக்கும்‌ பொழுதும்‌, சர்க்கரை 
வள்ளிப்‌ பயிர்‌ செய்யும்‌ பொழுதும்‌ களைகள்‌ துப்புரவாக 
எடுபடுகின்‌ றன. இவற்றின்‌ நிழலில்‌ தோன்றும்‌ களைச்‌ 
செடிகள்‌ எய்த்து மடிகின்றன. 

கலப்புப்‌ பயிர்‌. பல பயிர்களைக்‌ கலந்து ஓரே சமயத்தில்‌ 
விதைப்பதை, முக்கியமாக எளிய நிலங்களிலும்‌, மழை 
குறைவாயும்‌ நிச்சயமற்ற தாயுமிருக்கும்‌ பிரதேசங்களிலும்‌ 
சா தாரணமாகப்‌ பார்கீகலாம்‌. அந்த வருஷ மழைக்கு 
எந்தப்‌ பயிர்‌ ஏற்றதோ, அது சரியாக வளர்ந்து ஏற்ற 
மாசூல்‌ கொடுக்கும்‌. (உமை குறைந்த வருஷங்களில்‌ எல்‌ 
லாப்‌ பயிர்களும்‌ தீய்ந்து மாசூலே கிடைக்காது என்ற 
நிலைமை சாதாரணமாக ஏற்பட ரது. ஆகவே மழை குறை. 
வாயும்‌ நிச்சயமற்றதாயும்‌ இருப்பதைச்‌ சமாளித்துக்‌ 
கொள்ளுவதற்கு, கலப்புப்‌ பயிர்‌ செய்தல்‌ ஒரு ஏற்ற 
சூழ்ச்சியாகும்‌. 


40 விவசாய நூல்‌ 


இரண்டு பயிர்களைக்‌ கலந்து, தெ. மே. பருவ மழை 
காலத்தில்‌ விதைக்கும்‌ பொழுது, ஓன்று வல்வித்து (நீண்ட 
காலப்‌ பயிர்‌), ஆகவும்‌ ஓன்று இளவித்து (குறைந்த காலப்‌ 
பயிர்‌) ஆகவும்‌ இருக்கும்‌. செவ்வல்‌ நிலங்களில்‌ துவரையும்‌ 
தினையும்‌ கலந்து சாதாரணமாக விதைப்பாகின்‌ றன. 
தெ. மே. பருவ மழை சாதகமாயிருக்கும்‌ பொழுது தினை 
மாசூல்‌ கொடுக்கும்‌. பின்னர்‌ வ. கி. பருவ மழை குறையும்‌ 
பொழுது துவரை மாசூல்‌ கிடைக்காது. தெ. மே. பருவ 
மழை குறையும்‌ பொழுது வேர்‌ மண்டலம்‌ மேலாகப்‌ பரவி 
யிருக்கும்‌ தினைப்‌ பயிர்‌ திய்ந்துவிடும்‌. ஆனால்‌ ஆழமாகப்‌ 
போகும்‌ வேருடைய துவரை ஒருவாறு சமாளித்துக்‌ 
கொண்டு, பின்னர்‌ வ. கி. பருவ மழையாவது ஏற்றவாறு 
இருந்தால்‌ சரியாக வளர்ந்து, நல்ல மாசூல்‌ கொடுக்கும்‌. 
இந்த மழையும்‌ குறைந்தால்‌ துவரை மாசூல்‌ கிடைக்காது. 
நிச்சயமற்ற மழைப்‌ பொழிவைக்‌ கலப்புப்‌ பயிர்கள்‌ சமா 
ளித்துக்‌ கொள்கின்‌ றன. 

பயிர்‌ மாற்றங்களில்‌ சேர்க்கிற பயிர்களை எல்லாம்‌ 
ஒன்று சேர்த்து கலந்து பிரதி : வருஷமும்‌ விதைக்கும்‌ 
பொழுது, பயிர்‌ மாற்றத்தினால்‌ கிடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ 
எல்லாம்‌ கலப்புப்‌ பயிர்களிலிருந்தும்‌ கிடைக்கின்றன. 
மாற்றுப்‌ பயிர்களைப்போலவே கலப்புப்‌ பயிர்களும்‌ நில 
வளத்தை ஒரே சீராகப்‌ பயன்‌ படுத்திக்‌ கொள்கின்றன. 
கலப்புப்‌ பயிர்‌ அறுவடைக்கு ஆட்செலவு அதிகமாகும்‌. 
அனால்‌ சிறு குடியானவர்கள்‌ தங்கள்‌ குடும்பத்தினரைக்‌ 
கொண்டே அறுவடைகளைப்‌ படிப்‌ படியாகச்‌ செய்து 
கொள்வதால்‌ இது ஒரு பெருங்குறை ஆகாது. 


கலப்புப்‌ பயிர்களில்‌ பயறு வகையைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளும்‌ பொழுது, இவை நிலைப்படுத்தும்‌ நைட்டி ரஜன்‌ 
நிலத்தில்‌ சேர்கிறது. இதை மற்றப்‌ பயிர்கள்‌ பயன்‌ படுத்‌ 
திக்‌ கொள்கின்றன. மற்றப்‌ பயிர்களைவிட, தானியப்‌ 


பயிர்களின்‌ வகுப்புப்‌ பிரிவு 41 


பயிர்களின்‌ வேர்கள்‌ எங்கும்‌ பரந்து, பயறுவகை கழிக்கிற 
நைட்டிரஜன்‌ பொருள்களை நன்றாகக்‌ கரட௫க்கின்றன. 
தனிப்‌ பயிர்களிலிருக்து கிடைக்கும்‌ மாசூலைவிட கலப்‌ 
புப்‌ பயிர்களின்‌ மாசூல்‌ பொதுவாக அதிகமாகவே இருக்‌ 
கும்‌. குறைந்த நிலம்‌ உடையவர்கள்‌ தானியங்கள்‌, பயறு 
வகை, சம்பாரப்‌ பயிர்கள்‌, நார்‌ வகை, எண்ணெய்‌ வித்து, 
இவற்றிற்‌ கெனத்‌ தனித்தனியாக நிலத்தை ஓதுக்கிவைக்க 
முடியாது. 
சமபுஷ்டி ஊட்டம்‌ (balanced nutrition). கலப்புப்‌ 
பயிர்கள்‌ குடியானவர்களுக்குத்‌ தானியங்கள்‌, பயறு 
வகை, எண்ணெய்‌ வித்துக்கள்‌, சிறிது காய்கறி எல்லாமே 
அளிப்பதால்‌, அவர்கள்‌ உணவு சமபுஷ்டியும்‌ ஊட்டமும்‌ 
உடையதாக அமைகிறது. இவர்களுடன்‌ ஒப்பிடும்‌ 
பொழுது, நஞ்சை வாசிகளின்‌ உணவு எளியதே; அரிசியும்‌, 
சிறிது பயறும்தான்‌ அவர்களின்‌ முக்கியமான உணவுகள்‌. 
சாதாரண கலப்புப்‌ பயிர்கள்‌. க கண்ட கலப்புப்‌ பயிர்‌ 
களைப்‌ பல இடங்களிலும்‌ சாதாரணமாகப்‌ பார்க்கலாம்‌. 
பருத்தியும்‌, இனையும்‌, 
பருத்தியும்‌, கொத்தமல்லியும்‌, 
அவரையும்‌, தினையும்‌, 
சோளமும்‌, மொச்சையும்‌, 
இனை, மொச்சை, எள்‌, கொள்ளு, தவரை, 
புளிச்சை, சோளம்‌, பருத்தி ஆகியவை, 
6. சோளம்‌, மொச்சை, ஆமணக்கு முதலியன. 


.இவற்றைத்தவிர வேறு பல விதமாகவும்‌ பயிர்கள்‌ கலந்து 
.சாகுபடியாவதைப்‌ பார்க்கலாம்‌. 


SUBIR ES 


வினாக்கள்‌. 
1. பயிர்கள்‌ சாதாரணமாக வ வகுப்புப்‌ பிரிக்கப்‌ 
படுகின்றன ? 
2. பயிர்‌ மாற்றம்‌ என்றால்‌ என்ன? உதாரணம்கொடுக்சவும்‌. 
8. பயிர்‌ மாற்றத்தினால்‌ ஏற்படும்‌ அனுகூலங்கள்‌ எவை? 


அத்தியாயம்‌ [11 
தானியப்‌ பயிர்கள்‌ 
7. நெல்‌ (rice, Oryza Sativa) 
முக்யெத்துவம்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ நெல்‌ மிகவும்‌: 
முக்கியமான பயிராக 59: லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ சாகுபடி... 


பிக்‌ 


படம்‌ 1. நெல்‌ பயிரும்‌ நெல்‌ கதிரும்‌ 


—டத்தி ௮ண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது. 


தானியப்‌ பயிர்கள்‌ 43 


யாகிறது. உலகத்திலே சுமாராக பாதி ஜனங்களுக்கு; 
அதிலும்‌ முக்கியமாக ஆசியாவில்‌ இருப்பவர்களுக்கு, அரிச 
தான்‌ பிரதானமான உணவு. தானியப்‌ பயிர்களில்‌ கோது 
மைக்கு அடுத்தபடியாக அதிகமான விஸ்திரணத்தில்‌ 
நெல்‌ பயிராகிறது. 


சூழ்நிலைத்தகுதி. நெல்‌ ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌... 
நிறைந்த நீரும்‌, ஈரப்‌ பசையுள்ள காற்றும்‌, கடல்‌ மட்டத்‌ 
திலிருந்து 2,000 அடிக்குள்பட்ட உயரமும்‌ அதற்கேற்‌. 
றவை. பொதுவாக எல்லா விதமான நிலங்களிலும்‌ நெல்‌ 
விளைகிறது. மற்றப்‌ பயிர்கள்‌ உண்டாகாத களர்‌ நிலங்‌ 
களில்கூடக்‌ களரைத்‌ தாங்கக்‌ கூடிய தனி நெல்‌ இனிசுகள்‌ 
உண்டாகின்றன. நிலம்‌ இலேசாக அமில நிலையிலிருப்பது 
கெல்லுக்குச்‌ சிறந்ததாகும்‌. ஆனால்‌ தென்னிந்தியாவில்‌ 
நெல்‌ பயிராகும்‌ நிலங்கள்‌ பெரும்பாலும்‌ காடி நிலையி 
'லேயே இருக்கின்றன. ஏற்ற சூழ்நிலைகள்‌ எல்லாம்‌ 
சேர்ந்து வாய்க்கும்பொழுது நெல்‌ மிக உயர்ந்த மாசூல்‌ 
கொடுக்க வல்லது. நெற்‌ பயிருக்கு, நடவாகி அறுப்பு 
வரை தண்ணீர்‌ தேங்கி நிற்க வேண்டியிருக்கிறது. மழை 
மிகுதியாகப்‌ பொழியும்‌ மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்‌ 
தில்‌ அது ஒரு மானாமாரிப்‌ பயிர்‌. பருவமழை 40 அங்கு 
லத்‌துக்கு மேலாகவும்‌, பயிர்க்‌ காலத்தில்‌ நிரந்தும்‌ பெய்யும்‌ 
இடங்களில்‌, அதை மானாமாரியாகப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. 

பட்டம்‌. அவ்வவற்றிற்‌ கேற்ற காலத்தில்‌ விதைத்‌ 
தால்‌ தான்‌, பயிர்கள்‌ நன்றாக வளரும்‌. அக்காலத்தைப்‌ 
பட்டம்‌ அல்லது பருவம்‌ என்று . சொல்லலாம்‌. மற்றக்‌ 
காலங்களில்‌ அவை சரியாக உண்டாகா. நெல்‌ முக்கிய 
மாக இரண்டு பருவங்களில்‌ பயிராகிறது. ஜ-என்‌-செப்‌ 
டம்பர்‌ ஆதிய முதல்‌ பருவத்தில்‌ பயிராகிற நெல்‌ குறைந்த 
வயதுடையது. அதற்கு கார்‌, ௬வர்ணவாரி, குறுவை எனப்‌ 
பல பெயர்கள்‌ உண்டு. இரண்டாம்‌ காலப்‌ பயிர்‌ நீண்டது. 


ஆட விவசாய நூல்‌ 


தாழடி, பிசானம்‌ என்று பெயர்‌. செப்டம்பரிலிருந்து மார்ச்சு 
வரை அது நிலத்திலிருக்கும்‌. இவற்றைத்‌ தவிர சில 
இடங்களில்‌, டிசம்பர்‌ முதல்‌ மார்ச்சு வரை சாகுபடியாகும்‌ 
கோடைப்‌ பயிருக்கு நவரை என்று பெயர்‌. நீர்‌ வசதி 
குறைந்த இடங்களில்‌ இரண்டாம்‌ பருவத்தில்‌ மாத்திரம்‌ 
நெல்‌ பயிராகிறது. 


பயிர்‌ மாற்றம்‌. நஞ்சை நிலங்களில்‌ ரெல்தான்‌ திரும்பத்‌ 
திரும்பப்‌ பயிராகிறது. மேட்டுக்கால்‌ நிலங்களில்‌ 
தண்ணீரை வடித்து விட்டு, அங்குமிங்கும்‌ மஞ்சள்‌, கரும்பு 
வாழை முதலியன பயிராகும்‌. ஒரு போகம்‌ மாத்திரம்‌ நெல்‌ 
பயிராகும்‌ நஞ்சைகளில்‌ இறவைப்‌ பாசன வசதி யிருக்கும்‌ 
பொழுது, சோளம்‌, ராக, சோளம்‌, எள்‌ முதலியன 
கோடை காலத்தில்‌ பயிராகும்‌. சில இடங்களில்‌ பயறு 
வகையும்‌ சாகுபடி. யாகன்றன. 


சாகுபடி முறைகள்‌. புஞ்சைச்‌ சாகுபடி, புழுதி 
விதைப்புச்‌ சாகுபடி, ஈஞ்சைச்‌ சாகுபடி என்ற 8 நெல்‌ 
சாகுபடி. முறைகள்‌ இருக்கின்றன. 


1 புஞ்சைச்‌ சாகுபடி, கோடை மழையுடன்‌ 3,4 
தடவை உழுது, புழுதியாக்கி, ஏக்கருக்கு 10-15 வண்டி 
மாட்டெருவிட்டு, புஞ்சை நிலம்‌ தயார்‌ செய்யப்‌ படுகிறது. 
பருவத்தில்‌ மழை பெய்து நிலத்தில்‌ போதுமான ஈரம்‌ 
சேர்ந்தபின்‌, ஏக்கருக்கு 60--100 ராத்தல்‌ நெல்லைக்‌ கை 
விதைப்பாக விதைத்துச்‌ சிறிய மரக்‌ கலப்பைகளால்‌ 
உழுது விதை மூடப்படுகிறது. சில இடங்களில்‌ நெல்லைச்‌ 
சாலில்‌ விதைப்பது முண்டு. மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதே 
சத்திலும்‌, மற்ற ஜில்லாக்களில்‌ மழை :வசதியிருக்குமிடங்‌ 
களிலும்‌ புஞ்சை சாகுபடியாகிறது. 


2. புழுதி விதைப்பு. புஞ்சையைப்‌ போலவே இளக்க 
மான நஞ்சை நிலங்களையும்‌ தயார்‌ செய்து பருவகாலத்து 


தானியப்‌ பயிர்கள்‌ 45: 


முதல்‌ மழையுடன்‌ நெல்‌ விதைப்பாகிறது. பின்னர்‌ 6,8: 
வாரங்‌ கழித்துக்‌ குளங்களில்‌ தண்ணீர்‌ வந்தபின்‌ நீர்‌ 
பாய்ச்சி, மற்ற ஈஞ்சைகளைப்‌ போலவே அறுவடைவரை, 
வயல்களில்‌ நீர்‌ தேக்கி வைக்கப்‌ படுகிறது. குளங்களில்‌ 
தண்ணீர்‌ பிந்தி வந்தாலும்‌ ஏற்ற பட்டத்தில்‌ நெல்‌ விதைப்பு 
ஆகிறபடியால்‌ சரியான மாசூல்‌ கிடைக்கிறது. ஆற்றுக்‌ 
கால்‌ பாசனங்களிலும்‌, இளக்கமான நிலங்களிருக்கிற ல 
இடங்களிலும்‌ புழுதி விதைப்பாடுற து. இது களி நிலங்‌: 
களுக்‌ கேற்றதல்ல. 


3, கஞ்சைச்‌ சாகுபடி. இதுதான்‌ சாதாரணமாக எங்‌ 
கும்‌ நடைபெறுகிறது. வாய்க்கால்களில்‌ கண்ணீர்‌ வட்‌ 
ததும்‌, நீர்‌ தேக்க, நிலங்கள்‌ உழவாகும்‌. இதற்குச்‌ சேற்று 
உழவு என்று பெயர்‌. நிலம்‌ காய்ந்திருக்கும்‌ நிலையில்‌ உழு 
வதற்கு பொடி உழவு, அல்லது புழுதி உழவு என்று பெயர்‌. 
இரண்டு தடவை உழுதபின்‌ ஏக்கருக்கு 2-4 வண்டி பச்‌ 
சைக்‌ குழை பரப்பி, மிதித்து, அழுக விட்டு, பின்னர்‌ ஒன்‌ 
மிரண்டு தடவை உழும்பொழுது, மண்‌ தண்ணீருடன்‌ 
சேர்ந்து, ஒரு கூழ்போன்ற நிலையடையும்‌. இதற்குத்‌ தொளி 
(puddle) என்று பெயர்‌. நிலத்தைச்‌ சமமாக்க, கூழ்‌ சிறிது: 
படிந்த பின்‌, நெல்‌ நாற்றுகள்‌ நடவாகும்‌. 


கை விதைப்பும்‌ நடவும்‌. நெல்லைக்‌ குறைந்த விஸ்‌தரண 
முள்ள நிலங்களில்‌ நெருக்கமாகப்‌ பாவி, 


1 காற்றுகள்‌ 
வளர்ந்தபின்‌ அவற்றைப்‌ பிடுங்கி, வயல்களில்‌ ஏற்ற இடை 
வெளி கொடுத்து நடுவது பெரும்பாலான இடங்களில்‌ 


பழக்கத்தில்‌ இருக்கிறது. பயிரின்‌ வயதில்‌ 1 மா 
1 வாரம்‌ வீதம்‌, நாற்றுகளை நாற்றங்கால்களில்‌ வளர விடு 
இருர்கள்‌- நாற்றுப்‌ பிடுங்கும்பொழுது, வேர்களுக்குச்‌ 
சிறிது சேதம்‌ ஏற்படுகிறது. பல புது வேர்கள்‌ சொத்துச்‌ 
செடிகள்‌ ஊக்குவிக்கப்படுவதால்‌, அரர்களிலிருந்து பல- 
சிம்புகள்‌ வெடித்துச்‌ சிறப்பாக வளர்கின்றன. பயிர்கள்‌: 


கத்துக்கு 


:40 விவசாய நூல்‌ 


வீரியமடைகின்றன. அதிகமாகக்‌ களைகள்‌ தோன்று. 
மாகூலும்‌ அதிகமாகும்‌. சிறிய காற்றங்கால்களில்‌ தோன்‌ 
றும்‌ பூச்சி நோய்களை மருந்து தெளித்துச்‌ சுலபமாக அடக்க 
முடிகிறது. 


மழை பெய்து, குளம்‌ நிரம்பும்‌ காலம்‌ நிச்சயமற்றதாக 
இருக்கும்பொழுது விதைகளைக்‌ கையினால்‌ தெளித்து, வயல்‌ 
களில்‌ பரவலாகச்‌ சிதறி, நெற்பயிர்‌ ஸ்தாபிக்கப்படுகிறது. 
தண்ணீர்‌ வரும்‌ காலம்‌ நிச்சயமில்லாத இடங்களில்‌, ஏற்ற 
காலத்தில்‌ நாற்றுப்‌ பாவி, நாற்றுகள்‌ தயார்‌ செய்வது முடி 
யாதது. ஆகவே அங்கு விதைப்புத்தான்‌ நடைபெறும்‌. 
கைவிதைப்புப்‌ பயிர்‌ நடவுப்‌ பயிரைப்போல சம இடை 
வெளி உடையதாக இருக்காது, வீரியமாக வளராது, 
அதிகமாகக்‌ களைகள்‌ தோன்றும்‌, மாளுலும்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. 

சேற்று வயல்களில்‌ முளை கட்டின விதைகள்தான்‌ . 
தெளிக்கப்படுகின்றன. விதைகளைத்‌ தண்ணீரில்‌ 12 மணி 
நேரம்‌ ஊற வைத்துப்‌ பின்னர்‌ ஒரு மூலையில்‌ குவித்து 
வைக்கும்பொழுது, மற்றொரு 1 மணி நேரத்தில்‌ அவற்றில்‌ 
சிறிய முளைகள்‌ தோன்றுகின்றன: தயாரான சேற்று 
வயல்களில்‌ கூழான மண்‌ படிந்தபின்‌, 2-8 அங்குலம்‌ 
தண்ணிர்‌ நிறுத்திவைத்து, முளைகள்‌ அதிகமாக வளருமுன்‌, 
விதைகளைத்‌ தெளிக்க வேண்டும்‌. கூழ்‌ படியுமுன்னோ, 
தண்ணீர்‌ நிறுத்காமலோ விதைத்தால்‌, விதைகள்‌ நெகிழ்ந்த 
கூழ்‌ மண்ணில்‌ அமிழ்ந்து, சரியாக முளைக்கா. விதைத்த 
பின்‌ தண்ணீரை வடிக்கும்பொழுது, விதைகள்‌ முளைப்ப 
தற்கு வேண்டிய காற்று கிடைக்கும்‌. 2, 8 நாட்களுக்கொரு 
தரம்‌ தண்ணீர்‌ பாய்ச்சி, சிறிது நேரம்‌ கழித்து வடித்து வர 
வேண்டும்‌. 10-12 நாட்களுக்குப்‌ பின்‌, முளைகள்‌ அமிழாத 
வாறு சிறிது தண்ணீர்‌ நிறுத்தி வைக்கப்படுகிறது. பயிர்‌ 
வளர்ந்த பின்‌, 2-4 அங்குல உயரம்‌ தண்ணீர்‌ நிற்கும்‌. 


தானியப்‌ பயிர்கள்‌ 41 


விதைப்புக்கு, ஏக்கருக்கு 60-100 ராத்தல்‌ விதை 
தெளிக்கப்படுகிறது. நெருங்யெ பயிர்களைக்‌ கலைத்து, பிடுங்‌ 
கிய நாற்றுகளைக்‌ கலப்பான இடங்களிலும்‌, வேறு வயல்‌ 
களிலும்‌ நடுவதுமுண்டு. 


நாற்றங்கால்‌. புழுதி நாற்றங்கால்களிலும்‌ நெல்‌ நாற்று 
கள்‌ உண்டாக்கப்படுகின்‌ றன. நாற்றங்கால்கள்‌ வளமா 
யிருப்பதுடன்‌,பாசன நீர்‌,வடி.கால்‌ வசதியுடையனவா யிருத்‌ 
தல்‌ வேண்டும்‌. அவற்றிற்கு மிகுதியாக எருவிட்டு, அதே 
நிலங்களில்‌ ஓவ்வொரு வருஷமும்‌ நாற்று பாவுவார்கள்‌. 


இளக்கமான நிலங்கள்‌ புழுதி நாற்றங்காலுக்கு 
ஏற்றவை. கோடை மழையுடன்‌ அவற்றை ௧, 6 கடவை 
உழுது, ஏக்கருக்கு 1020 வண்டி (5-10 டன்கள்‌) மாட்‌ 
டெரு விடுவதுண்டு. இதற்குப்பதிலாக 2,000 அடுவரை 
மறிப்பது முண்டு, மழை பெய்து நிலத்தில்‌ போதுமான 
ஈரம்‌ பிடித்ததும்‌, சென்டுக்கு 72-10 ராத்தல்‌ வீதம்‌ விதை 
தெளித்து மூடுவது வழக்கம்‌. களையிருப்பதைப்‌ பொறுத்து 
ஒன்‌ றிரண்டு தடவை க எடுப்பார்கள்‌. பொதுவாக 
மழை ஈரத்தை வைத்துத்தான்‌ நாற்றுகள்‌ வளர்கின்றன. 
மழையேயில்லாமல்‌ நாற்றுகள்‌ காய்நீதுவிடும்‌ நிலையடையும்‌ 
பொழுது; சிறிது நீர்‌ பாய்ச்சுவார்கள்‌. காற்றுகளின்‌ 
வளர்ச்சி குறைவாகவே இருக்கும்‌, நீண்ட காலத்துக்கு 
25 முதல்‌ 40 நாட்கள்‌ வரை, காற்றுகள்‌ ஈடுவதற்கேற்ற 
நிலையில்‌ இருக்கும்‌. அதன்பின்‌ காற்றுகள்‌ முற்றிக்‌ கணு 
வைத்துவிடும்‌; இவை சரியாகக்‌ கைத்து வளராமல்‌ 
குறைந்த பலனே கொடுக்கும்‌. டவுக்கு ஒரு வாரத்துக்கு 
முன்‌ நாற்றங்கால்களுக்குத்‌ தண்ணீர்‌ தாராளமாகப்‌ 
பாய்ச்சி நாற்றுகளுக்கு வீரியமூட்டுவார்கள்‌. ஈர ற்றுப்‌ 
பிடுங்குமுன்‌ காற்றங்கா லுக்கு நீர்‌ பாய்ச்சி, நிலத்தை மெது 
வாக்கும்பொழு.து, வேர்களுக்கு அதிகச்‌ சேதமில்லாமல்‌ 
காற்றுகளைச்‌ சுலபமாகப்‌ பிடுங்க முடிகிறது. 


48 விவசாய நால்‌ 


சேற்று நாற்றங்கால்‌. சேற்று வயல்களைப்‌ போலவே 
இதுவும்‌ தயாராகிறது. நிலத்தைச்‌ சரியாகச்‌ சமப்படுத்தி, 
தண்ணீர்‌ துப்புரவாக வடிவத ற்கு வசதி செய்யப்படுகிறது. 
தண்ணீர்‌ தேங்குமிடங்களில்‌ விதைகள்‌ சரியாக முளைக்கா. 
புழுதி காற்‌.றங்கால்களைப்‌ போலவே இங்கும்‌ சென்டுக்கு 
2.10 ராத்தல்‌ வீதம்‌ விதை தெளிக்கப்படுகிறது. இங்கு 
தண்ணீர்‌ தட்டு இல்லாததால்‌, நாற்றுகள்‌ ஓரே சீராக 
வளர்ந்து, சக்கரமே நடுவதற்கேற்ற நிலையடைகின்‌ றன. 
வீரியமாக வளருகின்ற காற்றுகள்‌ சீக்கிரமே கணு வைத்து 
முற்‌றிவிடுமாதலால்‌, அவை நீண்ட காலத்துக்கு நடுவதற்‌ 
கேற்ற நிலையில்‌ இரா. தண்ணீர்‌ ஒரே சீராகக்‌ கிடைத்து; 
வேண்டியபொழுது நிலத்தைத்‌ தயார்‌ செய்யக்கூடிய இடங்‌ 
களுக்கு சேற்று காற்றங்காலும்‌, தண்ணீர்‌ வரத்து நிச்சய 
மற்ற இடங்களுக்குப்‌ புழுதி நாற்றங்காலும்‌ ஏற்றவை. 

குத்து நாற்று நடவு. விவசாயிகள்‌ சென்டுக்கு 2-10 
சாத்தல்‌ விதை நாற்றங்கால்களில்‌ நெல்‌ வீதம்‌ பாவுகிறார்‌ 
கள்‌. நாற்றுகள்‌ நெருங்கி மெல்லியனவாக இருக்கின்‌ றன- 
அவற்றைத்‌ தனித்தனியாகப்‌ பிடுங்க முடியாது, குத்துக்‌ 
குத்தாகப்‌ பிடுங்கி, குத்துக்‌ குத்தாகத்தான்‌ ஈடவு செய்ய 
முடியும்‌. இதற்குக்‌ குத்து நாற்று நடவு என்று பெயர்‌. 

ஒற்றை நாற்று நடவு. அரசாங்க விவசாயப்‌ பண்ணை 
நாற்றங்கால்களில்‌ சென்டுக்கு 81--8 ராத்தல்‌ வீதம்‌ நெல்‌, 
விதைக்கிருர்கள்‌. நாற்றுகள்‌ கலப்பாகவும்‌, முரடாகவும்‌, 
வீரியமாகவும்‌ இருப்பதால்‌, அவற்றை ஒன்றொன்றுகப்‌ 
பிடுங்கி, தனித்தனியாக நடுவதற்கு வாய்ப்பு கடைக்கிறது. 
ஒற்றை நாற்றுகளைத்‌ தனித்தனியாக நடுவதற்கு ஒற்றை 
நாற்று நடுகை என்று பெயர்‌. நாற்றுகளும்‌ சக்கரமாக 
நடுவதற்கேற்ற நிலையடைகின்‌ றன. 


குத்து கடவு, ஒற்றை நாற்று. ஈடவுகளுக்குள்‌, நெல்‌ 
மாசூலில்‌ வித்தியாசமிருக்கா து. ஆனால்‌ குத்து நடவு அதிக 


தானியப்‌ பயிர்கள்‌ 49 


வைக்கோலும்‌, ஒற்றை கடவு அதிக நெல்லும்‌ கொடுக்கும்‌ 
பொது இயல்பு இருக்கிறது. ஒற்றை நாற்று நடுவதால்‌ விதை 
மிச்சமாகும்‌, நாற்றுகள்‌ சீக்ரெமாகவே நடுவதற்கேற்ற 
நிலையடையும்‌. குத்து நடவில்‌, சிறிது அதிகமாக வைக்‌ 
கோல்‌ கிடைக்கலாம்‌. அத்துடன்‌ வைக்கோலும்‌ மெல்லிய 
தாயிருக்கும்‌. 

விதை வீதம்‌. நெல்லின்‌ விதை வீதம்‌ வெகு மாறுபாடு 
உடையதாக இருக்கிறது. கிருஷ்ணா ஜில்லாவில்‌ சில பாகங்‌ 
களில்‌ நெல்‌ நடவுக்கு, ஏக்கருக்கு 12 ராத்தல்‌ விதைதான்‌ 
உபயோகமாகிறது. இதற்கு மாறாக புழுதி விதைப்புக்கு 
150 ராத்தல்‌ நெல்‌ உபயோகிக்கப்படுகிற து. பொதுவாகச்‌ 
சொல்லுமிடத்து நாற்றங்கால்‌ விதைப்புக்கு நெல்லின்‌ 
அளவைப்‌ பொறுத்து, சென்டுக்கு 8-4 ராத்தல்‌ விதை 
போதும்‌. அப்பொழுது நாற்றுகளை தனித்தனியாகப்‌ 
பிடுங்கி ஒன்றொன்றாக நடவு செய்ய முடியும்‌. நெற்பயிரின்‌ 
வயதையும்‌, நெல்லின்‌ அளவையும்‌ பொறுத்து, 80-40 
ராத்தல்‌ விதையை 7--10 சென்டு நிலத்தில்‌ பாவிக்‌ இடைக்‌ 
கும்‌ நாற்றுகள்‌ ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்குப்‌ போதுமானது. 
குறைந்த வயதுப்‌ பயிர்களை நெருக்கி நடுவதற்குக்‌ கூடுதல்‌ 
விதையும்‌, நீண்ட வயதுப்‌ பயிர்களை விசாலமாக நடுவதற் 
குக்‌ குறைந்த விதையும்‌, பொடி நெல்‌ என்றால்‌ குறைந்த 
விதையும்‌, பரும்‌ நெல்லுக்குக்‌ கூடுதல்‌ விதையும்‌ தேவை 
யாகும்‌. சேற்று கஞ்சை, புஞ்சை இரண்டிலும்‌ விதைப்புக்கு 
40-50 ராத்தல்‌ விதையும்‌, ஈஞ்சையில்‌ புழுதி விதைப்‌ 
புக்கு 60-70 ராத்தலும்‌ போதுமானவை. 


விதைப்புக்‌ காலம்‌. சில நெல்‌ தினிசுகள்‌, அவற்றிற்‌ 
கய பட்டத்தில்‌ விதைத்தால்தான்‌ சரியாக வளர்ந்து 
நல்ல மாசூல்‌ கொடுக்கும்‌. மற்றக்‌ காலங்களில்‌ விதைக்‌ 
தால்‌, பயிர்‌ வளர்ந்துகொண்டே இருந்து, அதற்குரிய காலத்‌ 
இல்தான்‌ பூக்கும்‌. அப்பொழுதுகூட சரியான மாசூல்‌ 
வி.2-4 


50 விவசாய நூல்‌ 


கஇடைக்காது. பட்டத்துக்கு முந்தின விதைப்புப்‌ பயிர்‌ 
களின்‌ வயது அதிகமாகும்‌, பிந்தினவற்றின்‌ வயது குறை 
வாகும்‌. அப்படிப்பட்டவற்றைப்‌ பருவ வரம்புத்‌ தினிசுகள்‌ 
(season-bound varieties) எனலாம்‌. நீண்ட வயதுள்‌ 
ளவை பெரும்பாலும்‌ பருவ வரம்புத்‌ தினிசுகளாக இருக்‌ 
கும்‌. அறுவடையானதும்‌ அவற்றின்‌ விதைகள்‌ முளை 
"கொள்வதில்லை ; 1-11 மாதம்‌ கழித்துத்தான்‌ முளைக்கும்‌. 
விதைகள்‌ இப்படிச்‌ செயலற்றுச்‌ சிறிது காலத்துக்கு ஓய்க்‌ 
இருப்பது அதுகூ .லமே. முதிர்ந்த பயிர்கள்‌ மழையடி படும்‌ 
பொழுது தானியங்கள்‌ மூளைக்கா. 
குறைந்த காலத்‌ தினிசுகளில்‌ முதிர்ந்த பயிர்கள்‌ மழை 
யடி.படும்பொழுது, தானியங்கள்‌ முளைத்துச்‌ சேதமாகும்‌. 
அறுவடையான தானியங்களை உடனே விதையாக உப 
யோ க்கலாம்‌. எந்தக்‌ காலத்தில்‌ விதைத்தாலும்‌ சரியாக 
வளர்ந்து, ஏற்ற வயதானதும்‌ இவை பூத்துக்‌ காய்க்கின்‌ 
றன: ஏற்ற கால அளவில்‌ முதிர்வதால்‌, இவற்றைக்‌ கால 
வரம்புத்‌ இனிசுகன்‌ (றeriod-bound varieties) எனலாம்‌. 
எரு விடுதல்‌. ஓர்‌ ஏக்கர்‌ நிலத்திலிருந்து நெற்‌ பயிர்‌ 
சராசரியாக 50 ராத்தல்‌ நைட்டி. ரஜனும்‌, 25 ராத்தல்‌ பாஸ்‌ 
வாரிக அமிலமும்‌, 40 ராத்தல்‌ பொட்டாஷும்‌ இரகிக்‌ 
கிறது. தென்னிந்திய நிலங்களில்‌ நைட்டி ரஜன்‌ குறைவு: 
நெற்‌ பயிருக்கு நைட்டிரஜன்‌ எரு, உரங்கள்‌ நல்ல பய 
னளிக்கின்றன. சதுப்பு நிலங்களிலிருந்து அமோனியா 
உருவத்திலும்‌, புழுதி நிலங்களிலிருந்து நைட்டி ரேட்டு உரு 
வத்திலும்‌, நெற்‌ பயிர்‌ நைட்டிரஜனைக்‌ கஇரூக்கிறது. 
பயிர்கள்‌ நைட்டிரஜனை நைட்டிரேட்டாகவே “பெரும்‌ 
பாலும்‌ கிரகக்கின்‌ றன. 
பாஸ்வர சத்தும்‌ தென்னிந்திய நிலங்களில்‌ குறைவே, 
ஆனால்‌ நைட்டிரஜனைப்போல அவ்வளவு குறைவல்ல. 
பாஸ்வரத்தின்‌ பயன்‌ நைட்டிராஜனின்‌ பயனைப்போல அவ்‌ 


தானியப்‌ பயிர்கள்‌ 51 


வளவு திட்டமாகவும்‌ கண்கூடாகவும்‌ இல்லை. அதனால்‌ 
பாஸ்வர உரம்‌ அவசியமில்லை என்றெண்ணக்கூடாக. 
பசுந்தாளுடன்‌ கூப்பர்பாஸ்வேட்டு உரமிடும்பொழுது 
கணீசமான பயன்‌ கிடைக்கிறது. தனி உரமாகக்‌ கொடுக்‌ 
கும்‌ பாஸ்வரம்‌ நிலத்தில்‌ கரையா நிலை அடைந்து சரியான 
பயன்‌ கொடுப்ப தில்லை. 


தென்னிந்தியாவில்‌ செய்த பல சோ கனை களிலிருக்து, 
நெற்‌ பயிருக்கு ௭௬, உரமிடும்பொழுது கீழே கண்ட பயனை 
எதிர்பார்க்கலாமெனத்‌ தெறிகி றது. 

1. நைட்டிரஜன்‌ எரு, உரமிடுவதால்‌ மாகுல்‌ அதிக 
மாகும்‌. 


2. பசுந்தாள்‌ பயிர்‌ சாகுபடி. செய்து, அதை மடக்கி 
உழுது, சேற்று வயல்களுக்குச்‌ சிக்கனமாக நைட்டிரஜன்‌ 
அளிக்கலாம்‌. 

3. நைட்டிரஜன்‌ பொருள்களுள்‌, பசுந்தாள்‌ எரு, 
புண்ணாக்கு, அமோனியம்‌ ஸல்பேட்டு ஆகியவை நல்ல 
பயனளிக்கின்‌ றன. 


4. நைட்டிரஜன்‌ அடங்கிய அங்கக எருக்களையும்‌, 
உலோகப்‌ பொருள்‌ உரங்களையும்‌ கலந்து உபயோகிப்பது, 
அவற்றைக்‌ தனித்‌ தனியாக உபயோகிப்பதைவிடச்‌ 
சிறந்தது. , 

9. பெரும்பாலான நிலங்களுக்கு அடிப்படையாக 
ஏக்கருக்கு 4 வண்டி பச்சைக்‌ குழை போட்டு, மேலும்‌ 50 
ராத்தல்‌ நைட்டிரஜன்‌ அளிப்பதற்காக, 150 ராத்தல்‌ அமோ 
னியம்‌ ஸல்பேட்டாவது, 400 ராத்தல்‌ நிலக்கடஆப்‌ புண்‌ 
ணாக்காவது, அல்லது பதிலாக குழை மிகுதியாயிருக்கும்‌ 
பொழுது 4, 5 வண்டிக்‌ குழையாவது போடுவது போதும்‌; 

6. சேற்று நிலங்களுக்குப்‌ பச்சைக்‌ குழையைப்போல 
மாட்டெரு அவ்வளவு பயனுடையதாகா து. | 


92 விவசாய நூல்‌ 

7. பாஸ்வரத்தின்‌ பலன்‌ நிலத்தைப்‌ பொறுத்து வேறு 
படும்‌. பசுந்தாள்‌ எருவுடன்‌ பாஸ்வர உரமிடுவது திட்ட 
மான பயனளிக்கும்‌. 


8. நேரடியாகப்‌ பலன்‌ தெரியாது போனாலும்‌, ஏக்க 


ருக்கு 80 ராத்தல்‌ பாஸ்வாரிக அமிலம்‌ கொடுப்பது அவசிய 
மாகும்‌. 

எருவிடும்‌ காலம்‌. பசுந்தாள்‌ பயிர்களையும்‌, பச்சைக்‌ 
குழையையும்‌ நடவுக்கு 8-4 வாரங்களுக்கு முன்னும்‌, பாஸ்‌ 
வர உரத்தைக்‌ கடைசி உழவுக்‌ காலத்தில்‌ படைச்‌ சாலி 
லும்‌ போடுவது சிறந்ததாகும்‌. மூன்றில்‌ இரண்டு பங்கு 
அமோனியம்‌ ஸல்பேட்டைக்‌ கடைசி உழவுக்‌ காலத்திலும்‌, 
மீதி ஒரு பங்கை பயிர்களின்‌ வயதைப்‌ பொறுத்து 4-0 
வாரங்‌ கழித்தும்‌ போட வேண்டும்‌. 


ஊடு சாகுபடி. நெற்‌ பயிருக்கு ஊடு சாகுபடி. மிகக்‌ 
குறைவு, களை எடுப்பது ஒன்றுதான்‌. விதைப்பு நிலங்‌ 
களில்‌ பயிருடன்‌ களைகளும்‌ முளைத்துப்‌ பயிர்‌ வளர்ச்சி 
யைக்‌ கட்டுப்படுத்தும்‌. நடவுப்‌ பயிர்களில்‌ வளர்ந்த காற்று 
களின்‌ வளர்ச்சியைக்‌ களைகள்‌ அவ்வளவு அதிகமாக 
பாதிக்கா. புஞ்சை நெல்லுக்கு விதைப்பாகி ஒரு மாத 
மானபின்‌ ஓரு தடவை களை கொத்திக்‌ கொடுக்கவேண்டும்‌. 


தீர்ப்‌ பாசனம்‌. நெற்‌ பயிருக்குச்‌ சுமாராக 70 அங்குல 
நீர்‌ வேண்டும்‌. ஆற்றுப்‌ பாசன நிலங்களில்‌, நீர்‌ வயல்‌ மீது 
மெதுவாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கும்‌. குளத்துப்‌ பாசன 
நிலங்களில்‌ நீர்‌ நிறுத்தி வைக்கப்படும்‌, கதிர்‌ வாங்கும்‌ 
காலத்தில்‌ ஒரு வாரம்‌ தண்ணீர்‌ கட்டாவிட்டால்‌ எல்லாக்‌ 
கதிர்களும்‌ ஒன்றுபோல வெளியே வரும்‌. அறுவடைக்கு 
2 வாரங்களுக்குமுன்‌ நீரை வடித்து, நிலம்‌ காயவிடப்படு 
இறது. அதனால்‌ அறுவடை சவுகரியமாகிறது. நெல்லும்‌ 
வைக்கோலும்‌ துப்புரவாக இருக்கும்‌. 


தானியப்‌ பயிர்கள்‌ 58 


அறுவடை. முதிருகின்ற நெற்‌ பயிர்‌ படிப்படியாகக்‌ 
காய்ந்து வருகிறது. ஆந்திர தேசத்தில்‌ கதிரின்‌ மேல்‌ 
கர்ய்கள்‌ காய்ந்து, கீழேயுள்ள சில காய்கள்‌ பச்சையாயிருக்‌ 
கும்பொழுது பயிரை அறுத்து, வயலில்‌ காயவிட்டுப்‌ பின்‌ 
போரடிக்கிறார்கள்‌. இதிலிருந்து கிடைக்கும்‌ நெல்‌ பச்சரிசி 
தயாரிப்பதற்கு வெகு சிறந்ததாக இருக்கிறது. தமிழ்‌ காட்‌ 
டில்‌ பயிர்‌ முற்றிய பின்தான்‌ பெரும்பாலும்‌ அறுவடை 
செய்து, அன்றே போரடிக்கிறார்கள்‌. இந்த நெல்லைப்பச்சை 
யாகக்‌ குத்தும்பொழுது அரிசி அதிகமாக உடைகிறது. 
இது புழுங்கல்‌ அரிசி செய்வதற்கேற்றது. 


போரடித்தல்‌. இரண்டு கைகளால்‌ பிடிக்குமளவு 
பயிரைக்‌ கயிற்றினால்‌ சேர்த்துப்‌ பிடித்துக்கொண்டு 
கெட்டியான தரைமீது கதிரை அடிக்கும்பொழுது 
90-94 சதவிதம்‌ நெல்‌ பிரிக்துவிடுகிறது. இதற்குத்‌ தலை 
யடி. நெல்‌ என்று பெயர்‌. தாளுடன்‌ தங்கி நிற்கும்‌ நெல்‌ 
அவ்வளவு முதிர்ந்ததாகவோ, கனமுடையதாகவோ இருக்‌ 
காது. தலையடி. அடித்த தாளைக்‌ களத்தில்‌ பரப்பி, 4-6 
மாடுகளைப்‌ பிணைத்துச்‌ சுற்றிவரச்‌ செய்யும்பொழுது . 
எஞ்சிய நெல்லும்‌ உதிர்ந்துவிடும்‌. மேல்‌ படை வைக்கோல்‌ 
துவண்டு, கசங்கி, நெகிழ்வாக மேலே க்கும்‌. இதைப்‌ 
படை படையாக உதறி எடுத்தபின்‌, உதிர்ந்த நெல்‌ மண்‌ 
ணுடனும்‌, கூளத்துடனும்‌ சேர்ந்திருக்கும்‌. கூளத்தை 
அரித்தெடுத்துவிட்டு, காற்றிருக்கும்பொழுது சிறிது சிறி 
தாக முறங்களில்‌ நெல்லை எடுத்து மேல்‌ நோக்கிக்‌ வீசுறெ. 
காலத்தில்‌, பதர்‌ மண்‌ புழுதி முதலியவற்றைக்‌ காற்றடித்‌' 
துக்‌ கொண்டு போகிறது; துப்புரவான நெல்‌ குவியலாகக்‌ 
ழே சேருகிறது. 


மாசூல்‌. ஒரு போக நஞ்சை நிலங்களில்‌ நெல்‌ மாசூல்‌' 
1,000 ராத்தல்‌ முதல்‌ 5,000 ராத்தல்‌ வரை வேறுபடுகிறது: 
சராசரி மாசூல்‌ 1,600 ராத்தல்‌ என்று எடுத்துக்கொள்ள 


94 விவசாய நூல்‌ 


லாம்‌. இருபோக நஞ்சைகளில்‌, இரண்டு போகங்களிலும்‌ 
சேர்ந்து 4,500 ராத்தல்‌ நெல்‌ கிடைக்கலாம்‌. மானா 
மாரிப்‌ பயிர்களில்‌ 500--7,500 ராத்தல்‌ நெல்‌ கிடைக்கும்‌. 
வைக்கோல்‌ மாசூலும்‌ செல்‌ மாசூலும்‌, 8 : 2-13 என்ற 
விதத்தில்‌ இருக்கும்‌. 

2. சோளம்‌ (50ரghum vulgare) 


சோளம்‌ பிரதானமாக ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. 
உலகத்திலே வறட்சியும்‌ உஷ்ணமும்‌ மிகுந்து மழை, குறை 
வாகவும்‌ நிச்சயமில்லாமலும்‌ பெய்யும்‌ இடங்களிலெல்லாம்‌ 
அது ஒரு முக்கியமான பயிராயிருக்கிறது. மழை இல்லாத 
காலங்களில்‌ வளராமல்‌ கின்று, மழை பெய்தபின்‌ மறுபடி 
வளரும்‌ தன்மையது. தானியப்‌ பயிர்களின்‌ விஸ்‌தீரணத்‌. 
தில்‌ கோதுமை, நெல்‌, மக்காச்‌ சோளத்துக்கு அடுத்தபடி 
யாக நான்காவது இடம்‌ பெறுவது. சென்னை ராஜ்யத்தில்‌ 
4 லக்ஷம்‌ ஏக்கரில்‌ இறவைப்‌ பயிராகவும்‌, 12 லக்ஷம்‌ ஏக்கரில்‌ 
மானாமாரிப்‌ பயிராகவும்‌ சோளம்‌ சாகுபடியாகிறது. கடு 
நிலங்களுக்கேற்றதென்றாலும்‌, இளக்கமான நிலங்களி 
லும்கூட அது பயிராகிறது. 
பட்டம்‌. தெ. மே. பருவ மழையை ஓட்டி, ஜுன்‌, 
ஜுலை மாதங்களில்‌ செவ்வல்‌ நிலங்களிலும்‌, வ. இ. பருவ 
மழையுடன்‌ செப்டம்பர்‌, அக்டோபர்‌ மாதங்களில்‌ கரிசல்‌ 
நிலங்களிலும்‌ சோளம்‌ மானாமாரியாக விதைப்பாறெது. 
இறவைப்‌ பயிராக முக்கியமாக மார்ச்சு எப்ரலிலும்‌, 
சிறிதளவு ஜனவரியிலும்‌ அது விதைக்கப்படுகி றது. 
பயிர்‌ மாற்றம்‌. புஞ்சை நிலங்களில்‌ சோளம்‌ 38, 4 
வருஷங்களுக்கொரு தடவையும்‌, மற்ற வருஷங்களில்‌ இதர 
பயிர்களும்‌ சாகுபடி.யாகின்றன. சோளம்‌, பருத்தி, கடலை 
என்ற மூன்று பயிர்கள்‌, வருஷத்துக்கு ஒன்றாக இதே 
வரிசையில்‌ கோயம்புத்தூரில்‌ சில இடங்களில்‌, விதைக்கப்‌ 


| 


தானியப்‌ பயிர்கள்‌ 55 


படுகின்றன. மதுரை, இராமனாதபுரம்‌, திருநெல்வேலி 
ஜில்லாக்களில்‌ சோளம்‌, கம்பு, பருத்திப்‌ பயிர்கள்‌ மாறி 


படம்‌ 2. சோளப்‌ பயிர்‌ 


--டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது. 


மாறி வருகின்றன. இங்கு சோளம்‌ ஒரு திவனப்‌ பயிர்‌; 
தானியப்‌ பயிரல்ல. எளிய நிலங்களில்‌ சோளத்தையே 
வருஷா வருஷம்‌ விதைப்பதுமுண்டு. சோளத்துடன்‌ 


56 விவசாய நால்‌ 


மொச்சை, காராமணி, ஈரிப்பயறு இவை சாதாரணமாகக்‌ 
கலந்து விதைப்பாகும்‌. எள்ளையும்‌ அத்துடன்‌ சில இடங்‌ 
களில்‌ சேர்த்‌ துக்கொள்ளுவார்கள்‌. 

ஆரம்ப சாகுபடி. நிலத்தைப்‌ பயிர்‌ விதைப்புக்காகத்‌ 
தயார்செய்வதை ஆரம்ப சாகுபடி என்றும்‌, செய்‌ நேர்த்தி என்‌ 
றும்‌ சொல்லுவதுண்டு. கோடை மழைக்குப்‌ பின்‌ நிலத்தை 
2,8 தடவை உழுது, பட்டத்தில்‌ மழை பெய்து நிலம்‌ பத 
மானதும்‌ சோளம்‌ விதைப்பாகும்‌. கோடை மழை இல்லாத 
பொழுது, பட்டத்தில்‌ மழை பெய்ததும்‌ நிலத்தை ஒரு 
தடவை உழுது, சோளம்‌ விதைத்து, மற்றொரு உழவால்‌ 
விதையை மூடுவார்கள்‌. சோளம்‌ ஒரு முரட்டுப்‌ பயிர்‌; 
கரகரப்பான புழுதி அதற்கு ஏற்றது. 

எருவிடுதல்‌. புஞ்சையில்‌ ஏக்கருக்கு 20 வண்டி 
வண்டல்‌ அடிப்பதும்‌, அல்லது 700-800 ஆடுகள்‌ மறிப்‌ 
பதும்‌ உண்டு. மாட்டெரு இருந்தால்‌, ஏக்கருக்கு 8-5 
வண்டி வீதம்‌ பரப்புவார்கள்‌. பயிரின்‌ வளர்ச்சிக்‌ காலத்‌ 
தில்‌ நல்ல மழையிருக்கும்‌ இடங்களில்‌ ஏக்கருக்கு 1 அந்தர்‌ 
அமோனியம்‌ ஸல்பேட்டு போடுவது அனுகூலமாயிருக்கும்‌. 


தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ ஏக்கருக்கு 10 வண்டி 
மாட்டெருவாவது, கம்போஸ்ட்டாவது, முனிசிபல்‌ குப்பை 
யாவது போடுவதுண்டு. அபூர்வமாகச்‌ சிலர்‌ ஏக்கருக்கு 
1,000--1,500 ஆடு மறிக்கிறார்கள்‌. இவற்றுடன்‌ ஏக்க 
ருக்கு 200 ராத்தல்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டும்‌, 100 
ராத்தல்‌ சூப்பர்‌ பரஸ்வேட்டும்‌ உபயோடுப்பது அனு 
கூலமே, விளைச்சல்‌ அதிகமாகும்‌. 


விதைய்பு. சோளத்தை (1) கை விதைப்பினாலும்‌, 
(2) பத்தி விதைப்பினாலும்‌, (8) கலப்பைச்‌ சாலில்‌ 
வித்திடுவதாலும்‌, (4) நாற்றுகளை நடவு செய்வதாலும்‌ 
பயிராக்கலாம்‌. } 


தானியப்‌ பயிர்கள்‌ 57 


1. கை விதைப்பு. இதுதான்‌ சாதாரணப்‌ பழக்கத்தில்‌ 
இருக்கிறது. புஞ்சை நிலங்களில்‌ ஏக்கருக்கு 10 ராத்தல்‌ 
சோளமும்‌, தோட்டக்காலில்‌ 15 ராத்தலும்‌ பரவலாகத்‌ 
தெளித்து உழுது மூடுவார்கள்‌. ஓரே சீராக விதைப்பதற்‌ 
குக்‌ கைப்‌ பழக்கம்‌ வேண்டும்‌. உழுது விதைகளை மூடும்‌ 
பொழுது மேலே கடக்கும்‌ விதைகளும்‌, ஆழத்தில்‌ விழும்‌ 
விதைகளும்‌ சரியாக முளைக்கா. அதனால்‌ தான்‌ இவ்வளவு 
அதிக விதை வேண்டியிருக்கி றது. 


2. பத்தி விதைப்பு. விதைக்‌ கலப்பைகளி னால்‌ 
சோளத்தை பத்தி பத்தியாக 1 அடி இடைவெளியுள்ள 
நேர்‌ சால்களில்‌ விதைத்து, குண்டகமடித்து விதைகளை 
மூடும்‌ பழக்கம்‌ ஆந்திர சேத்தில்‌ இருக்கிறது. ஏக்கருக்கு 
6-6 ராத்தல்‌ விதை போதுமான து. 

3. சாலில்‌ வித்திடுதல்‌. மழை பெய்து சில நாட்கள்‌ 
கழித்து விதைப்‌ பெடுக்கும்பொழுது மேல்‌ மண்ணில்‌ ஈரம்‌ 
போதுமான அளவில்லாமலும்‌, அடிமண்ணில்‌ போதுமான 
ஈரமும்‌ இருக்கும்‌. அப்பொழுது கலப்பைச்‌ சால்களில்‌ 
வித்திடும்‌ பழக்கமிருக்கி றது. 


4. நாற்று நடவு. மதுர, திருச்சிராப்பள் வி, 
சேலம்‌ ஜில்லாக்களில்‌ அபூர்வமாக நாற்றங்கால்களில்‌ 
சோள நாற்றுகளை உற்பத்தி செய்து, 9--18 அங்குல 
உயரமும்‌ வளர்ந்த நாற்றுகளைப்‌ பிடுங்கி, நடும்‌ பழக்கமு 
மிருக்கிறது. விதைப்புப்‌ பயிர்களைப்‌ போல நடவுப்‌ பயிர்‌ 
கள்‌ அவ்வளவு உயரமாக வளராவிட்டாலும்‌, கதிர்கள்‌ 
இடமாயிருக்கும்‌. தானிய மாசூல்‌ அதிகமாகும்‌, தட்டை 
மாசூல்‌ குறைவடையும்‌. 

தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ பாத்திகளில்‌ நீர்‌ பாய்ச்சி, 
அது வற்றுமுன்‌ 6--? அங்குல வெளி கொடுத்து நாற்று 
கள்‌ நடவாகும்‌. நாற்றுகளை ஊன்றிக்‌ கையை எடுக்கும்‌ 


58 விவசாய நூல்‌ 


பொழுது, விரல்களினால்‌ மண்ணை இலேசாக இழுத்து 
நாற்றுகள்‌ ஊன்‌ றிய குழிகளை மூடவேண்டும்‌. 


புஞ்சைகளில்‌ கலப்பையை ஓட்டி, நாற்றுகளைச்‌ 
சாலின்‌ பக்கத்தில்‌ சாய்ந்திருக்கும்படியாக வைக்கும்‌ 
பொழுது, வேர்ப்‌ பாகம்‌ சாலில்‌ இருக்கும்‌, இலைப்‌ பாகம்‌ 
மேலே இருக்கும்‌. அடுத்த சால்‌ எடுக்கும்பொழுது விழும்‌ 
மண்‌ வேரை மூடிவிடும்‌. ஒன்றுவிட்ட சால்களில்‌ தான்‌ 
நாற்றுகள்‌ நடவாகும்‌. நடவானபின்‌ மந்தாரமும்‌ சிறிது 
தூற்றலும்‌ இருந்தால்‌ சிறந்ததாகும்‌, இல்லாது போனாலும்‌ 
நாற்றுகள்‌ சிறிது தாமதமாக உயிர்‌ பிடித்து உண்டாகும்‌. 


ஊடு சாகுபடி. புஞ்சை நிலங்களில்‌ விதைகள்‌ சரியாக 
முளைக்காததா லும்‌, வெட்டுக்கிளிகள்‌ செடிகளைக்‌ கத்தரிப்‌ 
பதாலும்‌, அங்குமிங்கும்‌ காலி இடங்கள்‌ உண்டாகும்‌.. 
தூற்றலிருக்கும்பொழுது அடர்வாயிருக்கும்‌ நாற்றுகளைக்‌ 
கலைத்து நடுவதுண்டு. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ வரப்பின்‌ 
பக்கங்களில்‌ அதிக விதைகள்‌ சேர்ந்து நாற்றுகள்‌ அடர்‌ 
வாக இருக்கும்‌. செடிக்குச்‌ செடி. 6-10 அங்குல வெளி 
கொடுத்துப்‌ பயிர்களைக்‌ கலைப்பார்கள்‌. புஞ்சையில்‌ பயிர்‌ 
கலைக்கவேண்டிய அவசியமிராது. பயிர்‌ விதைத்து வாரத்‌ 
துக்குப்‌ பின்‌ தோட்டக்கால்‌, புஞ்சைப்‌ பயிர்களுக்கு ஒரு 
தடவை களைக்‌ கொத்தினால்‌ களை கொத்திக்‌ கொடுக்க 
வேண்டியிருக்கும்‌. தோட்டப்‌ பயிர்கள்‌ 10 அங்குலம்‌ 
வளர்ந்து கணு வைக்கு முன்‌ மண்வெட்டியினால்‌ ஒரு 
தடவை கொத்திக்‌ கொடுப்பதுண்டு. காற்றடிக்குமிடங்‌ 
களில்‌ காற்றடிக்கும்‌ பக்கத்தில்‌ சிறிது மண்‌ அணைப்பார்‌ 
கள்‌. அங்கு ஊன்று வேர்கள்‌ (81116 1௦008) முனைத்துச்‌ 
செடிகள்‌ கீழே சாயாமலிருப்பதற்குச்‌ சிறிது உதவும்‌. 


தீர்ப்பாசனம்‌. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ விதைத்த. 
அன்றும்‌, 8-5 நாட்கள்‌ கழித்து ஓரு தடவையும்‌ நீர்‌ 
பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. பின்னர்‌. பயிர்‌ நிலையைப்‌: 


தானியப்‌ பயிர்கள்‌ . 59° 


பொறுத்து 10, 15 காட்களுக்கு ஒரு தடவை தண்ணீர்‌ 
பாய்ச்சுவார்கள்‌. தண்ணீர்‌ அடிக்கடி பாய்ச்சும்‌ பொழுது, 
கதிருக்குப்‌ பதிலாக தட்டை அதிகமாக வளரும்‌ இயல்பு 
இருக்கிறது. தானியம்‌ பிடித்து முதிரும்‌ பொழுது பாசனம்‌. 
அவசியமாகிறது. இந்தச்‌ சமயத்தில்‌ நிலத்திலுள்ள ஈரம்‌ 
கான்‌ தானியங்களின்‌ பரிமாண த்தையும்‌, மாசூலையும்‌ இயக்கு 
கிறது. மணிகள்‌ முற்றிப்‌ பயிர்‌ காயும்‌ பொழுது நீர்‌ வேண்‌ 
டியதில்லை. 

கோடைச்‌ சோளத்துக்கு மொத்தம்‌ 22 அங்குல, நீர்‌ 
வேண்டும்‌. ஒவ்வொரு பாசனத்திலும்‌ 8 அங்குல நீர்‌ பாய்ச்‌ 
சினால்‌ போதும்‌. மழையைப்‌ பொறுத்துப்‌ பயிருக்கு 4, 5 
தடவை நீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. 

அறுவடை. தானியங்கள்‌ உலர்ந்ததும்‌, கட்டைப்‌ 
பயிர்களிலிருந்து கதிர்களைக்‌ கொய்து, நிலத்தில்‌ 6-8 அங்‌: 
குலப்‌ பயிர்க்‌ கட்டைகளை நிறுத்திவிட்டுத்‌ தட்டையை 
அறுப்பார்கள்‌. பயிர்க்‌ கட்டைகள்‌ சிறியனவாயிருந்தால்‌,. 
வேலை ஆட்கள்‌, மாடுகளின்‌ காலைக்‌ கிழித்துக்‌ காயம்‌ உண்டு: 
பண்ணலாம்‌. நிலத்தில்‌ போதுமான ஈரமிருந்தால்‌, தட்டை 
களை வேருடன்‌ பிடுங்குவது முண்டு. கதிர்‌ கொய்த உட 
னேயே. தட்டையையும்‌ வெட்டுவதுதான்‌ சிறந்தது. தட்‌ 
டையை கிலத்திலேயே விட்டு வைத்தால்‌, அதில்‌ நார்‌ அதிக 
மாகிச்‌ சக்கையாகும்‌, ஊட்ட மதிப்புக்‌ குறைவடையும்‌. 


சோளப்‌ பயிர்‌ உயரமாயிருக்கும்‌ பொழுது பயிரை 
வெட்டி, அரி அரியாக வைத்து, 4, 5 நாட்கள்‌ காய்ந்தபின்‌ 
கதிரைக்‌ கொய்வார்கள்‌. கலப்புப்‌ பயிர்களிலிருந்து கதிர்‌ 
களை மாத்திரம்‌ கொய்து, பின்‌ மற்றப்‌ பயிர்களுடன்‌ 
தட்டையை வெட்டுவார்கள்‌. 


போரடித்தல்‌. கதிர்கள்‌ காய்ந்தபின்‌, அவற்றை வட்ட 
மாகப்‌ பரப்பி, பிணையல்‌ அடித்து, தானியங்களைப்‌ பிரித்‌ 


0 ... விவசாய நூல்‌ 


தெடுப்பார்கள்‌. பிணையல்‌ அடிக்கும்‌ பொழுது மாடுகள்‌ 
கதிர்களைத்‌ தின்னாதபடி வாய்க்கூடை போட வேண்டும்‌. 
கதிர்கள்‌ மிகக்‌ குறைவாக இருக்கும்‌ பொழுது, அவற்றை 
வளைந்த கம்புகளினால்‌ தட்டித்‌ தானியத்தைப்‌ பிரித்‌ 
தெடுத்துத்‌ தூற்றித்‌ துப்புரவு செய்வார்கள்‌. ஓர்‌ ஆள்‌ 
கதிரை அடித்துத்‌ தனம்‌ 600 ராத்தல்‌ சோளத்தைப்‌ பிரித்‌ 
தெடுக்க முடியும்‌. நாலு மாடுகளைக்‌ கொண்டு பிணையல்‌ 
அடித்து, தனம்‌ 8,000 ராத்தல்‌ சோளத்தைப்‌ பிரித்‌ 
தெடுக்கலாம்‌. 

சோளத்தின்‌ கெடுதி. இளம்‌ சோளப்‌ பயிர்களில்‌ ஒரு 
நஞ்சு இருப்பதால்‌, அவற்றை மேய்ந்த மாடுகள்‌ வயிறு 
ஊ திச்‌ செத்துவிடும்‌. சோளத்துக்குப்‌ பின்‌ வருகிற பயிர்‌ 
களின்‌ மாசூல்‌ 10-75 சத விகிதம்‌ குன்றும்‌. 

மாசூல்‌. புஞ்சையிலிருந்து ஏக்கருக்கு 800-500 ராத்‌ 
தல்‌ சோளமும்‌, 1,000-—1,500 ராத்தல்‌ தட்டையும்‌, பாச 
னப்‌ பயிர்களிலிருந்து 1,000,500 ராத்தல்‌ சோளமும்‌: 
5,000--6,000 ராத்தல்‌ தட்டையும்‌ கிடைக்கும்‌. 


3. கம்பு (spiked millet, Pennisetum typhoides.) 

ஆசியாவில்‌ சோள த்துக்கு அடுத்தபடியாக கம்பு விஸ்‌ 
தாரமாகப்‌ பயிராகிறது. சென்னையில்‌ சுமாராக 12 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ கம்பு பயிராகிறது. அதில்‌ சுமாராக 1-5 லக்ஷம்‌ 
ஏக்கர்‌ பாசனப்‌ பயிர்‌. அது மழை குறைந்த பிரதேசங்‌ 
களில்‌, இளக்கமான நிலங்களில்‌ முக்கியமான பயிர்‌. கடுங்‌ 
கரிசல்‌ நிலங்களிலும்‌ அது சாகுபடி யாகிறது. பெரும்‌ 
பாலான தானியப்‌ பயிர்களில்‌, தன்‌ மகரந்தச்‌ சேர்க்கை 
(self-fertilisation) தான்‌ ஏற்படுகிறது. கம்பிலோ மக 
ரந்தம்‌ சூலகத்துக்கு முன்னதாகவே முதிருவதால்‌, அயல்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை (coss-fertilisation) தான்‌ பொது 
வாக ஏற்படுகிறது. ஆகவே பூக்கும்‌ காலத்தில்‌ மழை 
இருப்பது கதிரில்‌ மணி பிடிப்பதற்கு இடைஞ்சலாக இருக்‌ 


தானியப்‌ பயிர்கள்‌ 61 


கும்‌. அதற்கேற்றவாறு விதைப்புக்‌ காலத்தை அமைத்துக்‌ 
கொள்ள வேண்டும்‌. செவ்வல்‌ நிலங்களில்‌ ஜுன்‌, ஜூலை 


படம்‌ 3. கம்புப்‌ பயிர்‌. 

--டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது... 
மாதங்களிலும்‌, கரிசலில்‌ செப்டம்பர்‌, அக்டோபறிலும்‌, 
பாசனப்‌ பயிரில்‌ பெப்ரவரி, மார்ச்சிலும்‌ கம்பு விதைப்‌ 
பாகிறது. 

பயிர்‌ மாற்றமும்‌, கலப்புப்‌ பயிரும்‌. இருநெல்வேலிக்‌ 
கரிசலில்‌ சோளம்‌, பருத்தியுடன்‌ கம்பு மாற்றுப்‌ பயிரா 


்டீ2 விவசாய நால்‌ 


இறது. ஊருக்குப்‌ பக்கத்திலுள்ள நிலங்களில்‌ கம்பையே 
ஓவ்வொரு வருஷமும்‌ பயிர்‌ செய்யும்‌ பழக்கமுமிருக்கிறது. 
மத்திய ஜில்லாக்களில்‌ சோளம்‌ துவரையுடன்‌ கலந்து கம்பு 
.விதைப்பாகிறது. இளக்க நிலத்தில்‌ கம்பு, பச்சைப்பயறு, 
மொச்சை ஆயெவை கலந்து விதைப்பாகின்‌ றன. தென்‌ 
ஆர்க்காட்டில்‌ கம்புப்‌ பயிருக்குக்‌ களை எடுக்கும்‌ பொழுது 
நிலக்கடலை ஊடுபயிராக ஊன்‌ றப்படுகிறது. 

விதைப்பு. நிலத்தை 8, 4 தடவை உழுது நல்ல புழுதி 
யாக்கி, ஏக்கருக்கு 5 வண்டி. மாட்டெரு இடப்படுகிறது. 
இதற்குப்‌ பதிலாக ஏக்கருக்கு 1,000 ஆடுகள்‌ மறிப்பது 
முண்டு. மழை பெய்து நிலம்‌ பதமான தும்‌ கரிசலில்‌ ஏக்க 
ருக்கு 8 ராத்தல்‌ விதையும்‌, செவ்வலில்‌ 8-10 ராத்தல்‌ 
விதையும்‌ தெளிக்கப்படுகின்‌ றன. மழை நிச்சயமில்லாத 
சமயங்களில்‌ செவ்வல்‌ நிலங்களில்‌ பல இளம்‌ செடிகள்‌ 
உலர்ந்துவிடுவதால்‌, இவ்வளவு அதிகமான விதை உபயோ 
.இக்க வேண்டியிருக்கிறது. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ 
ஏக்கருக்கு 6-8 ராத்தல்‌ கம்பு விதைத்துப்‌ பின்னர்‌ கலைக்‌ 
கப்படுறெது. 

ஊடு சாகுபடி.  இிருநெல்வேலிக்‌ கரிசலில்‌, கம்பு 
3-வாரப்‌ பயிராக இருக்கும்‌ பொழுது, பயிரை இருவசங்‌ 
.களிலும்‌. சிறிய கலப்பைகளால்‌ உழுது விடுவதுண்டு. 
பயிரை மடக்கி உழுததுபோல்‌ தெரியும்‌. இதற்குப்‌ 
பயிரடித்தல்‌ என்று பெயர்‌. அதன்‌ பின்‌ பயிர்கள்‌ நன்றாகச்‌ 
சிம்பு விட்டு வீரியமாக வளருகின்றன. வேரறுந்த செடி 
களும்‌ உயிர்‌ பிடித்து வீரியமாக வளரும்‌. களை சரியாக 
எடுபடும்‌. மற்ற இடங்களில்‌ ஓரு தடவை களை 
கொத்துவார்கள்‌. 

அறுவடை, பாசனப்‌ பயிர்களில்‌ கதிர்கள்‌ ஒன்று 
போல முதிருவதால்‌, அவற்றை ஓன்றுபோலப்‌ பொறுக்கு 
வார்கள்‌. புஞ்சையில்‌ கதிர்கள்‌ முன்பின்‌ தோன்‌ றி வெவ்‌ 


தானியப்‌ பயிர்கள்‌ 63 


வேறு காலங்களில்‌ முதிருவதால்‌, அவற்றை 2 தடவை 
யாகப்‌ பொறுக்க வேண்டியிருக்கும்‌. தட்டை பின்னர்‌ அறு 
வடையாகும்‌. தாராபுரத்தில்‌ விதைப்பாகிற “பெரும்‌ கம்பு” 
என்ற நீண்ட வயதுப்‌ பயீர்‌ நிலத்தில்‌ 5, 6 மாதங்கள்‌ 
இருக்கும்‌. ஓவ்வொரு மழைக்குப்‌ பின்னும்‌ புதுச்‌ சிம்புகள்‌ 
தோன்றும்‌. . இவை படிப்‌ படியாகக்‌ கதிர்‌ விட்டு 
முதிருவதால்‌, கதிர்களை 5, 6 தடவைகளாகப்‌ பொறுக்க 
வேண்டியிருக்கிறது. மற்ற தினிசுகள்‌ குறுகிய காலப்பயிர்‌ 
கள்‌, 80--700 நாட்களில்‌ அறுவடையாகும்‌. 


கதிர்கள்‌ குறைவாயிருக்கும்‌ பொழுது, அவற்றைக்‌ 
கம்பினால்‌ தட்டி, தானியத்தைப்‌ பிரித்தெடுத்துத்‌ கூற்று 
வார்கள்‌. போரடிக்கும்‌ பொழுது பாசனத்‌ இனிசுகளில்‌ 
கொம்மை நீங்கி, கம்பரிக கிடைக்கும்‌. அதற்கு அரிசிக்‌ 
கம்பு என்று பெயர்‌. மானாமாறித்‌ தினிசுகளில்‌, தானியத்‌ 
தைக்‌ குத்திக்‌ கொம்மையைப்‌ பிரித்து, அரிசியைத்‌ தூற்றி 
எடுக்க வேண்டும்‌. அதற்குக்‌ காட்டுக்‌ கம்பு என்று பெயர்‌. 
கதிர்கள்‌ அதிகமாயிருக்கும்‌ பொழுது அவற்றைக்‌ காய 
வைத்து, இராக்காலத்தில்‌ பனியிருக்கும்‌ பொழுது பிணைய 
லடி.த்து, தானியத்தைத்‌ தூற்றுவார்கள்‌. தானியத்துடன்‌ 
இருக்கிற காகிதம்‌ போன்ற மெல்லிய செதில்கள்‌ 
(glumes) போரடிக்கும்‌ பொழுது, ஆட்கள்‌ உடம்பில்‌ 
ஓட்டிக்‌ கொண்டு தொர்தரவளிக்கும்‌. பனிப்பதத்தில்‌ 
போரடிக்கும்‌ பொழுது தொந்தரவு குறைவாயிருக்கும்‌. 
மிகச்‌ காய்ந்த கதிர்களைப்‌ போரடிக்கையில்‌, அவற்றின்‌ 
மேல்‌ சிறிது தண்ணீர்‌ தெளிப்பதும்‌ உண்டு. 


மாசூல்‌. ஓர்‌ ஏக்கர்‌ புஞ்சையிலிருந்து 400-200 ராத்தல்‌ 
தானியமும்‌, இறவைப்‌ பயிர்களிலிருந்து 1,400— 1,800 ராத்‌ 
தல்‌ தானியமும்‌ கிடைக்கும்‌. கம்பர்‌ தட்டை சக்கையான 
எளிய தீவனம்‌. தீவனப்‌ பஞ்ச காலத்தில்தான்‌ அதைத்‌ 


64 விவசாய நூல்‌ 

இவனமாக உபயோகிப்பார்கள்‌. மற்றக்‌ காலங்களில்‌ அது 

கூரை வேய்வதற்கும்‌, அடுப்பெரிப்பதற்கும்‌ ஆகிறது. 

4. ராடு (கேப்பை, (finger millet, Eleusine 007-20212)- 
சிறப்பு. சிறு தானியப்‌ பயிர்களுள்‌ ராகி சுவையிலும்‌ 

ஊட்டத்திலும்‌ சிறந்ததாகும்‌. புரோட்டீனும்‌, சண்ணாம்‌ 


படம்‌ 4. கேழ்வரகுப்‌ பயிரும்‌, கேழ்வரகுக்‌ கதிரும்‌ 


4 —டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது. 
புச்‌ சத்தும்‌ மிகுந்தது. கோதுமையைப்போல நீரிழிவு 
வியா தியஸதர்களுக்கு ஏற்ற உணவு. தானியம்‌, பூச்யெடி 


தானியப்‌ பயிர்கள்‌ 65 


யாமல்‌, பல வருஷங்களுக்குக்‌ கெட்டுப்‌ போகாது இருக்‌ 
கும்‌. ஆதியிலிருந்தே விவசாயிகளுக்கு இதனிடம்‌ ஒரு 
தனிப்‌ பாசம்‌ உண்டு. சென்னையில்‌, 92,000 ஏக்கர்களில்‌, 
கிட்டத்தட்ட சமமாகப்‌ பாசனப்‌ பயிராகவும்‌, மானாமாரிப்‌ 
பயிராகவும்‌ ராகி சாகுபடியாகிறது. பெரும்பாகமான 
புஞ்சைப்‌ பயிர்‌ கோயம்புத்தூர்‌, சேலம்‌ ஜில்லாக்களில்‌ 
இருக்கிறது. 


சூழ்திலைத்‌ தகுதி. பயிர்க்‌ காலத்தில்‌ மழை சரியாக 
நிரந்து பெய்யுமிடங்களில்கான்‌ ராக மானாமாரிப்‌ 
பயிராகிறது. அதனால்தான்‌ கோயம்புத்தூர்‌, சேலம்‌ 
ஜில்லாக்களைத்‌ தவிர மற்றவற்றில்‌ மானாமாரிப்‌ பயிர்‌ 
குறைவாக இருக்கிறது. இதே போல, பாசனப்‌ பயிருக்கு 
அடிக்கடி. தண்ணீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கிறது. எல்லா 
வகை நிலங்களிலும்‌ ராகி சரியாக உண்டாகும்‌ இயல்புடை 
யது. களர்‌ நிலங்களில்கூட மற்றப்‌ பயிர்களைவிட அது 
மேலாகவே உண்டாகிறது. 


பட்டம்‌. எல்லாக்‌ காலங்களிலும்‌ ராகியைப்‌ பயிர்‌ 
செய்யலாமென்றாலும்‌, தெ. மே. பருவ காலத்திலும்‌ 
கோடை காலத்திலும்‌ அது செழித்து வளர்ந்து, நல்ல 
மாசூல்‌ கொடுக்கிறது. 


சாகுபடி. நிலத்தை &, 8 தடவை உழுது, எரு மிகுதி 
யாகப்‌ போடப்படுகிறது. கோயம்புத்குரரில்‌ ஏக்கருக்கு 
40 வண்டி. மாட்டெருவாவது, 60 வண்டி முனிசிபல்‌ 
கம்போஸ்ட்டாவது போடுகிறார்கள்‌. அதன்பின்‌ வரும்‌ 2, 8 
பயிர்களுக்கு எருப்‌ போடுவ தில்லை. மற்ற இடங்களில்‌ ஏக்க 
ருக்கு 10-15 வண்டி. மாட்டெருப்‌ போடுகிருர்கள்‌, அல்‌ 
லது 1,500-2,000 ஆடுகள்‌ மறிக்கிறார்கள்‌. புஞ்சையில்‌ 
ஏக்கருக்கு 8-10 ராத்தல்‌ ராகியை கை விதைத்து, கலப்‌ 
பையை ஓட்டி விதையை மூடுரொர்கள்‌. அதே சமயத்தில்‌ 

வி-2-5 


66 விவசாய நூல்‌ 


8-10 அடி இடைவெளிச்‌ சால்களில்‌ மொச்சை போன்ற 
பயறுகளை விதைப்பார்கள்‌. மைசூரில்‌ ராகி பத்தி பத்தி 
யாகக்‌ கொர்ருவினால்‌ விதைக்கப்படுகிற.து. தோட்டக்கால்‌ 
நிலங்களில்‌ நீர்‌ பாய்ச்சி, சோளத்தைப்‌ போலவே நாற்று 
களை நடவு செய்வார்கள்‌. ஹோசூர்‌ பிராந்தியத்தில்‌ 
-புஞ்சையில்‌ நாற்றுகளைக்‌ கலப்பைச்‌ சால்களில்‌ நடுவ 
துண்டு. 


நாற்றங்கால்‌. கிணற்றடியில்‌ உள்ள இளக்கமான 
குறுமண்‌ நிலங்கள்‌ நாற்றுகள்‌ உண்டாவதற்கு ஏற்றவை. 
நன்றாக எரு விட்டு, வருஷா வருஷம்‌ அதே இடங்களில்‌ 
நாற்றுப்‌ பாவுவதால்‌, அவை வளமாகவும்‌, பொல பொல 
வென்றும்‌ இருக்கும்‌. நன்றாகப்‌ புழுதியாக்கி, ஏக்கருக்கு 
20 வண்டி. மாட்டெரு விட்டு, 4 அடி அகலமுள்ள பாத்தி 
கள்‌ கட்டப்படுகின்றன. பாத்திகளை மிதிக்காமல்‌ வரப்‌ 
பில்‌ இருந்துகொண்டு, அகலம்‌ குறைந்த பாத்திகளில்‌ 
களை எடுக்க வசதி கிடைக்கிறது. சென்டுக்கு ஒரு 
ராத்தல்‌ ராகி விதைத்து, கையினால்‌ பரசி விதை மூடப்படு 
கிறது. 8 சென்டில்‌ உண்டாகும்‌ நாற்றுகள்‌ ஒரு ஏக்கர்‌ 
நடுவதற்குப்‌ போதுமானது. சில சமயங்களில்‌ விதைத்த 
பாத்திகளின்மேல்‌ சாம்பலும்‌ மாட்டெருவும்‌ தூவி 
விதையை மூடுவதுமுண்டு. இதனால்‌ மேல்‌ படை இளக்க 
மாக இருக்கும்‌, அதில்தான்‌ மெல்லிய வேர்கள்‌ பரவும்‌, வேர்‌ 
களுக்குச்‌ சேதமில்லாமல்‌ நாற்றுப்‌ பிடுங்குவதற்கு வசதி 
ஏற்படும்‌. விதைத்த உடனே நீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌, ௮ல்‌ 
லது விதைகளை எறும்புகள்‌ அரிக்க ஆரம்பிக்கும்‌. பின்னர்‌ 
5, 4 நாட்களுக்கொருமுறை நீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. நாற்று 
கள்‌ விரைவாக வளர்ந்து, 20 நாட்களில்‌ நடுவதற்கேற்றதா 
கின்றன: அதன்பின்‌ ஒரு வாரத்துக்குள்ளாக அவற்றைப்‌ 
பிடுங்கி நடவேண்டும்‌. இல்லாவிடில்‌, காற்றுகள்‌ முற்றிக்‌ 
கணு வைத்துவிடும்‌. 


தானியப்‌ பயிர்கள்‌ 67 


ஊடு சாகுபடி. நடவா௫ 20 நாட்களான தும்‌ ஒரு களை 
யும்‌, பின்னர்‌ அவசியமிருந்தால்‌ 8 வாரத்துக்குள்ளாக இன்‌ 
னொரு களையும்‌ கொத்த வேண்டியிருக்கும்‌. பயிர்‌ வீரிய 
மாக வளருமாதலால்‌, பொதுவாக இரண்டாம்‌ ௧௯ எடுப்பு 
வேண்டியிருக்காது. புஞ்சை நிலங்களில்‌ பயிர்‌ 8 அங்குல 
உயரமிருக்கும்பொழுது ஒரு தடவை தா கொத்து 
வார்கள்‌. 

ராகிக்குக்‌ குறைவாக அடிக்கடி நீர்‌ பாய்ச்ச வேண்‌ 
டும்‌. போதுமான மழை இல்லாதபொழுது 10-12 தடவை 
நீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. சாதாரணமாக 72-70 நாட்‌ 
களுக்கொருமுறை 8 அங்குல உயரம்‌ நீர்‌ பாய்ச்சுவதுண்டு. 
பயீர்க்கால மழையும்‌ பாசனமும்‌ சேர்ந்து, ராகிக்கு 25 
அங்குல நீர்‌ வேண்டியிருக்கும்‌. 

அதுவடை. இறவைப்‌ பயிர்களில்‌ கதிர்கள்‌ முன்பின்‌ 
தோன்றி முதிர்வதால்‌, அவற்றை இரு முறையாகக்‌ கொய்‌ 
வதுண்டு. மஞ்சள்‌ நிறமாவது, அல்லது காய ஆரம்பித்துச்‌ 
செம்பழுப்பு நிறமாவது உடைய கதிர்கள்‌ முதலாவதாகக்‌ 
கொய்யப்படுகின்றன. பின்னர்‌ 8-8. வாரத்தில்‌ மீதிக்‌ 
கதிர்களும்‌ முதிர்ந்த பின்‌, எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ 
பொறுக்குவார்கள்‌. புஞ்சைப்‌ பயிர்களில்‌ எல்லாக்‌ கதிர்‌ 
களும்‌ ஒன்றுபோல முதிர்ந்து காய்ந்த பின்‌ நெற்‌ பயி 
ரைப்‌ போலத்‌ தாளுடன்‌ அவற்றை அறுத்துக்‌ காயப்‌ 
போட்டுப்‌ பிணையல்‌ அடித்து, தானியம்‌ பிரித்தெடுக்கப்‌ 
படுறெது. 

தோட்டக்கால்‌ பயிர்களில்‌ கதிர்களைக்‌ கொய்த பின்‌; 
பச்சைத்‌ தாளைத்‌ தினம்‌ சிறிது சிறிதாக அறுத்து மாடு 
களுக்குத்‌ தீவனமாகக்‌ கொடுப்பார்கள்‌. தாள்‌ முற்றி 
மஞ்சளானதும்‌, பயிரை அறுத்துக்‌ காயப்‌ போட்டு, 
தாளைப்‌ படப்புப்‌ போட்டு வைக்கப்படும்‌. காய்ந்த ராகத்‌ 
தாள்‌ ஒரு எளிய தவனம்‌. கார்‌ நிறைந்திருப்பதால்‌ மாடு 


68 விவசாய நூல்‌ 


கள்‌ அதைச்‌ சரியாகத்‌ தின்னா. படப்பில்‌ புழுங்கிய 
(£ஷrmen$eப) தாள்‌ பதமாயிருக்கும்‌. அதை மாடுகள்‌ 
சரியாக உட்கொள்ளும்‌. புஞ்சையிலிருக்து கிடைக்கும்‌ 
ராதித்தாள்‌ ஒரு சிறந்த தீவனம்‌. 

போரடித்தல்‌. அறுவடையான கதிர்களில்‌ சில பச்சை 
யாகவும்‌, சில பழுப்பாகவும்‌, சில காய்ந்தும்‌ இருக்கும்‌. 
அவற்றைக்‌ குவித்து, ராகித்‌ தாளினால்‌ மூடி, 8-5 நாட்க 
ளுக்கு வைத்‌ திருக்கும்பொழு.து, அவை புழுங்கி ஒன்றுபோல 
இருண்ட பழுப்பாகின்றன. பச்சைக்‌ கதிர்களிலும்‌, மழை 
யடி.பட்ட கதிர்களிலும்‌ போதுமான ஈரமிருக்கும்‌. அவை 
சக்ிரமாகவே புழுங்கும்‌. உலர்ந்த கதிர்கள்‌, தாமத 
மாகவே புழுங்கும்‌. புழுங்கிய கதிர்களைக்‌ காய வைத்து, 
பிணையல்‌ அடித்துத்‌ தானியத்தைப்‌ பிரித்தெடுக்கவேண்டும்‌. 
இது விதைக்கு ஆகாது. விளைந்த கதிர்களைப்‌ பொறுக்கி, 
புழுக்காமல்‌ உடனே காயப்‌ போட்டுக்‌ காய்ந்த பின்‌ தானி 
யத்தைப்‌ பிரித்தெடுத்து விதையாக உபயோகிக்க வேண்‌ 
டும்‌. இது மங்கென பழுப்பு நிறமாயிருக்கும்‌. புழுங்கிய 
கதிரிலிருந்து எடுத்த தானியம்‌ இருண்ட பழுப்பாகவோ, 
கறுப்பாகவோ இருக்கும்‌. புது ராகி சரியாகச்‌ செரிக்காது. 
இருப்பில்‌ வைத்திருக்கும்பொழுது அது சிறிது புழுங்கி 
நாளடைவில்‌ ஏற்ற உணவாகும்‌. 

மாசூல்‌. இறவைப்‌ பயிர்கள்‌ எக்கருக்கு 4,000--9,000 
ராத்தல்‌ தானியமும்‌, 8,000-—10,000 ராத்தல்‌ பச்சைத்‌ 
தாளும்‌ : கொடுக்கின்‌ றன. பச்சைத்‌ தாளை உலர்த்தும்‌ 
பொழுது நாலில்‌ ஒரு பங்கு காய்ந்த தாள்‌ கிடைக்கும்‌. புஞ்‌ 
சைப்‌ பயிரிலிருந்து 500--7,000 ராத்தல்‌ தானியமும்‌, 
1,000—1,500 ராத்தல்‌ காய்ந்த தாளும்‌ கடைக்கும்‌. 


5. இனை (fox tail millet, Setaria italica) 


குறைந்த காலத்தில்‌ சிறிது மழை பெய்யும்பொழுது 
கூட, தினைப்‌ பயிர்‌ வளர்ந்து மாசூல்‌ கொடுக்கவல்லது. 


தானியப்‌ பயிர்கள்‌ 69 


அதனால்‌ மழை குறைந்த பிரதேசங்களில்‌ அது ஒரு முக்கிய 
மான பயிர்‌. சென்னையில்‌ அது 78,000 ஏக்கர்களில்‌ பயிரா 
கிறது. செவ்வல்‌ நிலங்களில்‌ தெ. மே. பருவ காலத்திலும்‌; 
கரிசல்களில்‌ வ. கி. பருவ காலத்திலும்‌, கோடை காலத்தில்‌ 
ஐனவரி- மார்ச்சு மாதங்களில்‌ இறவைப்‌ பயிராகவும்‌ இணை 
விதைப்பாகிறது. 

சாகுபடி. நிலத்தை 8, 8 தடவை உழுது, எரு விடா 
மல்‌ மழையுடன்‌ தினை விதைப்பாகிறது. புஞ்சையில்‌ 
பெரும்பாலும்‌ மற்றப்‌ பயிர்களுடன்‌ அதிலும்‌ முக்கியமாகப்‌ 
பருத்தியுடன்‌, கலந்து விதைக்கப்படுகிறது. தனிப்‌ பயிர்‌ 
மிகவும்‌ சொற்பமே. தனிப்‌ பயிர்களில்‌ ஏக்கருக்கு 10 ராத்‌. 
தல்‌ வீதமும்‌, கலப்புப்‌ பயிர்களில்‌ 5-6 ராத்தல்‌ வீதமும்‌ 
தினை விதைக்கப்படுகிறது. விதைத்து 8 வாரமானதும்‌ ஒரு 
தடவை களை கொத்திக்‌ கொடுப்பார்கள்‌. இனை, 55-66 
காட்களில்‌ கதிர்‌ எடுத்து, 70--90-நாட்களில்‌ முதிருகறது. - 
முதிர்ந்த பயிர்களும்‌, கதிர்களும்‌ பொன்‌ போன்‌ ற மஞ்சள்‌ 
நிறத்தில்‌ ஓரே அளவினவாய்‌, காற்றில்‌ அலைந்தாடுவது 
ஒரு கண்‌ நிறைந்த காட்சி. மற்ற மானாமாரிப்‌ பயிர்கள்‌ 
இப்படி ஓரே சீராக இரா. முதிர்ந்த பயிரைத்‌ தாளு 
டன்‌ அறுத்துக்‌ காய வைத்துப்‌ போரடிக்கிருர்கள்‌. 

மாசூல்‌. சராசரியாக ஓர்‌ ஏக்கர்‌ இறவைப்‌ பயிரிலி 
ருந்து 1,000 ராத்தல்‌ தானியமும்‌, புஞ்சைப்‌ பயிரிலிருந்து 
400 ராத்தல்‌ தானியமும்‌ கிடைக்கின்றன. 500 1,500 
ராத்தல்‌ தாளும்‌ கிடைக்கும்‌. தினை ஒரு சுமாரான சுவை 
யுடைய தானியம்‌. தானியத்தைப்‌ பூச்சிகள்‌ சேதப்படுத்து 
வதில்லை. தாள்‌ சிறந்த தீவனமல்ல. எனினும்‌ மெல்லியதா 
யிருப்பதால்‌, மாடுகள்‌ அதைப்‌ பிரியமாய்த்‌ தன்னும்‌. 


6. வரகு (100௦ millet, Paspalum scrobiculatum) 


வரகு ஒரு திடமான பயிர்‌, 6 மாத வயதுடையது. 
எளிய நிலங்களிலும்‌, உவர்‌ நிலங்களிலும்‌ நன்றாக உண்‌ 


10 விவசாய நூல்‌ 


டாகவல்லது. ஜுன்‌, ஜூலை மாதங்களில்‌ தனியாகவோ, 
துவரையுடன்‌ கலந்தோ, சென்னை ராஜ்யத்தில்‌ 6-22 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ வரகு பயிராகிறது. விதை வீதம்‌ ஏக்கருக்கு 
10-20 ராத்தல்‌ ஏக்கருக்கு 750-800 ராத்தல்‌ தானியமும்‌. 
1,000—2,000 தாளும்‌ சராசரி மாசூலாகக்‌ கிடைக்கும்‌. 


வரகுத்‌ தானியத்துக்குச்‌ செம்மண்ணைத்‌ தண்ணீருடன்‌ 
கலந்து, பூசிக்‌ காய வைத்துக்‌ குத்தி அரிசியைப்‌ பிரித்‌ 
தெடுக்க வேண்டும்‌. இது ஒரு எளிய உணவு, சப்பென்‌ 
றிருக்கும்‌. தாள்‌ திவனத்திற்காகாது, ஆனால்‌ வீடு மேய்‌ 
வதற்காகும்‌. விளையாத தானியத்திலும்‌, தாளிலும்‌, உமி 
யிலும்‌ ஒரு ஈஞ்சுச்‌ சத்து இருக்கிறது. 

7. சாமை (little millet, Panicum miliare). 

சென்னை ராஜ்யத்தில்‌, 8-6 லக்ஷம்‌ ஏக்கர்‌ எளிய நிலங்‌ 
களில்‌, சாமை பயிராறெது. கொள்ளும்‌, ஆமணக்கும்‌ 
இதற்கு மாற்றுப்‌ பயிர்கள்‌. மற்றப்‌ பயிர்கள்‌ இவ்வளவு 
எளிய நிலங்களில்‌ உண்டாகா. நிலத்தீர்வை, நிலவளம்‌, 
சாகுபடிச்‌ செலவு எல்லாமே குறைவாதலால்‌, சாமை தீவா 
இற காலங்களிலும்கூட அதிக ஈஷ்டமேற்படாது. சாமை 
தான்‌ தானியங்களிலே சிறிய பயிர்‌. 

சாமை 8-5 மாதப்‌ பயிர்‌, மற்றப்‌ பயிர்கள்‌ விதைப்‌ 
பானபின்‌, ஜுன்‌ ஜ௦லையில்‌, அது விதைப்பாகும்‌. ஏக்க 
ருக்கு 8--10 ராத்தல்‌ விதை உபயோகமாகிறது. எருவிடு 
வது கிடையாது. ஓரு தடவை களை கொத்திக்‌ கொடுக்க 
வேண்டியிருக்கும்‌. முஇர்ந்த பயிர்களை அறுத்து, களத்தில்‌ 
காயவிட்டு, பிணையல்‌ அடித்து, தானியம்‌ பிரிக்கப்படுகிற து. 
ஒரு ஏக்கரிலிருந்து 200-800 ரா த்தல்‌ சாமையும்‌, 700--900 
சாமைத்‌ தாளும்‌ கிடைக்கும்‌. 

சாமை அரிசி மிகச்‌ சிறியதாயிருக்கும்‌, ஆனால்‌ சோற்‌ 
றில்‌ சுவை இருக்காது. தாள்‌ ஒரு எளிய தீவனம்‌. 


தானியப்‌ பயிர்கள்‌ 71 


8. குதிரைவாலி (barn yard millet, 
Echinochloa frumentacea). 


சென்னை ராஜ்யத்தில்‌ 1728 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ 
குதிரைவாலி பயிராகிறது. அது ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. 
மழை காலத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கக்கூடிய இடங்களிலும்‌, 
ஆற்றங்கரை யோரங்களிலும்‌, களர்‌ நிலங்களிலும்‌ அது 
முக்கியமாகப்‌ பயிராகிறது. ஜ-எலையில்‌ அது விதைப்பாக, 
அக்டோபரில்‌ அறுவடையாகும்‌. விதை வீதம்‌ ஏக்கருக்கு 
6--10 ராத்தல்‌, மாசூலாக ஏக்கருக்கு 400-500 ராத்தல்‌ 
தானியமும்‌, 1,000-—1,500 ராத்தல்‌ தாளும்‌ கிடைக்கும்‌. 
தாள்‌, தானியம்‌ இரண்டுமே எளிய உணவுதான்‌. 


9. மக்காச்‌ சோளம்‌ (முத்து அல்லது அலுக்கச்சோளம்‌, 


maize, Zea mays). ‘ 


உலகத்தில்‌ பல தேசங்களிலே மக்காச்‌ சோளம்‌ ஒரு 
முக்கியமான தானியப்‌ பயிராக விளங்குகிறது. அமெரிக்‌ 
காவில்‌ தோன்றியதால்‌ அதற்கு “அமெரிக்கன்‌ கார்ண்‌” 
(American corn) என்றும்‌, அது அமெரிக்க சிவப்பு 
இந்தியர்களின்‌ முக்கிய உணவாதலால்‌, £இண்டியன்‌ கார்ண்‌” 
(ian 0௦110) என்றும்‌ பெயர்‌. “கார்ண்‌ பிளவர்‌” (0௦11. 
11௦100), “அமெரிக்கன்‌ மாவு” (American 1௦10) என்பது 
மக்காச்‌ சோள மாவுதான்‌. தானியம்‌ மனித உணவாகவும்‌, 
கால்நடைத்‌ தீனியாகவும்‌, குளூக்கோஸ்‌ (2111௦086), டெக்ஸ்‌ 
டிரின்‌ (ர), கோந்து (ஏம), ஸ்டார்ச்சு (ஐ௩ல010) 
ஆகியன செய்வதற்கு மூலப்பொருளாகவும்‌ உபயோக 
மாகிறது. மக்காச்‌ சோளம்‌, பச்சைத்‌ திவனமாக அமெரிக்‌ 
காவில்‌ பெருமளவு பயிராகிறது. சென்னை ராஜ்யத்தில்‌ 
சிறிய அளவில்‌, 11,000 எக்கர்களில்‌, பச்சைக்‌ கதிர்ப்‌ 
பயிராக மக்காச்‌ சோளம்‌ சாகுபடி ஆகிறது. திருச்சிராப்‌ 
பள்ளியிலும்‌, தஞ்சாவூரிலும்‌ பச்சைக்‌ கதிர்‌ உற்பத்தி 


72 விவசாய நூல்‌ 


செய்து, நகரங்களில்‌ விற்பனை செய்கின்றனர்‌. தியில்‌ வாட்‌ 
டிய பச்சைக்‌ கதிர்‌ ஒரு சிற்றுணவாகிறது. 


னொ 
6 DTT 
ood 
889.௮ 


ப்‌ 


அண்‌ 
கப்ப 
op 
000 


ப 
of ன 
/ NS, 7 
| \ புண்‌ 
- து 
0 ட 
41% 


படம்‌ 5. மக்காச்‌ சோளம்‌ 


டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது. 


தானியப்‌ பயிர்கள்‌ 78 


சூழ்‌ நிலைத்‌ தகுதி. மக்காச்‌ சோளம்‌ வளமான கரிசல்‌ 
கிலங்களில்‌ செழித்து வளர்கிறது. எரு, உரம்‌, பாசனம்‌ 
கொடுப்பதற்கேற்றவாறு பலன்‌ கிடைக்கிறது. அமெரிக்‌ 
காவில்‌ குறிப்பிட்டாற்போல்‌ வெகு தீவிரமாகச்‌ சாகுபடி 
செய்து ஒரு ஏக்கர்‌ பயிரிலிருந்து அதிகப்படியாக 3800 புஷல்‌ 
(6,000 பக்கா) வரை மக்காச்‌ சோள மாகூல்‌ எடுத்திருக்‌ 
கிறார்கள்‌. இவ்வளவு அதிக மாசூல்‌ மற்றப்‌ பயிர்களில்‌ 
திடைக்காது. சென்னையில்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ 
மக்காச்‌ சோளம்‌ உண்டாகுமென்றா லும்‌, செப்டம்பர்‌ முதல்‌ 
ஜனவரி வரைதான்‌ அது செழிப்பாக வளருகிறது. 


சாகுபடி. நிலத்தை ஈன்றாக உழுது, ஏக்கருக்கு 1520 
வண்டி. வீதம்‌ மாட்டெருவிட்டு, ஜுலை, ஆகஸ்டு மாதங்‌ 
களில்‌ 8$ அடி இடைவெளி கொடுத்துப்‌ பார்கள்‌ கட்டி, 
அவற்றின்‌ பக்கங்களில்‌ 6 அங்குலத்துக்கொன்றாக 2-8 
விதைகள்‌ ஊன்‌ றப்படுகின்‌ றன. பின்னர்‌ 1 அடிக்கு ஒரு 
செடி நிறுத்தி மிகுந்தவற்றைக்‌ கலைக்க வேண்டும்‌. இரண்டு 
தடவை களை எடுத்து, நீர்‌ செழிப்பாகப்‌ பாய்ச்சப்படு 
கிறது. கதிர்கள்‌ 110-120 நாட்களில்‌ அறுவடைக்குத்‌ 
தயாராகும்‌. இக்கதிர்கள்‌ இலைச்சந்துகளில்‌ (leaf axil) 
உண்டாகின்றன. தானியங்கள்‌ முதிர்ந்ததும்‌, கதிர்களைப்‌ 
பொதிந்து மூடிக்கொண்டிருக்கின்‌ ற புறவிதழ்கள்‌ காய்ந்து 
வீடும்‌. புறவிதழ்களை (01௧௦18) உரித்தெடுத்துவிட்டு, 
கதிர்களை வளைந்த கம்புகளினால்‌ தட்டித்‌ தானியங்களைப்‌ 
பிரித்தெடுக்க வேண்டும்‌. விதைக்‌ கதிர்களைக்‌ காயப்‌ 
போட்டு, புறவிதழ்களுடன்‌ சேமித்து வைத்திருக்கும்‌ 
பொழுது, வண்டுகளினால்‌ சேதமேற்படா து. 

மாசூல்‌. புஞ்சைகளில்‌ ஏக்கருக்கு 7,000 ராத்தல்‌ 
தானியமும்‌, 2,000 ராத்தல்‌ காய்ந்த தட்டையும்‌, தோட்டக்‌ 
கால்‌ நிலங்களிலிருந்து 8,000--9,000 ராத்தல்‌ தானியமும்‌ 
இரண்டு மடங்கு தட்டையும்‌ கிடைக்கும்‌. மக்காச்‌ 


74 விவசாய நூல்‌ 


சோளத்‌ தட்டை சோளத்‌ தட்டையைப்போல அவ்வளவு 
சிறப்பான இவனமல்ல. பச்சைக்‌ கதிர்களை அறுவடை 
செய்யும்பொழுது, பச்சைத்‌ தட்டையை மாடுகளுக்குத்‌ 
இவனமாகக்‌ கொடுப்பார்கள்‌. அது இனிப்பாயிருப்பதால்‌,. 
மாடுகள்‌ பிரியமாகத்‌ தின்னும்‌. பசுக்கள்‌ பால்‌ கொடுப்‌ 
பதும்‌ சிறிது அதிகமாகும்‌. 

தனிக்‌ குணங்கள்‌. தானியப்‌ பயிர்களின்‌ உச்சியில்‌ பூங்‌ 
கொத்துத்‌ தோன்றிக்‌ கதிராகும்‌. பூக்கள்‌ இருபாலானவை, 
மகரந்தக்‌ கேசரங்களும்‌, சூலகங்களும்‌ இருக்கும்‌; தன்‌" 
மகரந்தச்‌ சேர்க்கைதான்‌ சாதாரணமாக ஏற்படும்‌. மக்காச்‌ 
சோளம்‌ இவ்விதிகளுக்கு விலக்கு. செடியின்‌ உச்சியில்‌ 
தோன்றும்‌ பூங்கொத்தில்‌ மகரந்தக்‌ கேசரங்க’ை உடைய 
ஆண்‌ பூக்கள்‌ மாத்திரமிருக்கும்‌. இலைச்சந்துகளிலிருந்து 
2, 9 கதிர்கள்‌ தோன்றும்‌. இவற்றின்‌ மத்தித்‌ தண்டைச்‌ 
சுற்றிச்‌ செங்குத்தான வரிசைகளில்‌ பெண்‌ பூக்கள்‌ இருக்‌ 
கும்‌. இந்தப்‌ பூக்களைக்‌ காகிதம்‌ போன்ற பல புறவிதழ்கள்‌ 
பொதிந்து மூடிக்கொண்டுருக்கும்‌. கதிரின்‌ உச்சியில்‌ 
குஞ்சம்போலத்‌ தொங்குவது சூல்‌ தாள்கள்‌. இவற்றின்‌ 
துனியில்‌ குல்முடிகள்‌ இருக்கின்றன. காற்றில்‌ மிதந்து 
வரும்‌ மகரந்தம்‌ இந்தச்‌ சூல்முடிகளின்மேல்‌ படிந்து, பெண்‌ 
பூக்களைக்‌ கருவுறச்‌ செய்கின்றன. ஆதலால்‌, மக்காச்‌ 
சோளத்தில்‌ அயல்‌ மகரந்தச்‌ சேர்க்கைதான்‌ சாதாரணமாக 
ஏற்படுகிறது. 


தாற்றுத்‌ தீவனம்‌. மக்காச்‌ சோளத்தை ஏக்கருக்கு. 
80 ராத்தல்‌ வீதம்‌ அடர்த்தியாக விதைத்து, தானியங்கள்‌ 
பால்‌ பருவத்தில்‌ இருக்கும்பொழுது, பயிரை அறுத்து 
மாட்டுத்‌ தீவனமாக உபயோகிக்கலாம்‌. இது ஒரு இறந்த 
பச்சைத்‌ திவனம்‌. அமெரிக்காவில்‌, இதைத்‌ துண்டு துண்‌ 
டாக வெட்டிக்‌ கோபுரம்‌ போன்ற சைலோக்‌ (811௦) கட்டி 
டங்களில்‌ காற்றுடாதிருக்கும்படியாக அமுக்கி வைத்‌ 


தானியப்‌ பயிர்கள்‌ 75 


இருந்து, பின்னர்‌ மாட்டுத்‌ தீவனமாக உபயோகிக்‌இரர்கள்‌... 
இதற்குச்‌ சைலேஜ்‌ (811௨௨௦) என்று பெயர்‌. இது பச்சைத்‌ 
தவனத்தைப்போல சதசதவென்‌ திருக்கும்‌. சைலோவில்‌ 
புழுக்கம்‌ (fஷமeர்வர௦ற) ஏற்படுவதால்‌, சைலேஜ்‌ ஒரு 
தனி மணமும்‌, சிறிது புளிப்புடையதுமாய்‌ இருக்கும்‌. 
கால்நடைகள்‌ இதைப்‌ பிரியமாய்த்‌ தின்னும்‌. 


10. கோதுமை (wheat, Triticum species). 


கோதுமை ஒரு முக்கியமான தானியப்‌ பயிர்‌. உலக 
மக்களில்‌ மூன்றில்‌ ஒரு பங்னெருக்கு அதுதான்‌ பிரதான 
மான உணவாகிறது. . அது சுவையுள்ள து, புரோட்டீன்‌ 
மிகுந்தது, இருப்தியளிக்க வல்லது. அதை வழக்கமாக 
உட்கொள்ளுபவர்கள்‌ அதற்குப்‌ பதிலாக வேறு தானியங்‌ 
களை உபயோகிக்க வேண்டுமென விரும்ப மாட்டார்கள்‌. 
அது ஒரு மித உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. சென்னை ராஜ்‌ 
யத்தில்‌ வெகு குறைவாக, 38,000 ஏக்கர்களில்தான்‌ அது 
பயிராகிறது. அதுவும்‌ 8% மாதப்‌ பயிர்‌. மித உஷ்ணப்‌: 
பிரதேசங்களில்‌ அது 6-7 மாதப்‌ பயிர்‌. 

கோதுமைப்‌ புரோட்டீன்‌ ஒரு தனிச்‌ சவ்வு குணமுடை 
யது. அதற்குக்‌ குளூட்டன்‌ (211110) என்று பெயர்‌. 
குளஞட்டன்‌ மிகுந்த கோதுமைத்‌ தினிசுகளின்‌ 
தானியம்‌ மிகக்‌ கடுமையாயிருக்கும்‌; இவைதாம்‌ சிறந்தவை. 
குளூட்டன்‌ குறைவாக உள்ளவை மெதுவாயிருக்கும்‌.. 
இவற்றால்‌ ரொட்டி செய்யும்பொழுது, அது அதிகமாக. 
உப்பாது: 

சாகுபடி. கோயம்புத்தூர்‌, நீலகிரி, கொடைக்கானல்‌ 
ஆகிய இடங்களில்‌ கோதுமை குறைவாகப்‌ பயிராகிறது. 
நிலத்தை 2, 8 தடவை உழுது, ஏக்கருக்கு 20 வண்டி மாட்‌ 
டெருவிட்டு, அக்டோபர்‌, ஈவம்பர்‌ மாதங்களில்‌, ஏக்கருக்கு 
80 ராத்தல்‌ வீதம்‌ கோதுமை கலப்பைச்‌ சால்களில்‌ 


16 விவசாய நூல்‌ 


விதைக்கப்படுகிறது. 20 நாட்களுக்குப்‌ பின்‌ கொத்திக்‌ 
கொடுத்து, கோயம்புத்துரில்‌ 10-15 காட்களுக்கொரு 
தடவை நீர்‌ பாய்ச்சுகிறார்கள்‌. மற்றப்‌ பிரதேசங்களில்‌ 
கோதுமை மானாமாரிப்‌ பயிர்‌. பயிர்‌ 31 மாதத்தில்‌ முதிர்ந்து 
அறுவடைக்குத்‌ தயாராகிறது. நெற்பயிரைப்‌ போலவே 
முதலில்‌ தலையடி. அடித்து, பின்னர்‌ பிணையல்‌ அடித்துத்‌ 
தானியம்‌ பிரித்தெடுக்கப்படுகிற.து. 

மாளூல்‌. நீலகிரியில்‌ மானாமாரிப்‌ பயிர்கள்‌ ஏக்கருக்கு 
200--1,000 ராத்தல்‌ கோதுமை கொடுக்கின்றன. கோயம்‌ 
புத்தூர்‌ இறவைப்‌ பயிர்களிலிருந்து 2,000 ராத்தல்‌ வரை 
கோதுமை கிடைக்கிறது. கோதுமை வைக்கோல்‌ ஒரு 
எளிய தீவனம்‌, எருக்குழியில்தான்‌ போடப்படுகிறது. 


வினக்கள்‌ 

1. நெல்‌ சாகுபடி செய்வதில்‌ உள்ள முக்கியமான முறை 
களைப்பற்றிச்‌ சுருக்கமாகக்‌ கூறவும்‌. 

2. நெல்‌ நாற்றங்கால்‌ எப்படித்‌ தயாரிக்கப்படுகிறது ? 

8. புழுதி நாற்றங்கால்‌, சேற்று நாற்றங்கால்‌ ஆகியவை எந்‌ 
தெந்தச்‌ குழ்கிலைகளுக்கேற்றவை? 

4. நெல்‌ நடவு முறைகளுக்குள்‌ உள்ள வித்தியாசங்களை 
எடுத்துக்‌ கறுக. 

5. சோளம்‌, ராகி, கம்பு ஆகியவற்றில்‌ ஒன்றின்‌ சாகுபடி 
எப்படி. நடைபெறுகிறதென்று சுருக்கமாகக்‌ 
உறவும்‌. 

6. மக்காச்‌ சோளப்‌ பயிர்‌ எப்படி எல்லாம்‌ உபயோக 
மாகிறது? அது மற்ற தானியப்‌ பயிர்களிலிருந்து 
எப்படி அமைப்பில்‌ மாறதுபட்டிருக்கறதென்பதை 
விளக்கவும்‌, ்‌ 


அத்தியாயம்‌ IV 
பயரறா வகைகள்‌ 


தனிக்‌ குணங்கள்‌. துவரை, மொச்சை உழுந்து 
போன்ற சில லெகூம்‌ தானியங்களை மக்கள்‌ உணவாக உட்‌ 
கொள்ளுகின்றனர்‌. இவற்றிற்குப்‌ பயறுகள்‌ (pulses) 
என்று பெயர்‌. இவற்றின்‌ பருப்பில்‌ புரோட்டீன்‌ மிகுதி 
யாக, 20-24 சத விகிதம்‌ அளவில்‌ இருக்கிறது. புரோட்‌ 
டீன்தான்‌ சதைத்‌ திசுக்களை உண்டாக்குகிற மூலப்‌ 
பொருள்‌. ஆகவே, பயறுகளைத்‌ தானியங்களுடன்‌ சேர்த்‌ 
துப்‌ புசிககும்பொழுது, உணவு சமபுஷ்டி உடையதாக, 
முழுப்பலன்‌ அளிக்கிறது. புலால்‌ உட்கொள்ளாதவர்‌ 
களுக்குப்‌ பயறுதான்‌ முக்கியமாகப்‌ புரோட்டீன்‌ அளிக்‌ 
கிறது. தவிர, பயறுகளில்‌ கால்ஸிய, பாஸ்பர சத்துகள்‌, 
பீ-வைட்டமின்‌ ஆகியவை அதிகமாகவே இருப்பதால்‌ தானி 
யங்களிலுள்ள இக்குறைபாடுகளையும்‌ அவை சரி செய்து 
கொள்ள முடியும்‌. பயறு வகைகளின்‌ உடன்‌ விளை 
பொருள்கள்‌ ((057-010011018) கால்நடைத்‌ தீனியாகின்றன. 


பயறு வகைச்‌ செடிகள்‌ லெகூம்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்‌ 
தவையாதலால்‌, அவை காற்றிலுள்ள நைட்டிரஜனை நிலைப்‌ 
படுத்தி, நிலத்தைத்‌ திடப்படுத்துகன்றன. அவற்றுடன்‌ 
உண்டாகும்‌ பயிர்களும்‌, பின்னால்‌ வரும்‌ பயிர்களும்‌ பய 
னடைகின்‌, றன. லெகூம்‌ பாசிலைகளில்‌ (bacilli) பல 
வம்சங்கள்‌ (கர்ம) இருக்கின்றன. இவை ஒவ்வொன்‌ 
றும்‌ சில இனச்‌ செடிகளுடன்தான்‌ சேர்ந்து உழைக்கும்‌. 
ஆகவே ஒரு இடத்தில்‌, ஒரு புது லெகூம்‌ பயிரைச்‌ சாகுபடி. 
செய்யும்பொழுது, அத்துடன்‌ உழைக்கும்‌ பாசிலை நிலத்தில்‌ 
இல்லாவிட்டால்‌, அது சரியாக உண்டாகாது. அது 


78 விவசாய நூல்‌ 


முன்னர்‌ பயிராகிக்கொண்டிருந்த இட.த்திலிருந்து சிறிது 
மண்ணைக்‌ கொண்டுவந்து, தண்ணீர்‌ சேர்த்து விதையுடன்‌ 
கலந்து, அதை விதைக்கும்பொழுது, அதற்குரிய பாசிலையும்‌ 
நிலத்தில்‌ சேரும்‌. ஆராய்ச்சி சாலைகளில்‌ பல்வேறு பாசிலக்‌ 
கூட்டங்களை வளர்க்கிறார்கள்‌. ஏற்ற பாசிலை வளர்ப்புகளை 
(Cபltயாe) விதையுடன்‌ கலந்து விதைத்தாலும்‌, அந்தப்‌ 
பரசிலைகள்‌ நிலத்தில்‌ சேரும்‌. 

மற்றப்‌ பயிர்களைவிடப்‌ பயறு வகையைப்‌ பூச்சிகள்‌ 
அதிகமாகத்‌ தாக்குகின்றன. ஈசுவிணியும்‌ (௨11405), துப்‌ 
பான்களும்‌ (10108) எந்தக்‌ காலத்திலும்‌ மிகுதியாகத்‌ 
தோன்றும்‌ விரோதிகளாகும்‌. மாசூல்‌ கைக்கு வருமென்‌ ற 
நிச்சயமில்லை. துளைப்பான்கள்‌ இருப்பில்‌ வைத்திருக்கும்‌ 
பயறுகளையும்‌ சேதமாக்குகின்றன. துவரை, மொச்சைப்‌ 
பயற்று விதைகளின்‌ மேல்‌ செம்மண்‌ பூசி, உலர்த்தி, இருப்‌ 
பில்‌ வைப்பார்கள்‌. மண்‌ பூசிய பயறுகளைப்‌ பூச்சிகள்‌ 
அதிகமாகச்‌ சேதப்படுத்தா. 

பயறு வகைகள்‌ சாதாரணமாக மானாமாறியாகவே 
சாகுபடி.யாகின்றன. நெற்பயிரில்லாத காலங்களில்‌ நஞ்சை 
யில்‌ பயற்றைச்‌ சாகுபடி. செய்யும்பொழுது, சில சமயங்‌ 
களில்‌ நீர்‌ பாய்ச்சுவதும்‌ உண்டு. 

பல பயறுகளும்‌ குறிப்பிட்ட சில தானியங்களுடன்‌ 
தான்‌ வழக்கமாக உட்கொள்ளப்படுகின்‌ றன. துவரை 
அரிசியுடனும்‌, கடலை கோதுமையுடனும்‌, மொச்சை ராகி 
யுடனும்‌, பல பயறுகள்‌ சோளத்துடனும்‌ உட்கொள்ளப்‌ 
படுகின்றன. அந்தந்தக்‌ கலப்புகள்‌ அமைந்திருப்பது, 
அவை ஒன்று சேர்ந்து சிறந்த சுவையுள்ள உணவு ஆவ 
தாலா? மேலான ஊட்டம்‌ அளிப்பதாலா? ஒரே சூழ்நிலை 
யில்‌ அந்தக்‌ கலப்பிலுள்ள பயிர்கள்‌ சேர்ந்து சரியாக உண்‌ 
'டாவதாலா? அல்லது ஒரு மூலாதாரமுமில்லாமல்‌ பழைய 
பழக்கமாக ஏற்பட்டது என்பதனாலா என்பதை நிச்சய 


பயறு வகைகள்‌ 10 


மாகச்‌ சொல்ல முடியவில்லை. இந்தியாவில்‌ பழைய காலத்‌ 
தில்‌ போக்குவரத்துத்‌ தொடர்பு இல்லாதிருந்தும்கூட, 
அதே கலப்பு உணவுகள்‌ எல்லாப்‌ பாகங்களிலும்‌ ஆதியி 
லிருந்தே, ஒரே மாதிரியாக உபயோகத்திலிருப்பது ஆச்சரி 
யமாயிருக்கிறது. 


துவரை (ed gram, Cajanus indicus). 

முக்கியத்துவம்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ அரிசி முக்கிய 
மான உணவுத்‌ தானியம்‌. அதற்குற்ற துணையாகத்‌ துவரம்‌ 
பருப்பு அமைந்திருக்கிறது. அரிசியிலுள்ள புரோட்டீன்‌ 
பி-வைட்டமின்‌, கால்ஸியம்‌, பாஸ்வரம்‌ ஆயெவற்றின்‌ 
குறைகளைத்‌ துவரம்பருப்பு ஓரு அளவுக்குச்‌ சரி செய்து 
கொள்ளுகிறது. அத்துடன்‌ துவரை ஒரு முரட்டுப்‌ பயி 
ராதலால்‌, மழை இல்லாத காலங்களிலும்‌ அது ஒருவாறு 
சமாளித்துக்‌ கொள்ளும்‌. சென்னையில்‌ 1:5 லக்ஷம்‌ ஏக்கர்‌ 
களில்‌ துவரை மானாமாரியாகப்‌ பயிராகிறது. 


சூழ்நிலத்‌ தகுதி. எல்லா வகை நிலங்களிலுமே 
துவரை பயிராகிறது. செவ்வல்‌ நிலங்கள்‌ .மிகுந்த இடங்‌ 
களில்‌ இது ஒரு முக்கியமான பயிர்‌. இதற்கு ஆழமான 
வேர்கீகூறு அமைந்திருப்பதால்‌, மழை இல்லாத காலங்‌ 
களில்‌ மற்றப்‌ பயிர்களைவிட மேலாகவே இது சமாளித்துக்‌ 
கொள்ள வல்லது. வளம்‌ மிகுந்த களி நிலங்களி லும்‌, 
பாசனமளிக்கும்பொழுதும்‌, தொடர்ந்து பூத்துக்‌ காய்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌ இயல்பு இதற்கு இருக்கிறது. பூர்வத்தில்‌ 
துவரை ஒரு பல்லாண்டுச்‌ செடி, பல வருஷங்களுக்கு 
நிலத்திலிருக்கும்‌ தன்மையது. அதிலிருந்துதான்‌ வருஷப்‌ 
பயிராகச்‌ சாகுபடி செய்வதற்கேற்ற வம்சங்கள்‌ பொறுக்கி 
எடுக்கப்பட்டுப்‌ பயிராகி வருகின்‌ றன. 


இனிச வகை. நெல்‌, சோளம்போல்‌ தனிக்‌ குணங்க 
ளுள்ள தினிசுகள்‌ பயறுகளிலும்‌, துவரையிலும்‌ இதுவரை 


80 விவசாய நூல்‌ 

பொறுக்கி எடுக்கப்படவில்லை. பெரும்பாலாக எல்லா 
இடங்களிலும்‌ பயிராகும்‌ துவரைகள்‌ 6-8 மாதங்களுக்கு 
நிலத்திலிருக்கும்‌. 4$ மாதத்தில்‌ அறுவடைக்கு வருகிற 


ட்ட 7 \ 
3 SAN நர தக்‌ 
ரன்‌ 
, நிச 
உ ஜே 12 ர்க 
i ர்‌ ர்‌ 


/ 
நர சதன்‌ ப்பட்‌ ட்ப 


1 த ட பரி 
ச யி ஷ்‌ | 
இ | 


| 
ட 
* ॥ Al Ne க 
உபி] %, 
க 
; ங்‌ படம்‌ 6, அவரை 
_—டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பீன்பற்றியது. 
ஒரு தினிசு தென்காசியிலிருந்து மற்ற இடங்களுக்குச்‌ 
சமீப காலத்தில்‌ பரவி இருக்கிறது. மைசூர்‌ ராஜ்யத்தில்‌ 
சாசுவதமாக உண்டாகிற சில துவரைகள்‌ இருக்கின்றன. 
வருஷ முழுவதும்‌ பூத்துக்‌ காய்த்துக்கொண்டிருக்கும்‌. 


பயறு வகைகள்‌ 81 


வீட்டுத்‌ தோட்டங்களிலுள்ளவற்றிற்கு நீர்‌ பாய்ச்சுவ 
துண்டு. இவற்றின்‌ விதைகள்‌ பருமனானவை, பச்சை 
விதைகள்‌ காய்கறியாக உபயோகமாகின்றன. துவரை 
விதைகளின்‌ புறத்தோல்‌ மங்கல்‌ வெள்ளையிலிருந்து 
இருண்ட சிவப்புவரை பல மாறுபட்ட நிறமுடையதாக 
இருக்கிறது. பருப்பு இலேசான மஞ்சளிலிருந்து ஈல்ல 
ஆரஞ்சு வரையுள்ள பல நிறங்களிலிருக்கும்‌. 

கலப்புப்‌ பயிர்கள்‌. தெ. மே. பருவ மழை ஆரம்பித்‌ 
தீதும்‌ செவ்வல்‌ நிலங்களில்‌ துவரை தனிப்‌ பயிராக விதைக்‌ 
கப்படுகிறது. பின்னர்‌ தீனை, சோளம்‌, கம்பு, ராடி, நிலக்‌ 
கடலை முதலியவற்றுடன்‌ கலந்து துவரை விதைப்‌ 
பாகிறது. 

சாகுபடி. நிலத்தை &, 8 தரம்‌ உழுது தெ. மே. மழை 
ஆரம்பித்ததும்‌, 5--4 அடி இடைவெளியுள்ள கலப்பைச்‌ 
சால்களில்‌, 1$ அடிக்கொன்றாக, 8, 4 துவரை விதைகள்‌ 
போடப்படுகின்‌ றன. ஓர்‌ ஏக்கர்‌ விதைப்பதற்கு 6-8 ராத்‌ 
தல்‌ விதை தேவையாயிருக்கும்‌. சோளம்‌ போன்றவற்று 
டன்‌ கலந்து பயிர்‌ செய்யும்பொழுது, சோளத்தை முதலில்‌ 
பரவலாகத்‌ தெளித்து, உழுது விதையை மூடும்பொழுது, 
6-8 அடிக்கொரு சாலில்‌ துவரை விதைப்பாகும்‌. நிலக்‌ 
கடலை போன்ற பயிர்களுடன்‌ விதைக்கும்‌ பொழுது, துவ 
ரைச்‌ சால்கள்‌ 10-12 அடிக்‌ கொன்றாக இருக்கும்‌. 

மூலப்பயிர்‌ அறுவடைக்குப்பின்‌, துவரைச்‌ சால்க 
ளுக்கு மத்தியிலுள்ள இடைவெளிகளை ஒன்‌ றிரண்டு 
தடவை உழுவதுண்டு. பின்னர்‌ நவம்பர்‌, டிசம்பர்‌ மாதங்‌ 
களில்‌ மழை குறைந்து, வ, கி. பருவக்கா ற்று நன்றாக அடித்‌ 
துக்‌ கொண்டிருந்தால்‌, துவரை சரியாகப்‌ பூத்துக்‌ காய்க்‌ 
கும்‌, பூச்சிகளினால்‌ அதிகச்‌ சேதமுமிருக்காது. பயிர்களி 
வள்ள காய்களில்‌ முக்கால்வாசி நெற்றானதும்‌, அவரைச்‌ 
செடிகள்‌ வெட்டப்‌ படுகின்‌ றன. பின்னரும்‌ பயிரை நிலத்‌ 

வி-26 


82 விவசாய நூல்‌ 


தில்‌ வைத்திருந்தால்‌ நெற்றுகள்‌ வெடித்து, விதைகள்‌ 
சிதறிவிடும்‌. காலையில்‌ பனிப்‌ பதமிருக்கும்‌ பொழுது 
துவரைச்‌ செடிகளை வெட்டினால்தான்‌ நெற்றுகள்‌ வெடிக்‌ 
காதிருக்கும்‌. அன்று வயல்களிலும்‌ பின்னர்‌ களங்களி 
லும்‌ வெட்டிய செடிகளைக்‌ காய விட்டு, அவற்றைத்‌ தரை 
யில்‌ தட்டும்‌ பொழுது, காய்களும்‌ இலைகளும்‌ உதிர்ந்து 
விடும்‌. அவற்றை வளைந்த கம்புகளினால்‌ தட்டித்‌ தூற்றி, 
துவரையைப்‌ பிரித்தெடுக்க வேண்டும்‌. களத்தில்‌ சேரு 
இன்ற நெற்றுக்களின்‌ மேல்‌ தோல்‌, இலைகள்‌, முற்றாத 
காய்கள்‌ எல்லாம்‌ சேர்ந்து சிறந்த மாட்டுத்‌ தீவனமாகும்‌. 
இதற்குப்‌ பொட்டு என்று பெயர்‌. பயறு வகைகளிலிருந்து 
கிடைக்கிற பொட்டில்‌ புரோட்டீன்‌ கணிசமாக இருக்கும்‌. 
அத்துடன்‌ மாடுகளும்‌ பிரியமாகத்‌ தின்னும்‌. © 

மாசூல்‌. ஓர்‌ ஏக்கர்‌ தனிப்‌ பயிரிலிரும்து 800-500 
ராத்தல்‌ துவரையும்‌, 500-900 ராத்தல்‌ துவரம்‌ பொட்டும்‌ 
கிடைக்கும்‌. வளம்‌ மிகுந்த நிலங்களிலிருந்து ஏற்ற மழை 
யும்‌, துளைப்பான்‌ சேதமுமில்லாத வருஷங்களில்‌ 800-- 
1,000 ராத்தல்‌ துவரை கிடைக்கலாம்‌. கலப்புப்‌ பயிர்களி 
லிருந்து 150-800 ராத்தல்‌ துவரை கிடைக்கும்‌. 


2. கடலை (Bengal gram Cicer arietinum), 

ஆதியில்‌ வங்காளத்திலிருநீது சென்னைக்குக்‌ கடலை 
வந்து கொண்டிருந்ததனால்‌, அதற்கு ஆங்கிலத்தில்‌ “பெங்‌ 
கால்‌ இராம்‌ Bengalgram) என்ற பெயர்‌ கிடைத்தது. 
வட இந்தியாவில்‌ குதிரைகளுக்குக்‌ கடலை முக்கியமான 
இனி யாதலால்‌, அதற்கு “ஹார்ஸ்‌ கிராம்‌” (horsegram) 
என்ற பெயர்‌ அங்கு வழங்குகிறது. பயறு (ஜூ) என்ற 
பொதுச்‌ சொல்லும்‌ வட இந்தியாவில்‌ கடலையையே குறிக்‌ 
கிறது. உத்தரப்‌ பிரதேசம்‌, கிழக்குப்‌ பஞ்சாப்‌, மத்தியப்‌ 
பிரதேசம்‌, பீஹார்‌ ராஜ்யங்களில்‌ கடலை ஒரு முக்கியமான 
பயிர்‌. சென்னையில்‌ சிறு. பான்மையாக 5,000 ஏக்கர்‌ 


பயறு வகைகள்‌ 83 


களில்தான்‌ அது பயிராகிறது. கோயம்புத்தூரில்‌ 8,400 
ஏக்கர்களில்‌ பனிகாலத்தில்‌, வருஷத்திலே கடைசிப்‌ பூர 
ராக அது விதைப்பாகிறது. 


சூழ்நிலைத்தகுதி: கடலை வளமான கரிசல்‌ நிலங்களி 
னும்‌, அடை மண்‌ நிலங்களிலும்‌ செழித்து வளரக்‌ கூடி 
யது. கோயம்புத்தூரில்‌ கரிசலிலும்‌, சல சமயங்களில்‌ 
நஞ்சை நிலங்களில்‌ நெல்‌ அறுவடைக்குப்‌ பின்னும்‌ கடலை 
விதைப்பாகிறது. அதன்‌ , வளர்ச்சிக்‌ காலத்தில்‌ மழை 
இருக்கக்‌ கூடாது. வெப்பமும்‌ மித நிலையில்‌ இருக்க வேண்‌ 
டும்‌. நல்ல பனியுள்ள இடங்களில்‌ கடலை நன்றுகப்‌ 
படர்ந்து வளர்கிறது. இதனால்‌ தான்‌ வட இந்தியாவில்‌ 
விரிவாகவும்‌, தென்‌ இந்தியாவில்‌ குறைவாகவும்‌ கடலை பயி 
சாகிறது. 

சாகுபடி. புஞ்சை நிலங்களில்‌ கடலையும்‌ தானியப்‌ 
பயிர்களும்‌ மாறி மாறிச்‌ சாகுபடி ஆகின்‌ றன. மற்றப்‌ பயறு. 
களைப்‌ போலவே கடலையும்‌ நிலத்தைத்‌ திடப்படுத்துகி றது. 
கோயம்புத்தூரில்‌ கடலை, சோளம்‌, பருத்தி இம்மூன்றும்‌ 
சேர்ந்து ஒரு பயிர்ச்‌ சுழற்சி அது. கடலைக்குப்பின்‌ : 
பருத்தியை விட சோளமே அதிகப்‌ பலனடைறெது. வட. 
இந்தியாவில்‌, கடலை கோதுமையுடன்‌ கலந்து பயிரா 
கிறது. 

ஒன்றிரண்டு தடவை நிலத்தை உழுது, சால்களில்‌ 
கடலை விதைப்பாகிறது. விதை வீதம்‌ இடத்துக்டெம்‌ 
மாறுபடுகிறது. ஏக்கருக்கு 50-60 ராத்தல்‌ கடலை கோயம்‌ 
புத்தூரிலும்‌, 20 சாத்தல்‌ பெல்லாரியிலும்‌, 80 ராத்தல்‌ 
நந்தியாலிலும்‌ விதைப்பாகிறது. பயிர்‌ நிலத்தில்‌ படரு 
வதைப்‌ பொறுத்துத்தான்‌ விதை வீதம்‌ இவ்விதமாக மாறு 
படுகிறது. கோயம்புத்தூரைக்‌ காட்டிலும்‌ பனி அதிக 
மாயிருக்கும்‌ ராயல சீமையில்‌ பயிர்கள்‌ ஈன்றாகப்‌ படருவ 
தால்‌ விதை. விதம்‌ அங்கு குறைவாகிறது. விதைக்கும்‌ 


84 விவசாய நூல்‌ 


பொழுது நிலத்தில்‌ ஈரம்‌ சிறிது குறைவாக இருக்கும்‌ 
பொழுது, விதைக்‌ கடலையைத்‌ தண்ணீரில்‌ ஒரு மணி நேரம்‌ 
ஊற வைத்துப்‌ பின்னர்‌ விதைக்கலாம்‌. இப்படிப்‌ பெரிய 
விதைகளைத்‌ தண்ணீரில்‌ ஊற வைப்பது எப்பொழுதும்‌ 
சிறந்ததாகும்‌. 

கடலை விதைத்து 5 நாட்களுக்குப்பின்‌ முளை வெளியே 
வரும்‌. பயிர்‌ அடர்வாகப்‌ படராது போனாலும்‌, களைகள்‌ 
அதிகமாகத்‌ தோன்றுவதில்லை. களை எடுக்க வேண்டிய அவ 
சியமுமிராது. கடலையின்‌ இலை மேலுள்ள சரப்பிகளிலிராந்து 
சல அமிலங்கள்‌ சுரக்கின்றன. இவை உடம்பில்‌ படும்‌ 
பொழுது, ஒரு எரிவு உணர்ச்சி உண்டாகிறது. 
இலைகள்‌ புளிப்பாக இருக்கும்‌. செடிகளின்மேல்‌ இரா 
வேளைகளில்‌ மெல்லிய மஸ்லின்‌ துணியைப்‌ பரப்பி வைக்‌ 
கும்‌ பொழுது, துணி இலை மேலுள்ள அமிலங்களை 
உறிஞ்சிக்கொள்கிறது. துணியைக்‌ காலையில்‌ எடுத்துப்‌ 
பிழிந்து கடைக்கும்‌ சாற்றை வயிற்றுவலி மருந்தாக உப 
யோக்கிறார்கள்‌. மழையடித்தோ, அல்லது துணியை 
மேலே போடுவதனாலோ அமிலப்‌ பொருள்கள்‌ இலை 
யிலிருந்து நீங்கும்‌ பொழுது, காய்‌ பிடிப்பது குறைவடை 
இறது. 

கடலைப்‌ பயிர்‌ 3-8 மாதத்தில்‌ முதிர்ந்து, இலை அரை 
குறையாகக்‌ காய்ந்தவுடன்‌ அறுவடை அதிகாலையில்‌ நடை 
பெறுகிறது. வெயிலேறியபின்‌ அறுவடை செய்தால்‌, காய்‌ 
கள்‌ வெடித்து, விதைகள்‌ சிதறிவிடும்‌. செடிகளின்‌ 
மேலுள்ள அமிலப்பொருள்கள்‌ கையில்‌ படாமல்‌ இருப்‌ 
பதற்காக, சாக்குத்‌ துண்டுகளைக்‌ கையின்‌ மேல்‌ சுற்றிக்‌ 
கொண்டு செடிகளைப்‌ பிடுங்குவார்கள்‌. பின்னர்‌ செடிகளைக்‌ 
களத்தில்‌ பரப்பி, உலர்த்தி, பிணையல்‌ அடித்து, கம்பினால்‌ 
தட்டி, கடலையைப்‌ பிரித்தெடுப்பார்கள்‌. 

மாசூல்‌. வளமான கரிசல்‌ நிலங்களிலிருக்‌.து ஏக்கருக்கு 
500 ராத்தல்‌ கடலையும்‌, எளிய நிலங்களிலிருந்து 250-800. 


பயறு வகைகள்‌ 65 


ராத்தல்‌ கடலையும்‌, கஞ்சைகளிலிருந்து 700 ராத்தல்‌ வரை 
யும்‌ கடலை கிடைக்கிறது. கடலைப்‌ பொட்டு புளிப்பாக 
இருப்பதால்‌, மற்ற தீவனங்களுடன்‌ கலந்து அவற்றை 
மாட்டுக்குக்‌ கொடுக்கலாம்‌. 


8. கொள்ளு (Horsegram, Dolichos Diflorus) 

முக்கியத்துவம்‌. கொள்ளு, மற்றப்‌ பயிர்சள்‌ உண்‌ 
டாகாத எளிய சரளைக்‌ கால்‌ நிலங்களிலும்‌, மழை குறைந்த 
இடங்களிலும்‌ உண்டாகக்‌ கூடிய வலுவான பயிர்‌, வள 
மான நிலங்களிலும்‌ அது உண்டாகு மென்றாலும்‌, அதனி 
னும்‌ லாபகரமான பயிர்களையே அங்கு சாகுபடி செய்வார்‌ 
கள்‌. அத்துடன்‌ மழை குறைந்தாலும்‌, மிகுதியானாலும்‌ 
அது சரியாக உண்டாகக்‌ கூடியது. நிலத்தைத்‌ திருத்தப்‌ 
புதிதாகச்‌ சாகுபடிச்குக்‌ கொண்டு வரும்‌ பொழுது, 
கொள்ளுதான்‌ முதல்‌ பயிராக விதைக்கப்படும்‌. மேல்‌ 
கூறியவாறு பல சூழ்கிலைக்குறைகளைக்‌ கொள்ளு சமாளித்‌ 
துக்‌ கொள்வதால்‌ சென்னை ராஜ்யத்தில்‌ மற்றப்‌ பயறுகளை 
விட அதிகமாகவே, 52 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ அது பயிரா 
கிறது. 

சாகுபடி. நிலத்தை ஒன்‌ றிரண்டு தடவை உழுது, ஏக்‌ 
கருக்கு 15-20 ராத்தல்‌ வீதம்‌ கொள்ளை ஜ.லை, ஆகஸ்டு 
மாதங்களில்‌ விதைத்து, உழுது விதை மூடப்படுகிறது. 
முன்‌ விதைப்புக்குச்‌ சாதாரணமாகப்‌ பழுப்பு நிறமுடைய 
41 மாத வயதுடைய தினிசம்‌, பின்‌ விதைப்புகளுக்குக்‌ 
கறுப்பு நிறமுடைய 83-4 மாத வயதுடைய தினிசும்‌ உப 
யோகமாகின்றன. கறுப்பு தினிசு பழுப்பு இனிசைப்‌ 
போல அவ்வளவு வீரியமுடையதல்ல. தெ. மே. பருவ 
மழை இரண்டும்‌ பரந்திருக்குமிடங்களில்‌ சோளம்‌, கம்பு, 
எள்‌ முதலியவற்றை தெ. மே பருவத்தில்‌ விதைத்து, வ. ௪. 
பருவ கா லத்தில்‌ இரண்டாம்‌ பயிராகக்‌ கொள்ளை விதைப்‌ 
பதுண்டு, 


66 விவசாய நூல்‌ 


கொள்ளு நன்றாகப்‌ படர்ந்து நிலத்தை அடைத்துக்‌ 
கொள்ளுவதால்‌ களை எடுப்பது கிடையாது. 

பயிர்‌ முதிரும்‌ பொழுது இலைகள்‌ காய்ந்து உதிர ஆரம்‌ 
பிக்கன்றன. செடிகளைப்‌ பிடுங்கிக்‌ காயவைத்து, பிணையல்‌ 
அடித்து, விதை பிரித்தெடுக்கப்படுகிறது. எளிய நிலங்களி 
லிருந்து சராசரியாக ஏக்கருக்கு 150-3800 ராத்தல்‌ கொள்‌ 
ளும்‌, 800 ராத்தல்‌ பொட்டும்‌ கிடைக்கும்‌. வளமான குறு 
மண்‌ நிலங்களில்‌ 800 ராத்தல்‌ வரை கொள்ளு கிடைக்கும்‌. 

உபயோகம்‌. கொள்ளுப்‌ பயற்றில்‌ ஒருவிதமான மண்‌ 
வாடையிருக்கிறது, ஈல்ல சுவையும்‌ கிடையாது. மற்றப்‌ 
பயறுகளைப்‌ போலவே புரோட்டீன்‌ மிகுந்திருந்தாலும்‌, 
அவற்றின்‌ மதிப்பு கொள்ளுக்கு இல்லை. எளிய ஜனங்‌ 
ளுக்கு இது ஒரு முக்கியமான உணவு. இதை வேகவைத்து 
மாடு, குதிரைகளுக்குத்‌ தனியாகவும்‌ உபயோ'க்கிறுர்கள்‌. 
பால்‌ மாடுகளுக்கும்‌, கன்றுகளுக்கும்‌ கொள்ளைக்‌ கொடுப்‌ 
பது கிடையாது. 

கொள்ளைப்‌ பசுந்தாள்‌ பயிராகவும்‌, இவனப்பயிராக 
வும்‌ சாகுபடி செய்யலாம்‌. அப்பொழுது ஏக்கருக்கு 80-40 
சாத்தல்‌ கொள்ளு விதைக்க வேண்டியிருக்கும்‌. இறவைப்‌ 
பயிர்களிலிருந்து ஏக்கருக்கு 20,000 ராத்தல்‌ வரை பச்சைத்‌ 
தீவனம்‌ கிடைக்கும்‌. இது ஒரு சிறந்த தீவனம்‌. 


4. பச்சைப்‌ பயறு (210010 21811), 
Phaseolus aureus). 
பச்சைப்‌ பயற்றைச்‌ சிறு பயறு, பாசிப்‌ பயறு என்றும்‌ 
சொல்வதுண்டு. இது சென்னை ராஜ்யத்தில்‌ 1:2 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ பயிராகிறது. தனிப்பயிராக நெற்பயிர்‌ அறு 
வடைக்குப்பின்‌ ஜனவரி மாதத்தில்‌ இளக்கமான ஈஞ்சை 
நிலங்களில்‌ தண்ணீர்‌ தேக்க்யாவது; மேலாகச்‌ சதசத 
வென்று ஈரமிருக்கும்பொழுதாவது, இப்பயறு விதைக்கப்‌ 


பயறு வகைகள்‌ 87 


படுகிறது. இதை உழுது மூடவேண்டிய அவசியமில்லை. 
கால்வாய்களில்‌ தண்ணீர்‌ வந்தால்‌, ஒன்றிரண்டு தடவை 
நீர்‌ பாய்ச்சுவார்கள்‌. புஞ்சை நிலங்களில்‌, தெ. மே. பருவ 
மழையை ஓட்டி, சோளம்‌, கம்பு போன்‌ ற*தானியப்‌ பயிர்‌ 
ஞடன்‌ பச்சைப்‌ பயறு கலந்து விதைப்பாகிறது. தனிப்‌ 
பயிர்‌ விதைப்புகளுக்கு ஏக்கருக்கு 75-20 ராத்தல்‌ பயறும்‌, 
கலப்புப்‌ பயிர்‌ விதைப்புகளுக்கு 5-—-6 ராத்தலும்‌ வேண்டி 
யிருக்கும்‌. பச்சைப்‌ பயறு 60 நாட்களில்‌ பூத்து, 85-90 
நாட்களில்‌ அறுவடைக்குத்‌ தயாராகிறது. தனிப்பயிர்களி 
லிருந்து ஏக்கருக்கு 50-3800 ராத்தல்‌ பயறும்‌, 500-800 
ராத்தல்‌ பயற்றம்‌ பொட்டும்‌ கடைக்கும்‌. பொட்டு சிறந்த 
இவனமாகி றது. 


5. உழுந்து (black gram, Phaseolus mungo), 


உழுந்து, பச்சைப்‌ பயற்றைப்‌ போலவே சுமாராக 1-5 
லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ பயிராகிறது. பச்சைப்‌ பயறு இளக்க 
மான நிலங்களிலும்‌, உழுந்து களி நிலங்களிலும்‌, விதைப்‌ 
பாகும்‌. விதைப்பு, சாகுபடி, மாசூலெல்லாம்‌ அதேமா திரித்‌ 
தான்‌ இருக்கும்‌, உழுந்தங்‌ காய்கள்‌ ஒன்றன்பின்‌ ஒன்றாக 
நெற்றாவதால்‌, இவற்றை 2, 8 முறை பொறுக்க வேண்டி 
யிருக்கும்‌. பயிர்‌ 100-110 நாட்கள்‌ வரை நிலத்தில்‌ 
இருக்கலாம்‌. 


6. மொச்சை (field bean, Dolichos lablab) 


மொச்சை ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. அது வீரியமாகக்‌ 
கொடி வீசிப்‌ படர்ந்து, 5-6 மாதம்‌, நிலத்‌ திலிருக்கும்‌. தானி 
யப்‌ பயிர்களுடடன்‌ கலந்து ஐ-மலை, ஆகஸ்டில்‌ விதைப்பாகி 
ஜனவரி, பெப்ரவரியில்‌ அறுவடைக்கு வரும்‌. சில குத்துச்‌ 
செடி இனிசுகளும்‌ இருக்கின்றன. இவைநாலு மாதத்தில்‌ 
அறுவடைக்கு வரும்‌; தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ சோளத்‌ 
துடன்‌ மொச்சை விதைப்பாகிறது. சோளத்தை விதைத்து 


88 


படம்‌ 7, அழுந்து 

படத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது 
நிலத்தை உழுது விதையை மூடும்‌ பொழுது, 6--8 அடி. 
இடை வெளியுள்ள சால்களில்‌ மொச்சை விதைப்பாகும்‌. 
ஓர்‌ ஏக்கர்‌ விதைப்பதற்கு 5-6 ராத்தல்‌ விதை தேவையா 
யிருக்கும்‌. முதிர்ந்த சோளக்‌ கதிர்களைக்‌ கொய்தபின்‌, 
தட்டையை நிலத்திலேயே நிறுத்தி வைத்து, அதன்மேல்‌ 
மொச்சைக்‌ கொடி. படர விடப்படுகிறது. மொச்சை 4 
மாதத்தில்‌ பூத்துக்‌ காய்த்தபின்‌, பச்சைக்‌ காய்களைப்‌ 


பயறு வகைகள்‌ 69 


பறித்துக்‌ காய்கறியாக உபயோகிப்பார்கள்‌. காய்ந்த 
நெற்றுக்களை 8--4 தடவையாகப்‌ பொறுக்கி, வளைந்த 
கம்புகளினால்‌ தட்டி மொச்சைக்‌ கொட்டை பிரித்தெடுக்‌ 
கப்படுகிறது. நெற்றெடுத்த மொச்சைக்‌ கொடிகளைச்‌ 
சிறிது சிறிதாகத்‌ தினம்‌ வெட்டி, பச்சைத்‌ இவனமாக மாடு 
களுக்குக்‌ கொடுப்பதுண்டு. கலப்புப்‌ பயிர்களிலிருக்து ஏக்‌ 
கருக்கு 200-400 ராத்தல்‌ மொச்சைக்‌ கொட்டை கிடைக்‌ 
கும்‌. 

மொச்சைத்தழை, காய்களில்‌ ஒரு தணி நாற்றம்‌ 
கொடுக்கிற எண்ணெய்ச்‌ சுரப்பிகள்‌ (glands) இருக்‌ 
கின்றன. 


7. தட்டைப்‌ பயறு (காராமணி, cowpea, Vigna catiang) 


இதுவும்‌ பச்சைப்‌ பயற்றைப்‌ போலவே பயிராகிறது. 
இதைப்‌ பயற்றுப்‌ பயிராகவும்‌, பசுந்தாள்‌ பயிராகவும்‌, 
காய்கறியாகவும்‌ சாகுபடி செய்யலாம்‌. மற்றப்‌ பயறுகள்‌ 
எல்லாம்‌ பனிகாலத்தில்‌ காய்க்கும்‌ பருவ வரம்புப்‌ பயிர்‌ 
கள்‌, கடும்‌ மழையைத்‌ தாங்கா. தட்டைப்பயறு அவற்றி 
னின்றும்‌ மாறு பட்டது. கடு மழையைத்‌ தாங்க வல்லது. 
பருவ வரம்பில்லாமல்‌, 8-4 மாதங்களில்‌ காய்க்கும்‌ தனிச்‌ 
சிறப்புடையது. காய்கறியாக எந்தக்‌ காலத்திலும்‌ அதைப்‌ 
பயிர்‌ செய்யலாம்‌. சில சிறந்த காய்கறித்‌ இனிசுகள்‌ அயல்‌ 
நாடுகளிலிருந்து வந்து, மழை மிகுந்த மேற்குக்‌ கடற்கரை 
ஜில்லாக்களில்‌ பயிராகி வருகின்றன. அவத்தை மற்ற 
இடங்களிலும்‌ பயிர்‌ செய்யலாம்‌. 


தட்டைப்‌ பயறு ஜுலை, ஆகஸ்டில்‌ மற்றப்‌ பயிர்க 
ளுடன்‌ கலந்து விதைப்பாகி, டிசம்பரில்‌ அறுவடையாகி 
ஐது. தனிப்பயிர்‌ விதைப்புக்கு 20 ராத்தல்‌ பயறும்‌, 
கலப்புப்‌ பயிர்களுக்கு 5-6 ராத்தலும்‌, பசுந்தாள்‌ பயிருக்கு 
30 ராத்தலும்‌ தேவையாயிருக்கும்‌. தனிப்‌ பயிர்களிலிருந்து 


90 விவசாய நால்‌ 


500-400 ராத்தல்‌ பயறும்‌, 700-800 ராத்தல்‌ பொட்டும்‌ 
கிடைக்கும்‌. 


8. கல்‌ பயறு (ஈரிப்‌ பயறு, வewgram, Phaseolus 
aconitifolius). 

பச்சைத்‌ தீவனத்துக்காக, சோளத்துடன்‌ கலந்து ஏக்‌ 
கருக்கு 28 ராத்தல்‌ வீதம்‌ கல்பயறு ஜூலை, ஆகஸ்டில்‌ 
விதைப்பாகிறது. ' பயிர்‌ வளர்ந்தபின்‌, பச்சைக்‌ கொடி 
யைத்‌ தினம்‌ அறுத்து மாடுகளுக்குத்‌ தவனமாகக்‌ கொடுப்‌ 
பதுண்டு. தனிப்‌ பயிர்களுக்கு ஏக்கருக்கு 15 ராத்தல்‌ கல்‌ 
பயறு விதைக்க வேண்டி யிருக்கும்‌. அதிலிருந்து ஏக்க 
ருக்கு 150-300 ராத்தல்‌ பயறு கிடைக்கிறது. இந்தப்‌ 
பயறு மாட்டுத்தீனியாக உபயோகமாகிறது. 

வினக்கள்‌ 

1. பயறு வகை மற்றப்‌ பயிர்வகைகளிலிருந்து எப்ப்டி மாறு 
பாடுடைய தென்பதை விளக்கவும்‌. 

2. பயறு வகையைச்‌ சாகுபடி செய்தால்‌, நிலமும்‌ மற்றப்‌ 
பயிர்களும்‌ எப்படிப்‌ பயனடைகின்‌ றன ? 


8. ஏதாவதொரு பயறு சரகுபடியாகும்‌ விதத்தைப்பற்றிச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறவும்‌. 


அத்தியாயம்‌ 77 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 


1. நிலக்கடலை (ஓரoundnut, Arachis hypogaea) 

நிலக்‌ கடலையை வேர்க்கடலை என்று தமிழிலும்‌, 
எர்த்து ஈட்டு (வோ றய), மங்கி ஈட்டு (௱onkey nub): 
பீ நட்டு (06௨ யம), காப்பர்‌ பி (ஜobber pea) என்று 
ஆங்கிலத்திலும்‌ அழைப்பதுண்டு. நிலக்‌ கடலை உஷ்ணப்‌ 
பிரதேசங்களில்‌ விரிவாகப்‌ பயிராகி, உலக வியாபாரத்தில்‌ 
ஈடுபடுகிற ஒரு முக்கியமான எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்‌, 
அதன்‌ புண்ணாக்கில்‌ புரோட்டீன்‌ மிகுந்திருப்பதால்‌, அது: 
ஒரு சிறந்த மாட்டுத்தீனி யாறெது, மலிவான துங்கூட. 
விசேஷச்‌ செலவும்‌, தனிச்‌ சாகுபடியு மில்லாமல்‌ மற்றப்‌ 
பயிர்களைவிட அதிகமான மாகூல்‌ கொடுப்பது மற்றொறு 
சிறப்பு. அது ஒரு லெகூம்‌ பயிராதலால்‌, அது பயிராகும்‌ 
நிலங்கள்‌ வளமாகின்றன. இவை காரணமாக நிலக்‌ 
கடலையைப்‌ பயிர்‌ செய்வது வெகு லாபகரமாயிருக்கிற.து. 
தென்‌ ஆர்க்காடு, வட ஆர்க்காடு, கோயம்புத்தூர்‌, சேலம்‌ 
ஜில்லாக்களைப்‌ போல அதற்கேற்ற பல சூழ்நிலைகளும்‌ சரி' 
யாக வாய்ந்திருக்கும்‌ இடங்களில்‌, அது பெருவாரியாகச்‌ 
சாகுபடி.யாகி, முக்கியமான பயிராகிறது. சென்னையில்‌ 
நெல்லுக்கு அடுத்தபடியாக விரிவாக 18:8 லக்ஷம்‌ ஏக்கர்‌ 
களில்‌ நிலக்‌ கடலை பயிராகிறது. இது பெரும்பாலும்‌ 
மானாமாரிப்‌ பயிர்‌, எட்டில்‌ ஒரு பங்குதான்‌ பாசனப்‌ 
பயிர்‌. 

சூழ்நிலைத்‌ தகுதி. நிலக்கடலை உஷ்ணப்‌ பிரதேசங்‌ 
களில்‌ தான்‌ செழித்துண்டாகிறது. பயிர்‌ வளர்ச்சிக்‌ 
காலத்திலும்‌, காய்கள்‌ முதிரும்‌ காலத்திலும்‌ சரியான 


99 விவசாய நால்‌ 


மழை வேண்டி. யிருக்கிறது, ஆனால்‌ அதிக மழை ஆகாது. 
காய்கள்‌ முதிர்ந்தபின்‌ மழையிருந்தால்‌, சில தினிசுகளின்‌ 
காய்கள்‌ முளைத்து விடும்‌, சிலவற்றில்‌ முளைக்கா. முந்திய 


படம்‌ $. நிலக்கடலை 
௬டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது, 
இனிசுகளில்‌ சேதம்‌ ஏற்படும்‌, மாசூலும்‌ குன்றும்‌. இளங்‌ 
காய்கள்‌ நிலத்தினுள்‌ புகுந்து, பின்னர்தான்‌ வளருகின்‌ 
மன. பொல பொலப்பான இளக்க நிலங்கள்தான்‌ காய்கள்‌ 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 93 


நிலத்தினுள்‌ புகுவதற்கு ஏற்ற வாய்ப்பளிக்கன்‌ றன. எனி 
னும்‌ கரிசல்‌ நிலங்களில்‌ கூட நிலக்கடலை பயிராகிறது 
ஈரம்‌ வெளியேறிக்‌ காயும்பொழுது, இறுகிக்‌ கெட்டியா 
கும்‌ நிலங்களில்‌ நிலக்கடலையைப்‌ பயிர்‌ செய்ய முடி 
யாது. கடு நிலங்களில்‌ நிலக்கடலைக்‌ காயைச்‌ சுலபமாகத்‌ 
தோண்டி எடுக்கவும்‌ முடியாது. தண்ணீர்‌ தேங்கும்‌ இடங்‌ 
கள்‌, களர்‌ பூமிகள்‌, சுண்ணாம்புச்‌ சத்துக்‌ குறைந்த நிலங்‌ 
களிலெல்லாம்‌ நிலக்கடலையைத்‌ இருப்திகரமாகப்‌ பயிர்‌ 
செய்ய முடியாது. 

பட்டம்‌. தெ. மே.பருவ மழையுடன்‌ ஜூலை, ஆகஸ்டு 
மாதங்களில்‌ நிலக்கடலை விதைப்பா௫, வயதைப்‌ பொறுத்து 
அக்டோபர்‌ முதல்‌ டிசம்பர்‌ வரை அதன்‌ அறுவடை நடை 
பெறும்‌. அப்பொழுது குறைவாக மழை பெய்து, நிலம்‌: 
மெதுவாகும்‌ பொழுதுதான்‌, அறுவடை சவுகரியமாக. 
நடை பெறும்‌. 


தனிசுகள்‌. நிலக்கடலையில்‌ இரண்டு பெரும்‌ வகுப்பு: 
கள்‌ இருக்கின்றன. ஒன்று படரும்‌ தன்மையது; இன்‌ 
னொன்று குத்துச்‌ செடியாக உண்டாவது. 

கொடிக்கடலை. படர்ந்து வளரும்‌ வகுப்புக்குக்‌ கொடிக்‌. 
கடலை என்று பெயர்‌, அதிக வயதுடையது, 41-5 மாதங்‌ 
களுக்கு நிலத்திலிருக்கும்‌. மழை பரவலாக நீண்ட காலத்‌. 
துக்குப்‌ பெய்யும்‌ பிரதேசங்களுக்கேற்றது. நிறைந்த 
மாசூல்‌ கொடுக்கும்‌. பல பக்கக்‌ களை களிலும்‌ காய்கள்‌ 
பிடித்து, நிலத்தினுள்‌ இறங்கும்‌. இவற்றைப்‌ பொறுக்கு 
வதற்கு அதிகமாக ஆட்களும்‌ பணமும்‌ செலவாகும்‌. காய்‌ 
கள்‌ அறுவடையாகி, 3 மாதம்‌ வரை இருப்பில்‌ ஓய்ந்‌ திருந்த 
பின்னர்‌ தான்‌, அவை முளைக்கும்‌ சக்தி பெறுன்றன. 
இது ஒரு சிறந்த குணம்‌. முதிர்ந்த காய்கள்‌ மழையில்‌ 
முனை த்துச்‌ சேதமாகா. £மொரீஷியஸ்‌' (Mauritius), கோர 
மேண்டல்‌' ((000101081006]), “மொசாம்பிக்‌” (Mozamnbi- 


4 விவசாய நூல்‌ 


que) என்ற ஒரு தஇனிசும்‌, “சலூம்‌' (Saloum) என்ற 
இனிசும்‌ சாதாரணமாகப்‌ பயிராகின்‌ றன: 

குத்துக்‌ கடலை. இந்த வகுப்பைச்‌ சேர்ந்தவை சிறிய 
குத்துச்‌ செடிகள்‌: காய்கள்‌ பிரதமத்‌ தண்டுக்குப்‌ பக்கத்‌ 
தில்தான்‌ உண்டாவதால்‌, செடிகளைப்‌ பிடுங்கும்‌ பொழுது 
பெரும்பாலான காய்கள்‌ செடிகளுடன்‌ மேலே வந்து விடும்‌; 
அறுவடை சுலபமானது. “ஸ்பேனிஷ்‌ (Spanish), 
“[ீ-நட்‌ (Pea றபப), கேட்டால்‌” (118௨1) என்ற பல பெயர்‌ 
களுடைய ஒரு தினிசுதான்‌ சாதாரணமாகப்‌ டயிராகிறது. 
பொள்ளாச்சிச்‌ சிவப்பு என்ற ஒரு தினிசு பொள்ளாச்சி 
யிலும்‌ பக்கத்துப்‌ பிரதேசங்களிலும்‌ பயிராறெது. மழை 
பெய்து நிலத்தில்‌ ஈரம்‌ பிடிக்கும்போது; இந்த வகுப்பைச்‌ 
சேர்ந்தவற்றின்‌ முதிர்க்த காய்கள்‌ முளைத்துச்‌ சேதமாகின்‌ 
றன: 

கலப்புப்‌ பயிர்கள்‌. நிலக்கடலையைத்‌ தனியாகச்‌ சாகு 
படி செய்வதைக்‌ காட்டிலும்‌, மற்றப்‌ பயிர்களுடன்‌ கலந்து 
பயிர்‌ செய்வது லாபகரமரயிருக்கும்‌. தானியப்‌ பயிர்களைக்‌ 
களைகொத்தும்‌ காலத்தில்‌, ஊடு பயிராக நிலக்கடலை விதைப்‌ 
பதுண்டு. நிலக்கடலையை விதைக்கும்‌ பொழுது 6-8 அடி 
இடைவெளி கொடுத்து, சால்களில்‌ ஆமணக்கை விதைப்‌ 
பதுண்டு. நிலக்கடலை தனிப்‌ பயிராகவே பெரும்பாலும்‌ 
சாகுபடியாகிறது. இதுநிலத்தைத்‌ திடப்படுத்தும்‌ பயிர்‌. 
இதன்‌ பின்‌ வரும்‌ பயிர்கள்‌ செழிப்பாக வளருகின்‌ றன. 
நஞ்சை நிலங்களில்‌, நெல்‌ அறுவடைக்குப்பின்‌ நிலக்கடலை 
சில இடங்களில்‌ விதைப்பாகிறது. மழை பரந்திருக்கு 
மிடங்களில்‌ நிலக்‌ கடலைக்குப்‌ பின்‌ இரண்டாம்‌ பயிராக 
எள்‌, கொள்ளு முதலியவை அங்குமிங்கும்‌ சாகுபடி 
யாகின்‌ றன. 


சாகுபடி. நிலத்தை 8, 4 தடவை உழுது புழுதி 
யாக்கி, ஏக்கருக்கு 10 வண்டி மாட்டெருவும்‌ சாம்பலும்‌ 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 95 


சேர்த்துப்‌ போடுவது வழக்கம்‌. சில இடங்களில்‌ ஆடுமாடு 
கள்‌ மறிப்பதுண்டு. விதைக்கும்‌ காலத்தில்‌ கிலக்கடலைக்‌ 
காய்களைக்‌ கையினால்‌ உடைத்து, பயற்றைச்‌ சால்களில்‌ 
விதைப்பார்கள்‌. ஓர்‌ ஏக்கர்‌ விதைப்புக்குக்‌ குத்துக்‌ கடலை 
யில்‌ 100 ராத்தல்‌ பயறும்‌, கொடிக்‌ கடலையில்‌ 25 ராத்தல்‌ 
பயறும்‌ வேண்டியிருக்கும்‌. ஐன்‌, ஜுலை விதைப்புகள்‌ 
வெகு திருப்திகரமாயிருக்கும்‌. 


விதை வீதம்‌ பயிர்‌ நிலத்தில்‌ பரவுவதைப்‌ பொறுத்‌ 
இருக்கிறது. பொதுவாக, (1) மானாமாரிப்‌ பயிர்களுக்குப்‌ 
பாசனப்‌ பயிர்களை விடவும்‌, (2) செவ்வல்‌ நிலங்களுக்குக்‌ 
கரிசல்‌ நிலங்களை விடவும்‌, (8) குத்துத்‌ இனிசுகளுக்குக்‌ 
கொடித்தினிசுகளை விடவும்‌, (4) பருமனான பயற்றுத்‌ தினி 
சுகளுக்குச்‌ சிறிய பயற்றுத்‌ இனிசுகளை விடவும்‌ அதிகமாக 
விதை வேண்டியிருக்கும்‌. 


பயிர்‌ முளைத்து, முறையே 8, 6 வாரங்களுக்குப்‌ பின்‌ 
இரண்டு தடவை களை கொத்த வேண்டியிருக்கும்‌. பிஞ்சுக்‌ 
காய்கள்‌ நிலத்தில்‌ இறங்கிய பிறகு ஊடு சாகுபடி. செய்‌ 
வது உசிதமல்ல. 

சிறிய அளவில்‌ கொடிக்கடலை பாசனப்‌ பயிராகக்‌ 
கோடைகாலத்தில்‌ விதைக்கப்படுகிறது, இதற்‌ குக்‌ 
குத்துக்‌ கடலை ஆகாது. விதைப்புக்குப்‌ பின்‌ பாத்திகள்‌ 
பிடித்து, மற்றப்‌ பயிர்களைப்‌ போலவே பாசனம்‌ ஆகிறது 
காய்‌ முதிரும்‌ பொழுது, அடிக்கடி குறைவாகத்‌ தண்ணீர்‌ 
பாய்ச்சி, நிலத்தை இளக்கமாக வைத்துக்‌ கொள்வது அனு 
கூலமாயிருக்கிறது. இந்தப்‌ பாசனம்‌ கொடித்தினிசுக்‌ 
காய்களை முளை கொள்ளச்‌ செய்வதில்லை. 


அறுவடை. குத்துக்‌ கடலை விதைத்து 50-5? நாட்‌ 
களிலும்‌, கொடிக்‌ கடலை 45-60 நாட்களிலும்‌ சரியாகப்‌ 
பூக்கன்‌ றன. கொடிக்‌ கடலை பத்து நாட்‌ கழித்து இரண்‌ 


96 விவசாய நூல்‌ 


டாம்‌ முறையும்‌ பூக்கும்‌. குத்துக்‌ கடலை 100—115 நாட்‌ 
களிலும்‌, கொடிக்கடலை 140-145 நாட்களிலும்‌ அறு 
வடைக்குத்‌ தயாராகும்‌. காய்கள்‌ முதிர்ந்ததும்‌ இலைகள்‌ 
பழுப்பாகும்‌, சில இடங்களில்‌ தோண்டிப்‌ பார்த்துக்‌ காய்‌ 
கள்‌ எவ்வளவு முதிர்ந்திருக்கன்‌ றன என்று பார்க்க வேண்‌ 
டும்‌. விளைந்த காய்கள்‌ கெட்டியாக இருக்கும்‌, காய்த்‌ 
தோலின்‌ உட்புறத்தில்‌ இருண்ட நரம்புகள்‌ தெரியும்‌. பய 
றும்‌ தினிசுக்குரிய சிவப்பாகும்‌; விளையாதவை வெள்ளையா 
யும்‌ வெளிறின சிவப்பா யுமிருக்கும்‌. காய்கள்‌ விளைவதற்கு 
முன்‌ தோண்டும்‌ பொழுது மாசூல்‌ குறைவதுடன்‌, பயற்‌ 
றின்‌ ரகமும்‌ குறையும்‌. 

குத்துக்கடலைச்‌ செடிகளைப்‌ பிடுங்கும்‌ பொழுது; காய்‌ 
களும்‌ செடியுடனே வெளியே வந்து விடுகின்றன-. பின்னர்‌ 
காய்களைப்‌ பறிக்க வேண்டும்‌. கொடிக்‌ கடலையில்‌ காய்‌ 
கள்‌ எங்கும்‌ பரக்திருப்பதால்‌, நிலத்தைச்‌ சாதாரணக்‌ கலப்‌ 
பையால்‌ உழும்‌ பொழுது மேல்‌ பரப்புக்கு வரும்‌ காய்களும்‌ 
செடிகளும்‌ பொறுக்கப்‌ படுகின்றன. மண்ணுக்குள்‌ 
இருக்கும்‌ காய்களைக்‌ களைகொத்தினால்‌ களைத்துப்‌ 
பொறுக்க வேண்டும்‌. பின்னர்‌ செடிகளிலிருந்து காய்‌ 
களைப்‌ பிரித்துக்‌ காயப்‌ போட்டுச்‌ சேரில்‌ வைக்க 
வேண்டும்‌. 

மாசூல்‌. புஞ்சைப்‌ பயிர்களிலிருந்து ஏக்கருக்கு 700 
1,500 ராத்தல்‌ காய்களும்‌, இறவைப்‌ பயிர்களிலிருந்து 
ஐ,000--8,000 ராத்தலும்‌ கிடைக்கும்‌. அதே அளவு 
நிலக்கடலைக்‌ கொடியும்‌ கிடைக்கும்‌. இக்‌ கொடி மாடு 
களுக்கு ஒரு நல்ல தீவனமாகும்‌. 

கடலையை உடைத்தல்‌, காய்களின்‌ மேல்‌ இலேசாகத்‌ 
தண்ணீர்‌ தெளித்துப்‌ புரட்டிக்‌ கொடுக்கும்‌ பொழுது, மேல்‌ 
தோடு தண்ணீரை உறிஞ்சிக்‌ கொண்டு மெதுவாகும்‌. 
இவற்றைச்‌ சிறிய கம்புகளினால்‌ தட்டும்‌ பொழுது, தோடு 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 97 


உடைந்து, உள்ளே இருக்கும்‌ பயறுகள்‌ வெளியாகின்‌ றன. 
இவற்றைப்‌ புடைத்துக்‌ காய வைக்க வேண்டும்‌. வேண்‌ 
டிய பொழுது காயை உடைத்துப்‌ பயறு தயாரிப்பது தான்‌ 
சிறந்தது. காய்‌ வெகு நாட்களுக்குக்‌ கெட்டுப்‌ போகா தரும்‌ 
தாலும்‌, பயறு சீக்கிரமே காம்பிப்‌ போகிறது. வியாபாரத்‌ 
துக்கு வரும்‌ பயறுகள்‌ பெரும்பாலும்‌ இயந்திரங்களினால்‌ 
உடைத்து எடுக்கப்‌ படுபவை. இவற்றிற்குத்‌ தண்ணீர்‌ 
தெளிப்பது கிடையாது. இப்பயறு கையினால்‌ உடைத்து 
எடுத்த பயற்றை விட அதிக நாட்களுக்குக்‌ கெட்டுப்‌ 
போகாதிருக்கிறது. கடலைத்‌ தோடு அடுப்‌ பெரிப்பதற்கு 
உபயோகமாகிறது, 


எண்ணெய்‌ எடுத்தல்‌. நிலக்‌ கடலைப்‌ பயற்றைச்‌ செக்க 
லிட்டு ஆட்டும்‌ பொழுது, எண்ணெய்‌ பிரிகிறது. எண்ணெ 
யைப்‌ பிரித்தெடுத்தபின்‌, புண்ணாக்கு மிஞ்சுகிறது. பெரும்‌ 
பாலான எண்ணெய்‌ இயந்திரங்களில்‌ தான்‌ பிரித்தெடுக்கப்‌ 
படுகிறது. மேல்‌ காடுகளில்‌, பெட்ரோல்‌ (petrol), ஈதர்‌ 
(cher) போன்ற கரைப்பான்களை (solvents) உபயோ 
கித்துப்‌ புண்ணாக்கிலுள்ள எண்ணெயைத்‌ துப்பு ரவாகப்‌ 
பிரித்தெடுக்கிறார்கள்‌. பின்னர்‌ வாலையிலிட்டு வடித்துப 
ப்குத்து (ீractional distillation) எண்ணெயும்‌ கரைப்பா - 
னும்‌ பிரித்தெடுக்கப்படுகன்றன. அதேகரைப்பானை மாறி 
மாறி உபயோகிக்க முடிகிறது. இப்படிப்‌ பல சாதனங்‌ 
களால்‌ எண்ணெயைப்‌ பிரித்தெடுக்கும்பொழுது ழே 
கண்ட விகிதம்‌ எண்ணெய்‌ கிடைக்கும்‌. 


எண்ணெய்‌ பிரிக்கும்‌ பயற்றிலிருந்து கிடைக்கும்‌ 
விதம்‌ எண்ணெய்‌, சதவிகிதம்‌ 
1. செக்கு 35-39 
2. இயந்திரங்கள்‌ 36-44 
3. கரைப்பான்‌ 48—50 


வி-2--7 


98 விவசாய நூல்‌ 


உபயோகங்கள்‌, நிலக்கடலை முக்கியமாக எண்ணெய்‌ 
வித்தென்றாலும்‌, மக்கள்‌ வறுத்து உட்கொள்ளுவதற்காகப்‌ 
பெரும்‌ அளவிலும்‌, இனிப்புப்‌ பதார்த்தங்கள்‌ செய்வதற்‌ 
காக ஒரு சிறிய அளவிலும்‌ உபயோகமாகிறது. 

முன்பு, பெரும்‌ அளவில்‌ நிலக்கடலைப்‌ பயறு இந்தி 
யாவிலிருந்து ஏற்றுமதியாயிற்‌.று, இங்லொர்தும்‌, பிரான்‌ 
சும்‌, ஜெர்மனியும்‌, இடாலியும்‌ முக்கியமாக இந்தப்‌ பயறு 
களை வாங்கிக்கொண்டிருந்தன. எண்ணெயை எடுக்கும்‌ 
தொழில்‌ இப்பொழுது இந்தியாவில்‌ விருத்தியாகிவிட்டபடி 
யால்‌, பயற்றுக்குப்‌ பதிலாக எண்ணெயே ஏற்றுமதி 
யாகிறது. 

நிலக்கடலை உலராத (1101-0131) எண்ணெய்‌, அது 
உணவுக்கேற்றது. அதிலுள்ள நிறத்தையும்‌ வாசனையையும்‌ 
நீக்கச்‌ சுத்தி செய்து, ஹைடிரஜன்‌ சேர்த்து (hydrogena- 
நப), தனியாகவோ, அல்லது வேறு எண்ணெய்களுடன்‌ 
சேர்த்தோ, வனஸ்பதி செய்யப்படுகிறது. மிட்டாய்கள்‌ 
செய்வதற்கு, நெய்க்குப்‌ பதிலாக வனஸ்பதி உபயோகிக்கப்‌ 
படுகிறது. மேல்‌ நாடுகளில்‌ ௮து வெண்ணெய்க்குப்‌ பதிலாக 
உபயோகமாகிற “மார்கரைன்‌' (லல) செய்வதற்‌ 
காறெது. தவிர, மட்டரகமான எண்ணெய்கள்‌ சோப்பு 
செய்வதற்கும்‌ உபயோகமாகிறது. சமீப காலத்தில்‌ ஒரு 
பெரிய அளவில்‌ நிலக்கடலை எண்ணெயும்‌, மற்ற எண்‌ 
ணெய்களும்‌ சோப்பு செய்வத,ற்கும்‌ உபயோகமாகி வருகின்‌ 
றன. இரண்டாவது யுத்த காலத்தில்‌ க்ரூட்‌ எண்ணெய்‌ 
(ரயி ௦11) பஞ்சம்‌ ஏற்பட்டபொழுது எண்ணெய்‌ இயக்‌ 
இரங்களுக்கு (௦11 ரூ.20௦5) எரிபொருளாக அது ஓரு அள 
வில்‌ உபயோகப்படுத்தப்பட்டது. 

எண்ணெய்த்‌ தொழிலில்‌ நிலக்கடலைப்‌ புண்ணாக்கு 
உடன்‌ விளைவு பொருளாகக்‌ கிடைக்கிறது. அது ஒரு சிறந்த 
கால்நடைத்‌ தினி. மற்றப்‌ பொருள்களைவிட அதில்‌ புரோட்‌ 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 99 


டீன்‌ நிறைந்திருக்கிறது. அதில்‌ 50 சதவிகிதத்திற்கு மேலா 
கக்‌ குரூட்‌ புரோட்டீன்‌ (01006 protein) இருக்கிறது: 
புண்ணாக்கு லாபகரமான பயிர்களுக்கு எருவாக உபயோக 
மாகிறது. செயற்கை முறையில்‌ கம்பளி இழைகள்‌ 
(artificial wool fibres) செய்வதற்கும்‌ உபயோக 
மாகிறது. ஓட்டுப்‌ பலகைகளை இணைப்பதற்குக்‌ கேசினுக்‌ 
குப்‌ (0௨8010) பதிலாகவும்‌, பிளாஸ்டிக்ஸ்‌ (plastics) செய்‌ 
வதற்கும்‌ இப்புண்ணாக்கு உபயோகமாகி ற.து. 


என்‌. (8110216115, Sesamuim indicum). 

எள்ளிலிருந்து கிடைக்கும்‌ எண்ணெய்க்கு *நல்லெண்‌ 
ணெய்‌' என்று பெயர்‌. அதுதான்‌ தென்னிந்தியாவில்‌ சமை 
யலுக்குப்‌ பிரதானமாக உபயோகமாகிறது. சென்னை ராஜ்‌ 
யத்தில்‌ சுமாராக 38 6 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ எள்‌ பயிராகிறது. 

சூழ்நிலைத்‌ தகுதி. எள்‌ ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. 
அதனால்‌, தென்னிந்தியாவில்‌ மிகுதியாகவும்‌, வடஇந்தியா 
வில்‌ குறைவாகவுமே அது பயிராக றது. 

எள்‌ மிக மென்மையான குறைந்த வயதுப்‌ பயிர்‌; 
எல்லாச்‌ சூழ்நிலைகளும்‌ சரியாக அமைந்தால்தான்‌ அது 
திருப்திகரமாக வளரும்‌. வளரும்‌ காலத்திலும்‌, பூக்கும்‌ 
பருவத்திலும்‌ நிறையத்‌ தண்ணீர்‌ வேண்டியிருக்கிற து. 
ஆனால்‌ தண்ணீர்‌ தேங்குவதையும்‌ கனத்த மழையையும்‌ 
தாங்காது. அதேபோல வறட்சியையும்‌ தாங்காது. பூச்சி 
களுக்கும்‌, நோய்களுக்கும்‌ அது சுலபமாக உள்ளாகிறது. 
வளமான நிலம்‌ தேவை எனினும்‌, அதன்‌ மாசூல்‌ குறைந்தே 
இருக்கிறது. ஆகவே, தேவைக்கு ஏற்றவாறு உற்பத்தி 
பெருகாமல்‌, எப்பொழுதும்‌ எள்‌ மிகவும்‌ ரொக்டியுள்ள 
தாகவே இருக்கிறது. மற்ற எண்ணெய்களின்‌ விலையை 
விட நல்லெண்ணையின்‌ விலை எப்பொழுதும்‌ அதிகமாகவே 
இருக்கிறது. 


100 விவசாய நூல்‌ 


இளக்கமான .செவ்வல்‌ குறுமண்‌ நிலங்கள்‌ எள்ளிற்‌ 
கேற்றவை. வடிகால்‌ வசதியிருக்கும்பொழுது கடுங்களி 


படம்‌ 9. எள்‌ 


_—டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது, 
நிலங்களிலும்‌ கூட எள்‌ விதைப்பாகிறது. களி நிலங்களை 
மாறி மாறி உழுது, ஈல்ல புழுதியாக்க வேண்டியிருக்கிறது. 


பட்டம்‌. தெ. மே. பருவ மழை ஒஆரம்பமானதும்‌, 
ஜுன்‌, ஜுலை மாதங்களில்‌ எள்‌ புஞ்சையில்‌ விதைப்பா” 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 101 


கிறது, ஜனவரி, பிப்ரவரியில்‌ சரியான மழையிருந்தால்‌, 
தைப்பட்ட எள்‌ விதைப்பாகும்‌. நெற்பயிர்‌ அறுவடைக்‌ 
குப்பின்‌ ஈஞ்சைகளிலும்‌, இறவைப்‌ புஞ்சைகளிலும்‌, எள்‌ 
பிப்ரவரி, மார்ச்சு மாதங்களில்‌ விதைப்பாகிறது. 

பயிர்‌ மாற்றங்கள்‌. புஞ்சை நிலங்களில்‌ தானியப்‌ பயிர்‌ 
களுக்குப்‌ பின்‌ எள்‌ பயிராகிறது. தோட்டக்கால்களில்‌ 
ராகி, பச்சைப்பயறு, எள்‌. ஆகிய மூன்றும்‌ ஓன்‌ றின்பின்‌ 
ஒன்றாகப்‌ பயிராகன்றன. துவரையடன்‌ கலந்து எள்‌ சில 
இடங்களில்‌ பயிர்‌ செய்யப்படுகிறது. நடைமுறையில்‌ 
இன்னும்‌ பலவித மாற்றங்களைப்‌ பார்க்கலாம்‌. 

சாகுபடி, நிலத்தை மாறிமாறி 5, 6 தடவை உழுது, 
நயமான புழுதியாக்கி, மழை பெய்து நிலம்‌ பதமானதும்‌, 
ஏக்கருக்கு 8-4 ராத்தல்‌ வீதம்‌ எள்‌ விதைப்பாகறது. 
எள்‌ விதை மிக மென்மையானதாதலால்‌, சிறிய கலப்பை 
களைத்‌ தூக்கிக்‌ கட்டி, விதைகளை இலேசாக மூடவேண்‌ 
டும்‌. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ எள்ளை விதைத்து, நீர்‌ 
பாய்ச்சுவார்கள்‌. கடுங்களி நிலங்களில்‌ நீர்‌ பாய்ச்சி, நிலம்‌ 
பதத்துக்கு வந்ததும்‌ எள்ளை விதைத்து, உழுது, விதையை 
மூடவேண்டும்‌; விதைத்தபின்‌ நீர்‌ பாய்ச்சும்பொழுது எள்‌ 
ளின்‌ மெல்லிய முளைகள்‌ உறைந்த கடுங்களியைத்‌ துளைத்‌ 
துக்கொண்டு வெளியே வருவது கடினம்‌. விதைத்து 8 வார 
மானபின்‌ பயிரைக்‌ கலைத்துக்‌ கொடுத்து, களையிருப்பதைப்‌ 
பொறுத்து ஒன்றிரண்டு தடவை களை கொத்தவேண்டி 
யிருக்கும்‌: இறவைப்‌ பயிர்களுக்குப்‌ பூக்கும்‌ காலத்திலும்‌, 
பிஞ்சுக்‌ காய்கள்‌ வளரும்‌ காலத்திலும்‌ நீர்‌ பாய்ச்ச 
வேண்டும்‌. 

அறுவடை. எள்‌ முதிரும்பொழுது பயிரின்‌ பசுமை 
குறைந்து வெளிற ஆரம்பிக்கும்‌, இலைகள்‌ பழுத்து உதிரும்‌. 
முக்கால்வாசிக்‌ காய்கள்‌ செம்பழுப்பானவுடன்‌ பயிர்‌ 
்‌ வெட்டப்படுகிறது. பயிரை இன்னும்‌ நிலத்தில்‌ விட்டிர்ரு 


102 விவசாய நூல்‌ 


தால்‌, காய்கள்‌ வெடித்து எள்‌ சிதறிவிடும்‌. வெட்டிய செடி 
களின்‌ தழைகளை உள்ளே வைத்து, வேர்ப்‌ பாகத்தை 
வெளியே வைத்துப்‌ போர்போட்டு, 5--7 நாட்கள்‌ புழுங்கும்‌ 
படி. வைத்திருக்க வேண்டும்‌. அவற்றைப்‌ பி.றகு பரப்பிக்‌ 
காய வைத்துத்‌ தரையில்‌ தட்டினால்‌ விதைகள்‌ உதிர்ந்து 
விடும்‌. பிஞ்சு விதைகளைப்‌ பின்னர்‌ கம்புகளினால்‌ தட்டி 
எடுத்துத்‌ தனியாக வைக்க வேண்டும்‌. எள்‌ மிலாறுகளை 
அடுப்பெரிக்க உபயோகிக்கலாம்‌. 

மாசூல்‌. எள்ளுப்‌ பயிரிலிருந்து புஞ்சைகளில்‌ 50-- 
950 ராத்தலும்‌, தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ ஏக்கருக்கு 
500-600 ராத்தலும்‌ வித்து மாகூல்‌ கிடைக்கி ற.து. 

எண்ணெய்‌ எடுத்தல்‌. எள்ளில்‌ 50 சத விகிதம்‌ எண்‌ 
ணெய்‌ இருக்கிறது. அதைச்‌ சுமாராக 7 சத விகிதம்‌ வெல்‌ 
லத்துடன்‌ சேர்த்துச்‌ செக்கில்‌ ஆட்டும்பொழுது 48 சத 
விதம்‌ எண்ணெய்‌ பிரிகிறது. எண்ணெய்‌ எடுத்த பின்‌ 
மிஞ்சுகிற புண்ணாக்குச்‌ சிறந்த மாட்டுத்‌ தினியாறெது: 
அதில்‌ 46 சத விகிதம்‌ புரோட்டீனும்‌, 10 சத விகிதம்‌ எண்‌ 
ணேயும்‌ இருக்கிறது. அதில்‌ ஒரு நறுமணமிருப்பதால்‌ 
மாடுகள்‌ விருப்பமாய்‌ உட்கொள்ளுகின்‌ றன. புண்ணாக்கு 
மாடுகளின்‌ பால்ச்‌ சுரப்பை அதிகப்படுத்துறெது. 

மணம்‌, சுவை, வயிற்றுக்கு இதமாயிருத்தல்‌ முதலிய 
குணங்களில்‌ நல்லெண்ணெய்‌ மற்ற எண்ணெய்களைவிட 
மேலானதெனக்‌ கருதப்படுகிறது. தென்னிந்தியாவில்‌ 
அதை வாரத்துக்கொருமுறை தேய்த்துக்‌ குளிப்பது 
வழக்கம்‌. அது உடம்புக்கு இதமாய்‌ இருக்கும்‌. 

3. ஆமணக்கு (castor, Ricinus communis ). 

முக்யெத்துவம்‌. ஆமணக்கின்‌ எண்ணெய்க்கு விளக்‌ 
கெண்ணெய்‌ என்று பெயர்‌. அதன்‌ உலக வியாபாரத்தில்‌ 
இந்தியா ஒரு பெரும்‌ பங்கெடுத்துக்‌ கொள்ளுகிறது. அது * 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 108 


காய்ந்தும்‌, குளிரில்‌ உறைந்தும்‌ போகா இருப்பதால்‌ ஆகாய 
விமானங்களுக்கு எண்ணெயிடுவதற்காக (lubricating) 
தயாரிக்கும்‌ சேர்ப்பு எண்ணெய்களில்‌, அது ஒரு முக்கிய 
மான பகுதியாகிறது. ஆமணக்குக்‌ கொட்டையைக்‌ கருக்கி, 


படம்‌ 10. ஆமணக்கு 


-டத்தி அண்டு புல்லர்ஸ்‌ ஐப்‌ பின்பற்றியது. 
இடித்து, வண்டி. இருசுகளின்‌ மேலிட்டு, எண்ணெய்ப்‌ 
பதம்‌ கொடுக்கப்படுகிறது. அத்துடன்‌ சோப்பு, வல்கனை 
இங்‌ (\)யிiiறஜ) பொருள்கள்‌, செயற்கைத்‌ தோல்‌; 


104 விவசாய நூல்‌ 


இளிசரின்‌ முதலியன செய்வதற்கும்‌ உபயோகமா து. 
அது குழந்தைகளுக்குப்‌ பேதி எண்ணெயாகவும்‌ ஆறெது. 


சூழ்நிலைத்தகுதி. ஆமணக்கு ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ 
பயிர்‌. சென்னையில்‌ வழக்கமாக 58,000 ஏக்கர்களில்‌ அது 
பயிராகிறது. அது வறட்சியையும்‌, நீர்‌ தேங்குவதையும்‌ சமா 
ளிக்க வல்லது. கடல்‌ மட்டத்திலிருந்து 7,000 அடி வரை 
யுள்ள பிரதேசங்களில்‌ அதைப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. எளிய 
சரளைக்கால்‌ நிலங்களிலும்‌, மணல்‌ சாரியான குறுமண்‌ 
நிலங்களிலும்‌, மிளகாய்ப்‌ பாத்திகளைச்‌ சுற்றி பயிருக்கு 
நிழலளிப்பதற்காகவும்‌, ஆமணக்கு பயிர்‌ செய்யப்படுகிற து. 


வகுப்புப்‌ பிரிவு. பல்லாண்டுகளுக்கு நிலைத்‌ இருக்கிற மர 
ஆமணக்கும்‌, வருஷாந்திரப்‌ பயிராகிற செடி ஆமணக்கு 
மாக இரு வகுப்புகள்‌ இருக்கின்‌ றன்‌. 
மர ஆமணக்கு. முக்கியமாக மலைச்சரிவுகளில்‌ கடல்‌ 
மட்டத்துக்கு மேல்‌ 5,000--6,000 அடியில்‌ மர ஆமணக்குப்‌ 
பயிராகிறது. அது 10-15 அடி உயரம்‌ வரை வளருகிறது. 
கொட்டையில்‌ 45-56 சதவிகிதம்‌ எண்ணெய்‌ இருக்கும்‌. 
விதை ஊன்றின வருஷத்திலேயே காய்க்க ஆரம்பித்து 
10-15 வருஷங்களுக்குக்‌ காய்த்துகொண்டிருக்கும்‌. பிரதி 
வருஷமும்‌ ஒரு மரத்திலிருந்து 24 ராத்தல்‌ கொட்டை 
கிடைக்கும்‌. 
1 செடி ஆமணக்கு இது சமவெளிப்‌ பிரதேசங்களில்‌ 
பயிராகிற வருஷாந்திரப்‌ பயிர்‌. பல பயிர்களுடன்‌ கலந்தும்‌, 
தனிப்‌ பயிராகவும்‌ விதைக்கப்‌ படுகிறது. நிலத்தை &, 8 
தடவை உழுது, தெ. மே. பருவ காலத்தில்‌ மற்றப்‌ பயிர்‌ 
களை விதைக்கும்‌ பொழுது, சால்களுக்கு நடுவே 6-8 அடி. 
இடைவெளி கொடுத்து, சால்களில்‌ ஆமணக்கு விதைக்கப்‌ 
படுகிறது. தனிப்‌ பயிர்களுக்கு இரு பக்கங்களிலும்‌ 8 
அடி. இடைவெளி கொடுப்பது சரியாயிருக்கும்‌. ஆமணக்கு 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 105 


விதைகளை ஒரு நாள்‌ தண்ணீரில்‌ ஊற வைத்து விதைக்‌ 
கும்‌ பொழுது, நிலத்தில்‌ ஈரம்‌ குறைவாயிருந்தா லும்‌, அவை 
சரியாக முளைக்கும்‌. 

தனிப்பயிர்‌ இடைவெளிகளில்‌ ஒன்றிரண்டு தடவை 
கலப்பையை ஓட்டிக்‌ களை எடுப்பார்கள்‌. பயிர்‌ முரடான 
தால்‌ ஊடு சாகுபடி வேண்டு மென்ற கட்டாய மில்லை. 
நாலு மாதங்கள்‌ கழித்துக்‌ காய்க்‌ குலைகள்‌ முதிர ஆரம்‌ 
பிக்கன்‌ றன. முதிரும்‌ குலைகளை அறுத்துக்‌ குவித்து, 10 
நாட்கள்‌ புழுங்யெ பின்‌ காய வைத்துத்‌ தடிகளினால்‌ தட்டி 
விதை எடுக்கப்‌ படுகிறது. புழுங்கும்‌ பொழுது 2, 8 சத 
விதம்‌ எண்ணெய்‌ குறைவதோடு, விதையில்‌ அமிலப்‌ 
பொருள்களும்‌ உண்டாவதால்‌, எண்ணெயின்‌ தரம்‌ குறை 
வடைகிறது. காய்க்குலைகளை அறுத்த உடனே காயவைத்‌ 
துப்‌ பின்னர்‌ தட்டி விதைகளை - எடுப்பதுதான்‌ சரியான 
முறையாகும்‌. 

எண்ணெய்‌ எடுத்தல்‌. ஆமணக்குக்‌ கொட்டைகளை 
நைத்து, அமுக்கும்‌ இயந்திரங்களில்‌ வைத்து அழுத்தும்‌ 
பொழுது எண்ணெய்‌ பிரிகிறது. நைந்த கொட்டை விழு 
தில்‌ சூடேற்றி, பிசுபிசுப்பைக்‌ குறைத்து எண்ணெயைப்‌ 
பிரிக்கும்‌ பொழுது, அதிகமான எண்ணெய்‌ கிடைக்கிறது. 
இதைத்‌ தண்ணிருடன்‌ சேர்த்துக்‌ காய்ச்சும்‌ பொழுது, 
எண்ணையுடன்‌ சேர்ந்திருக்கிற மற்றப்‌ பொருள்கள்‌ 
ஏடாக மிதக்கின்றன. ஏட்டை எடுத்து விட்டு, எண்‌ 
ணெயை மேலாக வடித்துக்‌ காய்ச்சி, அதிலுள்ள தண்ணீர்‌ 
வெளியேற்றப்‌ படுகிறது. 

ஆமணக்குக்‌ கொட்டையிலிருந்தும்‌, அதை உடைத்துக்‌ 
இடைக்கும்‌ பருப்பிலிருந்தும்‌ எண்ணெயைப்‌ பிரிக்கலாம்‌. 
இந்த இரண்டு எண்ணெய்களுக்கும்‌ வித்தியாசம்‌ இடை 
யாது. கொட்டைப்‌ புண்ணாக்குக்‌ கறுப்பாகவும்‌, பருப்புப்‌ 
புண்ணாக்கு சாம்பல்‌ வவ யாகவும்‌ இருக்கும்‌. 


108 விவசாய நூல்‌ 


மாசூல்‌. தனிப்‌ புஞ்சைப்‌ பயிர்களிலிருந்து ஏக்கருக்கு 
200-500 ராத்தல்‌ கொட்டையும்‌, இறவைப்‌ பயிர்களி 
லிருந்து 1,200-—1,500 ராத்தல்‌ கொட்டையும்‌ கிடைக்கும்‌. 


4. தென்னை (00001 114, Cocos 727/07727:2. 

முக்கியத்துவம்‌. தென்னிந்தியாவில்‌ தேங்காயும்‌, 
தேங்காயெண்ணெயும்‌ இன்றியமையாத சமையல்‌ பொருள்‌ 
கள்‌: அத்துடன்‌ தேங்காயெண்ணெய்‌, சோப்பு, கிளிசரின்‌, 
வனஸ்பதி முதலிய பல விதமான வியாபாரப்‌ பொருள்‌ 
செய்வதற்கு மூலப்பொருளாகிறது. தென்னங்‌ கூந்தலி 
லிருந்து நார்‌ தயாராகிறது. தென்னை மரத்திலிருந்து பதநீர்‌ 
இறக்கிக்‌ காய்ச்சி வெல்லம்‌ செய்யப்படுகிறது. தென்னை 
யின்‌ எல்லாப்‌ பாகங்களும்‌ பல விதமாக உபயோகமா 
கின்றன. 


சூழ்நிலத்‌ தகுதி, தென்னை முக்கியமாக மழை மிகுந்த: 
மேற்குக்‌ கடற்கரை மலையாளம்‌, தென்‌ கன்னட ஜில்லாக்‌ 
களில்‌ 4 லக்ஷம்‌ ஏக்கர்களிலும்‌, மற்ற சென்னை ஜில்லாக்‌ 
களில்‌ பாசன வசதியுள்ள இடங்களில்‌ 1:1 லக்ஷம்‌ ஏக்கர்‌ 
களிலும்‌ பயிராகிறது. மழையும்‌ நீரும்‌ வேண்டு 
மென்றாலும்‌, வடிகால்‌ வசதியும்‌ அவசியமே. இளக்கமான 
நிலங்களிலும்‌, வடிகால்‌ வசதியுள்ள கடு நிலங்களிலும்‌ 
தென்னை உண்டாகும்‌. நீர்‌ தேங்கும்‌ நிலங்களும்‌, உவர்‌ 
நிலங்களும்‌ தென்னைக்கு ஏற்றவை அல்ல. 

வகுப்புப்‌ பிரிவு நெட்டை, குட்டை என்ற இரு வகுப்‌: 
புத்‌ தென்னை மரங்கள்‌ இருக்கின்‌ றன. கெட்டைத்‌ தென்னை 
தான்‌ சாதாரணமாக எங்கும்‌ பயிராவது. அது 50-40 அடி 
உயரம்‌ வளா௩து, ஈடவாகி 8-10 வருஷங்களில்‌ காய்க்க 
ஆரம்பிக்கும்‌, 70-90 வருஷங்களுக்ரு ஜீவித்‌ திருக்கும்‌. 
காய்ப்பு, நார்‌ உற்பத்தி, காயின்‌ தன்மை எல்லாம்‌ இருப்‌ 
தியாயிருக்கும்‌. காய்ந்த கொப்பறாவில்‌ 66-22 சதவிதெ. 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 107 


எண்ணெயிருக்கும்‌. குட்டைத்தென்னை 8, 4 வருஷங்களில்‌ 
காய்க்க ஆரம்பித்து, 80-85 வருஷங்களுக்கு நிலைத்‌ திருக்‌ 
கும்‌. காய்கள்‌ சிறியனவாயும்‌, கொப்பறாவில்‌ எண்ணெய்‌ 
குறைவாயுமிருக்கும்‌. 


விதைக்காய்‌. எல்லாத்‌ தென்னைகளும்‌ நன்றாகக்‌ 
காய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌ தோட்டங்களிலிருந்துதான்‌ 
விதைக்காய்கள்‌ எடுக்க வேண்டும்‌. பொதுவாகச்‌ சல 
மரங்கள்‌ ஈன்றாகக்‌ காய்க்கும்‌, சில சரியாகக்‌ காய்க்கா, 
மற்றவை சுமாராகக்‌ காய்க்கும்‌. பொறுக்காத காய்களை 
விதையாக உபயோகிப்பதால்‌ தான்‌ இந்த மாறுபாடுகள்‌ 
தென்படுகின்றன. கீழே குறித்திருக்கிறபடியாக விதைக்‌ 
காய்களைப்‌ பொறுக்க வேண்டும்‌. 


1. தென்னையில்‌, அசல்‌ மகரந்தச்‌ சேர்க்கையினால்‌ 
தான்‌, காய்கள்‌ உண்டாகின்றன. தோட்டத்தில்‌ மட்ட 
மாகக்‌ காய்க்கும்‌ மரங்களிருந்தால்‌, அவற்றின்‌ மகரந்தமும்‌ 
சில கூலகங்களைக்‌ கருவுறச்‌ செய்யும்‌. இவற்றிலிருந்து 
உற்பத்தியாகும்‌ காய்களும்‌, கன்றுகளும்‌ மட்டமாகவே: 
இருக்கும்‌. தாய்‌ மரம்‌, மகரந்தம்‌ அளிக்கும்‌ மரம்‌ இவை 
இரண்டின்‌ குணங்களும்‌ சேர்ந்து கன்றில்‌ அமையும்‌. 
விதை எடுக்கும்‌ தோட்டங்களில்‌ எல்லா மரங்களும்‌ நன்‌ 
முகக்‌ காய்க்கக்‌ கூடியன வாயிருந்தால்‌, மட்ட ரகக்‌ கன்று 
கள்‌ உண்டாகா. 


2. ஓரு மரத்தில்‌ இருக்கும்‌ எல்லாக்‌ காய்களும்‌ முற்றி 
வெட்டாவதற்கு ஒரு வருஷம்‌ ஆகும்‌. ஆகவே ஒரு மரத்தி 
லுள்ள எல்லாக்‌ காய்களின்‌ எண்‌, அந்த மரத்தின்‌ அடுத்த 
வருஷக்‌ காய்ப்பைச்‌ சுட்டிக்‌ காட்டும்‌ அறிகுறியாகும்‌. 


8. மரங்களின்‌ காய்ப்பு ஒரே ராக இருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. காய்ப்பு ஒரு வருஷம்‌ குறைந்தும்‌, ஒரு வருஷம்‌ மிகுக்‌ 
தும்‌ இருப்பது சிறந்ததல்ல. பெரும்பாலான தோட்டங்‌ 


108 விவசாய நூல்‌ 


களில்‌ சில குறிப்பான மரங்கள்‌ எல்லா வருஷங்களிலும்‌ 
சரியாகக்‌ காய்க்கும்‌. மற்றவை சில வருஷங்களில்‌ சரி 
யாகவும்‌, மற்ற வருஷங்களில்‌ குறைவாகவும்‌ காய்க்கும்‌. 

4. விதை மரங்கள்‌ மிகுந்த இலைகளும்‌, வீரியமும்‌ 
உடையன வாயிருத்தல்‌ வேண்டும்‌. இலைக்காம்பும்‌, குலைகீ 
காம்பும்‌, கட்டையாயும்‌ கனமாயும்‌ இருந்தால்‌ தான்‌, அவை 
காய்க்குலைகளைச்‌ சரியாகத்‌ தாங்கிக்‌ கொள்ளும்‌. 

5. நடுத்தரமான அளவுக்‌ காயுள்ள மரங்களின்‌ 
காய்ப்புப்‌ பெரும்பாலும்‌ திருப்திகரமாயிருக்கும்‌. 

6. மாட்டுக்‌ கொட்டங்கள்‌, வீடுகளிலிருக்கும்‌ தனி 
மரங்கள்‌ சூழ்நிலையைப்‌ பொறுத்து ஈன்றாகக்‌ காய்க்கும்‌. 
இவற்றின்‌ சந்ததிகளும்‌ இதே போலக்‌ காய்க்கும்‌ என்று 
சொல்ல முடியாது. இவற்றைத்‌ தாய்‌ மரங்களாக உப 
'யோகிப்பது சரியல்ல. 

7. பிஞ்சுகள்‌ உதிர்தல்‌, காய்கள்‌ சரியாக முற்றா 
திருத்தல்‌ போன்றவை வேண்டாத குணங்கள்‌. இவற்றை 
யுடைய மரங்களிலிருந்து விதைக்‌ காய்கள்‌ எடுக்கக்‌ 
கூடாது. 

விதைக்‌ காய்கள்‌. இவை முளைத்துவரும்‌ நாற்றுகளைக்‌ 
கீழே கண்டவாறு இயக்கும்‌. 

(௮) பெப்ரவரி--மே மாதங்களில்‌ வெட்டாகும்‌ காய்‌ 
கள்‌ பெரியனவாயிருக்கும்‌. இவற்றிலிருந்து வீரியமான 
காற்றுகள்‌ கிடைக்கும்‌. 

(ஆ) சரியாக முற்றிய காய்களிலிருந்துகான்‌ சிறந்த 
நாற்றுகள்‌ உண்டாகும்‌. கூந்தல்‌ காய்ந்த காய்களில்‌ 
தண்ணீர்‌ குறைவாயிருந்து, சரியாக முளைக்‌ கொள்ளா. 

(இ) குலைகளிலுள்ள நுனிக்‌ காய்களும்‌ அடிக்‌ காய்‌ 
களும்‌ ஈடுவிலுள்ளவற்றைப்போல்‌ அவ்வளவு சிறந்தவை 
அல்ல. 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 109: 


விதைக்‌ காய்களைக்‌ குலையுடன்‌ வெட்டி, கயிறு கட்டிக்‌ 
கீழே இறக்கவேண்டும்‌. மரத்திலிருந்து ழே விழும்‌ காய்‌ 
களில்‌ முளைகள்‌ சேதமடையலாம்‌. விதைக்‌ காய்களை ஒரு. 
மாதம்‌ வரை மணலில்‌ புதைத்து வைக்கும்பொழுது, அவை 
நடுவதற்கேற்ற நிலையடையும்‌. நீர்‌ அதிகமாக வற்றா து. 

நாற்றங்கால்‌. இவை கிணற்றுப்‌ பக்கமாக வடிகால்‌ 
வசதியுடன்‌ இருக்க வேண்டும்‌. பாத்திகள்‌ 5 அடி அகல 
மாயும்‌, பாத்திகளுக்கு ஊடே 2 அடி ஈடைபாதையுடனும்‌ 
இருக்கும்பொழுது, காய்களுக்கு இருபக்கங்களில்‌ 11 அடி. 
இடைவெளி கொடுத்து, சென்டுக்கு 188 காய்கள்‌ ஈட 
லாம்‌. நாற்றங்காலில்‌ 2$ அடி உயரத்துக்கு மணல்‌ பரப்பி, 
இடையாகவோ, காய்த்தழும்பை மேலாக வைத்தோ, காய்‌ 
களின்‌ மேற்புறம்‌ மணல்‌ மட்டத்தில்‌ இருக்கும்படியாகக்‌ 
காய்களைப்‌ புதைத்து, அடிக்கடி. தண்ணீர்‌ விடவேண்டும்‌.. 
மணல்‌ போடாவிட்டால்‌, காய்களையும்‌ இளம்‌ கன்றுகளை 
யும்‌ கறையான்‌ அரித்துவிடும்‌. எருவிட வேண்டியதில்லை. 
8-5 மாதத்தில்‌ முளைகள்‌ தோன்றும்‌. 

கன்றுகளைத்‌ தேர்ந்தெடுத்தல்‌. ஒன்பது மாதங்கள்‌ 
வளர்ந்தபின்‌, தென்னங்‌ கன்றுகளைப்‌ பார்த்து, அவற்றின்‌ 
பின்‌ காய்ப்பு எப்படி. இருக்குமெனச்‌ சொல்லலாம்‌. 

(௮) கன்றுகள்‌ வீரியமாக இருக்கவேண்டும்‌. (1): 
அதிக இலைகளும்‌, (2) கட்டையான கனத்த இலைக்‌ காம்பு 
களும்‌, (8) பரும்‌ அடித்‌ தண்டும்‌ உள்ள நாற்றுகள்‌: 
பின்னர்‌ நன்றாகக்‌ காய்க்கும்‌. . 

(ஆ) சீக்கிரமாக முளைத்து வெளியே வரும்‌ நாற்று: 
கள்‌ சிக்கிரமாகவே காய்ப்புக்கு வரும்‌. 

(இ) குருத்து இலைகள்‌ சீக்ரெமாகச்‌ சிற்றிலையாகப்‌ 


(leaflets) பிரிவது, கன்றுகளின்‌ வீரியத்துக்கு அறிகுறி 


யாகும்‌. 


இந்த இலக்கணங்களைக்‌ கவனித்து, காற்றுகளைத்‌. 


தேர்ந்தெடுக்கும்பொழுது, 100-க்கு 60-80 கன்றுகள்‌ தான்‌ 


110 விவசாய நூல்‌ 


தேறும்‌, மிகுந்த 20-40 கன்றுகளைக்‌ கழிக்க வேண்டியிருக்‌ 
கும்‌. இதையும்‌, முளைப்பதில்‌ ஏற்படும்‌ குறைபாடுகளையும்‌ 
சரி செய்து கொள்ளுமாறு, தேவைக்கு 50 சதவிகிதம்‌ ௮ திக 
மான நெற்றுகளை நாற்றங்கால்களில்‌ பாவ வேண்டியிருக்‌ 
கும்‌. நடவு காலத்தில்‌ மணலைப்‌ பறித்தெடுத்து, வேர்களைக்‌ 
கத்தியால்‌ வெட்டி, நாற்றுகளை எடுக்கவேண்டும்‌. வேர்‌ 
களை வெட்டாமல்‌ நாற்றுகளைப்‌ பலவந்தமாகப்‌ பிடுங்கி 
நடும்பொழுது, உயிர்‌ பிடிப்பது தாமதமாகும்‌, சோர்வும்‌ 
அதிகமாகும்‌. 

நடவுக்கேற்ற வயது. இளம்‌ காற்றுகள்‌ சோர்வில்லா 
மல்‌ உயிர்‌ பிடிக்கும்‌. ஆனால்‌ விதைக்‌ காய்களை வயலி 
அள்ள கறையான்‌ அரிப்பதால்‌, பின்‌: சோர்வு ஏற்படலாம்‌. 
நாற்றுகள்‌ 9 மாதங்கள்‌ ஆனபின்தான்‌ அவற்றின்‌ பின்‌ 
காய்ப்புத்‌ திறனை அறிய முடியும்‌. ஆகவே, 1-13 வயது 
நாற்றுகளைத்‌ தேர்ந்தெடுத்துச்‌ சாசுவதமான இடங்களில்‌ 
நடுவதுதான்‌ சிறந்ததாகும்‌. இந்த நாற்றுகளைச்‌ சல சமயங்‌ 
களில்‌ 2 அடி வெளி கொடுத்து இன்னொரு நாற்றங்காலில்‌ 
கடவு செய்து, 4-6 வருஷக்‌ கன்றுகளைச்‌ சாசுவதமான 
இடங்களில்‌ கடவு செய்வதுமுண்டு. இவை சக்ரம்‌ காய்ப்‌ 
புக்கு வரும்‌. இளம்‌ பருவத்தில்‌ ஏற்படும்‌ பராமரிப்புச்‌ 
செலவும்‌ குறைவடையும்‌. 

தடவு இடை வெளி. சம இடைவெளி கொடுத்து, 
தென்னை நாற்றுகளை நேர்‌ வரிசைகளில்‌ நடுவது சிறந்த 
தாகும்‌. பின்னர்‌ இடைவெளிகளை உழுவதற்கும்‌, வேறு 
ஊடு சாகுபடி செய்வதற்கும்‌ வசதியாயிருக்கும்‌. நாற்று 
களை நெருக்கி நடும்பொழுது, பக்கத்து மரங்களின்‌ இலை 
கள்‌ ஒன்றோடொன்று மோது, காய்ப்புக்‌ குறையும்‌. நாற்று 
களை மிக விசாலமாக நடும்பொழுது, மரங்கள்‌ தனித்தனி 
யாக நன்றாகக்‌ காய்த்தாலும்‌, மொத்தக்‌ காய்ப்புக்‌ குறை 
வாக இருக்கும்‌. நிலத்தின்‌ வளத்தைப்‌ பொறுத்து, கன்று 
களுக்கு ஊடே இரு வசங்களிலும்‌ 25-30 அடி வெளி 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 111 


கொடுப்பது ஏற்றதாகும்‌. அப்பொழுது, ஏக்கருக்கு 20-50 
மரங்கள்‌ நடவாகும்‌. வாய்க்கால்‌ பக்கங்களில்‌ ஒரு வரிசை 
தென்னை நடும்பொழுது, செடிக்குச்‌ செடி 18 அடி வெளி 
கொடுக்கலாம்‌. 


ஆரம்ப சாகுபடி. தென்னை நடுவதற்கு 8 மாதங்களுக்கு 
முன்பாக 5)68)65' அளவுள்ள குழிகள்‌ தோண்டி, அடி 
யில்‌ கடப்பாரையினால்‌ குத்திக்‌ கெத்து, ஆற விட 
வேண்டும்‌; பின்னர்‌ ஓர்‌ அடி உயரத்துக்கு மண்ணும்‌ 
மணலும்‌ கலந்து நிரப்பி, அதன்மேல்‌ தென்னை நாற்றுகளை 
வைத்து, தூர்வரை மண்‌ போட்டு, மண்ணை மிதித்துக்‌ 
கொடுத்து, தண்ணீர்‌ ஊற்றி வரவேண்டும்‌. மழைத்‌ தண்‌ 
ணீர்‌ உள்ளே போகாதபடியாகச்‌ சுற்றி வரப்பு கட்ட 
வேண்டியது அவசியமாகும்‌. 


தென்னங்‌ கன்றுகளை 2, 8 அடி ஆழத்தில்‌ நடும்‌ 
பொழுதுதான்‌, வளர்ந்த மரத்தின்‌ தூர்கள்‌ மண்ணுக்குள்‌ 
இருக்கும்‌, தூரிலிருந்து வேர்கள்‌ முளைத்து வருவதற்கு 
வசதி ஏற்படும்‌. மலைச்‌ சரிவுகளிலும்‌, நீர்‌ மட்டம்‌ ழே 
இருக்கும்‌ இடங்களிலும்‌, நாற்றுகளைத்‌ தரைமட்டத்துக்கு 
4, 5 அடிக்குக்‌ ழ்‌ நடவேண்டும்‌. தண்ணீர்‌ தேங்கக்கூடிய 
இடங்களில்‌, தரை மட்டத்தில்‌ நாற்றுகளை நடவு செய்து, 
வளரும்‌ அரைச்‌ சுற்றி மண்‌ அணைத்து வந்தால்‌, செடிகள்‌ 
சரியாக வளரும்‌. 

இளந்‌ தோப்புகளின்‌ பராமரிப்பு. இளங்‌ கன்றுகளைச்‌ 
சுற்றி வேலி கட்டி வைத்தால்‌, மாடுகள்‌ இலைகளைக்‌ கடியா. 
மழையில்லாதபொழுது, 2 நாட்களுக்கு ஒரு தடவை குடங்‌ 
களில்‌ தண்ணீர்‌ எடுத்து காற்றுகளுக்கு ஊற்றிவர 
வேண்டும்‌. இரண்டாம்‌ வருஷத்திலிருந்து, 8, 4 நாட்களுக்‌ 
கொருதடவை தண்ணீர்‌ விட்டால்‌ போதும்‌. குழிகளில்‌ 
தோன்றும்‌ களைகளை எடுத்து, நாற்றுகளைக்‌ கறையான்‌ 
பற்றாதபடி பார்த்துக்‌ கொள்வதோடு, குருத்துகளைத்‌ 


112 விவசாய நூல்‌ 


துளைக்கும்‌ பெரிய கருவண்டுகளை (rhinoceros beetle) 
தூண்டில்‌ முள்‌ கம்பிகளால்‌ எடுத்து வரவேண்டும்‌. வள 
ரும்‌ தூர்களுக்கு மண்‌ அணைத்து; குழிகளைப்‌ படிப்படியாக 
நிரப்ப வேண்டும்‌. 

எருவிடுதல்‌. தென்னையில்‌ 30, 40 ஈாட்களுக்கொரு 
இலை தோன்றும்‌. இதற்கு மட்டை என்று பெயர்‌. இலைச்‌ 
சந்திலுள்ள முளை வளர்ந்து, பூம்பாளையாகிக்‌ காய்‌ விடு 
வதற்கு 1$ வருஷமும்‌, காய்‌ முதிருவதற்கு ஒரு வருஷமும்‌. 
ஆகும்‌. எப்பொழுதுமே மரத்தில்‌ வெவ்வேறு பருவங்களில்‌, 
9-12 காய்க்‌ குலைகள்‌ இருக்கும்‌. இவற்றின்‌ வளர்ச்சி 
தொடர்க்து நடைபெறுவதால்‌, உணவுப்‌ பொருள்‌ 
கள்‌ குறைவாகக்‌ இட்டும்‌ காலத்தில்‌ உண்டாகிற காய்‌ 
மூலங்களின்‌ வளர்ச்சி தடைப்பட்டு, 8$ வருஷங்‌ கழித்து 
வெட்டுக்கு வரும்‌ காய்‌ மாசூலைப்‌ பாதிக்கும்‌. சராசரியாக 
ஓவ்வொரு வருஷமும்‌ ஓர்‌ ஏக்கரிலிருந்து 2,000 தேங்காய்கள்‌ 
வெட்டாகும்‌. இதற்கு 18 ராத்தல்‌ நைட்டி ரஜஐனும்‌, 5 
ராத்தல்‌ பாஸ்வாரிக அமிலமும்‌, 88 ராத்தல்‌ பொட்டாஷும்‌ 
தேவை. இவற்றை உத்தேசித்து ஓவ்வொரு வருஷமும்‌ 
சரியாக எரு விட்டு வந்தால்தான்‌ காய்ப்பு ஒரே சீராக 
இருக்கும்‌. 

மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தில்‌ மே மாதத்தில்‌ 
பசுந்தாள்‌ பயிர்‌ விதைத்து, அதைச்‌ செப்டம்பரில்‌ மடக்க 
உழும்பொழுது, மரத்துக்கு 4 ராத்தல்‌ அமோனியம்‌ ஸல்‌. 
பேட்டு, 2 ராத்தல்‌ எலும்புத்‌ தூள்‌, 2 ராத்தல்‌ பொட்டா 
சியம்‌ ஸல்பேட்டு உரமிடுவது ஏற்றதாகும்‌. தென்னை 
வேர்‌ தோட்டமெங்கும்‌ பரந்திருப்பதால்‌, உரங்களைப்‌ பரவ 
லாகச்‌ சிதற வேண்டும்‌. அகழிகளில்‌ உரமிடுவதால்‌, 
முழுப்‌ பலன்‌ டைக்காது. 

பசுந்தாள்‌ பயிர்‌ செய்வதற்குப்‌ பதிலாக மரத்துக்கு 50) 
ராத்தல்‌ பச்சைத்‌ தழையும்‌, அமோனியம்‌ ஸல்பேட்டுக்குப்‌ 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 113 


பதிலாக 10-12 ராத்தல்‌ நிலக்கடலைப்‌ புண்ணாக்கும்‌, 
பொட்டாஷாக்குப்‌ பதிலாக ஒரு கூடை சாம்பலும்‌, 
அல்லது எல்லா எரு, உரங்களுக்கும்‌ பதிலாக மரத்துக்கு 
100 ராத்தல்‌ மாட்டெருவும்‌ உபயோகிக்கலாம்‌. 

ஊடு சாகுபடி. தென்னைக்கு ஊடு சாகுபடி. மிக அவசிய 
மானது. தோப்புகளை வருஷத்துக்கு 8, 4 தடவை உழ 
வேண்டும்‌. இது எருவிடுவதைக்‌ காட்டிலும்கூட முக்கிய 
மானதெனலாம்‌. எருவிட்டு உழாமல்‌ இருப்பதைவிட, ௭௬ 
விடாமல்‌ உழுவது தென்னைக்கு அதிகப்‌ பயனுடைய 
தாகும்‌. 

ஊடு நடவு. 60 வருஷங்களுக்குப்பின்‌, தென்னையின்‌ 
காய்ப்புக்‌ குறையும்‌ இயல்பு இருக்கிறது. அப்பொழுது 
அவற்றுக்கு ஊடே 4, 5 வயதுத்‌ தென்னங்‌ கன்றுகளை 
நடவு செய்து, தோட்டத்தைப்‌ புதுப்பித்துக்‌ கொள்ளலாம்‌. 
பெரிய மரங்களுக்கும்‌, இளங்கன்றுகளுக்கும்‌ உணவுப்‌ 
போட்டி இருக்குமாதலால்‌, அதிகமாக எருவிட்டு, இளங்‌ 
கன்றுகளின்‌ வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும்‌. இவை 
காய்க்க ஆரம்பித்ததும்‌, பெரிய மரங்களைப்‌ படிப்படியாக 
வெட்டி அகற்ற வேண்டும்‌. 

அறுவடை. தென்னை வளமான நிலங்களில்‌ 8-10 
வருஷங்களில்‌ காய்க்க ஆரம்பித்து, 12-15 வருஷங்களில்‌ 
முழுப்பலன்‌ கொடுக்கும்‌. எளிய நிலங்களில்‌ காய்ப்பு 8, 4 
வருஷங்கள்‌ பிந்தும்‌. காலைச்‌ சுற்றி ஒரு நார்‌ வயம்‌ 
போட்டுக்கொண்டு மரமேறிகள்‌ தென்னை மரத்தில்‌ ஏறு 
இருர்கள்‌- தேங்காய்‌ வெட்டுகளுக்கு மத்தியிலுள்ள இடை 
வெளிக்‌ காலம்‌ இடத்துக்கிடம்‌ மாறுபடுகிறது. மாதம்‌ ஒரு 
தடவை காய்‌ வெட்டும்பொழுது, ஒரு குலையை மாத்திரம்‌ 
வெட்டுவார்கள்‌. 8, 4 மாதங்களுக்கொருதடவை காய்‌ 
வெட்டும்பொழுது, 2, 9 குலைகள்‌ வெட்டாகும்‌. அரிவாளின்‌ 
பின்புறத்தால்‌ காய்களைத்‌ தட்டும்பொழுது உண்டாகிற 

வி.2-8 


114 விவசாய நூல்‌ 


சத்தத்‌ திலிருந்து, அவற்றின்‌ விளைச்சலைத்‌ தீர்மானிக்கிறார்‌ 
கள்‌. காய்க்‌ குலைகளின்‌ காம்பை வெட்டி, அவை நிலத்தில்‌ 
வீழ்த்தப்படுகின்‌ றன. தேங்காய்‌ வெட்டிய பின்‌ மரத்தி 
லுள்ள பழைய பாளைகளையும்‌, பன்னாடைகளையும்‌, காய்ந்த 
மட்டைகளையும்‌ அப்புறப்படுத்துகிறார்கள்‌. 

நன்றாக முதிர்ந்த காய்கள்‌ மிகுதியான கொப்பரையும்‌ 
எண்ணையும்‌ கொடுக்கின்றன. முதிர்ந்த காயின்‌ கூந்தல்‌ 
முரடாயிருக்கும்‌, நார்‌ எடுப்பதற்கு ஆகாது. நார்‌ உற்பத்தி 
செய்யுமிடங்களில்‌, முழு முதிர்ச்சிக்கு ஒரு மாதத்‌ அக்கு 
முன்‌, 11 மாதக்‌ காய்களை வெட்டுகிருர்கள்‌. அதனால்‌ 
கொப்பறா, எண்ணெய்‌ மாசூல்கள்‌ குறைவடையும்‌. 
இந்தக்‌ குறையை நாருக்காகிற கூந்தலின்‌ விலை சரி செய்து 
கொள்ளும்‌. 

மாசூல்‌. சாதாரணமாக ஒரு மரத்திலிருந்து வருஷத்‌ 
துக்கு 80-60 காய்கள்‌ வெட்டாகும்‌. ஓர்‌ ஏக்கறிலிருந்து 
1,500—3,000 காய்கள்‌ ல்‌ சென்னை ராஜ்யத்தில்‌ 
வருஷ சராசரி மாசூல்‌, ஏக்கருக்கு 2,100 காய்களாகும்‌. 


கொப்பரு. உலர்த்தின தேங்காயின்‌ உள்பருப்புக்குக்‌ 
கொப்பரு என்று பெயர்‌. கொப்பறாவைச்‌ செக்கிலிட்டு 
ஆட்டி எண்ணைய்‌ எடுக்கப்படுகிறது. தேங்காய்கள்‌ வெட்‌ 
டிய உடனேயாவது, அல்லது அவற்றை இருப்பில்‌ 2, 8 
மாதங்கள்‌ வைத்திருந்த பின்னாவது, அவற்றிலிருந்து 
கொப்பறா உற்பத்தி செய்யலாம்‌. இருப்பில்‌ வைக்கும்‌ 
பொழுது, தேங்காயிலிருந்து கிடைக்கும்‌ கொப்பறாவும்‌ 
எண்ணையும்‌ 8-5 சத விநிதம்‌ அதிகமாகும்‌, 

உரித்தெடுத்த தேங்காய்களை இரண்டாக உடைத்து; 
பருப்பை மேலே வைத்து, வெயிலில்‌ 4, 8 நாட்கள்‌ உலர்த்‌ 
தும்பொழுது, சிரட்டையிலிருந்து பருப்பு பிரிக்துவிடுகிற து. 
இவற்றை இன்னும்‌ 5, 6 நாட்கள்‌ நன்றாகக்‌ காய வைத்து, 
காற்றடைப்பான சேர்களில்‌ சேமித்து வைக்க வேண்டும்‌. 


௩ 
எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 115 


இவற்றிற்குச்‌ சிரட்டைக்‌ கொப்பரு (cup copra) என்று 
பெயர்‌. மழை காலத்தில்‌ சிரட்டைக்‌ கொப்பறா தயார்‌ 
செய்ய முடியாது. அப்பொழுது வெட்டாகும்‌ தேங்காய்‌ 
களைக்‌ காற்றாட வைத்திருந்து, பின்னர்‌ மழை நின்ற பின்‌ 
அவற்றிலிருந்து கொப்பறா தயார்‌ செய்யலாம்‌. சுமாராக 
6,000--6,000 காய்களிலிருந்து ஒரு டன்‌ கொப்பறாவும்‌, 
ஆட்டிய பின்‌ 1,400-1,600 ராத்தல்‌ எண்ணையும்‌ 
கிடைக்கும்‌. 


கூந்தல்‌ காய்ந்து நன்றாக முதிர்ந்த தேங்காய்களை 8-12 
மாத காலம்‌ காற்றாட வைத்திருக்கும்பொழுது, உள்ளே 
இருக்கும்‌ நீர்‌ வற்றிப்‌ பருப்பு சருங்கிச்‌ சிரட்டையிலிருந்து 
பிரிந்து, உள்ளே ஆட ஆரம்பிக்கிறது. பின்னர்‌ சரட்‌ 
டையை ஜாக்கிரதையாக உடைத்து உள்ளிருக்கும்‌ 
கொப்பறு உருண்டை (9௨11 6௦1௨) எடுக்கப்படுகிறது. 
கொப்பறா உருண்டையைத்‌ தின்பண்டங்கள்‌ செய்வதற்கு 
வட இந்தியாவில்‌ உபயோகிக்றொர்கள்‌. 


பதநீர்‌ இறக்குதல்‌. தென்னையில்‌ விரியாத பூம்பாளை 
களைச்‌ சில நாட்களுக்கு நுனியில்‌ தினந்தோறும்‌ சிறிது 
சிவி, வெட்டு வாயை ஒரு சிறு தடியினால்‌ தட்டும்பொழுது 
2, 8 வாரங்களில்‌ வெட்டு வாயிலிருந்து ஒரு செளிவான 
இனிப்பு நீர்‌ வடிகிறது. அதற்கடியில்‌ சுண்ணாம்பு பூசிய 
மண்‌ கலயத்தைக்‌ கட்டி, அதில்‌ சேருகிற நீர்‌, இனம்‌ கீழே 
இறக்கப்படுறெது. கலயத்தில்‌ சுண்ணாம்பு பூசியிருப்பத 
னால்‌; வடியும்‌ நீர்‌ புளிக்காது. இதற்குப்‌ பதநீர்‌” என்று 
பெயர்‌. இது ஒரு சிறந்த பானமாகிறது; களைப்பாற்றும்‌ 
திறனுடையது. இதைக்‌ காய்ச்சி வெல்லம்‌ தயாரிக்கிறார்‌ 
கள்‌. பாளையிலிருக்து வடியும்‌ நீரைச்‌ சுண்ணாம்பு பூசாத 
கலயத்தில்‌ பிடித்துச்‌ சேர்க்கும்பொழுது, அது புளித்துப்‌ 
போதை கொடுக்கும்‌ மதுபானமாகிறது. அதற்குக்‌ “கன்‌ ” 
என்று பெயர்‌. 


க்‌ 
116 விவசாய நூல்‌ 


ஓவ்வொரு பூம்பாளையிலிருந்தும்‌ ஒரு மாதத்திற்குப்‌ பத 
நீர்‌ இறங்கும்‌. பூம்பாளைகளை ஒன்‌, றின்‌ பின்‌ ஒன்றாகத்‌ 
தட்டிப்‌ பதநீர்‌ இறக்கப்படுகிறது. அதனால்‌ பதநீர்‌ 
தொடர்ந்து டைக்கிறது. மரங்களிலிருந்து பதநீர்‌ இறக்க 
ஆரம்பித்து 8 மாதமான பீன்தான்‌ அதிகப்படியான அளவு 
பதநீர்‌ கிடைக்கிறது. மானாமாரியாகத்‌ தென்னை பயி 
ராகுமிடங்களில்‌ மாரி காலத்தில்தான்‌ பதநீர்‌ இறக்கப்படு 
இறது. ஒவ்வொரு மரத்திலிருந்தும்‌ தொடர்ந்தா ற்போல 
4 வருஷத்தி,ர்‌ ற்குப்‌ பதநீர்‌ இறக்கலாம்‌. அதனால்‌ குறை 
வாகக்‌ காய்க்கும்‌ மரங்களில்‌ காய்ப்புச்‌ சிறிது அபிவிருத்தி 
அடைகிறது. பதநீர்‌ இறக்குவதனால்‌ சரியாகக்‌ காய்க்கும்‌ 
மரங்களில்‌, காய்ப்பு அதிகமாகா து. 


நார்‌ உற்பத்தி. தென்னங்‌ கூந்தலில்‌ இருந்து காரைப்‌ 
பிரித்தெடுப்பது, மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தில்‌ 
பெரும்பாலான மக்களுக்கு வேலை கொடுக்கிற ஒரு பிரதான 
கைத்தொழில்‌. கிடைச்சு போன்‌ ற செதில்களினால்‌ நார்கள்‌ 
ஓன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டுக்‌ கூந்தலில்‌ இருக்கின்‌ 
றன. கூந்தலை மரச்‌ சுத்தியல்களினால்‌ தட்டி, நார்‌ பிரித்‌ 
தெடுக்கப்படுகிறது. மேற்குக்‌ கடற்கரையோரங்களி லுள்ள 
காயல்களில்‌ கூந்தலை 9 மாதங்களுக்கு அழுக வைத்து, அழு 
கின கூந்தல்களிலிருந்து நார்‌ எடுக்கப்படுகிறது. இப்படி. 
உற்பத்தி செய்யப்படும்‌ நார்‌ சிறந்ததாயிருக்கிறது. அதைப்‌ 
பிரித்துத்‌ துப்புரவு செய்து, திரித்துக்‌ கயிற்று வடங்கள்‌, 
பாய்கள்‌, பைகள்‌, வலைகள்‌ முதலியன செய்யப்படுகின்‌ றன. 
வினுக்கள்‌ 
1. நிலக்கடலையாவது, எள்ளாவது எப்ப்டி சாகுபடியாகிற 
தென்பதைச்‌ சுருக்கமாகக்‌ கூறுக. 
2. குத்துக்கடலை, கொடிக்கடலை என்ற இரு நிலக்கடலை 
வகுப்புகள்‌ எப்படி மாறுபட்டிருக்கன்றன என்பதை 
எடுத்துக்‌ காட்டவும்‌. 


10. 


எண்ணெய்‌ வித்துப்‌ பயிர்கள்‌ 117 
நிலக்கடலையின்‌ முதிர்ச்சிச்‌ சின்னங்கள்‌ என்ன? 


நிலக்கடலை முதிர்வதற்கு முன்‌ தோண்டுவதால்‌ ஏற்படும்‌ 
கெடுதல்கள்‌ எவை? 


எள்ளுக்கு ஏற்ற சூழ்நிலைகள்‌ எவை? 

ஆமணக்கு வகுப்புகள்‌ எப்படிச்‌ சாகுபடியாகன்‌ றன? 

தென்னையைத்‌ தாய்‌ மரங்களாகத்‌ தேர்ந்தெடுக்கும்‌ 
பொழுது எவற்றை எல்லாம்‌ கவனிக்க வேண்டும்‌? 

தென்னை காற்றுகளில்‌ நடுவதற்கேற்றவற்றை எப்படித்‌ 
தேர்ந்தெடுக்க வேண்டும்‌? 

தென்னைக்கு எப்படி எரு, உரமிட வேண்டுமென்பதை 
விவரிக்கவும்‌, 

சிரட்டைக்‌ கொப்பறாவும்‌, உருண்டைக்‌ கொப்பருவும்‌ 
எப்படித்‌ தயாராகின்றன? 


அத்தியாயம்‌ VY 
கரும்பு. (sயgarcane, Saccharum officinarum). 


சர்க்கரை. உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ கரும்பு முக்கிய 
மான வியாபாரப்‌ பயிர்‌. கரும்பிலிருந்துதான்‌ வெல்லமும்‌ 
(jaggery); சர்க்கரையும்‌ (white crystal sugar) உற்‌ 
பத்தியாகன்றன. மித உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ பீட்ரூட்‌ 
டி.லிருந்து (beet 100) சர்க்கரை தயாராகிறது. உலக உற்‌ 
பத்தியில்‌ இருபங்கு கரும்புச்‌ சர்க்கரையும்‌, ஒரு பங்கு பிட்‌ 
சர்க்கரையுமாகும்‌. பனை, தென்னை, ஈந்து, கூந்தல்‌ பனை 
போன்‌ ற மரங்களிலிலிருந்து பதநீர்‌ இறக்கிக்‌ காய்ச்சி வெல்‌ 
லமும்‌, இனிப்புச்‌ சோளம்‌, மேப்பிள்‌ (maple) போன்‌ ற. 
வற்றின்‌ சாற்றைக்‌ காய்ச்சி ஒரு சிறிய அளவு பாகும்‌ தயா 
ரிக்கப்படுபடுகின்‌ றன. சென்னை ராஜ்யத்தில்‌ 1.18 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ கரும்பு பயிராகிறது. 


சூழ்‌. நிலைத்‌ தகுதி. கரும்பு உஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌ 
தான்‌ செழித்து வளருகிறது. மழையில்லாத காலங்களில்‌ 
நீர்ப்பாசனம்‌ தேவையாயிருக்கிறது; அதிலும்‌ பயீர்‌ தீவிர 
மாக வளரும்‌ காலத்தில்‌ மிகுதியாக நீர்‌ தேவையிருக்கிற.து. 
பின்னர்‌ கனத்த மழையும்‌, நிறைந்த நீர்ப்பாசனமும்‌ பயிர்‌ 
வளர்ச்சியை ஊக்குவிப்பதால்‌, பயிர்‌ முதிர்வது தாமதமாகி 
றது. வட இந்தியாவில்‌ பருவ மழைக்குப்‌ பின்‌ வெப்ப 
நிலை குறையும்‌ பொழுது, பயிர்‌ வளர்வது தடைப்படுகிறது. 
தென்னிந்தியாவில்‌ கோடை வெப்பம்‌ வளர்ச்சியைத்‌ 
தடைப்படுத்தி, பயிர்‌ முதிர்வதற்கு உதவியளிக்கிறது. 


ஆழமாகவும்‌, வளம்‌ மிகுந்தும்‌, வடிகால்‌ வசதியும்‌ 
உள்ள நிலங்கள்‌ கரும்புக்‌ கேற்றவை. எனினும்‌, அடை 


கரும்பு 119 
மண்‌ நிலங்களிலும்‌, களி நிலங்களிலும்‌ கரும்பு சாகுபடி 
யாகிறது. கரும்புப்‌ பயிருக்கு வடிகால்‌ வசதி மிக அவசிய 
மாகிறது. 


படம்‌ 11. கரும்பு 


--டத்தி அண்டு புல்லர்ஸைப்‌ பின்பற்றியது. 


120 விவசாய நூல்‌ 


வகுப்புப்‌ பிரிவு. கருப்பங்‌ கழியின்‌ கனத்தைப்‌ 
பொறுத்து பொடிக்‌ கரும்புகள்‌, நடுத்தரக்‌ கரும்புகள்‌, 
பரும்‌ கரும்புகளெனக்‌ கரும்பு வகுப்புப்‌ பிரிக்கப்படுகிறது. 
சென்னை ராஜ்யத்தில்‌ பயிராகும்‌ கரும்புகள்‌ பெரும்பாலும்‌ 
படும்‌ கரும்புகளே. இவை தீவிரமாகச்‌ சாகுபடி. செய்வ 
தற்குத்‌ தகுந்தவாறு சிறந்த மாசூல்‌ கொடுக்கின்றன. 
உஷ்ண மண்டலத்தை அடுத்துள்ள வட இந்தியாவில்‌ 
பொடிக்‌ கரும்புகளும்‌, நடுத்தரக்‌ கரும்புகளும்‌ மானாமாரி 
யாகப்‌ பெரும்‌ அளவில்‌ பயிராகின்‌ றன. இந்தியாவில்‌ பயி 
ராகிற கரும்புகளில்‌ 90 சத விகிதம்‌ கோயம்புத்தூரில்‌ அபி 
விருத்தி செய்த கோ-கரும்பு வம்சங்களே (811 ௨1118). 

பயிர்‌ மாற்றம்‌. நஞ்சை நிலங்களில்‌ நெல்லும்‌ கரும்பும்‌ 
மாற்றுப்‌ பயிர்கள்‌; 8-6 வருஷங்களுக்கு ஒரு தடவை 
கரும்பு பயிராகும்‌. தோட்டங்களில்‌, சோளம்‌, ரா 
பருத்தி ஆகியவை கரும்புக்கு மாற்றுப்‌ பயிர்கள்‌. 

பட்டம்‌. தென்னிந்தியாவில்‌ ஜனவரி--ஏப்ரல்‌ மாதங்‌ 
களிலேயே கரும்பு பெரும்பா லும்‌ நடவா கிறது. கோ-கழும்‌ 
புகள்‌ தான்‌ முக்கியமாகப்‌ பயிராகின்றன. அவை பனி 
காலம்‌ ஆரம்பித்ததும்‌ பூக்கின்றன. பூத்த கரும்புகளில்‌, 
பின்‌ வளர்ச்சி இருக்காது. இது ஒரு குறை. கோடையில்‌ 
பாசன வசதியுள்ள இடங்களில்‌ ஐலை, ஆகஸ்டிலும்‌ 
கரும்பு ஒரு சிறிது நடவாகிறது. இக்‌ கரும்புகள்‌ 72-14 
மாதங்களுக்குத்‌ தொடர்ந்து வளர்ந்து நல்ல மாளுல்‌ 
கொடுக்கும்‌. 

ஆரம்ப சாகுபடி. கரும்புக்கு நிலம்‌ பலவிதமாகத்‌ தயா 
ராகிறது. சில இடங்களில்‌ நிலத்தை ஆழமாகத்‌ தோண்டி, 
ஆறவிட்டு, கட்டிகளை உடைத்துத்‌ தயார்‌ செய்றொர்கள்‌. 
பல தடவை ஆழமாக உழுதும்‌ நிலம்‌ தயாராகிறது. 
நிலத்தை 8, 8 தடவை உழுது, அங்கங்கு கரும்பு வளருவ 
தைப்‌ பொறுத்து, 282-8 அடி இடைவெளி கொடுத்துப்‌ 


கரும்பு 181 


பார்களும்‌ வாய்க்கால்களும்‌ அமைப்பது போதும்‌. கடைசி 
உழவுக்கு முன்‌ ஏக்கருக்கு 15-௫20 வண்டி மாட்டெரு வீடு 
கிறார்கள்‌. 


விதைக்‌ கரும்பு. கருப்பங்‌ கழிகளை த்‌ துண்டுகளாக்கி, 
இவற்றை நடவு செய்து கரும்பு உண்டாக்கப்படுகிறது. 
இந்தக்‌ கரும்புத்‌ துண்டுகளுக்குக்‌ கரணைகள்‌ (8008) என்று 
பெயர்‌. கரணைகளின்‌ வெட்டுவாய்‌ கடைசிக்‌ கணுவிலி 
ருந்து அங்குலத்துக்கு மேலாக நீண்டிருந்தால்‌, அவற்றில்‌ 
கறையான்கள்‌ சேரலாம்‌; அவை புளித்தும்‌ கெட்டுப்‌ போக 
லாம்‌. கரணைகள்‌ 7-9 அங்குல நீளத்தில்‌, 8 நல்ல முளைகள்‌ 
உடையனவாக இருக்கவேண்டும்‌. 100 கரணைகள்‌ சுமார்‌ 
5560 ராத்தல்‌ எடையுள்ளனவாயிருக்கும்‌. 


கரும்பில்‌, நுனிப்பாகம்‌ இளமையாகவும்‌, அடிப்பாகம்‌ 
முதிர்ந்ததாகவும்‌ இருக்கும்‌. இளம்‌ முளைகள்‌ விரைவாக 
வும்‌, முதிர்ந்தவை தாமதமாகவும்‌ முளைக்கும்‌ இயல்புடை 
யவை. கரும்பின்‌ நுனிப்பாகத்தைக்‌ கரணை களாக்கி, அடிப்‌ 
பாகத்தை வெல்லம்‌ செய்வதற்கு உபயோகிப்பது சிறந்த 
தாகும்‌. அடிப்பாகத்தில்‌ சர்க்கரை அடக்கம்‌ அதிகமா 
யிருக்கும்‌. அதனால்‌ அதிகமாக வெல்லமும்‌ கிடைக்கும்‌. 


கரணைகள்‌ தயார்‌ செய்யும்‌ பொழுது, கரும்புத்‌ தரர்‌ 
களை ஓவ்வொன்றாக வெட்டி, வெட்டின கரும்புகளில்‌ செம்‌ 
புளிப்பு (1௪௮ 100), மொசேய்க்கு (008810) நோய்கள்‌ 
இருக்கின்றனவா என்று பார்த்து, நோயில்லாத தூர்களைத்‌ 
தான்‌ கரணைகளாக்க வேண்டும்‌. நோய்ப்பட்ட கரும்பு 
ஒன்றிருந்தாலும்‌, அந்தத்‌ தூர்க்‌ கரும்புகளை ஒதுக்கி 
ஆலைக்கு அனுப்பிவிட வேண்டும்‌. கரும்பு வெட்டும்‌ கத்‌ 
இயை மயில்‌ துத்தக்‌ கரைசலில்‌ கனைத்து, அதிலிறுக்கக்‌ 
டய நோயணுக்களை ஈசிக்கச்‌ செய்து, பின்னரே கரணை 
கனை வெட்டுவதற்கு அதை உபயோகிக்கவேண்டும்‌. 


122 விவசாய நூல்‌ 


கரணைகளைத்‌ தாமிரம்‌ சேர்ந்த பூஞ்சாணங்‌ கொல்லிக்‌ 
கரைசல்களில்‌ (fungicidal solutions) முக்கி, வெட்டு 
வாயில்‌ புதிதாக கோயணுக்கள்‌ பிடியாமல்‌ செய்வது 
ஏற்றதாகும்‌. 

கரும்பு நடவு. கோதாவரியில்‌ கரும்புகளை நீளப்‌ பாத்‌ 
இகளில்‌ நடுகிறார்கள்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ 3-38 அடி 
இடை. வெளியுள்ள கால்வாய்களில்‌ நீர்ப்பாய்ச்சி, தரை 
நனைந்ததும்‌ பார்களின்‌ பக்கங்களில்‌ கரணைகள்‌ அமுக்கி 
நடவாகும்‌. இதற்குப்‌ பார்‌ நடவு என்று பெயர்‌. மூளை 
களைப்‌ பக்கத்தில்‌ வைத்து நட்டால்தான்‌ எல்லா முளை 
களும்‌ முளைத்து வரும்‌. முளைகள்‌ மேலும்‌ கீழுமாக இருக்‌ 
தால்‌, கீழ்‌ மூளைகள்‌ முளைத்து வெளியே வரா. கரணைகளைக்‌ 
கால்வாயின்‌ போக்கிலும்‌, குறுக்காகவும்‌, கலைச்‌ சாயலாக 
வும்‌ நடலாம்‌. கஜத்துக்கு 2,8 கரணைகள்‌ நடவாகும்‌. 
5 அடி இடைவெளிப்‌ பார்களில்‌ கஜத்துக்கு 8 கரணைகள்‌ 
நடவு செய்தால்‌, ஓர்‌ ஏக்கர்‌ நடவு செய்வதற்கு 15,000 கர 
ணைகள்‌ வேண்டியிருக்கும்‌. 

மேற்‌ சொன்ன முறையில்‌ கால்வாய்களை 1 அடி ஆழ 
மாக எடுத்து, அடி.ப்பாகத்தில்‌ கரும்பு நடவு செய்யும்‌ 
பொழுது, அதற்கு அகழி நடவு என்று பெயர்‌. பின்னர்‌ 
எருவிட்டு, மண்‌ அணைக்கும்பொழுது அகழிகள்‌ நிரம்பி 
விடும்‌. இங்கு கரும்பின்‌ வேர்கள்‌ ஆழமான அடிப்படை 
யில்‌ உண்டாவதால்‌, அகழி நடவுப்‌ பயிர்கள்‌ நன்றாக ஈரம்‌ 
தாங்கும்‌. 

ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்கு 10,000--80,000 கரணைகள்‌, 
அதாவது 2-7 டன்‌ எடையுள்ள கரும்புகள்‌ உபயோகமா 
கின்றன. கரும்பின்‌ சராசரி ஏக்கர்‌ மாசூல்‌ 25 டன்தான்‌. 
இதில்‌ பெரும்பாகத்தைக்‌ கரணையாக உபயோகிப்பது லாப 
மல்ல. பயிர்‌ அடைப்பாக இருப்பதற்கு வேண்டிய அள 
வுக்குக்‌ கரணைகளைக்‌ குறைத்து உபயோடப்பதுதான்‌ நல்‌ 


கரும்பு 123. 


லது. ஏக்கருக்கு 15,000 கரணைகளை ஈடுவது பெரும்பாலும்‌ 
திருப்‌ தியாயிருக்கும்‌. 

எருவிடல்‌. கரும்பு வீரியமாக வளர்ந்து, நிலத்திலி 
ருந்து மிகுதியாக உணவுப்‌ பொருள்களைக்‌ கிரகிக்கிறது.. 
எல்லா எரு, உரப்‌ பொருள்களும்‌ ஒரே சீராகப்‌ பலன்‌ 
கொடுப்பதில்லை. 886 ராத்தல்‌ நைட்டிரஜன்‌ அடங்கிய: 
60 வண்டி. மாட்டெருவைக்‌ காட்டிலும்‌, 100 ராத்தல்‌ நைட்‌ 
டிரஜன்‌ அடங்கிய 10 மூட்டை ஆமணக்குப்‌ புண்ணாக்கு. 
அதிக மாசூல்‌ கொடுக்கிறது. நைட்டிரஜனை உடனடியா 
கப்‌ பயிருக்களிக்கும்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டையும்‌, நைட்‌ 
டிரஜனை மெதுவாக அளிக்கும்‌ புண்ணாக்கையும்‌ சேர்த்‌ 
துக்‌ கரும்புக்குக்‌ கொடுப்பது சிறந்ததாகும்‌. ஸல்பேட்டு 
நைட்டிரஜனும்‌, புண்ணாக்கு நைட்டிரஜனும்‌ 1:1 முதல்‌ 
2:8 என்ற விகிதம்‌ வரை இருப்பது கரும்புக்கேற்றது. 

பொட்டாஷ்‌ உரங்களும்‌, பாஸ்வர உரங்களும்‌, மாட்‌ 
டெருவும்‌ கரும்பின்‌ விளைச்சலையாவ து, வெல்லம்‌ கொடுக்‌ 
கும்‌ தன்மையையாவது அதிகமாக இயக்குவதில்லை. மத்திம 
மான வளமுள்ள நிலங்களுக்கு, அடிப்படையாக ஏக்க 
ருக்கு 20 வண்டி மாட்டெரு விட்டு, மேலாக 450 ராத்தல்‌ 
அமோனியம்‌ ஸல்பேட்டும்‌, 700 ராத்தல்‌ நிலக்கடலைப்‌ 
புண்ணாக்கும்‌ எருவாகக்‌ கொடுக்கலாமெனப்‌ பொதுப்‌ 
படச்‌ சொல்லாம்‌. இந்த மேல்‌ உரங்களில்‌, ஒரு பாதி 
யைப்‌ பயிர்‌ ஈடவாகி 45 நாட்களுக்குப்‌ பின்னும்‌, மற்றொரு 
பாதியை நடவாகி 4 மாதத்துக்குள்ளாகவும்‌ போட 
வேண்டும்‌. 

நீர்ப்பாசனம்‌. கரும்புக்குத்‌ தண்ணீர்‌ அதிகமாக 
வேண்டியிருப்பதால்‌, மழை இல்லாத காலங்களில்‌ 10—15 
நாட்களுக்கு ஒரு தடவை நீர்‌ பாய்ச்சவேண்டும்‌. அத்துடன்‌ 
சுற்றியிருக்கும்‌ நஞ்சை நிலங்களிலிருந்து கசியும்‌ நீரை, 
ஊத்தங்கால்கள்‌ எடுத்து வடிக்க வேண்டும்‌. 


191 விவசாய நூல்‌ 


ஊடு சாகுபடி. கரும்பு நடவாகி 8 வாரமானதும்‌ ஒரு 
தடவையும்‌, பின்னர்‌ வேண்டியபொழுது 2 தடவையும்‌, 
களை எடுத்து, 4 மாதமான தும்‌ மண்‌ அணைத்துக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. ஆந்திர .தேசத்தில்‌ சோகையைக்‌ கட்டி, 
கரும்பு சாய்ந்து விழாதபடி முட்டுக்‌ கொடுக்கிறார்கள்‌. 
அவையெல்லாம்‌ இங்கு அவசியமில்லை. 

கரும்பு முதிர்ச்சி. கரும்புச்‌ செடியில்‌ முதல்‌ முதலாகக்‌ 
குளூக்கோஸ்‌ (21110086) என்ற பழச்சர்க்கரைதான்‌ உண்டா 
கிறது. இதில்‌ இனிப்பு மிகக்‌ குறைவு, சுலபமாகப்‌ படிக 
மாகாது. நாளடைவில்‌ குஞஷக்கோஸ்‌ சுக்குரோஸ்‌ (801086) 
என்ற கரும்புச்‌ சர்க்கரையாக மாறுகிறது. சரியாக 
முதிர்ந்த கரும்பில்‌ கரும்புச்‌ சர்க்கரை மிகுந்தும்‌ குஷக்‌ 
கோஸ்‌ மிகக்‌ குறைவாயும்‌ இருக்கும்‌. 

கரும்பு முதிரும்பொழுது, இலைகள்‌ வெளிறின பச்சை 
யாகின்றன. முதிர்ந்த கரும்பின்‌ நுனிக்கணு இடைகள்‌ 
(internodes) வளராமல்‌ சிறியனவாயிருக்கும்‌. உச்சி 
இலைகள்‌ நெருங்க, பனைமரங்களின்‌ இலைகளைப்‌ போன்ற 
தொரு தோற்றமளிக்கும்‌. கத்தியின்‌ பின்‌ பக்கத்தால்‌ 
கரும்பைத்‌ தட்டும்பொழுது “கணீர்‌” என்ற வெங்கல நாதம்‌ 
கேட்கும்‌. முதிர்ந்த கரும்பை வெட்டும்பொழுது, கத்தி 
பிசு பிசுப்புடையதாகும்‌. கரும்பை வெட்டி, சாறு பிழிந்து 
ஒரு கொப்பரை வெல்லம்‌ காய்ச்சி, வெல்லம்‌ சரியாக உறை 
கிறதா என்று பார்க்கவேண்டும்‌. விளைந்த கரும்புகளின்‌ 
வெல்லம்தான்‌ கெட்டியாக உறையும்‌. 


ஆறுவடை. கரும்பு வயல்களுக்குத்‌ தண்ணீர்பாய்ச்‌சி, 
கரும்பை வெட்டி, அலைகளில்‌ ஆட்டும்பொழுது, சாறு 
சரியாகக்‌ கிடைக்கிறது. கரும்பை நிலமட்டத்தில்‌ வெட்டி, 
நுனியிலுள்ள கொழுந்தாடை என்ற இளம்பாகத்தை 
அகற்றிவிட்டு, சோகையை உரித்து, கரும்பு ஆட்டப்படு 
கிறது. அப்பொழுது கரும்பின்மேல்‌ 60-65 சத வீதம்‌ 


NOILIIS 
lk — CY 


ட்‌ 
L ALLL ட) 218 


30714 - 32974 இட வெ 


ை NS 
0-1----- = AE oT 


8்‌ கு 


வும்‌ ONIMOg 


9 அ ய்‌ 
ரி 
| 
| 
| 
| 
ப்‌ 
| 
ஐ 
| 
| 


ச்‌ 4 


இக்க ௮ 


4 


oT 9 ம 


>NiivaD 


கமய வ 


ட -IHYVMHANIS 


N 


ப்‌ படமும்‌, 


கள 


குறுக்கு வெட்டுப்‌ படமும்‌ 


படம்‌ 12. சிந்துவாகி?அடுப்பின்‌ சம 


சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவி. 


126 விவசாய நூல்‌ 


சாறு கிடைக்கும்‌. கருப்பஞ்சாறு பிழிந்தபின்‌ மிஞ்சுவதற்‌ 
குக்‌ கருப்பஞ்சக்கை (1062௨850) என்று பெயர்‌. கரும்பை 
வெட்டி இருப்பில்‌ வைத்தால்‌, அதிலுள்ள கரும்புச்‌ 
சர்க்கரை சிறிது சிறிதாக குஷக்கோசாக மாறுவதால்‌, 
சாற்றின்‌ குணம்‌ குன்றும்‌. 

இரும்பு அல்லது தாதிரத்தினாலாய கொப்பரைகளில்‌ 
வெல்லம்‌ காய்ச்சப்படுகிறது. அவற்றின்‌ வாய்‌ அகன்றும்‌, 
பக்கம்‌ செங்குத்தாகவும்‌, சில இடங்களில்‌ சாய்வாகவும்‌ 
இருக்கும்‌. வெல்லம்‌ காய்ச்சுவதற்கு சிந்துவாகி அடுப்பு 
(sindhwahi furnace) ஏற்றது. அதன்‌ சமதளப்‌ 
படமும்‌, குறுக்கு வெட்டுப்‌ படமும்‌ 12-வது படத்தில்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கன்றன. தீப்‌ போடுவதற்கு ஒரு 
வாயும்‌, புகை வெளியேறுவதற்கு ஓரு புகைப்‌ போக்கியும்‌ 
இருக்கின்றன. கரும்பை ஆட்டிக்‌ கடைக்கும்‌ சக்கை 
தான்‌ அடுப்பெரிக்க உதவுகிறது. வேறு விறகு வேண்டிய 
தில்லை. வெல்லம்‌ காய்ச்சும்‌ இடத்தில்‌ வெக்கையோ, 
புகையோ இருக்காது. 

ஒரு மணி நேரத்தில்‌ 850-450 ராத்தல்‌ கரும்பை 
ஆட்டி, 225-290 ராத்தல்‌ சாறு பிழியலாம்‌. 2, 8 மணி 
நேரம்‌ ஆடிச்‌ சேரும்‌ சாறு ஒரு கொப்பரைக்கு ஆகும்‌. 
கொப்பரையின்‌ மேல்‌ ஒரு மூங்கில்‌ கூடையில்‌ துணியைப்‌ 
பரப்பி, அதில்‌ சாற்றை விடும்பொழுது, கரும்புச்‌ சோகை 
யும்‌ சக்கைத்‌ துண்டுகளும்‌ அதில்‌ நின்றுவிடும்‌. கருப்பஞ்‌ 
சாறு சிறிது அமில நிலையிலிருக்கும்‌. ஒரு கொப்பரை சாற்‌ 
அக்கு 8-14 அவுன்சு சுண்ணாம்புப்‌ பால்‌ சேர்த்துப்‌ பின்‌ 
அதைக்‌ காய்ச்ச வேண்டும்‌. 

கருப்பஞ்சாறு கொதி நிலையடையும்‌ பருவத்தில்‌, அதி 
அள்ள ஆல்பியூமினாய்டுகள்‌ (albபniற௦ids) உறைந்து 
அரைபோல்‌ மிதக்கின்றன. இதற்கு அழுக்கு (8) 
என்று பெயர்‌. இத்துடன்‌ சாற்றிலுள்ள பாஸ்வேட்டு 


கரும்பு 127 


கள்‌, வர்ணப்‌ பொருள்கள்‌, கூழ்ப்‌ பொருள்கள்‌, மெழுகு 
ஆயென சேர்வதால்‌, அழுக்கு பரிமாணம்‌ மிகுந்ததாறெது. 
தீப்போடாமல்‌ அழுக்கை எடுத்து, மேலே இருக்கும்‌ 
கூடையில்‌ போடும்பொழுது, அழுக்கு கூடையில்‌ நின்று 
விடுகிறது, சாறு கீழே வடிந்து விடுகிறது. அழுக்கை எடுப்‌ 
பதால்‌, சாறு சுத்தமாகிறது, நல்ல நிறமுள்ள வெல்லம்‌ 
கிடைக்கிறது. பின்னர்‌ தீப்‌ போடும்பொழுது, அழுக்கு 
சிறிது சிறிதாகச்‌ சேரும்‌. அதையும்‌ எடுத்துவிட்டு, அதிக 
மாகத்‌ தீப்‌ போடும்பொழுது, சாறு வற்றிக்‌ கடைசியில்‌ 
பாகாகிறது. பாகு பாத்திரத்துடன்‌ பற்றாதபடி நீளக்‌ 
கைபிடியுள்ள மரத்துடுப்புகளினால்‌ அதைக்‌ கிண்டிக்‌ 
கொடுக்க வேண்டும்‌. வெல்லமாவதற்குத்‌ தகுந்த பாகுப்‌ 
பதத்தைத்‌ தெரிந்து கொள்ளுவதற்கு அனுபவம்‌ வேண்டும்‌. 
சிறிது பாகைத்‌ தண்ணீரில்‌ விட்டுக்‌ கையினால்‌ பிசைந்து 
கொடுக்கும்பொழுது, அது இறுதித்‌ தகடு போலாகிறது. 
இதைக்‌ கொப்பரை மேல்‌ தட்டும்பொழுது உலோகம்‌ அடி. 
படும்‌ ஓசைபோல *கணீர்‌' என்று கேட்டால்‌, பாகு சரியான 
பதத்துக்கு வநீதுவிட்டதெனக்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


பாகைக்‌ குவிர வைத்தல்‌. பாகு பதத்துக்கு வந்ததும்‌ 
கொப்பரையை அடுப்பிலிருந்து இறக்கி, பாகை ஆழம்‌ 
குறைவாயுள்ள மரத்தொட்டியில்‌ ஊற்றி, துடுப்பினால்‌ 
கிண்டிக்கொடுத்து ஆறவைக்க வேண்டும்‌. பாகு குளிர்ந்து 
இறுகியதும்‌, அதை அச்சுப்‌ பலகைகளில்‌ ஊற்றி வார்க்க 
வேண்டும்‌. பாகைச்‌ சரியான பதத்தில்‌ இறக்காவிட்டால்‌ 
அது சரியாக உறையாது. சரியாத உறையும்‌ பாகைத்‌ 
தான்‌ அச்சுப்பலகைகளில்‌ ஊற்றி அச்சாக வார்க்கலாம்‌. 
தரம்‌ குறைந்த கரும்புகளிலிருக்து சாறு பிழிந்து, காய்ச்சி 
எடுக்கும்‌ பாகை, மண்ணில்‌ குழிகள்‌ தோண்டி, அதன்‌ 
மேல்‌ துணியைப்‌ பரப்பி, பாகை ஊற்றி, உறையச்செய்யும்‌ 
பொழுது, பரும்‌ கட்டி வெல்லம்‌ கிடைக்கும்‌. 


128 } விவசாய நூல்‌ 


வெல்லத்தின்‌ ரகம்‌. நிறம்‌, அமைப்பு, கடினம்‌, சுவை 
இவற்றைப்‌ பொறுத்து வெல்லம்‌ ரகம்‌ பிரிக்கப்படுகிறது. 

கருப்பஞ்சா ற்‌ றில்‌ உள்ள வர்ணப்‌ பொரு ருள்களும்‌, வெல்‌ 
லம்‌ காய்ச்சும்பொழுதும்‌, சுண்ணாம்பு சேர்க்கும்‌ பொழுதும்‌ 
ஏற்படுகிற மாறுதல்கள்‌ சேர்ந்து வெல்லத்துக்கு நிறம்‌ 
கொடுக்கின்றன. குளூக்கோஸ்‌ குறைந்த சாற்றிலிருந்து 
நல்ல நிறமுடைய வெல்லம்‌ உண்டாகும்‌. குரூக்கோசும்‌, 
அமிலங்களும்‌ மிகுந்திருக்கும்பொழுது; நிறையச்‌ சுண்‌ 


ணாம்பு சேர்த்தாலொழிய வெல்லம்‌ சரியாக உறையாது. : 


சுண்ணாம்பு அதிகமாகும்பொழுது வெல்லம்‌ கறுப்பாகும்‌. 
கறுப்பு நிறமுள்ள வெல்லம்‌ காற்றில்‌ ஈரப்பசை மிகுந்‌ 
துள்ள மழை காலத்திலும்‌ நீர்த்துப்‌ போகாமல்‌ கெட்டியா 
யிருக்கும்‌. 

நல்ல வெல்ல அச்சை உடைக்கும்பொழுது, உடைப்பு 
வாய்‌ மணல்‌ போன்ற சாயல்‌ உடையதாய்‌ இருக்கும்‌. 
மத்தியில்‌ வெளிறின மங்கலான வட்டம்‌ தெரியும்‌. அதில்‌ 
சர்க்கரைப்‌ படிகங்களைப்‌ பார்க்கலாம்‌. அவ்வட்டத்தின்‌ 
அளவு, வெண்மை, படிகங்களின்‌ பரிமாணம்‌, அடர்வு 
முதலியன வெல்லத்தின்‌ உயர்ந்த தன்மையைக்‌ காட்டும்‌. 

வெல்ல அச்சுகளை ஒன்றோடொன்று சேர்த்துத்‌ தட்‌ 
டும்பொழுது கடினமானவற்‌ திலிருந்து வெண்கல நாதமும்‌, 
மென்மையானவற்றிலிருந்து “சதக்‌” என்ற தொனியும்‌ உண்‌ 
டாகும்‌. அச்சுகளின்‌ மேற்புரத்தில்‌ நகத்தினால்‌ இறும்‌ 
பொழுது, அவற்றின்‌ கடின நிலை தெரியும்‌. படிக அமைப்‌ 
பும்‌ கடினமும்‌ கூடிய வெல்லம்‌ வெகுகாளுக்குக்‌ கெட்டுப்‌ 
போகா து. 

களர்‌ நிலங்களில்‌ உண்டாகிற கரும்புகளின்‌ வெல்லத்‌ 
தில்‌ கைப்புத்‌ தட்டும்‌. செம்புளிப்பு நோய்‌, துளைப்பான்‌ 
கள்‌, தாக்கிய கரும்புகளின்‌ வெல்லத்தில்‌ சிறிது கசப்பும்‌ 
இருக்கும்‌. 


கரும்பு 129 


மாசூல்‌. கரும்பின்‌ மாசூல்‌ இடத்துக்டெம்‌ மாறு 
படுகிறது. சென்னை ராஜ்யத்தில்‌ சராசரியாக ஏக்கருக்கு 
25 டன்‌ கரும்பு கிடைக்கும்‌. இதை வெல்லமாகக்‌ காய்ச்‌ 
சும்பொழுது, சுமாராக 850 ராத்தல்‌ கொண்ட பொதி 
வெல்லம்‌ உண்டாகும்‌. 

கருப்பஞ்‌ சோகை. கரும்பின்‌ எடையில்‌ 5-இல்‌ 1 பங்கு 
காய்ந்த சோகைகள்‌ கிடைக்கின்றன. இவை மக்குவது 
கடினம்‌. சோகையைப்‌ பன்‌, எருவைக்‌ கரைத்த தண்‌ 
ணீரில்‌ ஈனைத்து, படைபடையாகப்‌ போட்டு, ஓவ்வொரு 
படையிலும்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டுத்‌ துரவி, குவியலாக 
வைத்‌ திருக்கும்பொழுது, பன்‌ றி எருவிலுள்ள பாக்டீரியாக்‌ 
கள்‌ சோகை விரைவாக மக்குவதற்கு உதவி செய்கன்றன. 


வினுக்கள்‌ 
1.  கரும்புக்கேற்ற சூழ்நிலைகளை விவரிக்கவும்‌. 
9. கரும்பு எப்படிச்‌ சாகுபடியாகிறதென்பதைப்‌ பற்றிச்‌ 
சிறிய குறிப்புத்‌ தருக. 
8. கரும்புப்‌ பயிர்‌ முதிர்ந்திருக்கிறதென்பதைக்‌ காட்டும்‌ 
சின்னங்கள்‌ யாவை? 
4. கரும்பை ஆலையில்‌ ஆட்டி எப்ப்டி வெல்லம்‌ தயாராகிற 
தென்பதை விவரிக்கவும்‌. 
5. கருப்பங்கழியில்‌ இளமையான பாகங்களைக்‌ கரணை 
களாக்கி, முதிர்ந்த பாகங்களை வெல்லம்‌ செய்வதற்கு உபயோஇப்‌ 
பதால்‌ தடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ எவை? 


அத்தியாயம்‌ VI 


சம்பாரப்‌ பயிர்கள்‌ 


1. மஞ்சள்‌ (turmeric, Curcuma longa). 

முக்கியத்துவம்‌. தென்னிந்தியாவில்‌, மஞ்சள்‌ ஒரு 
முக்கியமான வியாபாரப்‌ பயிர்‌. பயிருக்கு அடியில்‌ கொத்து 
களாக உண்டாகிற கிழங்குகள்‌ தான்‌ அதன்‌ விளைபொருள்‌. 
மத்தியிலிருக்கும்‌ கிழங்கு உருண்டு முட்டைபோலிருப்ப 
தால்‌, அதற்கு முட்டை மஞ்சள்‌ என்றும்‌, பக்கங்களில்‌ விரல்‌ 
போன்றிருப்பவற்றிற்கு விரலி மஞ்சள்‌ என்றும்‌ பெயர்‌. 
ஆசிய நாடுகளில்‌ பெண்கள்‌ குளிக்கும்பொழு து, மஞ்சளை 
அரைத்து முகத்தில்‌ பூசிக்கொள்ளுவார்கள்‌. அது முக்கிய 
மாக ஒரு சம்பாரப்‌ பொருளாகவும்‌, சிறிதளவு வர்ணப்‌ 
பொருளாகவும்‌ உபயோகமாக ற.து. 


சூழ்நிலைத்‌ தகுதி, காற்றில்‌ ஈரப்பதம்‌ மிகுந்துள்ள 
உஷ்ணப்‌ பிரதேசங்கள்‌ மஞ்சளுக்கேற்றவை. மலையாளத்‌ 
தில்‌ அது மானாமாரிப்‌ பயிர்‌. மற்ற ஜில்லாக்களி லுள்ள 
நஞ்சை நிலங்களில்‌ நெல்லுடன்‌ மாற்றுப்‌ பயிராகிறது. 
அங்ககப்‌ பொருள்‌ மிகுந்துள்ள செவ்வல்‌ குறுமண்‌ மஞ்ச 
ளுக்கு மிக ஏற்றது. எனினும்‌, களிநிலங்களிலும்‌ அது 
பயிராகிறது. சென்னையில்‌ 16,600 ஏக்கர்களில்‌ மஞ்சள்‌ 
சாகுப்டியாகிற து. 

பயிர்‌ மாற்றம்‌. நஞ்சையில்‌ நெல்தான்‌ மஞ்சளுக்கு 
மாற்றுப்‌ பயிர்‌. தோட்டக்கால்களில்‌ பல பயிர்கள்‌ மாற்‌ 
அப்‌ பயிர்களாகன்‌ றன. மஞ்சள்‌ தனிப்‌ பயிராகவே சாகு 
படி ஆகிறது. அதற்கு நிழலளிப்பதற்காக அங்குமிங்கும்‌ 
ஆமணக்கு விதை ஊன்றுவதுண்டு. 


| சம்பாரப்‌ பயிர்கள்‌ 131 


சாகுபடி. மஞ்சள்‌ பயிர்‌ பலவிதமாகச்‌ சாகுபடி. 
யாகிறது. சாதாரணமாக நிலத்தை 6-8 தடவை உழுது, 
நல்ல புழுதியாக்கி, ஏக்கருக்கு 20--50 வண்டி மாட்டெரு 
விடப்படுகிறது. அத்துடன்‌ சில இடங்களில்‌, களை எடுக்‌ 
கும்பொழுது ஏக்கருக்கு 5-6 மூட்டை நிலக்கடலைப்‌ 
புண்ணாக்காவது, 2,8 அந்தர்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டாவது 
போடுகிறார்கள்‌. 

மஞ்சள்‌ கிழங்கு ஜனவரி-மார்ச்‌ மாதங்களில்‌ தோண்டி 
எடுக்கப்படுகிறது. ஈல்ல கிழங்குகளை விதைக்காகப்‌ 
பொறுக்கித்‌ திண்ணைகளில்‌ குவித்து, மஞ்சள்‌ சருகினால்‌ 
மூடி வைப்பார்கள்‌. மே--ஜுமூலை மாதங்களில்‌ பாத்திகளி 
லாவது, பார்களின்‌ பக்கத்திலாவது மஞ்சள்‌ நடவாகும்‌. 
விரலி மஞ்சளை முளையுள்ள 2 அங்குலத்‌ துண்டுகளாக 
ஓடி.த்தும்‌, முட்டை மஞ்சளை நீளவசத்தில்‌ நறுக்கியும்‌, 
அவற்றை விதை மஞ்சள்‌ துண்டுகளாக உபயோகிக்‌இருர்‌ 
கள்‌. நடவாகும்‌ மஞ்சள்‌ துண்டுகளுக்கு மத்தியில்‌ 8-—10 
அங்குல இடைவெளி யிருக்கும்‌. ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்கு 
7,400--7,800 ராத்தல்‌ மஞ்சள்‌ வேண்டியிருக்கும்‌, 

நடவாக 10-20 நாட்களில்‌ மஞ்சள்‌ முளைகள்‌ வெளி 
வரும்‌. அதன்பின்‌ 8 வாரம்‌ கழித்து ஒரு தடவையும்‌, 
இன்னொரு 6 வாரம்‌ கழித்து ஒரு தடவையும்‌ களை கொத்‌ 
இக்‌ கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில்‌ ஒரு தடவை 
மண்வெட்டியினால்‌ களை கொத்திக்‌ கொடுப்பதுமுண்டு. 
களிமண்‌ நிலங்களில்‌ மொத்தம்‌ 75-20 முறையும்‌, 
குறுமண்‌ நிலங்களில்‌ 30-40 முறையும்‌ நீர்‌ பாய்ச்ச 
வேண்டியிருக்கும்‌. 

அறுவடை: நடவாகி 7-8 மாதங்கள்‌ கழித்து, இலை 
கள்‌ பழுத்துக்‌ காய ஆரம்பிக்கும்பொழுது, மஞ்சள்‌ 
தோண்டி. எடுக்கப்படுகிறது. மஞ்சள்‌ கிழங்கிலிருந்து 
மண்‌, வேர்‌ முதலியவற்றை நீக்கிவிட்டு, நல்ல மஞ்சளாகப்‌ 


132 விவ்சாய நால்‌ 


பொறுக்கி விதைக்கு ஓதுக்கி வைத்து, மிகுந்தவற்றைப்‌ 
பாடம்‌ செய்ய வேண்டும்‌. இரும்புக்‌ கொப்பரைகளில்‌ 
மஞ்சளை நிரப்பி, சாணி கலந்த தண்ணீர்‌ சேர்த்து, சாக்குத்‌ 
துண்டுகளினால்‌ : மூடி, மஞ்சள்‌ வேக வைக்கப்படுகிறது. 
மஞ்சள்‌ வெந்தவுடன்‌ ஒரு தனி மணம்‌ உண்டாகிறது. 
அத்துடன்‌ கொப்பரையிலிருந்து வெள்ளை நிறமான நீரா 
வீப்‌ புகை வெளியேறுகிறது. கொப்பரையை அடுப்பி 
லிருந்து இறக்கி, மஞ்சளைக்‌ கீழே கொட்டிக்‌ களங்களில்‌ 
பரப்பி, அது வெயிலில்‌ காய விடப்படுகிறது. வெயில்‌ சரி 
யாக அடிக்கும்‌ காலங்களில்‌, 10--12 நாட்களில்‌ மஞ்சள்‌ 
நன்றாகக்‌ காய்ந்து விடுகிறது. இதை மொத்த வியாபாரி 
கள்‌ வாங்கி, ஈரோட்டுக்கு அனுப்பி, சுழல்‌ இயந்திரங்களில்‌ 
போட்டுத்‌ துப்புரவு செய்து, தேவையான மினுக்கம்‌ 
கொடுத்த பின்‌ விற்பனை செய்கிறார்கள்‌. சில சமயங்களில்‌ 
மஞ்சளுக்குச்‌. சாயமும்‌ ஏற்றுவதுண்டு. சென்னை ராஜ்யத்‌ 
தில்‌ உற்பத்தியாகிற மஞ்சளெல்லாம்‌ ஈரோடு மார்க்கட்‌ 
டுக்குத்தான்‌ வருகிறது. 


மாசூல்‌. ஓர்‌ ஏக்கரிலிருந்து 20,000-—25,000 ராத்தல்‌ 
பச்சை மஞ்சள்‌ கிடைக்கிறது. இதில்‌ கால்‌ பாகம்‌ விதைக்‌ 
காக ஒதுக்கி வைக்கப்படும்‌. மிகுந்தவற்றைப்‌ பாடம்‌ 
செய்யும்பொழுது, 4,000--5,000 ராத்தல்‌ உலர்ந்த மஞ்சள்‌ 
கிடைக்கும்‌. உற்பத்தியாகும்‌ மஞ்சளில்‌ ஒரு பங்கு முட்டை 
மஞ்சளும்‌, 3 பங்கு விரலி மஞ்சளுமாக இருக்கும்‌. 


2. மிளகாய்‌ (chilli, Capsicum annuum). 
தென்னிந்தியாவில்‌ மிளகாய்‌ அன்றாடச்‌ சமையலுக்கு 
வேண்டிய ஒரு முக்கியமான சம்பாரப்‌ பொருள்‌. மிள 
காய்ப்‌ பழங்களை உலர்த்திக்‌ இடைக்கும்‌ மிளகாய்‌ வற்ற 
லும்‌, பச்சை மிளகாயும்‌ உபயோகமாகின்றன. மிளகாய்‌ 
6-7 மாத காலப்‌ பயிர்‌. சென்னை ராஜ்யத்தில்‌, மானாமாரி 


சம்பாரப்‌ பயிர்கள்‌ 133 


யாக 40,000 ஏக்கர்களிலும்‌, பாசனப்‌ பயிராக 82,000 
ஏக்கர்களிலும்‌ அது பயிராறெது. 


படம்‌ 13. மிளகாய்‌ 


_—டத்தி அண்டு புல்லர்ஸைப்‌ பின்பற்றியது, 


ரூழ் நிலைத்‌ தகுதி. தெ. மே. பருவ காலத்திலும்‌, வ.கி 
பருவ காலத்திலும்‌ மழை பரவலாக இருக்குமிடங்களில்‌, 
நீரைப்பிடித்து வைத்துக்கொள்ளும்‌ கரிசல்‌ நிலங்களில்‌, 
மிளகாயை மானாமாரியாகப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. மொத்த 
வருஷ மழை 90-45 அங்குலமாக இருப்பது அதற 


134 விவசாய நூல்‌ 


கேற்றது. அதனினும்‌ குறைந்த மழை காணாது, அதிக 
மழையைப்‌ பயிர்‌ தாங்காது. 

உஷ்ண மண்டலத்தில்‌ உற்பத்தியாறெ மிளகாயில்‌ 
தான்‌ காரம்‌ அதிகமாயிருக்கிறது. அங்குதான்‌ மக்கள்‌ 
மிளகாயை அதிகமாக உபயோகிக்கிருர்கள்‌. மித உஷ்ணப்‌ 
பிரதேசத்தில்‌ உண்டாகிற மிளகாயின்‌ காரம்‌ குறைவு. 
மக்களும்‌ மிளகாயை அதிகமாக உப்யோகிப்பது கிடை 
யாது. 

குறுமண்‌ களிநிலங்கள்‌ மிளகாய்ப்‌ பயிருக்கு மிகப்‌ 
பொருத்தமானவை. குறுமண்‌, மணற்கால்‌ நிலங்களில்‌ 
மிகுதியாக எருவிட்டு, நிறையத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சி மிளகா 
யைத்‌ திருப்திகரமாகச்‌ சாகுபடி செய்யலாம்‌. அதற்கு நல்ல 
வடிகால்‌ வசதி வேண்டும்‌; தண்ணீர்‌ தேங்கும்பொழுது, 
பயிர்‌ அழுகிவிடும்‌. 

பயிர்‌ மாற்றம்‌. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌, ராகி, கம்‌ 
போடியாப்‌ பருத்தி, கோடைக்கால நிலக்கடலை முதலியன 
மிளகாய்க்கு மாற்றுப்‌ பயிர்கள்‌. சில இடங்களில்‌, அபூர்வ 
மாக வேறு மாற்றுப்‌ பயிரில்லாமல்‌, மிளகாயே பிர இ வருஷ 
மும்‌ பயிராகிறது. புஞ்சை நிலங்களில்‌, நிலக்கடலைக்குப்‌ 
பின்‌ மிளகாயும்‌, அதன்பின்‌ ஒரு தானியப்‌ பயிரும்‌ சாகுபடி 
யாகும்‌. 

பட்டம்‌. புஞ்சைப்‌ பயிர்கள்‌ செப்டம்பர்‌, அக்டோப 
ரிலும்‌, பாசனப்‌ பயிர்கள்‌ மே---ஐமலையிலும்‌ நடவாகின்‌ 
மன. காய்கறித்‌ தோட்டங்களில்‌, பச்சை மிளகாய்‌ மாசூ 
௮க்காக, மிளகாய்‌ எல்லாக்‌ காலங்களிலுமே நடவாகும்‌. 
நடவுக்கு 6 வாரத்துக்கு முன்‌, நாற்றங்கால்களில்‌ மிளகாய்‌ 
விதைப்பாகிறது. 


சாகுபடி. நிலத்தை 5, 6 சடவை உழுது, நயம்‌ புழுதி 
யாக்கிக்‌ கடை உழவுக்கு முன்‌, ஏக்கருக்கு 20-40 வண்டி 


சம்பாரப்‌ பயிர்கள்‌ 185 


வீதம்‌ மாட்டெரு விடப்படுகிறது. தோட்டக்கால்‌ நிலங்‌ 
களில்‌ பாத்திகளும்‌, பாசன வாய்க்கால்களும்‌ கட்ட வேண்‌ 
டும்‌. புஞ்சை நிலங்களில்‌ மழைக்குப்‌ பின்‌ நடவு ஆரம்ப 
மாகும்‌. 


நாற்றங்காலில்‌ சென்டுக்கு 1-ூ ராத்தல்‌ விதை 
தூவி, கையினால்‌ பரசி, விதைகளை மூடவேண்டும்‌. விதை 
கள்‌ 6-7? நாட்களில்‌ முளைத்து வெளியே வரும்‌. அது 
வசை பூவாளிகளினால்‌ தினம்‌ தண்ணீர்‌ தெளித்து வர 
வேண்டும்‌. பின்னர்‌ 8-4 நாட்களுக்‌ கொருதரம்‌ நீர்‌ 
பாய்ச்சி வந்தால்‌ போதுமானது. விதை பாவி 6 வாரத்‌ 
தில்‌ நாற்றுக்கள்‌ ஈடுவதற்கேற்றனவாக இருக்கும்‌. நாற்று 
களை ஒன்றொன்றாக 111 11-82 இடைவெளி கொடுத்து 
நடுகிறார்கள்‌. ஒரு.சென்டு நிலத்தில்‌ உண்டாகிற Ee 
கள்‌ 2, 8 ஏக்கர்‌ நடுவதற்கு உபயோகமாகும்‌, 


அபூர்வமாகப்‌ புஞ்சைகளில்‌, ஏக்கருக்கு 8-10 ராத்‌ 
தல்‌ வீதம்‌ மிளகாய்‌ விதைகளைத்‌ தெளித்து, சிறிய கலப்பை 
களை மேலாக ஓட்டி விதையை மூடுவதுண்டு. விதைப்புப்‌ 
பயிர்கள்‌ முதலில்‌ குன்றியிருந்தாலும்‌, பின்னர்‌ வீரியமாக 
வளரும்‌. 


மிளகாய்ப்‌ பபிர்களுக்கு 2, 8 தடவை களைக்‌ கொத்தி 
னால்‌ களை எடுத்து, கடைசியாக மண்வெட்டிக்‌ கொத்துக்‌ 
கொடுத்து, செடிகளுக்கு இலேசாக மண்‌ அணைத்துக்‌ 
கொடுப்பதுண்டு. முதல்‌ களை எடுக்குமுன்‌ ஏக்கருக்கு 
300-400 ராத்தல்‌ நிலக்கடலைப்‌ புண்ணாக்காவது, 
700-200 ராத்தல்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டாவது போடும்‌ 
பழக்கம்‌ இப்பொழுது சில காலமாகப்‌ பரவி வருகிறது. 


தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ மழையில்லாத பொழுது 


6-8 நாட்களுக்கு ஒரு தடவையாக, மொத்தம்‌ 16-0 
தடவை நீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. 


186 விவசாய தால்‌ 


அறுவடை. தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ நடவு ஆகி 
8 முதல்‌ ? மாதங்கள்‌ வரை பழங்களைப்‌ பறித்துப்‌ பின்‌ 
செடிகளைப்‌ பிடுங்க வேண்டும்‌. அதிகமாகப்‌ பழங்க 
ளிருக்கும்‌ பொழுது வாரத்துக்‌ கொரு தடவையும்‌, மற்றக்‌ 
காலங்களில்‌ அதிக இடை வெளி கொடுத்தும்‌ பழங்களைப்‌ 
பறிப்பார்கள்‌. மொத்தத்தில்‌ 10-12 தடவை பழம்‌ பறிக்க 
வேண்டியிருக்கும்‌. பழங்களைத்‌ தரையில்‌ பரப்பி, வெயி 
லில்‌ உலர்ந்த பின்‌ பெரிய சாக்குகளிலும்‌ பனை நார்க்‌ 
கூடைகளிலும்‌ அவற்றை நிரப்பி வைப்பார்கள்‌. வெயிலே 
றிய பின்‌ பழங்களைக்‌ கையாளும்‌ பொழுது,மிளகாய்‌ வற்‌ றலி 
லிருந்து காம்பு பிரிந்து, விதைகள்‌ சிதறிச்‌ சேதமேற்படும்‌. 
மழையடி. பட்டால்‌ இச்சேதம்‌ இன்னும்‌ மிகுதியாகும்‌. 

மாசூல்‌. ஓர்‌ ஏக்கர்‌ புஞ்சைப்‌ பயிர்களிலிரும்து 600-- 
200 ராத்தல்‌ மிளகாய்‌ வற்றலும்‌, இறவைப்‌ பயிர்களி 
லிருந்து 1,500--2,500 ராத்தல்‌ வற்றலும்‌ கடைக்கும்‌ 
ஒரு பக்கா வற்றல்‌ இனிசைப்‌ பொறுத்து $$ ராத்தல்‌ 
எடையுள்ள தாயிருக்கும்‌. பழம்‌ உலர்ந்ததும்‌ சுமாராக 
80 சதவிகிதம்‌ எடையுள்ள வற்றல்‌ கிடைக்கும்‌. 


8. இஞ்சி (ginger, Zingiber officianalis). 

சூழ்நிலைத்‌ தகுதி. இஞ்சி மழை மிகுந்துள்ள உஷ்ணப்‌ 
பிரதேசங்களில்‌ உண்டாகிறது. மானாமாரியாக மலையாளம்‌, 
தென்‌ கன்னடம்‌ ஜில்லாக்களில்‌ இஞ்சி பயிராகிறது. மஞ்‌ 
சளைப்‌ பயிர்‌ செய்யுமிடங்களில்‌ இஞ்சியையும்‌ பயிர்‌ 
செய்யலாம்‌. காற்றில்‌ ஈரப்பசை மிகுந்திருக்க வேண்டு 
மென்றாலும்‌, தண்ணீர்‌ நிலத்தில்‌ தேங்குவதை அது 
தாங்காது. சிறிது நிழலும்‌ தேவை. 

_ இஞ்சி மேற்குக்‌ கடற்கரை ஜில்லாக்களில்‌ 12,000 
ஏக்கர்களிலும்‌, நீலகிரி, தஞ்சாவூர்‌ ஜில்லாக்களில்‌ 200 
ஏக்கர்களிலும்‌ பயிராகிறது. தஞ்சாவூரில்‌ இறவைப்‌ பயிர்‌, 
மற்ற இடங்களில்‌ மானாமாரிப்‌ பயிர்‌. 


சம்பாபப்‌ பயிர்கள்‌ 137 


சாகுபடி. மலையாளத்தில்‌ செம்புறைக்‌ குறுமண்‌ 
நிலத்தில்‌ மூன்று வருஷத்துக்கு ஒரு தடவை இஞ்சு பயிரா 
கிறது. மற்ற வருஷங்களில்‌, நெல்‌, எள்‌, சாமை பயிரா 
கும்‌. நிலத்தை நன்றாக உழுது, பரும்‌ புழுதியாக்கி, பாத்‌ 
திகள்‌ கட்டி, இவற்றைச்‌ சுற்றி வடிகால்கள்‌ வெட்டப்படு 
கின்றன. 1'%1' இடைவெளி கொடுத்துச்‌ சிறிய குழிகள்‌ 
தோண்டி, குழிக்கு ஒரு கை மாட்டெரு விட்டு, மேமாதத்‌ 
இல்‌ பருவ மழை ஆரம்பமானதும்‌ மூளை தோன்றிய இஞ்‌ 
சித்துண்டுகள்‌ குழிகளில்‌ நடவாகின் றன. ஓர்‌ ஏக்கர்‌ நடு 
வதற்கு 200--71,000 ராத்தல்‌ இஞ்சி தேவையாயிருக்கும்‌. 
இஞ்சி நடவானதும்‌, பாத்திகளின்‌ மேல்‌ ஒரு படை பச்‌ 
சைத்தழை பரப்பப்‌ படுகிறது. ஒரு மாத இடைவெளி 
கொடுத்து 8 தடவை களை எடுத்து, ஓவ்வொரு தடவையும்‌ 
ஒரு படை பச்சைத்தழை பரப்பி, பழைய தழைகளில்‌ 
செமிக்காத குச்சிகளை அப்புறப்‌ படுத்துவார்கள்‌. 


பயிர்‌ நடவாகி 7 மாதமானபின்‌ இலைகள்‌ பழுத்துக்‌ 
காய ஆரம்பித்ததும்‌ மஞ்சளைப்போலவே இஞ்சி தோண்டி 
எடுக்கப்படுகிறது. ஓர்‌ ஏக்கரிலிருந்து 7,000-—9,000 ராத்‌ 
தல்‌ இஞ்சி கடைக்கும்‌. 


௬க்கு தயார்செய்தல்‌. கத்தி முனையைப்‌ போலக்‌ கூர்மை 
யாக்கப்‌ பட்ட மூங்கில்‌ குச்சிகளினால்‌ இஞ்சியைத்‌ தேய்த்து, 
மேல்‌ தோல்‌ நீக்கப்படுகிறது. அதைக்‌ கழுவி, 7-8 நாட்‌ 
களுக்கு உலர்த்தும்‌ பொழுது, அது சுக்காகிறது. இது ஒரு 
மங்கல்‌ பழுப்பு நிறமுடையது, எடுப்பாயிருக்காது, கிராக்‌ 
ஓயும்‌ கிடையாது. தோல்‌ நீங்கிய இஞ்சியைச்‌ சிறிது 
நேரம்‌ சுண்ணாம்புப்‌ பாலில்‌ ஊற வைத்துப்‌ பின்னர்‌ 
உலர்த்தும்‌ பொழுது வெள்ளை நிறமுள்ள சுக்குக்‌ இடைக்‌ 
இறது. சுக்கு நல்ல வெள்ளையாயில்லாத பொழுது, சுண்‌ 
ணாம்புப்‌ பாலில்‌ இரண்டாம்‌ தடவை ஊற வைத்து மறு 
படி உலர்த்தி, நல்ல சிவம்‌ சுக்கு தயார்‌ செய்யலாம்‌. 


138 விவசாய நூல்‌ 


சுண்ணாம்புப்‌ பாலில்‌ ஊறின இஞ்சியை அடைப்பாக 
வுள்ள தனி அறைகளில்‌ வைத்து, 12 மணி நோம்‌ கந்தக 
டை ஆக்ஸைடுப்‌ (பயிற ௦) புகைபோட்டுப்‌ பின்‌ 
உலர்த்தும்‌ பொழுது, சிறந்த வெள்ளை நிறமுள்ள சுக்குக்‌ 
கிடைக்கிறது. 

விதை இஞ்சி. இஞ்சியைத்‌ தோண்டி 5 மாதமான 
பின்தான்‌, அது நடவாகிறது. அது வரை அதைச்‌ சேமித்து 
வைக்க வேண்டியிருக்கிறது. திண்ணைகளில்‌ குழிகள்‌ 
தோண்டு. அடியில்‌ உமி பரப்பி, அதன்‌ மேல்‌ பொறுக்கிய 
நல்ல இஞ்சியைக்‌ குவித்து, குழிகளைப்‌ பலகைகளால்‌ மூடி, 
மேலே மண்‌ பூசி வைக்கும்‌ பொழுது, இஞ்சி நல்ல நிலையில்‌ 
இருக்கும்‌. ஈடவு காலத்தில்‌ சிறிய முளைகளும்‌ தோன்றி 
யிருக்கும்‌. 

இஞ்சி நரம்பு உணர்ச்சியைத்‌ தட்டி எழுப்பி, அஜ 
சணத்தைத்‌ தணித்துப்‌ பசியூட்டுவதற்கு ஏற்ற மருந்தாயும்‌, 
சம்பாரப்‌ பொருளாகவும்‌ ஆகிறது. அது பச்சையாகவும்‌, 
உலர்தீதின பொருளாகவும்‌, சர்க்கரை ஊட்டிய பொரு 
ளாகவும்‌ (வப) உபயோகமாகிறது. அதிலுள்ள 
எண்ணெய்ப்‌ பொருள்‌ மணமும்‌, மெழுகுப்‌ பகுதி கார 
மும்‌ கொடுக்கின்றன. 


4. கொத்தமல்லி (00118170௦1, Coriandrum, sativum). 
கொத்தமல்லி ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. அதன்‌ 
விதையும்‌, பச்சைத்‌ தழையும்‌ சம்பாரப்‌ பொருள்களாக 
உபயோகமாகின்‌ றன. அவற்றிலுள்ள எண்ணெய்ப்‌ 
பொருள்தான்‌ கொத்தமல்லிக்குரிய மணம்‌ கொடுக்கிறது. 
கொத்தமல்லி விதை பியூட்டி, நரம்புக்கு இதமும்‌, உடம்‌ 
புக்குத்‌ தெம்பும்‌ கொடுக்கிறது. 


சென்னை ராஜ்யத்தில்‌ கொத்தமல்லி வழக்கமாக 
48,000 ஏக்கர்களில்‌ சாகுபடியாகிறது. மானாமாரிப்‌ பயி 


சம்பாரப்‌ பயிர்கள்‌ 139: 


ராகக்‌ கரிசல்‌ நிலங்களிலும்‌, பாசனப்‌ பயிராகச்‌ செவ்வல்‌ 
குறுமண்‌ நிலங்களிலும்‌ பயிராகிறது. எருவும்‌, தண்ணீ 
ரும்‌ தாராளமாகக்‌ கொடுக்கும்‌ பொழுது, தழை செழிப்‌' 
பாக வளர்கிறது. 

சாகுபடி. புஞ்சை நிலங்களை 2-4 தடவை உழுது, 
௭௫ விடாமல்‌, வ. கி. பருவ மழையுடன்‌ கொத்தமல்வி' 
விதைக்கிறார்கள்‌. விதையைத்‌ தரையில்‌ பரப்பி, காலால்‌: 
அழுத்தும்பொழுது, ஓவ்வொரு விதையும்‌ இரண்டாகப்‌ 
பிளவு படுறது. ஓவ்வொரு பாதியிலிருந்தும்‌ ஒரு செடி 
உண்டாகும்‌. ஏக்கருக்கு 10 ராத்தல்‌ . கொத்தமல்லி: 
விதைத்து, உழுது விதையை மூடவேண்டும்‌. பருத்தியு 
டன்‌ கலந்து விதைக்கும்‌ பொழுது, ஏக்கருக்கு 1-2 ராத்‌ 
தல்‌ கொத்தமல்லி விதைப்பாகும்‌. ஒன்‌ றிரண்டு தடவை 
களை கொத்திக்‌ கொடுக்கப்படும்‌. பயிர்‌ 8 மாதத்தில்‌ காய 
ஆரம்பித்து, 8$ மாதத்தில்‌ அறுவடைக்குத்‌ தயாராகிறது. 
செடிகளைக்‌ காலை நேரத்தில்‌ பிடுங்கி, களத்தில்‌ காய 
வைத்து, கனமாகப்‌ பரப்பி, பிணையல்‌ அடித்து, விதைகள்‌ 
பிரித்‌ தெடுக்கப்‌ படுகின்றன. 

தோட்டக்கால்‌ நிலத்தில்‌ ஏக்கருக்கு 10-15 வண்டி 
மாட்டெரு விட்டு, வாரத்துக்கொரு தடவை தண்ணீர்‌ 
பாய்ச்சி, கொத்தமல்லி பயிராகிறது. மற்றச்‌ சாகுபடிகள்‌ 
புஞ்சையில்‌ ஈடப்பது போலவே நடைபெறும்‌. 

மாசூல்‌. புஞ்சை நிலங்களில்‌ ஏக்கருக்கு 800-400 
ராத்தல்‌ கொத்தமல்லியும்‌, தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ 
200--1,000 ராத்தலும்‌ கிடைக்கும்‌. 


5. மிளகு (pepper; Piper nigrum.) 
பயிர்ச்‌ சிறப்புகள்‌. மிளகு, வெற்றிலைக்‌ குடும்பத்தைச்‌ 
சேர்க்தது.அது வெற்றிலையைப்‌ போலவே மரங்களில்‌ ஏறிப்‌ 
படரும்‌. அதன்‌ இலையும்‌ பார்வைக்கு வெற்றிலையைப்‌. 


140 விவசாய நூல்‌ 


போலவே இருக்கும்‌. மிளகு, ஒரு தனி மணமும்‌, இளம்‌ 
காரமும்‌, எல்லாவித உணவுப்‌ பொருள்களுடனும்‌ 
இயைந்து போகும்‌ குணமுமுடையதாயிருப்பதால்‌, உலகத்‌ 
தில்‌ எங்குமே அது மதிப்புடைய சம்பாரப்‌ பொருளா 
கிறது. மற்றச்‌ சம்பாரப்‌ பொருள்களைச்‌ சிலர்‌ விரும்புவர்‌, 
சிலர்‌ வெறுத்து ஒதுக்குவர்‌. பசி ஊட்டும்‌ தன்மையும்‌, 
கபத்தை இளக்கும்‌ குணமும்‌ இருப்பதால்‌, அது ஒரு 
வீட்டு மருந்தாகிறது. 

சூழ்நிலைத்‌ தகுதி. மிளகு ஒரு உஷ்ணப்‌ பிரதேச பயிர்‌. 
வருஷ மழை 70 அங்குலத்துக்கு மேலாக இருக்குமிடங்‌ 
களில்‌, கடல்‌ மட்டத்திலிருந்து 4,000 அடி. உயரம்‌ வரை 
அதைப்‌ பயிரிடலாம்‌. அது மர நிழலில்‌ உண்டாகிறது. 
மரங்கள்‌ மிளகுக்‌ கொடி படருவதற்கு வச தியளிப்பதுடன்‌, 
காற்றுக்கும்‌ மறைவளிக்கின் றன. மேற்குக்‌ கடற்கரைப்‌ 
பிரதேசத்தில்‌, இலை வீழ்ச்சியினால்‌ அங்கக வளம்‌ பெற்று 
வடிகால்‌ வசதியுமுள்ள செம்புறைக்‌ குறுமண்‌ நிலங்களில்‌ 
மிளகு செழித்து வளருகிறது. இவ்வாறு வெப்ப நிலை, 
காற்றில்‌ ஈரப்பசை, நிழல்‌, காற்றுக்கு மறைவு, கொடிகள்‌ 
படர்வதற்கு ஆதரவு, அங்கக வளம்‌, வடிகால்‌ வசதிகள்‌ 
எல்லாம்‌ ஒருங்கே அமையப்பெற்ற இடங்களில்தான்‌ 
மிளகு பயிராகும்‌. 

இந்தியாவில்‌ மிளகு விஸ்திரணம்‌ 2,085,000 ஏக்கர்‌ 
கள்‌. இதில்‌ 2,045,000 ஏக்கர்கள்‌ மேற்குக்‌ கடற்கரையில்‌ 
இருவனந்தபுரம்‌-கொச்‌சி, மலையாளம்‌, தென்கன்னட ஜில்‌ 
லாக்களில்‌ அமைந்திருக்கின்‌ றன: 

சாகுபடி. செம்புரைக்‌ குறுமண்ணுள்ள மலைச்‌ சரிவு 
களில்‌, மிளகு படர்வதற்கேற்ற மரங்களை வைத்துக்‌ 
கொண்டு, மற்றவற்றை வெட்டி, நிலத்தைத்‌ துப்புரவு செய்‌ 
வார்கள்‌. காலி இடங்களில்‌, கல்யாண முருங்கை (8731774724 
indica), இலவு (Eriodendron enfructosum), சில்வர்‌ ஓக்‌ 


சம்பாரப்‌ பயிர்கள்‌ 141 


(Grevilla robusta) போலக்‌ குறைவாகப்‌ பரவும்‌ மரத்தின்‌ 
கன்றுகளை எப்ரல்‌ மாதத்தில்‌ கடவு செய்வதுண்டு. பலா;: 
மா, ஆரஞ்சுத்‌ தோட்டங்களில்‌ ஏக்கருக்கு 20-80 மிளகுக்‌ 
கொடிகளும்‌, கமுகந்‌ தோப்புகளில்‌ 120-150 கொடிகளும்‌ 
தனி மிளகுத்‌ "தோட்டங்களில்‌ 3800 கொடிகளும்‌ 
உண்டாக்கலாம்‌. 


மரங்களுக்குப்‌ பக்கத்தில்‌, தெ. மே. பருவக்காற்றுக்கு 
மறைவிருக்கும்‌ பக்கங்களில்‌, மிளகு நடுவதற்கு 15-18 
அங்குல கன சதுரக்குழிகள்‌ தோண்டி, வண்டல்‌ மண்‌, 
மாட்டெருப்‌ போட்டு நிரப்பவேண்டும்‌. செப்டம்பர்‌ மாதத்‌ 
தில்‌ தெ. மே. பருவமழை குறைந்த பின்‌ மிளகுக்‌ கொடித்‌. 
துண்டுகளும்‌, பதிகங்களும்‌ குழிகளில்‌ நடவாகும்‌. சுமாராக 
8 அடி நீளமுள்ள கொடித்‌ துண்டுகளை, அடிப்பாகம்‌ மண்‌ 
ணற்குள்ளும்‌, மேல்‌ பாகம்‌ மரத்தைப்‌ பார்த்துப்‌ படிந்த 
ருக்கும்படியும்‌ நடவேண்டும்‌. இந்தக்‌ கொடிகள்‌ துளிர்த்து,. 
பின்‌ உண்டாகிற பக்கச்‌ சிம்புகளை ஓடித்துவிட்டு, ஓழ்‌. 
றைக்‌ கொடியை மாத்திரம்‌ வளரவிடவேண்டும்‌. இந்தக்‌. 
கொடியை முதலில்‌ அங்கங்கு மரத்துடன்‌ சேர்த்துக்‌ கட்டி. 
விட்டால்‌, பின்னர்‌ கொடியின்‌ கணுக்களிலிலிருந்து வேர்‌ 
இறங்கி மரத்துடன்‌ பிடிப்பு ஏற்படுத்திக்கொள்ளும்‌. 

பின்‌ சாகுபடி வெகு குறைவு. வருஷத்துக்கொரு. 
தடவை தூருக்கு 30 ராத்தல்‌ மாட்டெரு விட்டு, மண்‌ 
அணைக்கவேண்டும்‌. மிளகு படரும்‌ மரங்கள்‌ அதிக உய: 
ரம்‌ போகாமல்‌ அவற்றை வெட்டிவிட்டு வந்தால்‌, மிளகு. 
பறிப்பதற்குச்‌ சவுகரியமாக இருக்கும்‌. 

அறுவடை. முதல்‌ 4 வருஷங்களில்‌ மிளகு காய்க்காத. 
படி. பூக்களைக்‌ கசக்கிவிடவேண்டும்‌. ஜூலை மாதத்தில்‌ 
பூங்கொத்துகள்‌ அமோகமாகத்‌ தோன்றுகின்றன. சில 
பூக்களில்‌ தான்‌ காய்கள்‌ பிடிக்கும்‌. இவை மார்ச்சு மாதத்‌. 
இல்‌ ஆரஞ்சு நிறமாக மாறும்பொழுது அறுவடை ஆரம்ப 


142 விவசாய நூல்‌ 


மாகிறது. காய்க்‌ கொத்துகளை அறுத்து, அவற்றைத்‌ தேய்த்‌ 
துக்‌ காய்களைப்‌ பிரித்து, தரையில்‌ பரப்பி, வெயிலில்‌ 
உலர்த்தவேண்டும்‌. 5; 6 காட்களில்‌ அவை நன்றாகக்‌ 
காய்ந்து விடும்‌. காய்ந்த மிளகு கறுப்பாகவும்‌, மேலே சுருக்‌ 
குடையதாகவும்‌ இருக்கும்‌. அறுவடை செய்த மிளகுக்‌ 
காய்களைக்‌ குவித்து வைத்து, புழுக்கம்‌ உண்டாக்கி, மேல்‌ 
புறத்‌ தோல்‌ நெகிழ்ந்ததும்‌, அவற்றைத்‌ தேய்த்துக்‌ கழுவி, 
வெயிலில்‌ காயவைத்து, ஒரு சிறிய அளவு வெள்ளை மிள 
கும்‌ (white pepper) தயார்‌ செய்வதுண்டு. வெள்ளை மிள 
தில்‌ காரம்‌ குறைவு. 
வினக்கள்‌ 

1. மஞ்சள்‌, இஞ்சி, மிளகு இவற்றில்‌ ஏதேனும்‌ ஒன்று எப்ப 

டப்‌ பயிராகிறதென்று விவரிக்கவும்‌. 


2. மஞ்சள்‌, இஞ்ச, மிளகுப்‌ பயிர்களின்‌ விளைபொருள்கள்‌ 
பாடமாக எப்படி விற்பனைக்குத்‌ தயாராகின்றன? 


அத்தியாயம்‌ VII 
நார்ப்‌ பயிர்கள்‌ 
1. பருத்தி. (cotton, Gossysium sp.) 

பருத்தி விதையின்‌ மேற்புறத்திலுள்ள இழைகள்‌ 
தனித்தனியான நீண்ட ஸெல்களாலானது. பல இழை 
கள்‌ ஒன்று சேர்க்தது பஞ்சு. இவ்விழைகள்‌ மெல்லியதாய்‌, 
நீண்டு, துவளும்‌ இயல்புடையன. பல இழைகளைச்‌ 
சேர்த்து முறுக்கும்பொழுது, ஒன்றுடன்‌ ஒன்று பிடித்துக்‌ 
கொண்டு பலமுடைய நூரலாகிறது. கற்றாழை இலை, வேறு 
சில செடிகளின்‌ பட்டைகளிலுள்ள சில தனிப்பட்ட ஸெல்‌ 
கள்‌ நீண்டு, துவளும்‌ இயல்புடையன. அவை முரடாயிருக்‌ 
கின்றன, ஒன்று சேர்த்து முறுக்கும்பொழுது, அவை பல 
முடைய கயிறு ஆகின்றன. அவற்றிற்கு நார்‌ என்று 
பெயர்‌. இழை மெல்லியது, நார்‌ முரடானது. 

சூழ்திலைத்‌ தகுதி. பருத்தி ஒரு உஷ்ணப்‌ பிரதேசப்‌ 
பயிர்‌. காய்கள்‌ முதிர்ந்து வெடிக்கும்‌ காலத்தில்‌ வெப்ப 
நிலை உயர்வாகவும்‌, மழையில்லாமலும்‌ இருக்கவேண்டும்‌. 
கடல்‌ மட்டத்திலிருந்து 2,000 அடி உயரம்‌ வரை அதைப்‌ 
பயிர்‌ செய்யலாம்‌. 

வருஷ மழை 20-85 அங்குலமாக இருக்கும்‌ பிரதே 
சங்களில்‌ பருத்தியை மானாமாரியாகப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. 
ஆழமான களி நிலங்களிலும்‌, குறுமண்‌ நிலங்களி லும்‌ 
பருத்தி செழிப்பாக உண்டாகிறது. பெரும்பாலான பருத்தி 
கரிசல்‌ நிலங்களில்‌ மானாமாரியாகப்‌ பயிராகிறது. பாசனப்‌ 
பயிராகக்‌ கம்போடியாப்‌ பருத்தி பயிராகிறது. எளிய 
'சரளைக்கால்‌ நிலங்கள்‌ பருத்திக்குப்‌ பொதுவாக ஏற்ற 


144 விவசாய நால்‌ 


வையல்ல. எனினும்‌, அவற்றில்‌ நாடம்‌', “போர்போன்‌” 
(Bourbon) ‘Gமோக்கோ’ (Moco) போன்ற முரட்டுத்‌ 
இனிசுகளைப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. அங்கு :முரடு' என்பது 
பயிரின்‌ தன்மையையே குறிக்கிறது, பஞ்சை அல்ல. 
மோக்கோ ஒரு முரட்டுப்‌ பயிர்‌, அதன்‌ பஞ்சிழை மிகவும்‌ 
மெல்லியது. 

சென்னை ராஜ்யத்தில்‌ பாசனப்‌ பயிராக 1.42 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ கம்போடியாப்‌ பருத்தியும்‌, 5.85 லக்ஷம்‌ ஏக்கர்‌ 
களில்‌ மானாமாரியாக நாட்டுப்‌ பருத்தியும்‌ பயிராகின்றன 

தனிப்‌ பதங்கள்‌. பருத்தித்‌ தொழில்‌, வியாபாரம்‌, சாகு 
படி சம்பந்தப்பட்ட மட்டில்‌ ழே கண்ட தனிப்‌ பதங்கள்‌ 
உபயோகத்திலிருக்கின்‌ றன. 

இழை. பருத்திக்‌ கொட்டையின்‌ மேற்புறத்தில்‌ 
உரோமம்‌ போன்ற தனித்‌ தனியான வளர்ச்சிகள்‌ நிறைந்‌ 
இருக்கின்றன. இவை ஒற்றை ஸெல்லாக, ஸெல்‌.லுலோஸ்‌ 
(cellulose) என்ற பொருளினால்‌ ஆக்கப்பட்டவை. 
இவற்றிற்கு இழைகள்‌ (1110108) என்று பெயர்‌. நீண்டு, 
இலேசாகக்‌ கொட்டையிலிருந்து பிரித்தெடுக்கக்‌ கூடிய 
இழைகளுக்கு பஞ்சு (lint) என்று பெயர்‌. விதைகளுடன்‌ 
ஓட்டிக்கொண்டு பிரிக்க முடியாத கட்டையான இழை 
களுக்கு பஸ்‌ (1122) என்று பெயர்‌. பஞ்சுதான்‌ உபயோக 
மாகிறது. தனிப்‌ பஞ்சிழைகள்‌ 22 அங்குல 
நீளமும்‌, வேறுபடும்‌ குறுக்களவும்‌ உள்ளதாக 
இருக்கும்‌. இழையின்‌ மத்தியில்‌ நீள வசத்தில்‌, 
ஸெல்‌ அகலத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு குறுக்களவுள்ள 
காலி இடமிருக்கிறது. இதனால்‌ இழைகளுக்கு இருகிக்‌ 
கொள்ளும்‌ இயல்பு இயற்கையாகவே இருக்கிறது. இந்த 
இயற்கை முறுக்கு இருப்பதால்தான்‌ பல இழைகளைச்‌ 
சேர்த்து முறுத்கும்பொழுது, அவை ஒன்றையொன்று பல 
மாகப்‌ பிடித்துக்‌ கொள்கின்றன; நூல்‌ உண்டாகிறது. 


படம்‌ 14. ஒரு வளமான சும்போடியரப்‌ பருத்திப்‌ பயிர்‌, 
சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவி, 


படம்‌ 15. 


CAMBODIA TRACT 


ப்‌ ROVED VARIETI ES. 


கம்போடியாப்‌ பருத்தி விதையைக்‌ கோதி, 
இழை நீளத்தைக்‌ காண்‌ பிப்பது. 


_— சென்னை விவசாய டைரக்டர்‌ உதவி. 


கார்ப்‌ பயிர்கள்‌ 145 


இழைகள்‌ வளரும்பொழுது: ஸெல்‌ சுவர்களின்‌ மேல்‌ 
ஸெல்லுலோஸ்‌ படிவதால்தான்‌, அவற்றின்‌ கனம்‌ அதிக 
மாகிறது. ஸெல்லுலோஸ்‌ படிந்தருப்பதைப்‌ பொறுத்து, 
இழைகள்‌ முற்றியவை, குறைவாக முற்றியவை, முற்றா 
தவை என வகுக்கப்படுகின்‌ றன. 


பருத்தியும்‌ பஞ்சும்‌. பருத்திச்‌ செடியிலிருந்து கடைக்‌ 
ற விளைபொருளின்‌ பெயர்‌ பருத்தி (8௦௦0-0010௦1, kapas). 
அதிலிருந்து விதையைப்‌ பிரித்தெடுத்தபின்‌ மிஞ்சுவதுதான்‌ 
பஞ்சு (111). பஞ்சு பல மென்மையான இழைகளின்‌ 
கூட்டம்‌. 

பஞ்சின்‌ சதவிதம்‌. பஞ்சுக்கும்‌ பருத்திக்குமுள்ள 
சதவிகிதத்தைப்‌ பஞ்சின்‌ சதவிகிதம்‌, அல்லது அரைவைச்‌ 
சத விதைம்‌ (inning percentage) என்று சொல்லலாம்‌. 
இந்த விகிதத்தைப்‌ பஞ்சு வியாபாரிகள்‌ வேறு விதமாகக்‌ 
குறிக்கிறார்கள்‌. ஒரு கண்டி (784 ராத்தல்‌) பஞ்சு அரைத்‌ 
அக்‌ கொடுக்கும்‌ பருத்தியின்‌ எடையைப்‌ பொதியாகக்‌ 
கணக்கிட்டு, பொதியின்‌ எண்ணத்தைக்‌ கட்டுமால்‌ என்று 
சொல்லுகிறார்கள்‌. 250 ராத்தல்‌ கொண்ட 10 பொதி 
பருத்தியை அரைத்து, 1 கண்டி பஞ்சு கிடைத்தால்‌, 
அந்தப்‌ பருத்தியின்‌ கட்டுமால்‌ 10 பொதியாகும்‌. அதன்‌ 


- 4 .16456100 ன்‌ 
அரை வைச்‌ *தவிகதம்‌ 0 ; அதாவது 87-56 ஆகும்‌. 


ஸ்டேப்பிள்‌. வியாபாரம்‌, தொழில்களில்‌ பஞ்சிலுள்ள 
மிகுதியான இழைகளின்‌ நீளத்தைத்தான்‌ முக்கியமாகக்‌ 
கவனிப்பார்கள்‌. அதற்கு ஸ்டேப்பிள்‌ தீளம்‌ 
length) என்று பெயர்‌. அதைச்‌ சாதாரணமாக 
இல்‌ 3, 11” எனக்‌ குறிப்பதுண்டு. 


நூல்‌. பஞ்சு இழைகளைச்‌ சேர்த்து நா ற்கும்பொழுது, 

அவற்றிலுள்ள இயற்கையான முறுக்குக்‌ காரணமாக, 

அவை ஒன்றுடன்‌ ஒன்று சேர்ந்து பிடித்துக்கொண்டு நூலா 
வி-2-—10 


(staple 
அங்குலத்‌ 


146 விவசாய நூல்‌ 


இன்றன. நூல்‌ ஆலைகள்‌, பஞ்சிலிருந்து 840 கஜ நீளமுள்ள 
நூல்‌ “சட்டங்கள்‌” அல்லது *குஞ்சங்கள்‌' (hanks or 
kins) தயார்‌ செய்கின்‌ றன: ஒரு ராத்தல்‌ பஞ்சிலிருந்து 
இடைக்கும்‌ திட்டங்களின்‌ எண்ணிக்கை, அந்த நூலின்‌ 
நம்பரைக்‌ குறிக்கும்‌, அதாவது 10 ராத்தல்‌ எடையுள்ள 
20. நெ. கட்டில்‌ 20 கழிகளும்‌, 30. நெ. கட்டில்‌ 80 கழி 
களும்‌ இருக்கும்‌. ஆனால்‌, 100. நெ. போன்‌ ற மெல்லிய நூல்‌ 
கட்டுகள்‌, 5 ராத்தல்‌ எடையிலேயே தயாராகின்றன. 

வகுப்புப்‌ பிரித்தல்‌. பருத்தி மால்வேசியக்‌ (malvaceae) 
குடும்பத்தையும்‌, அதனுள்‌ பிரிவாயெ (ஏக) காஸிப்‌ 
பியத்தையும்‌ (2039100772) சேர்ந்தது. இந்தப்‌ பிரிவில்‌ 
4 இனங்கள்‌ தான்‌ சாகுபடியாகின்‌ றன. 

சென்னை ராஜ்யத்தில்‌ பாசனப்‌ பயிராகும்‌ கம்போடியா 
(Cambodia) என்ற அமெரிக்கன்‌ பருத்தி ஹர்சூட்டம்‌ 
(hirsutum) என்ற இனத்தைச்‌ சேர்ந்தது. மானாமாரி 
யாகப்‌ பயிராகும்‌ கருங்கண்ணியும்‌, உப்பமும்‌ ஆசியப்‌ 
பருத்திகள்‌. இவை முறையே ஆர்போரியம்‌ (7007214742) 
ஹெர்பேசியம்‌ (௪7ல்‌) என்ற இனங்களைச்‌ சேர்ந்‌ 
தவை. உலகப்‌ பிரசித்திபெற்ற ஸீ அயிலேண்டு (806 
island) என்ற நீண்ட இழையுள்ள பருத்தி பார்படன்சு 
(barbadense) என்ற நாலாம்‌ இனத்தைச்‌ சேர்ந்தது. 

கம்போடியாப்‌ பருத்தி. இது ஒரு அமெரிக்கன்‌ பருத்தி. 
1904-ஆம்‌ வருஷத்தில்‌ இந்தோ-சினாவிலுள்ள கம்போடியா 
விலிருந்து சென்னைக்குக்‌ கொண்டுவரப்பட்டது. அது 
இப்பொழுது 8 லக்ஷம்‌ ஏக்கரில்‌ பரவியிருக்கிறது; அதில்‌ 
பாதிக்கு மேலாகப்‌ பாசனப்‌ பயிராக இருக்கிறது. ஈல்ல 
வடிகால்‌ வசதியுள்ள செவ்வல்‌ குறுமண்‌ நிலங்களில்‌, 
சேலம்‌, கோயம்புத்தூர்‌, திருச்சிராப்பள்ளி, மதுரை, 
இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி, தென்‌ ஆர்க்காடு 
ஜில்லாக்களில்‌ பயிராகிறது. அது & பருவங்களில்‌, 


நார்ப்‌ பயிர்கள்‌ 147 


அதாவது குளிர்‌ காலத்திலும்‌, கோடை காலத்திலும்‌ பயி 
சாகிறது. மதுரை, இராமநாதபுரம்‌, திருநெல்வேலி ஜில்‌ 
லாக்களில்‌ பாசனப்‌ பயிராகத்‌ தோட்டக்கால்‌ நிலங்களிலும்‌ 
நஞ்சை நிலங்களிலும்‌ விதைப்பாக, ஜலை--அகஸ்டில்‌ 
பருத்தி எடுப்பாகிறது. தென்‌ ஆர்க்காட்டில்‌ இறவை 
வச இயிருக்குமிடங்களில்‌ ஜனவரி--மார்ச்‌ மாதங்களில்‌ 
விதைக்கப்படுகிறது. மானாமாரிப்‌ பயிர்‌ விதைப்பு வ. இ. 
பருவ மழையை ஓட்டி செப்டம்பர்‌--௮க்டோபர்‌ மாதங்‌ 
களில்‌ நடைபெறுகிறது. 

ஆரம்ப சாகுபடி. பாசனப்‌ பயிருக்கு நிலத்தை 4-6 
முறை உழுது, புழுதியாக்கி, விதையைப்‌ பரவலாக 
விதைத்து, உழுது விதைகளை மூடி, பாத்தி கட்ட வேண்‌ 
டும்‌. சில சமயங்களில்‌ 8$ அடி இடைவெளி விட்டுப்‌ பார்‌ 
களும்‌ வாய்க்கால்களும்‌ அமைத்துப்‌ பார்களின்‌ பக்கத்தில்‌ 
விதைகளை ஊன்றுவதும்‌ உண்டு. 

பாரில்‌ நடவாகிற பயிருக்கு ஒரு ஏக்கருக்குச்‌ சரியான 
விதை வீதம்‌ 8-10 ராத்தல்‌. சால்களில்‌ செடிக்குச்‌ செடி 
9” இடைவெளி கொடுக்கும்பொழுது, ஒரு ஏக்கரில்‌ 24,000 
செடிகள்‌ இருக்கும்‌. கை விதைப்பு நஈடைபெறும்பொழுது 
ஏக்கருக்கு 15-30 ராத்தல்‌ விதை வீதம்‌ உபயோகித்துப்‌ 
பாசனத்திற்காகப்‌ பாத்திகள்‌ கட்டப்‌ படுகின்‌ றன. 
கோயம்புத்தூர்‌, திருச்சிராப்பள்ளி, மதுரை ஜில்லாக்களில்‌ 
ராகி அல்லது கம்பு ஜன்‌ செப்டம்பரிலும்‌, பருத்தி 
அக்டோபர்‌--ஏப்ரலிலும்‌ பயிராகின்‌ றன. 

அபிவிருத்தியான கம்போடியா வம்சங்கள்‌ தான்‌ 
பொதுவாகப்‌ பயிராகின்றன. கம்போடியா நெ. 2 (கோ: 2) 
மாரி காலம்‌ பயிர்‌ செய்வதற்கேற்றது. கோ. &-விற்கும்‌ 
ஆப்பிரிக்க உகண்டாப்‌ பருத்திக்கும்‌ செயற்கை முறையில்‌ 
சேர்க்கை ஏற்படுத்தி, உற்பத்தி செய்த புது வம்சத்திற்கு 
மெட்றாஸ்‌ கம்போடியா-உகண்டா கெ. 1 (M.0. ப. 1) 


148 விவசாய நால்‌ 


என்று பெயர்‌. கோ. &-ற்கு 8 வாரங்களுக்கு முன்னதாக, 
அறுவடைக்குத்‌ தயாராகிறது. கோடைப்‌ பயிரில்‌ முந்தி 
அறுவடைக்கு வருவது அனுகூலமாயிருப்பதால்‌, யம்‌. ௪. 
மூ. 1 வம்சம்‌ கோடைப்‌ பயிருக்கு விசேஷமாக ஏற்றது. 
மாரி காலப்‌ பயிருக்கும்‌ அதுவே இப்பொழுது உபயோக 
மாகிறது. கோடைப்‌ பயிருக்கு யம்‌. சி. யூ. 1-ஐ விட யம்‌. 
யூ. 2 என்ற மற்றொரு புது வம்சம்‌ சிறந்ததென, இப்‌ 
பொழுது சிபாரிசு செய்யப்படுகிற து. 


எருவிடுதல்‌. பொதுவாக பருத்திப்‌ பயிருக்கு நேராக 
எருவிடுவது கிடையாது. அதற்கு முந்தின கம்பு, ராக, 
சோளப்‌ பயிர்களுக்கு, மாட்டெருவும்‌, குளத்து வண்டலும்‌ 
மிகுதியாக' உபயோகிப்பது தான்‌ பழக்கம்‌. ஆனால்‌ நேராக 
எருவிடுவதால்‌, பருத்தி ப யனடைகிறது. பாசனக்‌ கம்போடி 
யாவுக்கு, ஏக்கருக்கு 2 அந்தர்‌ வீதம்‌ அமோனியம்‌ ஸல்‌ 
பேட்டு போடலாம்‌; ஒரு அந்தரைக்‌ கடைசி உழவுக்‌ காலத்‌ 
திலும்‌, இன்னும்‌ ஒரு அந்தரைக்‌ கடைசிக்‌ களை எடுப்பிம்‌ 
குப்‌. பின்‌ பூக்கும்‌ காலத்திலும்‌ உபயோகித்துத்‌ தாராள 
மாக நீர்‌ பாய்ச்சுவது சிறந்ததாகும்‌. மானாமாரிக்‌ கம்போ 
டியாவுக்கு விதைப்புக்‌ காலத்தில்‌, ஏக்கருக்கு 1 அந்தர்‌ 
வீதம்‌ அமோனியம்‌ ஸல்பேட்டோ, பதிலாக 250 ராத்தல்‌ 
நிலக்கடலைப்‌ புண்ணாக்கோ உபயோகித்தால்‌, கல்ல 
பலன்‌ கிடைக்கும்‌. 

பாசனம்‌. பாசனப்‌ பயிர்களுக்கு விதைத்த உடன்‌ நீர்‌ 
பாய்ச்சி, 4 நாட்கள்‌ கழித்து, இரண்டாம்‌ நீர்‌ பாய்ச்சும்‌ 
பொழுது, கம்போடியா விதைகள்‌ சரியாக முளைத்து 
வெளியே வருகின்றன. பின்னால்‌, பயிரின்‌ இலைகள்‌ ஈடுப்‌ 
பகல்‌ நேரத்தில்‌ துவண்டு விழும்பொழுது, நீர்‌ பாய்ச்ச 
வேண்டும்‌. 8 வாரங்களுக்‌ கொருமுறை நீர்‌ பாய்ச்சினால்‌ 
போதுமானதாயிருக்கும்‌. மணற்ச௱ரி நிலங்களிலும்‌ 
கோடைப்‌ பயிர்களுக்கும்‌ பாசன இடைவெளி காலத்தைக்‌ 


நார்ப்‌ பயிர்கள்‌ 149 


குறைத்துக்கொள்ள வேண்டியிருக்கும்‌. பூக்கும்‌ காலத்தி 
லும்‌, காய்கள்‌ முதிரும்பொழுதும்‌, கம்போடியாவிற்கு 
அதிகமான தண்ணீர்‌ தேவையாயிருக்கிறது. 


ஊடு சாகுபடி. செடிகள்‌ 6-9" உயரமாக இருக்கும்‌ 
பொழுது, தூருக்கு ஓரு செடியாகக்‌ கலைத்துவிட வேண்‌ 
டும்‌. கை விதைப்புப்‌ பயிர்களுக்கு விதைப்பிலிருக்து 6-7 
வாரமான பின்‌, மண்வெட்டியினால்‌ ஒரு கொத்துக்‌ கொடுக்‌ 
கப்படுகிறது. சால்களில்‌ விதைத்த பயிர்களுக்கு மாடு 
கனளைக்கொண்டு ஊடு சாகுபடி. செய்யலாம்‌. 


அறுவடை. விதைத்து 5 மாதங்களுக்குப்‌ பிறகு கம்‌ 
போடியாக்‌ காய்கள்‌ வெடிக்கின்றன. காயின்‌ வெடிப்பு 
வாய்‌ வழியாகப்‌ பருத்தி வெளியே வந்து தொங்கும்‌. காய்‌ 
வெடித்த பின்‌, பருத்தியைச்‌ செடியிலேயே விட்டு வைக்‌ 
கும்பொழுது, அதில்‌ தூசியும்‌, காய்ந்த இலைத்‌ துண்டுகளும்‌ 
ஓட்டிக்கொள்கின்றன. செடியிலிருந்து பருத்தியைக்‌ காலை 
யில்‌ எடுத்து, வெயிலில்‌ உலர்த்தி வைப்பது சிறந்தது. வெயி 
லேறிய பின்‌ பருத்தி எடுக்கும்பொழுது, காய்ந்த இலைத்‌ 
துண்டுகள்‌ பருத்தியுடன்‌ மிகுதியாகச்‌ சேர்ந்து விடுகின்‌ 
றன. கம்போடியா சாதாரணமாக ஏக்கருக்கு 1,000 ராத்‌ 
தல்‌ பருத்தி மாசூல்‌ கொடுக்கிறது. செழிப்பான பயிர்கள்‌ 
2,500 ராத்தல்கள்‌ வரை கொடுக்கின்‌ றன. 


மாரி காலப்‌ பயிரின்‌ பருத்தியைவிட கோடைக்‌ கம்‌ 
போடியாப்‌ பருத்தியின்‌ மாசூலும்‌, தரமும்‌, மேலானதாக 
இருக்கின்‌றன- கோடைப்‌ பருத்தியில்‌ காய்கள்‌ உதிர்வதும்‌, 
பெருஞ்சேதம்‌ விளைவிக்கும்‌ பூச்சிகள்‌ விழுதலும்‌ குறைவே. 
தரமாகவும்‌, ஒன்‌.றுபோலப்‌ பருத்தி வெடிப்பதும்‌, 
பருத்தி எடுக்கும்‌ காலம்‌ குறைவாவதும்‌, கோடைப்‌ பருத்தி 
யின்‌ குறிப்பான நன்மைகள்‌. பஞ்சு இழை நீளமும்‌, இழை 
முதிர்ச்சியும்‌ மேலாகவே இருக்கின்றன. அத்துடன்‌ விதை 


150 விவசாய நூல்‌ 


யின்‌ பரிமாணமும்‌ எடையும்‌ அதிகமாவதால்‌, பஞ்சு 3-5 
சத விகிதம்‌ குறைவடைகிறது. 

புஞ்சை சாகுபடி. கோயம்புத்தூர்‌, மதுரை, இராமநாத 
புரம்‌, திருநெல்வேலி ஜில்லாக்களில்‌ 'டின்னீஸ்‌' (111111௦8) 
என்ற நாட்டுப்‌ பருத்தி மானாமாரியாகச்‌ சாகுபடியாகற து. 
டின்னீஸ்‌ என்பது (2) கருங்கண்ணிப்‌ பருத்தியையும்‌, (2) 
உப்பம்‌ பருத்தியையும்‌, (8) இவை இரண்டும்‌ வெவ்வேறு 
அளவில்‌ கலந்திருகீகிற பயிர்களையும்‌ குறிக்கும்‌. சமீப 
காலத்தில்‌ கருங்கண்ணியே மற்றவற்றிற்குப்‌ பதிலாகப்‌ 
பெரும்பாலும்‌ பயிராகிறது. 


பருவம்‌. வ. கி. பருவ மழைக்‌ காலத்தில்‌, செப்டம்பர்‌ 
கடைசியிலிருந்து நவம்பர்‌ வரை டின்னீஸ்‌ விதைப்பாகிறது. 


பயிர்‌ மாற்றமும்‌ கலப்புப்‌ பயிர்களும்‌. கோயம்புத்‌ தூரில்‌ 
கருங்கண்ணி பெரும்பாலும்‌ தனிப்‌ பயிராகவே சாகுபடி 
யாகிறது. சில இடங்களில்‌, தினை, கொத்தமல்லி, கடலை 
உழுந்து முதலிய பயிர்களுடன்‌ 1: 4-8 பங்கு பருத்தி 
என்ற விகிதத்தில்‌ கலந்து பயிராகிறது. கோயம்புத்தூரில்‌ 
(1) சோளம்‌-பருத்தி, (2) கொள்ளு-பருத்தி என்ற இரு 
பயிர்‌ மாற்றங்களும்‌ பழக்கத்தில்‌ இருக்கன்‌ றன. பல்லடம்‌, 
உடுமலைப்பேட்டைப்‌ பக்கங்களில்‌ சிறுபான்மையாகப்‌ 
பருத்தியே மாறி மாறி ஓவ்வொரு வருஷமும்‌ பயிராகிறது. 


சாகுபடி. நிலம்‌, 2,8 தடவை உழுது தயார்‌ செய்யப்‌ 
படுகிறது. நன்றாக நிலம்‌ நனையும்படி. மழை பெய்தபின்‌, 
செப்டம்பர்‌-அக்டோபர்‌ மாதங்களிலும்‌, அபூர்வமாக 
நவம்பர்‌ மாதத்திலும்‌ பருத்தி கை விதைப்பாகிறது. தீனிப்‌ 
பயிர்‌, கலப்புப்‌ பயிர்‌ என்பதைப்‌ பொறுத்து, ஏக்கருக்கு 
10-20 ராத்தல்‌ விதை உபயோகமாறெது. சாதாரண 
மாகப்‌ பருத்திக்கு முந்தின காற்றுச்‌ சோளத்துக்கும்‌, 
கம்புப்‌ பயிருக்கும்‌ மிகுதியாக மாட்டெரு, கம்போஸ்ட்டு 


நார்ப்‌. பயிர்கள்‌ 153 


நிலக்கடலைப்‌ புண்ணாக்கு ஆகியவை உபயோகித்துப்‌ பருத்‌ 
திக்கு நேராக உரமிடுவது கிடையாது. ஆனால்‌ மாட்டெரு 
மிகுதியாயிருக்கும்பொழுது, அது பருத்திக்கும்‌ போடப்‌ 
படுவதால்‌, முந்தின பயிருக்கு மட்டும்‌ எருவிடும்‌ பழக்கம்‌ 
எருக்குறைவினால்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌ என்று நினைக்க 
வேண்டியிருக்கிறது. பொள்ளாச்சியில்‌ சில பாகங்களில்‌, 
ஆடுகள்‌ ஏக்கருக்கு 600 வீதம்‌ மறிக்கப்படுகின்றன. டின்‌ 
னீஸ்‌ பிரதேசத்தில்‌ செய்த சோதனைகளிலிருந்து கருங்கண்‌ 
ணிப்‌ பயிருக்கு ஏக்கருக்கு 1 அந்தர்‌ வீதம்‌ அமோனியம்‌ 
ஸல்பேட்டு போடுவதால்‌, அனுகூலமாக மழை பெய்யும்‌ வரு 
டங்களில்‌ ஏக்கருக்கு 70 ராத்தல்‌ அதிகப்‌ பருத்தி மாசூலை 
எதிர்‌ பார்க்கலாமெனத்‌ தெரிகிறது. பயிர்‌ அடர்த்தியாய்‌ 
இருக்கும்பொழுது, செடிகளுக்கு மத்தியில்‌ 59” இடை 
வெளி கொடுத்துச்‌ சில சமயங்களில்‌ பயிர்‌ கலைக்கப்படு 
திறது. களை 8 தடவை கொத்திக்‌ கொடுக்க வேண்டும்‌. 


விதைத்து 5 மாதங்களுக்குப்‌ பின்‌, பெப்ரவரி மாதக்‌ 
கடைசியிலாவது, மார்ச்சு ஆரம்பத்திலாவது, பருத்தி 
வெடிக்க ஆரம்பிக்கிறது. தனிப்‌ பயிர்களில்‌ சாதாரணமாக 
ஏக்கருக்கு 800-3850 ராத்தல்‌ வீதம்‌ பருத்தி மாசூல்‌ 
இடைக்கிறது. கலப்புப்‌ பயிர்களில்‌ பருத்தியின்‌ விதெத்‌ 
தைப்‌ பொறுத்து அதன்‌ மாசூல்‌ மாறுபடும்‌. 

கோயம்புத்தூரிலும்‌, மதுரையிலும்‌ சில சமயங்களில்‌ 
நீர்‌ பாய்ச்சி கருங்கண்ணி பயிராகிறது. ஏக்கருக்கு 800-- 
1,000 ராத்தல்‌ வீதம்‌ பருத்தி மாசூல்‌ கிடைக்கிறது. 


2. சடம்பு (hemp Crotalaria juncea). 


நார்‌, மாட்டுத்‌ தீவனம்‌, பசுந்தாள்‌ எரு முதலியவற்றுக்‌ 
காகச்‌ சடம்பு பயிர்‌ செய்யப்படுகிறது. இளக்கமான 
குறுமண்‌ நிலங்கள்‌ சடம்புக்கேற்றவை. . சுமாரான களி 


152 விவசாய நூல்‌ 


நிலங்களிலும்‌ அது பயிராகிறது, ஆனால்‌ பயிரின்‌ வளர்ச்சி 
அவ்வளவு இருப்தியாயிருக்காது. 


படம்‌ 16. சடம்பு 
_—டத்தி அண்டு புல்லர்ஸைப்‌ பின்பற்றியது. 


சாகுபடி. நஞ்சை நிலங்களில்‌ நெற்பயிர்‌ அறுவடை 
யான பின்‌ மழையை ஓட்டி நிலத்தை நன்றாக உழுது தயார்‌ 
செய்யவேண்டும்‌. புழுதி நயத்துக்குத்‌ தகுந்தபடிதான்‌ 
சடம்பின்‌ வளர்ச்சி ஏற்படுகிறது. மழை பெய்து நிலம்‌ 
பதமானதும்‌ ஏக்கருக்கு 40-100 ராத்தல்‌ வீதம்‌ சடம்பு 


நார்ப்‌ பயிர்கள்‌ 1538 


விதைப்பாகிறது. எளிய நிலங்களில்‌ குறைவாகவும்‌, வள 
மான நிலங்களில்‌ அதிகமாகவும்‌ விதை உபயோகமாகும்‌. 
வளமான நிலங்களில்‌ பயிர்‌ அடைப்பாக இருந்தால்தான்‌ 
பக்கக்‌ களைகள்‌ வெடிக்காமல்‌, பயிர்‌ நேராக வளரும்‌. 
'சடம்புக்குச்‌ சாதாரணமாகத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சுவது இடை . 
யாது; திருநெல்வேலியில்‌ மட்டும்‌ நீர்‌ பாய்ச்சுகிறார்கள்‌. 


அறுவடை. சடம்புக்‌ காய்கள்‌ முதிர்ந்து காய்ந்த 
பின்னர்‌ சில இடங்களிலும்‌, காய்கள்‌ பிடிக்கும்‌ காலத்தில்‌ 
சில இடங்களிலும்‌, நாருக்காகப்‌ பயிரை அறுவடை செய்‌ 
கிறார்கள்‌. முற்றிய பயிரின்‌ நார்‌ வலிவுடையதாகவும்‌ முர 
டாகவும்‌ இருக்கும்‌. இளம்‌ பயிரின்‌ நார்‌ துய்ய வெள்ளை 
யாயும்‌ மெல்லியதாயும்‌ இருக்கும்‌. அதன்‌ வலிவும்‌ 
குறைவே. 


சடம்புப்‌ பயிரை அறுத்து, அரி அரியாக நிலத்தில்‌ 
போட்டு வைக்கும்பொழுது இலைகள்‌: உ திர்ந்துவிடுகின்‌ றன. 
இளம்‌ பயிர்களிலிருந்து உச்சப்‌ பாகத்தை அறுத்து 
மாட்டுத்‌ தீவனமாக உபயோகிக்கிரார்கள்‌. முதிர்ந்த பயிர்‌ 
களில்‌ காய்களை உருவிக்‌ காயவைத்துத்‌ தட்டி, விதை 
தயாராகிறது. செடிகளைச்‌ சேர்த்துச்‌ சிறு கட்டுகளாக்கி, 
தண்ணீரில்‌ அவை அழுக வைக்கப்படுகின்‌ றன. திருநெல்‌ 
வேலியிலும்‌, தென்‌ கன்னடத்தில்‌ சில பாகங்களிலும்‌ 
முதிர்ந்த பயிர்களை அறுத்துக்‌ காயவைத்துப்‌ படப்புப்‌ 
போட்டு வைத்திருந்து, பின்னால்‌ அழுகவைத்து, நார்‌ உரித்‌ 
தெடுக்கிறார்கள்‌. காய்ந்த தட்டையில்‌ இருந்து உரித்‌ 
தெடுக்கும்‌ நார்‌ வெள்ளையாயிருக்கிற.து. பச்சைத்‌ தட்டை 
யிலிருந்து உரிக்கும்‌ நாரில்‌ சிறிது பச்சை நிறம்‌ கலந்திருக்‌ 
இறது. காய்ந்த கட்டைகள்‌ சிக்கிரமாகவே அழுகுகின்‌ றன. 
காய்ந்த தட்டைகளை அடுக்கி வைப்பதற்குச்‌ செளகரியமில்‌ 
லாததால்‌ சாதாரணமாகப்‌ பச்சைத்‌ தட்டையிலிருந்து கார்‌ 
உறித்தெடுக்கப்படுகிறது. பயிர்‌ அறுவடை காலத்தில்‌ . 


154 விவசாய நூல்‌ 


தட்டையை அழுக வைப்பதற்குத்‌ தண்ணீர்ச்‌ செளகரியம்‌ 
இல்லாத இடங்களில்‌, தட்டையைக்‌ காய வைத்துப்‌ பின்‌ 
னால்தான்‌ நார்‌ உரித்தெடுக்க வேண்டியிருக்கி றது. 


தட்டைக்‌ கட்டுகளைக்‌ குட்டை, குளங்கள்‌, கால்வாய்‌, 
களில்‌ அமுக்கி வைத்து அழுக வைப்ப துமுண்டு. தண்ணீரில்‌ 
மூழ்கி இருக்கும்பொழுது, நாரைத்‌ தட்டையுடன்‌ இணைத்‌ 
துக்‌ கொண்டிருக்கும்‌ மென்மையான பகுதிகள்‌ 8 நாட்‌ 
களில்‌ அழுகி விடுவதால்‌, நாரை உரித்தெடுப்பது சுலப 
மாகிறது. 


தார்‌ உரித்தல்‌. ஒரு கையில்‌ பிடித்துக்கொள்ளும்‌ அள 
விற்கு, அழுகிய செடிகளை எடுத்து அடியிலிருந்து 10 அங்‌ 
குல தூரத்தில்‌ நாருக்குச்‌ சேதமேற்படாதபடி வளைக்கும்‌ 
பொழுது, உள்ளேயிருக்கும்‌ தட்டைகள்‌ ஓடிந்துவிடுகன்‌ 
றன: ஓடிந்த அடித்‌ துண்டுகளை ஓவ்வொன்றாகச்‌ சுலபமாக 
இழுத்து எடுத்துவிடலாம்‌ ; அந்தப்‌ பாகத்திலுள்ள நார்‌ 
நெகிழ்வாகத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. அதன்‌ பின்‌ 
செடிகளை ஒரு கையால்‌ பிடித்துக்கொண்டு, பிரிந்திருக்கும்‌ 
காருக்கும்‌ தட்டைக்கும்‌ மத்தியில்‌ இன்னொரு கையை 
வீட்டு அடியிலிருந்து நுனிக்குக்‌ கொண்டு போகும்‌ 
பொழுது, நார்‌ தட்டையிலிருந்து பிரிம்துவிடுறெது. 
அப்படி நாரைப்‌ பிரிக்கும்பொழுது செடிகளை இரண்டு 
கால்களின்‌ மேல்‌ வைத்துத்‌ தாங்கக்கொள்ள வேண்டும்‌. 
பிரித்தெடுத்த காரைத்‌ தண்ணீரில்‌ கழுவிக்‌ காய வைத்துக்‌ 
கையில்‌ பிடித்துக்‌ கொள்ளக்கூடிய அளவிற்கு உச்சியில்‌ 
ஒன்றுக முடி போட்டு அது இலேசாக முறுக்க வைக்கப்‌ 
படுகிறது. 

சில இடங்களில்‌ அழுயெ செடிகளைக்‌ கல்மேல்‌ அடித்து 
கார்‌ பிரிக்கப்படுகிறது. அடிக்கும்பொழுது, தட்டைகள்‌ 
சிறு துண்டுகளாக உடைந்துவிடுகின்றன. அவற்றைத்‌ 


நார்ப்‌ பயிர்கள்‌ 155. 
தண்ணீரில்‌ அலசும்‌ பொழுது, தட்டைத்‌ துண்டுகள்‌ நீங்க: 
விடுகின்‌ றன. 

மாசூல்‌. சராசரியாக ஓர்‌ ஏக்கரில்‌ 58--5 டன்‌ காய்ந்த. 
தட்டை உற்பத்தியாகிறது. அதிலிருந்து 600--7,000) 
ராத்தல்‌ நார்‌ கிடைக்கும்‌. 


A 


ர்‌ இறு 


அ: 


படம்‌ 17. புளிமஞ்சி 
௬டத்தி அண்டு புல்லர்ஸைப்‌ பின்பற்றியது. 


126 விவசாய 'நூல்‌ 


8. புளிமஞ்சி. (gogu, Hibiscus cannabinus) தமிழ்‌ 
நாட்டில்‌ வயல்‌ ஓரங்களிலும்‌, சிறிய பாத்திகளிலும்‌ 
சொந்த உபயோகத்துக்கு நார்‌ எடுப்பதற்காகப்‌ புளிமஞ்சி 
தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ விதைக்கப்படுகிறது. ஆந்திர 
தேசத்தில்‌ அது விரிவாகப்‌ பயிராகிறது. அதிலிருந்து நார்‌ 
எடுப்பதுடன்‌, அதன்‌ இளம்‌ இலைகளைப்‌ பறித்துத்‌ துவை 
யல்‌ செய்கிறார்கள்‌. 

சாகுபடி. நிலத்தை உழுது தயார்‌ செய்து, சென்டுக்கு 
1 ராத்தல்‌ வீதம்‌ விதை தெளித்து மூடப்படுகிறது. பத்து 
நாட்களுக்‌ கொருமுறை நீர்‌ பாய்ச்சி ஒரு தடவை களை 
எடுப்பதுண்டு. விதை முற்றுவதற்குச்‌ சிறிது முன்பாகப்‌ 
பயிரை அறுத்து, சடம்பைப்‌ போலவே நார்‌ உரித்தெடுக்‌ 
கிறார்கள்‌. ஓர்‌ ஏக்கரிலிருந்து 200-800 ராத்தல்‌ நார்‌ 
கிடைக்கும்‌. பச்சைச்‌ செடிகளிலிருந்து 4 சத விதம்‌ நார்‌ 
கிடைக்கிறது. 

வினுக்கள்‌ 

1. கம்போடியாப்‌ பருத்தி சென்னை ராஜ்யத்தில்‌ எப்படி 
சாகுபடியாகிறது? சிறிய குறிப்புத்‌ தருக. 

3. நரட்டுப்‌ பருத்தியின்‌ சாகுபடி முறையைப்‌ பற்றிய 
விவரங்கள்‌ கொடுக்கவும்‌. 

8. கீழேகண்ட தனிப்பதங்களை விளக்குக: 


(௮) பருத்தி, (ஆ) பஞ்சு, (இ) சிட்டங்கள்‌, (ஸ) ஸ்டேப்பிள்‌, 
(௨) அரைவை சதவிகிதம்‌. 


அத்தியாயம்‌ VIII 
லாசிரிப்‌ பயிர்கள்‌ 


புகையிலை. tobacco, (Nicotina tabacum) 

ஆதி வரலாறு. புகையிலையின்‌ பிறப்பிடம்‌ உஷ்ணப்‌ 
பிரதேச அமெரிக்கா. அங்கிருந்து 16-வது நூற்றாண்டில்‌: 
ஐரோப்பாவுக்குப்‌ புகையிலை கொண்டு போகப்பட்டது.. 
அது இந்தியாவில்‌ 17-வது நூற்றாண்டிலிருந்து பயிராகி 
வருகிறது. சுறு சுறுப்பும்‌, உற்சாகமுமூட்டுவதற்காக, 
அதை மக்கள்‌ சிகரெட்டாகவும்‌ (௦12௨௩0), சுருட்டாக 
வும்‌ (012௨15), பீடியாகவும்‌, ஹுக்காவாகவும்‌, வாய்ப்‌ புகை, 
யிலையாகவும்‌ (ஏய ௦0௨௦௦௦), மூக்குத்‌ தூளாகவும்‌ உப: 
யோகுிக்கின்றனர்‌. முன்‌ காலங்களில்‌ ஆசிய நாடுகளில்‌ 
வாய்ப்‌ புகையிலையாகவும்‌, மூக்குத்‌ தூளாகவுமே அது 
முக்கியமாக உபயோகமாயிற்று. சென்ற 50 வருஷங்களில்‌ 
சிகரெட்‌ பிடிக்கும்‌ பழக்கம்‌ உலகெங்கும்‌ பரவி, மற்‌ 
றெல்லாவற்றைக்காட்டி.லும்‌ அதன்‌ உபயோகமே அதிக 
மாக விளங்குகிறது. மேற்கூறிய எல்லா வகைப்‌ புகையிலை: 
களுமே இந்தியாவில்‌ பயிராகின்‌ றன. 

சிகரெட்டுப்‌ புகையிலை மெல்லியதாயும்‌ மஞ்சள்‌ நிற 
முடையதாயும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. அது ஆந்திர தேசத்‌ 
இல்‌; குண்டூர்ப்‌ பிரதேசத்தில்‌ பயிராகிறது. தமிழ்‌ காட்டில்‌ 
வாய்ப்‌ புகையிலையும்‌, சுருட்டுப்‌ புகையிலையும்‌, சுமாராக 
46,000 ஏக்கர்களில்‌, இறவைப்‌ பயிராகச்‌ சாகுபடி 
யாகின்‌ றன: 

வியாபார முக்யெத்துவத்தையும்‌ உபயோகத்தையும்‌ 
அடிப்படையாகக்‌ கொண்டு, புகையிலை வகுப்புப்‌ பிரிக்கப்‌ 
படுகிறது. அவை யாவன, (1) வெர்ஜீனியா (712111) 


158 விவசாய நூல்‌ 


என்ற ககெரெட்டுப்‌ புகையிலை, (8) சுருட்டுப்‌ புகையிலை, 
(8. பீடிப்‌ புகையிலை, (4) வாய்ப்‌ புகையிலை, (5) பொடிப்‌ 
புகையிலை, (6) ஹுகீகாப்‌ புகையிலையும்‌ ஆகும்‌. 


சூழ்நிலைத்‌ தகுதி. உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ குளிர்‌ 
காலங்களிலுள்ள சீதோஷ்ண நிலை புகையிலைப்‌ பயிருக்‌ 
கேற்றது. வெப்ப நிலை இன்னும்‌ குறையும்பொழுது, புகை 
யிலையின்‌ குணம்‌, மணம்‌, காரம்‌ முதலியவை குறைவடை 
கின்றன: பயிர்‌ முதிரும்பொழுது வெதுவெதுப்பான 
வறண்ட நிலையும்‌, பிரகாசமான சூரிய வெளிச்சமும்‌, மணம்‌ 
கொடுக்கிற கோந்துகளையும்‌, குங்கிலியங்களையும்‌ (70818) 
புகையிலையில்‌ உண்டாக்குவதற்கு உதவியாயிருக்கின்‌ றன. 
மழையிருந்தால்‌ இவை கரைந்து வெளியேறுவதால்‌, இலை 
யின்‌ குணம்‌ குன்றும்‌. கடும்‌ மழையையும்‌, தண்ணீர்த்‌ தேக்‌ 
கத்தையும்‌ புகையிலை தாங்காது. 

குறுமண்‌ நிலங்களில்‌ உண்டாகிற புகையிலை குணச்‌ 
சிறப்புடையதாயிருக்கும்‌. களிமண்ணில்‌ உண்‌ டாவது 
மூரடாயும்‌, காரமுள்ள தாயுமிருக்கும்‌. இளக்கமான நிலங்‌ 
களில்‌ உண்டாகுபவை மென்மையாயும்‌, காரம்‌ குறைந்து 
யிருக்கும்‌. 

பயிர்‌ மாற்றம்‌. தானியப்‌ பயிர்களுக்குப்‌ பின்தான்‌ 
புகையிலை சாகுபடியாகிறது. அப்பொழுது நிலவளம்‌ 
சிறிது குறைந்திருக்கும்‌. பயறு வகைகளுக்குப்பின்‌ நைட்டி 
ஜன்‌ வளம்‌ நிலத்தில்‌ மிகுந்திருக்கும்‌. அங்கு உண்டாகும்‌ 
புகையிலை மதாளித்து முரடான தாகும்‌. சிவபுரியில்‌ அதே 
நிலங்களில்‌ புகையிலை மாறி மாறிப்‌ பயிராகிறது, எங்குமே 
புகையிலையை வேறு பயிர்களுடன்‌ கலந்து சாகுபடி செய்‌ 
வது கிடையா து. 

பட்டம்‌. தமிழ்‌ நாட்டில்‌ ஆகஸ்டு, செப்டம்பர்‌ மாதங்‌ 
களில்‌ நாற்றுப்‌ பாவி, அதன்பின்‌ 6 வாரம்‌ கழித்து, வயல்‌ 


லாகிரிப்‌ பயிர்கள்‌ 159 


களில்‌ நாற்றுகள்‌ ஈடவாகும்‌. இன்னும்‌ 4 மாதம்‌ கழித்து 
ஜனவரி, பிப்ரவரியில்‌ புகையிலை அறுவடையாகும்‌. 

ஆரம்ப சாகுபடி. தோட்டக்கால்‌ நிலங்கள்‌ திரும்பத்‌ 
திரும்ப உழவு ஆவதால்‌, அவை நயமான புழூதியாகின்றன. 
- சிவபுரியில்‌ நிலங்கள்‌ ஒரு அடி ஆழத்திற்குக்‌ கொத்தப்படு 
கின்றன. சாதாரணமாகப்‌ புகையிலைக்கு நிலம்‌ நயமான 
புழுதியாக்கப்பட்டபோதிலும்‌, கோயம்புத்தூரில்‌ சில சம 
யங்களில்‌ ராகிக்‌ கட்டையில்‌ நிலத்தை உழவு செய்யாமலே 
புகையிலை நாற்றுகள்‌ நடவாகின்்‌ றன. ஆனால்‌, சால்களுக்கு 
மத்தியிலுள்ள இடைவெளிகள்‌ பின்னால்‌ நன்றாகக்‌ கொத்‌ 
இக்‌ கொடுக்கப்படுகின்‌ றன. 

எருவிடுதல்‌. நாளடைவில்‌ உரமேறி வளமான நிலங்‌ 
களிலேயே புகையிலை நடவாகிறது. தவிர, அதற்கு மேலும்‌ 
அதிகமாக எருவிடப்படுகிறது. கோயம்புத்தூரில்‌ ஏக்க 
கருக்கு 3,000 ஆடுகள்‌ மறிக்கப்படுகின்‌ றன. இண்டுக்கல்‌ 
பிரதேசத்தில்‌ ஏக்கருக்கு 85-30 வண்டி. வீதம்‌ மாட்டெரு 
இடப்படுகிறது. சிவபுரியில்‌ எருவுக்குப்‌ பதிலாக முனிசிபல்‌ 
குப்பை ஏக்கருக்கு 100 வண்டி வீதம்‌ உபயோகமாக றது. 

நாற்றங்கால்‌. புகையிலை விதைகள்‌ மிகச்‌ சிறியவை. 
அவற்றிலிருந்து முளைத்து வரும்‌ செடிகள்‌ மிகவும்‌ மென்‌ 
மையாக இருக்கின்றன. அதனால்‌ புகையிலையைப்‌ புலங்‌ 
களில்‌ நேராக விதைக்க முடியாது. புகையிலை நாற்றுகளை 
நாற்றங்கால்களில்‌ கவனமாக உற்பத்தி செய்ய வேண்டிய 
இருக்கிறது... மழை நீரை எளிதாக வடிப்பத ற்கு வசதியும்‌, 
இணறுகளுக்குப்‌ பக்கத்திலுமுள்ள மேட்டுக்கால்‌ நிலங்‌ 
களில்‌ நாற்றங்கால்கள்‌ அமைக்கப்படுகின்‌ றன. அவற்றை 
கன்றாக உழுது; யமான புழுதியாக்கி, சென்டுக்கு ஒரு 
வண்டி வீதம்‌; எருவிட்டு அவற்றில்‌ 8-4 அடி அகலமுள்ள 
நீளப்‌ பாத்திகள்‌ கட்டப்படுகின்‌ றன. பாத்திகளுக்கு மத்தி 
யில்‌ இருக்கின்ற பாசனக்‌ கால்வாய்கள்‌ பாத்திகளுக்குக்‌ 


160 விவசாய நூல்‌ 


கீழ்‌ மட்டத்தில்‌ இருப்பதால்‌ மழை நீரைச்‌ சுலபமாக வடிப்‌ 
பதற்கு வசதி கிடைக்கிறது. வேண்டியபொழுது அவற்றில்‌ 
நீரைத்‌ தேக்கிப்‌ பாத்திகளூக்கு நீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. 
பாத்திகளுக்கு மத்தியில்‌ ஒடுக்கமான நடைபாதை கொடுப்‌ 
பதால்‌, நீர்‌ பாய்ச்சுவதற்கும்‌, அவற்றில்‌ முளைக்கிற களை 
களைப்‌ பொறுக்குவதற்கும்‌ சவுகரியமாயிருக்கிறது. நாற்று 
கள்‌ நெருங்கிப்‌ போதுமான காற்றோட்டமில்லாதபொழுது 
நிலத்திலிருக்கும்‌ பூஞ்சாணங்கள்‌ அவற்றைப்‌ பற்றிக்‌ 
கொள்வதால்‌, அவை பெரும்‌ அளவில்‌ அழுகிப்‌ பட்டுப்‌ 
போகின்றன. நாற்றங்கால்‌ மீது காய்நீத செடி, கூளங்‌ 
களைப்‌ பரப்பித்‌ தீ வைத்து நிலத்திலுள்ள கோயணுக்களை 
அகற்றிப்‌ பின்‌ காற்றுப்‌ பாவுவது சிறந்ததாகும்‌. போர்டோ 
0:8 சதவிகிதக்‌ கலவை நீரைச்‌ (Bordeaux mixture) 
சுண்ணாம்புக்‌ கல்‌ ஒரு ராத்தல்‌, மயில்துத்தம்‌ ஒரு ராத்தல்‌, 
80 பக்கா தண்ணீர்‌ என்ற விகிதத்தில்‌ தயார்‌ செய்து, 
நாற்றுகள்‌ மீது தூவி, அவை அழுகிப்‌ பட்டுப்‌ போவதைத்‌ 
தடுக்க முடியும்‌. விதை மூலமாகப்‌ பரவுகின்ற சில ரோய்‌ 
களைத்‌ தடுப்பதற்காக விதையை 0:1 சதவிதெச்‌ சில்வர்‌ 
நைட்டிரேட்டு கரைசலில்‌ (silver nitrate solution) 
சிறிது நேரம்‌ வைத்திருந்து, கரைசல்‌ நீங்கும்படியாகப்‌ பல 
முறை கழுவிப்‌ பின்‌ அதை விதைப்பதும்‌ நல்ல முறை. 


புகையிலை விதையை ஒரு சென்டு நிலத்துக்கு ஒரு 
அவுன்சு வீதம்‌ சாதாரணமாக உபயோகிப்பது வழக்கம்‌. 
ஓரு சென்டில்‌ உண்டாகிற காற்றுகள்‌ ஓரு ஏக்கரில்‌ நட 
வாகும்‌. அந்த விதை வீதம்‌ அதிகமானது. ஓரு சென்டுக்கு 
ஓரு தோலா (ஓரு ரூபாயின்‌ எடை) விதை போதுமானது. 
விதையை மணலுடன்‌ கலந்து, நீள வசத்திலும்‌, குறுக்கு 
வசத்திலும்‌, இருமுறைகளாக விதைக்கும்பொழுது, விதை 
ஒன்று போலப்‌ பரவி விழுவதற்கு வசதி கிடைக்கிறது. 
பாத்திகளின்‌ மேல்‌ கையினால்‌ இலேசாக அமுக்கனாலே 


லாகிரிப்‌ பயிர்கள்‌ 161 


விதையை மண்‌ மூடிவிடும்‌. மற்ற .விதைகளைப்போலப்‌ 
புகையிலை விதையைக்‌ கனமாக மண்ணினால்‌ மூடி வது 
தால்‌, அவை முளைத்து வெளியே வரமுடியாது. 


வெப்ப தட்ப நிலையைப்‌ பொறுத்து நாற்றங்கால்‌ மீது 
பூவாளிகளினால்‌ (1086 0௨1) தினம்‌ 1-4 முறை நீர்‌ 
தெளிக்க வேண்டியதிறாக்கும்‌. விதை காய்ந்துவிடா இருப்‌ 
பதற்காக, நாற்றங்கால்களைத்‌ தென்னைமட்டை, நெகிழ்‌ 
வான செத்தை முதலியவற்றால்‌ மூடி வைத்து, முளைகள்‌ 
வெளியே தோன்‌ றியவுடன்‌ அவற்றை எடுத்துவிடும்‌ பழக்‌ 
கம்‌ சில இடங்களில்‌ இருக்கிறது. விதைகள்‌ முளைத்து, 7, 8 
நாட்களில்‌ முளைகள்‌ வெளியே வந்த பிறகு தினம்‌ ஒருதரம்‌ 
தண்ணீர்‌ தெளித்து, 10 நாட்கள்‌ வளர்ச்சி ஆன பின்‌ 8, 
4 நாட்களுக்கு ஒரு தடவை நீர்‌ பாய்ச்ச வேண்டியிருக்கும்‌. 


சில சமயங்களில்‌ காற்றுகள்‌ சரியாக வளராமல்‌ சேத 
மாவதால்‌, இரண்டு வாரம்‌ இடைவிட்டு 28,38 நாற்றங்கால்‌ 
களில்‌ நாற்றுப்‌ பாவுவது வழக்கம்‌. எல்லாமே சரியாக 
உண்டாகும்பொழுது நாற்றுகள்‌ மிஞ்சும்‌. நாற்றங்கால்‌ 
களின்‌ விஸ்தீரணம்‌ குறைவாகவே வேண்டியதிருப்பதால்‌, 
நாற்று உண்டாக்கும்‌ செலவைப்பற்று௮இகமாகக்‌ கவலைப்‌ 
பட வேண்டிய தில்லை. 


நடவு செய்தல்‌. தமிழ்‌ நாட்டில்‌ தோட்டக்கால்‌ நிலங்‌ 
களிலேதான்‌ புகையிலை பெரும்பாலும்‌ பயிராகிறது. கால்‌ 
வாய்களில்‌ நீர்‌ பாய்ச்சிப்‌ பார்களின்‌ பக்கத்தில்‌ நாற்று 
நடவாகிறது. நாற்றுகளுக்கு மத்தியிலுள்ள இடை 
வெளி 1-2 அடியாக மாறுபடுகிறது. 


ஊடு சாகுபடி. புகையிலைக்கு 2 தடவை க கொத்‌ 
இக்‌ கொடுத்துப்‌ பின்னர்‌ மண்வெட்டியினால்‌ நிலத்தைக்‌ 


கொத்திக்‌ கொடுத்து, இலேசாகச்‌ ளகக மண்‌: 


அணைக்கும்‌ பழக்கமிருக்றெது. 
வி.2-11 


162 - விவசாய நூல்‌ 


கொழுத்து ஓடித்தல்‌. (ர்0றறiறத.) வாய்ப்‌ புகையிலை, 
சுருட்டுப்‌ புகையிலைப்‌ பயிர்களில்‌, சுமாராகப்‌ பாதிச்‌ செடி 
களில்‌ பூங்கொத்துத்‌ தோன்றியதும்‌ உச்சியிலுள்ள 
கொழுந்துப்‌ பாகம்‌ ஓடி.த்து விடப்படுகிறது. கொழுத்து 
ஓடிக்காமல்‌ விதை உண்டாக்குவதற்காகச்‌ சில செடிகள்‌ 
விட்டு வைக்கப்படும்‌. கொழுந்து ஓடித்தபின்‌, செடியில்‌ 
நில இலைகள்‌ தான்‌ மிஞ்சியிருக்கும்‌. இவற்றின்‌ எண்ணம்‌ 
இடத்துக்‌ திடம்‌ மாறுபடுகிறது. சிவபுரிவில்‌ 12-15 இலை 
களும்‌, கோயம்புத்தூர்‌, திண்டுக்கல்‌ பிரதேசங்களில்‌ 8-—10 
இலைகளும்‌ செடிகளில்‌ விடப்படுகின்றன. கொழுந்து 
ஓடி.த்தபின்‌, இந்த இலைகள்‌ பெரியனவாகவும்‌ கனமாகவு 
மாவதுடன்‌ குணச்‌ சிறப்புகளும்‌ மிகுதியுடையன 
வாகின்‌ றன. 

முளை எடுத்தல்‌. (வ-பckering) கொழுந்து ஓடித்த 
தும்‌, இலைச்‌ சந்துகளிலுள்ள முளைகள்‌ தீவிரமாக உண்டாக 
ஆரம்பிக்கின்றன. அந்த முளைகளையும்‌ அடிக்கடி எடுக்க 
வேண்டும்‌. இலைச்‌ சந்துகளில்‌ தேங்காயெண்ணையை குச்சி 
யினால்‌ தொட்டு வைத்தால்‌, முளைகள்‌ உண்டாறெதில்லை 
யென்பதாகச்‌ சமீபத்தில்‌ ராஜமகேந்திரிப்‌ புகையிலைப்‌ பண்‌ 
ணையில்‌ நடத்தின சோதனைகளிலிருந்து தெரிகிறது. இலைச்‌ 
சந்துமுளைகள்‌ வளரும்‌ பொழுது, அவை செடியிலுள்ள 
சாரத்தை இழுத்துக்‌ கொள்வதால்‌, மத்தித்‌ தண்டிலுள்ள 
இலைகள்‌ முதிர்வதும்‌ தாமதமாகும்‌. பாடஞ்‌ செய்த புகை 
இலையில்‌ சிறிது கசப்பும்‌ ஏற்படும்‌. 

பாசனம்‌. புகையிலைப்‌ பயிருக்கு முதலில்‌ 5, 4 நாட்க 
ளுக்கு ஒரு முறையும்‌, பின்னர்‌ வாரம்‌ ஒரு முறையும்‌ நீர்‌ 
பாய்ச்ச வேண்டியதிருக்கிறது. பாய்ச்சுகின்ற நீரின்‌ 
தன்மை, புகையிலையின்‌ குணத்தை ஒரு அளவிற்கு இயக்கு 
இறது, உப்புநீர்‌ பாய்ச்சும்‌ பொழுது, புகையிலையில்‌ சரி 
யாக எரியும்‌ தன்மையும்‌ நல்ல மணமும்‌ உண்டா 
கின்றன. 


லாகிரிப்‌ : பயிர்கள்‌ 163 


அறுவடை. புகையிலை, அதன்‌ வகுப்பைப்‌ பொறுத்து 
வெவ்வேறு பருவத்தில்‌ அறுவடையாகிறது. புகையிலை 
முதிர்க்திருப்பதை, அதிலும்‌ முக்கியமாக வாய்ப்‌ புகையிலை - 
முதிர்ந்திருப்பதைக்‌ கீழே கண்ட சின்னங்கள்‌ எடுத்துக்‌: 
காட்டுகின்றன. 

1. இலைகளில்‌ பச்சை நிறம்‌ வெளிறுகிறது.இலேசாக 
மஞ்சள்‌ படருகிறது. இலையின்‌ பரப்புகளில்‌ சுருக்கங்கள்‌ 
தோன்றுகின்‌ மன. 

8. இலைகளின்மேல்‌ கோந்துகளும்‌ குங்கிலியங்களும்‌ 
உண்டாகிறபடியால்‌ பிசுபிசுப்பு ஏற்படுகிறது. 

9. குழைவாயிருந்த இலைகள்‌ விறைப்படைகின்‌ றன. 

மாலையில்‌ இலைகள்‌ சிறிது குழைவாக இருக்கும்‌ 
பொழுது, அதிகமாகச்‌ சேதமாகாமல்‌ அறுவடை செய்ய 
முடிகிறது. காலையில்‌ சேதம்‌ மிகுதியாகும்‌. தரைக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ செடிகள்‌ வெட்டப்படுகின்‌ றன. 

பாடஞ்‌ செய்தல்‌, புகையிலையின்‌ குணம்‌ பெருமளவிற்கு, 
அறுவடையான புகையிலையைப்‌ பாடஞ்‌ செய்வதைப்‌ 
பொறுத்திருக்கிறது. வகுப்பைப்‌ பொறுத்தும்‌, மார்க்கெட்‌ 
களின்‌ தேவையைப்‌ பொறுத்தும்‌, வெவ்வேறு இடங்களில்‌ 
புகையிலை பலவிதமாகப்‌ பாடமாகிறது. பாடமென்பது 
பிரதானமாகப்‌ பச்சைப்‌ புகையிலையை உலர்த்துவதையும்‌, 
அந்தக்‌ காலத்தில்‌ ஏற்படுகின்ற புழுக்கத்தை முறைப்படி 
அமைத்துக்‌ கொள்வதையும்‌ குறிக்கிறது. அதில்‌ பாக்டீரி 
யாக்கள்‌ முக்கியமான பங்கெடுத்துக்‌ கொள்ளுகின்‌ றன. 
புழுங்கும்‌ காலத்தில்‌, இலையிலுள்ள ஈரத்தையும்‌, கார்போ 
ஹைடிரேட்டுகளையும்‌, சர்க்கரைப்‌ பொருள்களையும்‌, வெப்ப 
நிலையையும்‌, காற்றோட்டத்தையும்‌, பொறுத்துப்‌ புழுக்கத்‌ 
தின்‌ மாதிரி வேறுபடுகிறது. புகையிலையை அப்படியே 
உலர்த்தினால்‌,௮துமொறு மொறுவென்று கொறுங்குக்‌ தன்‌ 
மையை யுடையதாகிறது. மணமும்‌, சுவையும்‌, சரியாக எரி 
யும்‌ குணமும்‌ இல்லாமற்‌ போவதோடு, அது எறிந்து கடக்‌. 


164, விவசாய நால்‌ 


இற சாம்பலும்‌ இருண்ட நிறமுடையதாயிருக்கும்‌. புகை 
யிலையில்‌ சிறிது கசப்பும்‌ தட்டும்‌. புகையிலையைச்‌ சரியா 
கப்‌ பாடஞ்‌ செய்யும்பொழுது வகுப்பைப்‌ பொறுத்து மஞ்‌ 
சள்‌ முதல்‌ இருண்ட பழுப்பு வரையிலுள்ள பலமாதிரி 
நிறங்கள்‌ தோன்றுவதோடு, அது பட்டுப்போல மிருது 
வாயும்‌, குழைவான பதத்துடனும்‌ இருக்கும்‌. அதன்‌ புகை: 
இலேசான நிறமுடையதாயும்‌, சாம்பல்‌ வெண்மையாயு 
மிருக்கும்‌. சரியான முறையில்‌ பதஞ்செய்ய வேண்டிய 
தவசிய மென்றாலும்‌, மட்ட ரகமான பச்சை இலையைச்‌ 
சமர்த்தாகப்‌ . பாடஞ்செய்து, சிறந்த ரகமான புகையிலை 
தயார்‌ செய்ய முடியாது. 

இலைகள்‌ முதிர்ந்தபின்‌, சாயங்கால நேரத்தில்‌ செடி 
களை வெட்டிப்‌ புலங்களில்‌ விட்டு வைக்‌கருர்கள்‌. இரவு 
நேரத்தில்‌ செடிகள்‌ சிறிது உலர்கின்‌ றன. காலையில்‌ 25-80 
செடிகள்‌ சேர்த்து ஓரே குவியலாக்கி வைக்கப்படுகின்‌ றன. 
சில சமயங்களில்‌ அவற்றை வைக்கோலால்‌ மூடி வைப்பது 
மூண்டு. நாள்தோறும்‌ மாலையில்‌ விரித்து விட்டுக்‌ காலை 
யில்‌ குவியல்களாகப்‌ போடுவார்கள்‌ . இலைகள்‌ 25 நாட்‌ 
களில்‌ காய்ந்து விடும்‌. அப்பொழுது செடிகளை எடுத்துத்‌ 
திறந்த திண்ணைகளில்‌ மூங்கில்‌ கொடிகளில்‌ இரு புறமும்‌ 
தொங்கும்படி. நெருக்கிக்‌ கட்டி வைக்கப்படும்‌. வாய்ப்‌ 
புகையிலைக்குச்‌ செடிகள்‌ வெட்டிய உடனே உலர்த்தாமல்‌, 
மூங்கில்‌ கொடிகளில்‌ கட்டி வைக்கப்படுகின்ன்றன. செடி 
கள்‌ ஒன்றுபோல உலர்வதற்காகத்‌ தினம்‌ அவற்றை உட்‌ 
பக்கம்‌ வெளியாகவும்‌, வெளிப்பக்கம்‌ உள்ளாகவும்‌ புரட்‌ 
டிக்‌ கொடுக்க வேண்டும்‌. இலை உலர்வதற்கு 40 நாட்‌ 
களும்‌, அதன்‌ பின்‌ இலைகள்‌ காய்வதற்கு 30 நாட்களும்‌ 
ஆகின்றன. வாய்ப்‌ புகையிலை, சுருட்டுப்‌ புகையிலை இரண்‌ . 
டி.லுமே, இலைப்பாகம்‌ உள்ளேயும்‌, அடிப்பாகம்‌ வெளியே 
யுமாக வைத்துச்‌ செடிகள்‌ குவியல்களாக அடுக்கப்படுகன்‌. 
றன. குவியல்கள்‌ 5 அடி கன சதுரமாக இருக்கும்‌. அவற்‌, 


லாகிரிப்‌ பயிர்கள்‌ 165 


றைச்‌ சாக்குகளினால்‌ மூடி, மேலே பாரத்திற்காகக்‌ கல்‌ 
ஏற்றி வைப்பதுதுண்டு. ஆரம்பத்தில்‌ புழுக்கம்‌ தீவிரமாக 
இருக்கும்பொழுது 2 நாட்களுக்கொரு தடவை குவியல்‌ 
களைப்‌ பிரித்து, மாற்றி மறுபடியும்‌ குவியல்களாக்க வேண்‌ 
டும்‌. அடிக்கடி. குவியலை மாற்றாவிட்டால்‌ இலைகள்‌ அழு 
கிச்‌ சேதமாய்‌ விடும்‌. நாளடைவில்‌ புழுக்கம்‌ அடங்கிய 
பின்‌ குவியலில்‌ சூடு ஏறாது. புழுங்குகிற காலத்தில்‌ இலை 
கள்‌ இருண்ட பழுப்பாக மாறுகின்றன. அப்பொழுது இலை 
களைச்‌ செடியிலிருந்து கொய்தெடுத்துச்‌ இறு “கை களாகச்‌ 
சேர்த்துக்‌ கட்டி. பழையபடி குவிக்க வேண்டும்‌. சரியான 
புழுக்கம்‌ ஏற்படாவிட்டால்‌ புகையிலையில்‌ பச்சை வாடை 
யடிக்கும்‌. அப்பொழுது புகையிலைக்‌ “கைகளின்‌ மீது 
வெல்லத்தைத்‌ தண்ணீரில்‌ கரைத்துக்‌ குறைவாகத்தெளிக்க 
வேண்டும்‌. இதனால்‌ இலைகள்‌ மேலும்‌ புழுங்குவதால்‌ ஏற்ற 
மணம்‌ தோன்றும்‌. சரியாகப்‌ பாடமான பின்‌, “கைகளைப்‌ 
பிரித்து, இலைகளின்‌ அளவையும்‌ நிறத்தையும்‌ பொறுத்து 
ரகம்‌ பிரித்து, ஒரு கைக்குள்‌ அடங்குமளவு சிறிய “கை'க 
ளாகத்‌ துப்புரவாகக்‌ கட்டி வியாபாரத்திற்குத்‌ தயார்‌ 
செய்யவேண்டும்‌. 

மாசூல்‌. ஓர்‌ ஏக்கரிலிருந்து கீழே கண்ட அளவு 
பாடம்‌ செய்த புகையிலை கிடைக்கலாம்‌. 

சுருட்டுப்‌ புகையிலை : 1,000-—1,500 ராத்தல்‌ 

வாய்ப்‌ புகையிலை : &,000--4,500 ராத்தல்‌ 


வினுக்கள்‌ 
1. வாய்ப்‌ புகையிலை எப்படிப்‌ பாடம்‌ செய்யப்படுகறதென்‌ 
பதை விவரிக்கவும்‌. 
2. புகையிலை நாற்றுகள்‌ உற்பத்தி. தெய்யும்‌ விதத்தைச்‌ 
சுருக்கமாக எடுத்துரைக்கவும்‌. 


8. புகையிலை சாகுபடியைப்‌ பற்றிய சுருக்கம்‌ தருக, 


அத்தியாயம்‌ 1X 
பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌ 


1. டெயின்சா (Sesbania aculeata). டெயின்சா 
ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. பல சீதோஷ்ண நிலைகளுக்கும்‌, நிலங்‌ 
களுக்கும்‌ ஏற்றது. வீரியமாக வளர்றெது. குறுமண்‌ 
நிலங்களிலும்‌, களிமண்‌ பூமிகளிலும்‌ டெயின்சா செவ்வை 
யாக வளர்வதுடன்‌, வறட்சியையும்‌, தண்ணீர்‌ நிலத்தில்‌ 
தேங்கி நிற்பதையும்‌ தாங்கக்கொள்கிறது. அது செழித்து 
வளர்வதால்‌, 8-6 மாதங்களில்‌, ஏக்கருக்கு 10,00020,000 
ராத்தல்‌ பசுந்தழை கொடுக்கிறது. சாதாரணமாக ஒருஏக்க 
றில்‌ 20 ராத்தல்‌ விதை தெளிக்கப்படும்‌. விதை வீதத்தை 
மிகுதியாக்கும்பொழுது, செடிகளின்‌ தண்டுகள்‌ மெல்‌ 
லியதாவதால்‌, அவை சுலபமாக நிலத்தில்‌ மக்குகன்‌ றன. 
மூன்று மாதத்திற்குப்‌ பின்‌ தண்டுகள்‌ வலுக்க ஆரம்பிக்‌ 
கும்பொழுது, அவற்றை மாடுகளை விட்டு மேய்க்கலாம்‌; 
அல்லது மேல்‌ பாகங்களை அறுத்துவிடலாம்‌. 

2. சீமை அகத்தி (Sesbania Speciosa;) இது 
டெயின்சாவின்‌ ஒரு நெருங்கிய பந்து. இதன்‌ தண்டு கன 
மாக இருந்தாலும்‌ டெயின்சாவைப்‌ போலக்‌ கட்டைமாதிரி 
இல்லாமல்‌ சிறிது குழைவுடையது. விதைகளை மணலுடன்‌ 
சேர்த்து உரலில்‌ இட்டுக்‌ குத்தி, மேல்‌ தொலியைச்‌ றிது 
கோறைப்‌ படுத்தும்பொழுதுதான்‌, அவை சரியாக முளைக்‌ 
கும்‌. ஓரு ஏக்கர்‌ விதைப்பதற்கு 25-50 ராத்தல்‌ விதை 
வேண்டும்‌. ஏக்கரில்‌ 25,000-80,000 ராத்தல்‌ வரை- 
தழை உண்டாகலாம்‌. | 

சீமை, அகத்தி நாற்றுகளை நாற்றங்கால்களில்‌ உற்‌ 
பத்தி செய்து, ஈஞ்சை வயல்களின்‌. வரப்பு ஓரங்களில்‌, 


பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌ 167 


நெற்‌ பயிர்‌ நடவு காலத்தில்‌, 8-4 அடிக்கொன்றாக நடவு 
செய்து, அந்தச்‌ செடிகளிலிருந்து 5 மாதங்களுக்குப்‌ பின்‌ 
விதை சேகரிக்கலாம்‌. அவை நெற்‌ பயிர்‌ வளர்ச்சியைக்‌ கட்‌ 
டுப்படுத் துவது இடையாது. இப்படிச்‌ செய்வதால்‌ எல்லோ 
ரும்‌ தங்களுக்கு வேண்டிய விதைகளைத்‌ தாங்களே சுலபமா 
கத்‌ தயார்‌ செய்து கொள்ளலாம்‌. முதற்‌ போக நெற்‌ பயிர்‌ 
நடவு காலத்தில்‌, சீமை அகத்தி நாற்றுகளை வரப்பு ஓரங்‌ 
களில்‌ அதே மாதிரியாகச்‌ செடிக்குச்‌ செடி 4 அங்குல 
வெளி கொடுத்து ஈடவு செய்யும்பொழுது; இரண்டாவது 
போகத்துக்கு நிலத்தைத்‌ தயார்‌ செய்யும்‌ காலத்தில்‌; இப்‌ 
பயிர்கள்‌ ஏக்கருக்கு 2,000-—38,000 ராத்தல்‌ பசுந்தழை 
கொடுக்கின்‌ றன. இதனால்‌, இரண்டாவது போக நெற்‌ 
பயிருக்குச்‌ சிரமமில்லாமல்‌ சிறிதளவாவது பசுந்தழை 
தயார்‌ செய்ய முடிறெது. இக்காலத்தில்‌, வேறு விதமாகத்‌ 
தழை உண்டாக்க முடியாது. 

8. கொளிஞ்சி (Tephrosia purpurea) இது ஒரு 
உள்‌ நாட்டுப்‌ பசுந்தாள்‌ பயிர்‌. மணல்‌ சாரியான ஒரு 
போக நஞ்சைகளில்‌ பயிர்‌ செய்வதற்கேற்றது. கொளிஞ்சி 
மெதுவாக வளர்ந்து, நிலத்தில்‌ 6-8 மாதங்கள்‌ நிற்கும்‌. 
அது கடும்‌ வறட்சியைத்‌ தாங்கும்‌ வலிவுடையது. அதை 
மாடுகள்‌ மேய்வது இடையாது; அதனால்‌ அதற்கு எவ்வித 
மான பாதுகாப்பும்‌ வேண்டியதில்லை. விதைத்‌ தோலின்‌ 
மேற்‌ புறத்தில்‌ ஒருவிதமான மெழுகுப்‌ பொருள்‌ படர்ந்‌ 
திருப்பதால்‌, சீமை அகத்தியைப்‌ போல மணலுடன்‌ சேர்த்‌ 
துக்‌ குத்தினலொ மிய, விதைகள்‌ சரியாக முளைப்பது கிடை 
யாது. ஏக்கருக்கு 20-25 ராத்தல்‌ வீதம்‌ விதை தெளிக்கப்‌ 
படுகிறது. தொடர்ந்து 4-5 வருஷங்களுக்கு ஈஞ்சை நிலங்‌ 
களில்‌ கொளிஞ்சி விதைத்தால்‌, அப்பயிர்களிலிருந்து சிதறி 
விழுகிற விதைகள்‌ தாமாகவே முளைத்துப்‌ பின்னர்‌ வருஷா 
வருஷம்‌ பயிர்‌ உண்டாக்கி கொடுக்கும்‌. நிலம்‌ சேற்று நிலை 


பரல்‌ இருக்கும்பொழுது விதையின்‌.மேற்புறத்து மெழுகு, 


168 விவசாய நூல்‌ 


விதையைக்‌ கெட்டுப்‌ போகாமல்‌ காப்பாற்றுகிறது, நெல்‌ 
அறுவடைக்குப்‌ பின்‌, நிலம்‌ காயும்பொழுது கொளிஞ்சி 
விதைகள்‌ முளைத்து வெளியே வருகின்றன. ஒரு ஏக்கரி 
லிருந்து 8,000-10,000 ' ராத்தல்‌ பச்சைத்‌ தழை 
கிடைக்கலாம்‌: 

4. அவுரி. (நீவி, 1724207278. tinctoria.)  அவுரியும்‌ 
கொளிஞ்சியைப்‌ போலத்‌ தோற்றம்‌ அளிக்கிற பயிர்‌. 
ஆனால்‌ இலைகள்‌ சிறிது அதிகமாக இருக்கும்‌. இது களிமண்‌ 
நிலத்திற்கேற்றது. ஒன்றிரண்டு தடவை நீர்‌ பாய்ச்சினால்‌ 
செழிப்பாகவே வளரும்‌. விதை வீதம்‌, தழை மாஞல்‌ 
முதலியன கொளிஞ்சியைப்‌ போலவேதான்‌. 
9, பில்லிப்‌ பயறு (Phaseolus trilbbus) இது கடுங்‌ 
களிமண்‌ நிலத்திற்கேற்றது. மொச்சையைப்போலக் கொடி 
வீசி வளரும்‌ தன்மையுடையது. நெல்‌ அறுவடைக்கு 8-5 
நாட்களுக்கு முன்‌ பயிரின்‌ மேலே, ஏக்கருக்கு 10-15 ராத்‌ 
தல்‌ வீதம்‌ பயறு விதையைத்‌ தெளித்துவிடலாம்‌. முதலில்‌ 
மெதுவாகவும்‌, பின்னர்த்‌ தீவிரமாகவும்‌ வளர்ந்து, நிலத்தில்‌ 
திருப்திகரமாகப்‌ பயறு படர்கிறது. அதை ஒன்‌ விரண்டு 
தடவை மாட்டைவிட்டு மேய்த்துக்‌ கடைசியாக 6 வாரங்‌ 
கள்‌ வரை தடையில்லாமல்‌ வளரவிட்டு, மடக்கி உழுது 
விடலாம்‌. பயற்றை உழுவதற்கு முன்‌, அதிலுள்ள நெற்று 
களைப்‌ பொறுக்கிப்‌ பயறு எடுத்து, அதைச்‌ சிறு பயற்றைப்‌ 
போல உபயோகிக்கலாம்‌. ஏக்கருக்கு 10,000—15,000 
ராத்தல்‌ பசுந்தழை கிடைக்கும்‌. 

6. சடம்பு (Crotalaria 747022) சடம்பு வெகு 
விரைவாக வளர்ந்து, மிகுதியான பசுந்‌ தீழையைக்‌ கொடுக்‌ 
கிறது; அதை விதைத்த ஏழாவது வாரத்தில்‌ நிலத்தில்‌ 
மடக்கி உழுதுவிடலாம்‌. அது குறுமண்‌ நிலங்களில்‌ பயிர்‌ 
செய்வதற்கேற்றது. நீர்‌ பாய்ச்சும்பொழுது, அது மிகவும்‌ 
செழிப்பாக வளர்கிறது. சடம்புப்‌ பயிரில்‌ ஏக்கருக்கு 
16,000--80,000 ராத்தல்‌ பசுந்தழை கிடைக்கிறது. ஓவ்‌ 


பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்கள்‌ 169 


வொரு சமயங்களில்‌ பூச்சிகள்‌ சடம்புப்‌ பயிரை வெகு 
வாகத்‌ தாக்குவதால்‌, அது மிகச்‌ சேதமடையலாம்‌. 

தழை எருவிடுதல்‌. . குளக்கரைகளிலும்‌, தரிசு மேடு 
களிலும்‌, பாதையோரங்களிலும்‌ உண்டாகிற பச்சைத்‌ 
தழைகளை அரக்கிச்‌ சேர்த்து, ஈஞ்சை நிலங்களில்‌ பரப்பி, 
மிதித்துவிடுவது ஆதியிலிருந்தே பழக்கத்திலிருந்து வரு 
கிறது. பச்சைத்‌ தழைகளும்‌, பசுந்தாள்‌ எருவும்‌ ஓரே 
மாதிரியாக நிலத்தை இயக்கிப்‌ பலனளிக்கின்றன. 

மைசூரில்‌ பயிர்‌ செய்வதற்குத்‌ தகுதி இல்லாத தரிசு 
நிலங்களில்‌ பசுந்தழை சேகரிக்கும்‌ நோக்கத்துடன்‌, புங்க 
மரங்கள்‌ வைத்து உண்டாக்கப்படுகின்‌ றன. புங்கம்‌ லெகூ 
மினாஸிய மரமாதலால்‌, அதன்‌ தழை நைட்டிரஜன்‌ சத்து 
அதிகமுடையதாய்‌ இருக்கிறது. லாபகரமாகப்‌ பயிரேற்ற 
முடியாத நிலங்களில்‌, கொன்னை, புங்கம்‌ போன்ற மரங்கள்‌ 
மூலமாகத்‌ தழை உற்பத்தி செய்வது சிறந்ததாகும்‌. மரங்‌ 
கள்‌ வளர்ந்தபின்‌, பராமரிப்பே இல்லாமல்‌ தாமாகவே 
நிலைத்து நின்று, வளர்ந்து கொண்டிருப்பது இவற்றின்‌ 
சிறப்பு. தவிரத்‌ தகுதியான பெரிய மரங்களை உண்டாக்‌ 
கும்பொழுது, கலப்பை, கமலை முதலியவற்றுக்கு வேண்டிய 
மரமும்‌, விறகும்‌ சுலபமாகக்‌ கிடைக்கும்‌. சில மரங்களின்‌ 
தழைகளை மாட்டுத்‌ தீவனமாகவும்‌ உபயோகிக்கலாம்‌. 
இவனப்‌ பஞ்சம்‌ ஏற்படுங்‌ காலங்களில்தான்‌, இம்மா திரி 
மரங்களின்‌ சிறப்பான பயனும்‌, முக்கியத்துவமும்‌ தெளி 
வாக விளங்கும்‌. 


வின 


1. ஏதாவதொரு பசுந்தாள்‌ பயிர்‌ சாகுபடி செய்வதைப்‌ 
பற்றி விவரமாகக்‌ கூறுக, 


அத்தியாயம்‌ X 
பச்சைத்‌ இவனப்‌ பயிர்கள்‌ 


சாசுவதமாக உண்டாகும்‌ சில தீவனப்‌ பயிர்களை 
மற்ற நாடுகளிலிருந்து இங்கு கொண்டு வந்து, விவசாயப்‌ 
பண்ணைகளில்‌ சாகுபடி. செய்து பார்த்ததில்‌, அவற்றில்‌ சில 
நமது நாட்டிற்கு ஏற்றவை எனத்‌ தெரிகிறது. கினியாப்‌ 
புல்‌ (ine ஜுஜ89), நேப்பியர்‌ புல்‌ (Napier grass), 
இூசர்ண்‌ (110870) முதலியவை பாசனப்‌ பயிர்களாகச்‌ 
சென்னை ராஜ்யத்தில்‌ எங்குமே நன்றாக உண்டாகின்‌ றன. 
வளர வளர அவற்றை அறுத்து, 6-8 வருஷங்களுக்கு 
நிலத்தில்‌ வைத்திருக்க முடிறெது. 

1. இனியாப்‌ புல்‌. (1471011772 maximum) சரியான 
பாசன; வடிகால்‌ வசதியும்‌, வளமுமுள்ள குறுமண்‌ நிலங்‌ 
களில்‌ இனியாப்‌ புல்‌ செழிப்பாக வளர்கிறது. நிலத்தை 
8-4 தடவை உழுது, ஏக்கருக்கு 10-80 வண்டி வீதம்‌ 
மாட்டெருவிட்டு, 3 அடி இடைவெளி கொடுத்து பார்களும்‌ 
வாய்க்கால்களும்‌ கட்டித்‌ தயார்‌ செய்ய வேண்டும்‌. கினி 
யாப்‌ புல்‌ தூர்களில்‌ உண்டாகிற சிம்புக்‌ தளைகள்‌ பிய்த்‌ 
தெடுக்கப்பட்டு நடவாகின்‌ றன. சிம்புகளில்‌ சில வேர்களும்‌ 
இருக்கும்‌. சிம்புகளுக்கு இடையே 2-38 அடி. வெளி 
கொடுத்து நடவு செய்யும்பொழுது, ஏக்கருக்கு 5,000-- 
6,000 சிம்புகள்‌ தேவை. முதல்‌ 2 மாதங்களுக்கு வாரம்‌ ஒரு 
தடவையும்‌, பின்னர்‌ இரு வாரங்களுக்கு ஒரு தடவையும்‌ 
தண்ணீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. கினியாப்‌ புல்‌ . இவிரமாக 
வளர்வதால்‌, நடவாகி 75 நாட்கள்‌ முதல்‌ 1-11 மாதங்‌ 
களுக்கு ஒரு முறை புல்லை அறுவடை செய்யலாம்‌. வருஷத்‌ 
திற்கொரு முறை ஏக்கருக்கு 10 வண்டி வீதம்‌ மாட்டெரு 
வீட்டு, நாலைந்து தடவை ஊடு சாகுபடி செய்ய வேண்டிய 


பச்சைத்‌ தீவனப்‌ பயிர்கள்‌ 17% 


இருக்கலாம்‌. இரண்டு வருஷங்களில்‌, தூர்கள்‌ பரந்து 
பெரியதாகின்றன. அப்பொழுது ஓவ்வொரு தரையும்‌ 
4 பகுதிகளாக்கி, மூன்று பகுதிகளைத்‌ தோண்டி எடுத்து 
வீட வேண்டும்‌. பின்னர்‌ ஒவ்வொரு வருஷமும்‌ தூரைப்‌ 
பிளந்து இதே மாதிரி சிறியதாக்க வேண்டிய திருக்கும்‌. 

ஒரு ஏக்கரிலிருந்து வருஷத்துக்கு 50,000--75,000 
ராத்தல்‌ பச்சைப்‌ புல்‌ கிடைக்றெது. இளம்புல்‌ சத்துள்‌ 
ளதாயிருப்பதால்‌, பூப்பதற்கு முன்‌ புல்லை அறுப்பது 
மேலாகும்‌. மாடுகள்‌ புல்லைப்‌ பிரியமாக உட்கொள்ளு 
இன்றன. முதிர்ந்த புல்‌ முரடாயிருப்பதால்‌, கடினமான 
தண்டு பாகங்களை மாடுகள்‌ கழிப்பதால்‌ சேதமேற்படும்‌. 
சாக்கடைத்‌ தண்ணீர்ப்‌ பாசனம்‌ செய்யுமிடங்களில்‌, இனி 
யாப்புல்‌ வெகு வீரியமாக வளர்கிறது. மதுரைச்‌ சாக்கடைப்‌ 
பாசனத்தின்‌ கீழ்‌ 80 ஏக்கர்களில்‌ 1982-ஆம்‌ வருஷம்‌ கிணி 
யாப்புல்‌ ஸ்தாபிக்கப்பட்டது. அதே பயிர்‌ இப்பொழுது: 
38 வருஷங்களுக்குப்‌ பின்‌, வீரியமாக வளர்ந்துகொண் 
டிருக்கிறது. வருஷத்துக்கு ஏக்கருக்குச்‌ ஈமாராக 100 


டன்கள்‌ (800 வண்டிப்‌ பாரம்‌) வீதம்‌ பச்சைப்‌ புல்‌ இன்‌ . 


னும்‌ கிடைக்கிறது. நீலத்தில்‌ சரள்‌ மிகுந்திருப்பதால்‌, 
தண்ணீர்‌ விரைவாக வடிந்து விடுவதுடன்‌ காற்றோட்டமும்‌ 
சரியாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு வசதியில்லாத 
இடங்களில்‌ சாக்கடைப்‌ பாசனப்‌ பயிர்கள்‌ நாலைந்து வரு 
ஷங்களில்‌ க்ஷீணிக்க ஆரம்பிக்கின்றன. அதைச்‌ சாக்கடை 
நோய்‌ (sewage sickness) என்று சொல்வதுண்டு, 
மதுரைச்‌ சாக்கடைப்‌ பண்ணையில்‌ மேலே சொல்லிய கார 
ணங்களால்‌ இந்த நோய்‌ தோன்‌ றவில்லை. 

சுழல்‌ அறுவடை. சாசுவதமான இவனப்‌ பயிர்களை 
முறையாக ஒவ்வொரு நாளும்‌ சிறிது சிறிதாக அறுத்து 


வரும்பொழுது, மாடுகளுக்கு எப்பொழுதும்‌ நிரந்தரமாகப்‌ 


' பச்சைத்‌ தீவனம்‌ கொடுப்பது சாத்தியமாகிறது. வருஷ 
வளர்ச்சியைப்‌ பத்துத்‌ தடவைகளாக அறுக்க வேண்டு 


172 உ விவசாய நூல்‌. 


மென்றால்‌, அறுவடைகளுக்கு மத்தியில்‌ 36 நாட்கள்‌ இடை 
வெளியிருக்கும்‌. தீவனப்‌ பயிராகும்‌ நிலத்தை 36 சம பங்கு 
களாக்கி, தினம்‌ ஒரு பகுதியை முறைப்படி அறுவடை 
செய்தால்‌, ஒவ்வொரு நாளும்‌ ஒழுங்காகத்‌ தீவனம்‌ கிடைக்‌ 
கும்‌. உதாரணமாக, 144 புல்‌ வரிசைகளிருந்தால்‌, தினம்‌ 
4 வரிசைகள்‌ வீதம்‌ 36 நாட்களில்‌ அவற்றை அறுக்கலாம்‌. 
முதல்‌ 4 வரிசைகளை முதல்‌ நாளும்‌, கடைசி 4 வரிசைகளை 
56-வது நாளும்‌ அறுத்தால்‌, 37-வது நாளில்‌ முதல்‌ 4 வரிசை 
களில்‌ இரண்டாவது முறை அறுவடை ஆரம்பிக்கலாம்‌. 
இதனால்‌ எல்லாப்‌ பாகங்களிலுமே அறுப்புகளுக்கு 
மத்தியில்‌ 36 நாட்கள்‌ இடைவெளி இருக்கும்‌. இந்த ஓழுங்கு 
முறைக்குச்‌ “சமல்‌ அறுவடை” என்று பெயர்‌. 

2. நேப்பியர்‌ புல்‌. (Pennisetum  purpurcum) 
இது தென்‌ ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டுவரப்பட்டு 
சாசுவதப்‌ பயிராகிற முரட்டுப்‌ புல்‌. தென்‌ ஆப்பிரிக்கக்‌ 
காடுகளில்‌ 10-12 அடி. உயரம்‌ வரை வளர்கிறது. கினி 
யாப்‌ புல்லைப்‌ போலவே நேப்பியர்‌ புல்‌ பயிர்‌ செய்யப்படு 
. கிறது. அதன்‌ மொத்த வருஷ மாகூல்‌ ஏக்கருக்கு 60,000 
90,000 ராத்தல்‌ பச்சைப்புல்‌. அதன்‌ தண்டு முரடாகவும்‌, 
கட்டைபோலுமிருப்பதால்‌, மாடுகள்‌ அதை அதிகமாகக்‌ 
கழித்துச்‌ சேதமாக்குகின்றன. 

லூசர்ண்‌ (Medicago 381404) உலக மெங்குமே, 
அரசர்ண்‌ (1௪) ஒரு பெயர்‌ பெற்ற லெகூமினாஸியத்‌ 
தீவனப்‌ பயீர்‌. அதை வளர வளர அறுத்து, 6-8 வருஷங்‌ 
கள்‌ வரை வைத்திருக்கலாம்‌. எல்லாக்‌ இவெகளையும்‌ ஒன்று 
சேர்த்து அறுக்கும்பொழுது பயிர்‌ சீக்கிரமாகவே பட்டு 
விடுகிறது; அறுவடை காலத்தில்‌ ஒன்றிரண்டு சிறு இளை 
களை ஒதுக்கி, மற்றவற்றை அறுவடை செய்வது நலமாகும்‌. 
ரசர்ண்‌ தீவனம்‌, உயர்ந்த நிலையில்‌ 20 சதவிகிதம்‌ புரோட்‌ 
டன்‌ உடையது. அத்துடன்‌ சுண்ணாம்பும்‌ பாஸ்பரஸு*ம்‌ : 
அதிகமாகவே இருக்கின்றன. ஆகவே, அது ஒரு சிறந்த 


பச்சைத்‌ தீவனப்‌ பயிர்கள்‌ 173 


தீவனமாகும்‌. பச்சை லூர்சண்‌ தழையை உட்கொள்ளு. 
வதால்‌ சில மாடுகளுக்கு வயிறு உப்புசம்‌ ஏற்படுவது 
உண்டு. இதற்காக, முதலில்‌ தினம்‌ மாட்டுக்கு 5--? ராத்‌. 
தல்‌ பச்சை லூசர்ண்‌ கொடுத்துப்‌ பழக்கமடைந்த பின்னர்‌ 
80 ராத்தல்‌ வரை கொடுக்கலாம்‌. முதலாவதாக வைக்‌ 
கோல்‌ போன்ற முரட்டுத்‌ தீவனம்‌ கொடுத்து வயிற்றை: 
நிரப்பிப்‌ பின்னர்‌ லூசர்ண்‌ கொடுப்பது நல்லது. லூசர்ணை 
உலர்த்திக்‌ கிடைக்கிற ஹே, மேல்‌ காடுகளில்‌ ஒரு முக்கிய: 
மாட்டுத்‌ தீவனமாகிறது. லூசர்ண்‌ ஹே உட்கொள்ளும்‌. 
பொழுது, மாடுகளுக்கு வயிறு ஊதும்‌ இயல்பு கிடையாது.. 
மேல்‌ நாடுகளில்‌ லூசர்ண்‌ முக்கியமாக மானாமாரிப்‌ 
பயிராகவே சாகுபடியாகிறது. ஆனால்‌ தென்னிீந்தியாவில்‌,. 
அது பாசனப்‌ பயிரே. நிலத்தை நன்றாக உழுது, ஏக்கருக்கு 
20 வண்டி வீதம்‌ மாட்டெருவும்‌, 1 அந்தர்‌ சூப்பர்‌ பாஸ்‌: 
வேட்டும்‌ போட்டு, 2 அடி. இடைவெளி கொடுத்துப்‌ பார்‌ 
களும்‌ வாய்க்கால்களும்‌ கட்டி, குழிக்கு 8, 4 விதைகளாகப்‌: 
பார்களின்‌ இரு பக்கங்களிலும்‌ 6 அங்குல இடைவெளி 
கொடுத்து லூசர்ண்‌ ஊன்றப்படுகிறது. ஏக்கருக்கு 4, 5: 
ராத்தல்‌ விதை வேண்டியிருக்கும்‌. அது ஒரு புதுப்‌ பயிராத. 
லால்‌, அதனுடன்‌ ஓத்துழைக்கிற லெகூம்‌ பேசிலைகள்‌ நிலத்‌. 
தில்‌ இல்லாதிருக்கலாம்‌; அவற்றை நிலத்தில்‌ சேர்க்கவேண்‌ 
டும்‌. அவசியமானபொழுது களை கொத்தி, நீர்‌ பாய்ச்ச 
வேண்டும்‌. அது செழிப்பாக வளர்ந்து 90 நாட்களில்‌: 
அறுப்பதற்குத்‌ தயாராகிறது. பின்னர்‌ பருவத்தைப்‌ 
பொறுத்து, 80-45 நாட்கள்‌ இடைவிட்டு, வருஷத்துக்கு 
8--12 தடவை பச்சைத்‌ திவனம்‌ அறுக்க முடியும்‌. இப்‌: 
பயிருக்கு வருஷா வருஷம்‌ ஏக்கருக்கு 10 வண்டி. மாட்‌. 
டெருவும்‌, 1% அந்தர்‌ சூப்பர்‌ பாஸ்வேட்டும்‌ போட்டு: 
வரவேண்டி யிருக்கிறது. Mil 
.... தென்னிந்தியாவில்‌, லூசர்ணிலிருந்து ஏக்கருக்கு 
20,000--70,000 ராத்தல்‌ பச்சைத்‌ தவனம்‌ கிடைக்கிறது... 


அத்தியாயம்‌ X1 
சிறந்த விதை உற்பத்தி 


விதைச்‌ சுத்தம்‌, ஒருவகைப்‌ பயிர்‌ விதையுடன்‌ வேறு 
பயிர்‌ விதைகள்‌ சேர்ந்திருந்தால்‌, அதைக்‌ கலப்பு விதை 
யென்று எவரும்‌ விதைக்க மாட்டார்கள்‌. ஆனால்‌ விவசாயி 
கள்‌ சுத்தமான விதைகளை உபயோகிக்கிறார்களா என்றால்‌, 
இல்லை என்றே பொதுவாகச்‌ சொல்ல வேண்டும்‌. பெரும்‌ 
பாலான விதைகளில்‌ அதே பயிரைச்‌ சேர்ந்த பல தஇனீசு 
விதைகள்‌ சாதாரணமாகக்‌ கலந்து இருக்கும்‌. வேறு தினிச 
கள்‌ சேராத, சுத்தமான ஓரே தினிசு விதையை உபயோ 
கிக்கும்பொழுது, எல்லாச்‌ செடிகளும்‌ முன்பின்‌ பூக்காமல்‌, 
ஓரே காலத்தில்‌ பூத்து, காய்த்து, முதிர்ந்து ஒன்றுபோல 
அறுவடைக்கு வருகின்றன. ஒரே ரக விதை உற்பத்தி 
யாகும்‌. அப்படிப்பட்ட விதையைத்‌ தினிசு சுத்தமான 
விதை எனலாம்‌. 

சுத்தமான விதையை வாங்கி உபயோகிக்கும்பொழுது, 
இரண்டு மூன்று வருஷங்களில்‌ அதில்‌ கலவன்‌ ஏற்பட்டு, 
செடிகள்‌ முன்னும்‌ பின்னும்‌ பூத்துக்‌ காய்க்க ஆரம்பிக்‌ 
கின்றன. இப்படிக்‌ கலவன்‌ ஏற்படுவதைத்‌ தடுக்கும்‌ வழி 
கள்‌ கீழே காண்பிக்கப்பட்டிரக்கன்‌ றன. 

1. காற்றங்கால்களில்‌ பல தினிசு விதைகள்‌ ஒன்றுக்‌ 
குப்‌ பக்கத்தில்‌ ஒன்றாக விதைப்பாகின்‌ றன. ஒரு பாத்‌ தியை 
அலலது துண்டை விதைக்கும்பொழுது, அவ்விதைகள்‌ 
பக்கத்துத்‌ துண்டுகளிலும்‌ விழுந்து, இவற்றில்‌ விதைக்கும்‌ 
மற்ற தினிசுகளைக்‌ கலப்புடையதாக்குகின்‌ றன. சுத்தமான 
விதைகளில்‌ இவ்விதமாக ஓரே வருஷத்தில்‌ 24 சத 
விகிதம்‌ கலப்பு ஏற்படலாம்‌. ' 


.... தங்கு 


சிறந்த விதை உற்பத்தி 175 


2. பல. இனிசு மெல்‌ நாற்றுகள்‌ பக்கத்துப்‌ பாத்தி 
களில்‌ உண்டாகின்றன. இரண்டு தினிசு நாற்றுகளை ஓரே 
சமயத்தில்‌ பிடுங்கி நடும்பொழு து, வேலையாட்கள்‌ கவனக்‌ 
குறைவால்‌ பக்கத்து நாற்றங்கால்களில்‌ இருந்தும்‌ நாற்று 
முடிகளைக்‌ கொண்டு வந்து சில சமயங்களில்‌ நட்டு விடுவ 
துண்டு. இதுவும்‌ சாதாரணமாக நடைபெறுகிறது. 

59. சுத்தமான தினிசு விதைகளை ஜாக்கிரதையாக 
உபயோகிக்கும்பொழுதுகூட சில செடிகள்‌ முன்னும்‌ பின்‌ 
னும்‌ பூக்கன்‌ றன. பல தினிசுகளுக்குள்‌ முத்திய பரம்பரை 
களில்‌ சேர்க்கை ஏற்பட்டு உண்டான இரு பிறவிகளில்‌, 
ஒன்றுபோலப்‌ பூத்துக்‌ காய்ப்பவற்றைப்‌ பிரித்து எடுக்கப்‌ 
பட்ட தினிசுகள்தான்‌ இப்பொழுது பயிராக வருகின்றன. 
இவை ஓவ்வொரு சமயங்களில்‌ பழைய பரம்பரைக்‌ குணங்‌ 
களைக்‌ காட்டும்‌. விதைக்கென ஒரு வயலையோ, வயலில்‌ 
ஒரு பாகத்தையோ ஒதுக்கி வைத்து, முன்பின்‌ பூக்கும்‌ செடி 
களை அகற்ற வேண்டும்‌. அதே தினிசில்‌ முன்பின்‌ பூக்கும்‌ 
செடிகளையும்‌, பிற தினிசுச்‌ செடிகளையும்‌ மாற்றுச்‌ செடிகள்‌ 
என்று சொல்லலாம்‌, இவற்றை ஆங்கிலத்தில்‌ ‘rogue 
plants? (போக்கிரிச்‌ செடிகள்‌) என்று சொல்லு 
வார்கள்‌. 

4. பல இனிசப்‌ பயிர்களை அறுத்து, ஓரே களத்தில்‌ 
போரடிக்கிறோம்‌. முன்‌ போரடித்த பயிர்களின்‌ விதை 
களில்‌ சில களத்தில்‌ தங்கியிருந்து, போரடிக்கும்‌ பயிர்க 
ளுடன்‌ சாதாரணமாகக்‌ கலந்துவிடும்‌. இப்படிக்‌ கலவன்‌ 
விதையில்‌ ஏற்படுவதைத்‌ தடுக்க முடியும்‌. ஓவ்வொருவ 
ருடைய விதைப்புக்கும்‌ குறைவாகவே விதை வேண்டி. 
யிருக்கும்‌. இந்த அளவு விதை கொடுக்கக்கூடிய பயிரை 
அறுத்து, வயலிலேயே காயவிட்டு, கட்டிக்கொண்டு போய்‌ 
வீட்டு முற்றங்களில்‌ தனியாகப்‌ போரடிக்கலாம்‌, அப்‌ 
பொழுது கலப்பேற்படாது. . இவ்விதைகளைக்‌ காய்ந்தபின்‌ 
சேர்களில்‌ வைக்க வேண்டும்‌. 


176 விவசாய நூல்‌ 


ச. விதைகளைச்‌ சாக்குகளில்‌ பிடித்து வைப்பது 
வழக்கம்‌. ஒரே சாக்கு வெவ்வேறு சமயங்களில்‌ பல தினிசு 
விதைகளைப்‌ பிடிப்பதற்காறெது. அதனால்‌ சாக்கை உள்‌ 
ளும்‌ புறமும்‌ மாற்றிச்‌ சரியாக உதறி, முன்‌ பிடித்த தினிசு 
விதைகளை எல்லாம்‌ அகற்ற வேண்டும்‌. சாக்கு மூலமாக 
வும்‌ கலவன்‌ ஏற்படலாம்‌. 

தல்ல விதை. விதை சுத்தமாக இருந்தால்‌ மாத்திரம்‌ 
போதாது, அது நல்லதாகவும்‌, சரியாக முளைத்து, வீரிய 
மான செடியுண்டாக்க வல்லதாகவும்‌ இருக்க வேண்டும்‌. 
பூரணமாக முற்றிய பயிரிலிருந்து கடைக்கும்‌ விதை நல்ல 
விதையாகத்தான்‌ இருக்கும்‌. போரடித்து, விதையைப்‌ பிரித்‌ 
துத்‌ தூற்றிக்‌ காயப்‌ போட்டு, சரியாகக்‌ காய்ந்த விதை 
களைத்தான்‌ சேமித்து வைக்க வேண்டும்‌. 

விதைகளை இரண்டு மூன்று மாதங்களுக்கொருமுறை 
வெளியே எடுத்து, பூச்சி தாக்கியிருக்கிறதா என்று 
பார்த்து, வெயிலில்‌ காய வைத்து, மறுபடி. சேரில்‌ வைக்க 
வேண்டும்‌. 

விதைகளைச்‌ சாக்குகளில்‌ கட்டி, இருப்பில்‌ வைக்கும்‌ 
பொழுது, அவற்றின்‌ மேல்‌ டீ.டீ.ட்டி. (19.0.1) ப. யச்‌.௪ 
(B.H.C.) போன்ற பூச்சி மருந்துகளைச்‌ சிதறி வைத்தால்‌, 
பூச்சிகளின்‌ தொந்தரவு இருக்காது. 

பயறு வகை விதைகளைத்‌ தண்ணீர்‌ சேர்த்துச்‌ செம்‌ 
மண்‌ பூசி, பின்னர்‌ காய வைத்து இருப்பில்‌ வைப்பது 
வழக்கம்‌. செம்மண்‌ பூசிய பயறுகளைத்‌ துளைப்பான்கள்‌ 
(borers) அதிகச்‌ சேதம்‌ செய்யா. 

சில இடங்களில்‌ விதைகளைக்‌ குதிர்களில்‌ வைக்றோர்‌ 
கள்‌. இவற்றின்‌ அடியும்‌ வாயும்‌ சிறுத்து, மத்திய பாகம்‌ 
அகன்றதாயிருக்கும்‌. இவற்றில்‌ விதைகளை நிரப்பி, 
அதன்‌ மேல்‌ 4 அங்குல கனத்துக்கு மணல்‌ போட்டு, கடைசி 
யில்‌ வேப்ப இலையாவது, 1 இலையாவது போட்டு பம்‌ 
வைப்பதுண்டு. 


சிறந்த விதை உற்பத்தி 177 


கடைசியாக, விதைக்கும்‌ காலத்தில்‌ விதைகள்‌ சரியாக 
முளைக்கக்கூடியனவா என்று ஒருவரும்‌ பார்ப்பதில்லை. 
விதைகளின்‌ முளைக்கொள்ளும்‌ திறனைச்‌ சுலபமாக அறிய 
லாம்‌. 9 மூட்டைகளில்‌ நெல்‌ இருப்பதாக வைத்துக்கொள்ளு 
வோம்‌. அவற்றிலிருந்து சோதிப்பதற்குச்‌ சில மூட்டைகளி 
லிருந்து மாதிரி நெல்‌ எடுத்தால்‌ போதுமானது. உதாரண 
மாக, முதல்‌ மூடை, நாலாவது மூடை, ஏழாவது மூடை 
களிலிருந்து மாதிரி எடுத்தால்‌ போதும்‌. சிறு குத்தூசி 
யினால்‌ சாக்குகளில்‌ பல இடங்களிலும்‌ குத்தி மாதிரி நெல்‌ 
எடுத்து, அவற்றை நன்றாகக்‌ கலந்து, அதில்‌ 100 நெல்லை 
எடுத்து, ஒரு 4 அங்குலச்‌ சதுரத்‌ துணியில்‌ வைத்து, 4 மூலை 
களையும்‌ பிடித்துக்கொண்டு, நெல்‌ கீழே விழாதபடி, சிறு 
நூலினால்‌ கட்டி விடலாம்‌. பல தினிசுகளைச்‌ சோதிக்கும்‌ 
பொழுது, ஓவ்வொன்றையும்‌ வெவ்வேறு நிறமுள்ள துணி 
களில்‌ கட்டலாம்‌. இந்த விதை முடிச்சுகளை த்‌ தண்ணீரில்‌ 
12 மணி நேரம்‌ ஊற வைக்கவும்‌. பின்னர்‌ ஒரு சுமாரான 
வாயகன்ற சீசாவில்‌ தண்ணீர்‌ நிறைத்து, விதை முடிச்சு 
களின்‌ நுனியை உள்ளே வைத்து, விதை பாகத்தைச்‌ சா 
வுக்கு மேலாக வைக்கும்பொழுது, விதைகள்‌ முளைப்பதற்கு 
வேண்டிய ஈரமும்‌, காற்றும்‌ கடைக்கும்‌, இந்த விதை 
முடிச்சகளைத்‌ தினம்‌ காலையில்‌ அவிழ்த்து, முளைத்த விதை 
களை எடுத்து, எண்ணிக்கொண்டு, மறுபடியும்‌ மற்ற விதை 
கனை முடிச்சாக்கிச்‌ சோவின்‌ மேல்‌ வைக்கவும்‌. முளைக்கக்‌ 
கூடிய நெல்‌ விதைகள்‌ 5 காட்களில்‌ பொதுவாக முளைத்து 
விடும்‌. இந்த 5 நாட்களிலும்‌ முளைத்த விதைகளின்‌ எண்‌ 
ணும்‌, முளைக்காதவற்றின்‌ எண்ணும்‌ சேர்ந்து 100 
ஆகிறதா என்று சரி பார்க்கவும்‌. 

100-க்கு 90 விதைகள்‌ முளைத்தால்‌ விதை இருப்திகர 
மானது; 70-90 விதைகள்‌ முளைத்தால்‌ சுமாரானது, 70-க்‌ 
கும்‌ குறைந்த விதைகள்‌ முளைத்தால்‌ மட்டமானது. 60 
சதலிதெம்‌ முளைக்கிற விதைகளைப்‌ பாவும்பொழுது, அதற்‌ 

வி-2--12 


178 விவசாய நூல்‌ 


குத்‌ தகுந்தபடி அதிக விதைகளைப்‌ பாவ வேண்டும்‌. 6 
(6xX100) 
பக்கா விதைக்க வேண்டிய இடத்தில்‌ 10 ணை 01 பக்கா 
விதை வேண்டியிருக்கும்‌, பதிலாக வழக்கம்போல 
6 பக்கா விதை பாவினால்‌, வயலில்‌ செடிகள்‌ கலப்பாக 
இருக்கும்‌. 10 செடிகள்‌ இருக்க வேண்டிய இடத்தில்‌ 6 
செடிகள்தான்‌ இருக்கும்‌. விதைக்குமுன்‌ முளைக்கும்‌ தன்‌ 
மையைச்‌ சோதித்துப்‌ பார்த்தால்தான்‌, அதற்கேற்றவாறு 
அதிக விதையை உபயோகிக்க வேண்டுமென்ற அவசியம்‌ 
விளங்கும்‌. மிக மட்டமாக முளைக்கும்‌ விதைகளைத்‌ தெரி 
யாது வயலில்‌ விதைத்து விதைகளை விணாக்குவதைவிட, 
அவற்றைச்‌ சாப்பாட்டுக்கு உபயோகித்து, வேறு விதை 
களை விலைக்கு வாங்கி, உபயோகிப்பது மேலாகும்‌. 
பொறுக்கு விதைகள்‌. முக்கியமான பயிர்களில்‌ சாதா 
ரண விதைகளைக்காட்டிலும்‌ மேலாக மாசூல்‌ கொடுக்கக்‌ 
கூடிய பல பொறுக்கு தினிசு விதைகளை விவசாய இலாகா 
விநியோகித்து வருகிறது. இவற்றிற்கு வம்சங்கள்‌ (8நடவற5) 
என்று பெயர்‌. எத்த விவசாயப்‌ பண்ணையில்‌, விதை ஆதி 
யில்‌ உண்டாக்கப்பட்டதோ, .௮ந்த இடத்தின்‌ சுருக்கப்‌ 
பெயரையும்‌, விதை உண்டாக்கப்பட்ட முறையின்‌ எண்‌ 
ணத்தையும்‌, அந்த வம்சங்களுக்குப்‌ பெயர்களாகக்‌ 
கொடுத்‌ இருக்கிறார்கள்‌. ௦: 5 நெல்‌ என்றால்‌, கோயம்புத்‌ 
அர்‌ நெல்‌ ஆராய்ச்சிப்‌ பண்ணையில்‌ உண்டாக்கப்பட்ட 
வம்சங்களில்‌, ஐந்தாவதாகத்‌ தேர்ந்தெடுத்து சாகுபடி. 
்‌ செய்வதற்குச்‌ சிறந்ததென விநியோடிக்கப்பட்ட வம்ச 
மென எடுத்துக்கொள்ள வேண்டும்‌. 0௦. 5 என்பது சன்ன 
சம்பாவில்‌ சிறந்ததெனத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்ட வம்சம்‌. 
அநேக வம்சங்கள்‌ அந்தப்‌ பிரதேசங்களைத்‌ தவிர, 
மற்ற பல பிரதேசங்களுக்கும்‌ ஏந்றனவாக இருக்கின்‌ றன. 
உதாரணமாக 6. E.B. 24 (Government Eecnomic 
Botanist)eன்‌ ற கிச்சிலிச்சம்பா கோயம்புத்தூரில்‌ முதலில்‌ 


சிறந்த விதை உற்பத்தி 179 


உண்டானது. அது தமிழ்நாடு, ஆந்திர தேசமெங்கும்‌ 
பரவி, சுமாராக 40 வருஷங்களாகச்‌ சிறந்த வம்சமென்ற 
மதிப்புடன்‌ பயிராகி வருகிறது. இப்படிப்‌ பல பொறுக்கு 
வம்சங்கள்‌ இருக்கின்றன. அந்தந்த ஜில்லாவுக்கு ஏற்ற 
தெனச்‌ சோதித்தறிந்த வம்சங்களின்‌ பட்டியல்‌, சென்னை 
விவசாய இலாகா வருஷா வருஷம்‌ புதுப்பித்துப்‌ பிரசுரம்‌ 
செய்கிற 'கிராமவாசியின்‌ தோழனும்‌, பஞ்சாங்கமும்‌?* 
என்ற புத்தகத்தில்‌ “ஜில்லாக்‌ குறிப்பு என்ற தலைப்பின்‌ 
கீழ்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. 


பொறுக்கு வம்சங்கள்‌ என்பது சிறந்த மாசூல்‌ 
கொடுக்கக்கூடிய அபிவிருத்தி செய்யப்பட்ட வம்சங்கள்‌. 
இவை பலவிதமாக உண்டாக்கப்படுகின்றன. இவற்றில்‌ 
முக்கியமாவன (1) ஒற்றைச்‌ செடி தேர்வு (single plant 
selection), (8) இயற்கை மாற்றுப்‌ பிறவிகளைப்‌ (ல்மாவ 
crosses) பிரித்தெடுத்தல்‌, (8) மகரந்தச்‌ சேர்க்கை மூல 
மாகத்‌ தெரிந்த சில குணங்களை ஓரே வம்சத்தில்‌ இணைத்துச்‌ 
செயற்கை முறை மாற்றுப்‌ பிறவிகள்‌ உண்டாக்குதல்‌ 
ஆகும்‌. ihe 

1. ஒற்றைச்‌ செடி தேர்வு. வயலிலுள்ள பயிர்களில்‌ 
எண்ணிறந்த செடிகள்‌ இருக்கின்றன. அவற்றில்‌ சல 
பரும்‌ கதிர்களையும்‌, நிறைந்த தானியங்களையும்‌ உண்டாக்‌ 
இத்‌ தருகின்றன. பயிர்ச்‌ செடிகளைப்‌ பல பருவங்களிலும்‌ 
குறிப்பாகக்‌ கவனித்து வரும்பொழுது ஓவ்வொரு செடி 
சிறந்ததாகத்‌ தோன்றும்‌. இவற்றைத்‌ தனித்‌ தனியாக 
அறுவடை செய்து, தானியத்தைக்‌ காய வைத்து, அவற்‌ 
றின்‌ அளவைக்‌ கவனிக்கும்பொழுது, அபூர்வமாகச்‌ சில 
மற்றவற்றை விட மேலாக இருக்கும்‌. அப்படி மேலான 
ஓவ்வொன்றையும்‌ தனித்‌ தனியாக வைத்துப்‌ பாதுகாத்து, 


iy தாலுகா விவசாய டிமான்ஸ்டிரேட்டர்‌ ஆபிசில்‌ கிடைக்கும்‌. 


180 ... விவசாய நூல்‌ 


அடுத்த வருஷத்தில்‌ தனித்‌ தனியாக விதைத்து, தனித்‌ தனிப்‌ 
பாத்திகளில்‌ (01௦18) கடவு செய்து, அவை எப்படி உண்டா 
இன்றன என்று கவனித்து வரவேண்டும்‌. ஓவ்வொரு 
சோதனைப்‌ பாத்தியிலும்‌ அதே எண்ணுள்ள செடிகள்‌ 
தான்‌ இருக்க வேண்டும்‌. இந்தப்‌ பயிர்களை அறுவடை 
செய்து பார்க்கும்பொழுது, பல நூற்றுக்கணக்கானவற்‌ 
றில்‌, சிலவே முன்‌ தலைமுறையைப்போல மேலாக இருக்‌ 
கும்‌. இவற்றை வைத்துக்கொண்டு மிகுக்தவற்றைக்‌ 
கழித்துவிட வேண்டியதுதான்‌. இந்தச்‌ சோதனைகளில்‌ 
மற்றவற்றுடன்‌ ஆதி தினிசையும்‌ சேர்த்து நடவு செய்து, 
அதன்‌ வளர்ச்சி, தன்மை, மாகூல்‌ ஆகியவற்றைக்‌ 
கிரமம்‌ (ப்ஹபவப) என எடுத்துக்கொண்டு, அத்து 
டன்‌ மற்ற மாதிரிகளை (0௦9) ஓப்பிட்டு, அவற்றின்‌ மாசூல்‌ 
எத்தனை சதவிகிதம்‌ உயர்வு, தாழ்வு அல்லது சமம்‌ எனக்‌ 
கணக்கிடுவது பழக்கம்‌. மிக மேலானவற்றை வைத்துக்‌ 
கொண்டு, தாழ்ந்தவற்றை எல்லாம்‌ கழிக்கும்‌ பொழுது, பல 
நாற்றுக்கணக்கானவற்றில்‌ 4,5 மா இரிகளே மிஞ்சும்‌.இவற்‌ 
றையும்‌ ஆதி தினிசையும்‌ ஒன்றுக்குப்‌ பக்கத்தில்‌ ஒன்றாகத்‌ 
தனிப்‌ பாத்திகளில்‌ (01048), 5, 6 தனித்‌ துண்டுகளில்‌ (11௦01:8) 
பயிர்‌ செய்ய வேண்டும்‌. ஓவ்வொரு துண்டிலும்‌ ஓவ்வொரு 
மாதிரியும்‌ இருக்கும்‌. தனித்தனியாக இவற்றை அறுவடை 
செய்து, ஓவ்வொரு மாதிரியும்‌ பல தனித்‌ துண்டுகளிலும்‌ 
அதிக ஏற்றத்‌ தாழ்வில்லாமல்‌ மாசூல்‌ கொடுக்கின்‌ றனவா, 
இவற்றின்‌ மாசூல்‌ ரெமத்தின்‌ மாசூலைவிட மிகு தியா 
என்று கவனிக்க வேண்டும்‌. இப்படி 2, 3 வருஷங்களுக்கு 
ஒப்பிட்டு, ஏதாயினும்‌ ஒரு மாதிரி ஆதி நினிசை விடவும்‌, 
மற்ற மாதிரிகளை விடவும்‌, ஓரே சீராக ஓவ்வொரு வருஷ 
மும்‌ அதிக மாசூல்‌ கொடுக்கும்பொழுது அதைச்‌ சிறந்த 
தெனத்‌ தேர்ந்தெடுக்கலாம்‌. இப்படித்‌ தேர்க்தெடுத்ததை 
2, 9 வருஷங்களுக்குப்‌ பல விவசாயிகளின்‌ வயல்களிலும்‌ 
பயிர்‌ செய்து, அங்கும்‌ மேலாகவே இருந்தால்‌, அதைத்‌ 


சிறந்த விதை உற்பத்தி 181 


தேர்ந்தெடுத்த பொறுக்கு வம்சமெனப்‌ பெயர்‌ கொடுத்து 
விவசாயிகளுக்கு விகியோகிப்ப துண்டு. 


2: இயற்கை மாற்றுப்‌ பிறவிகள்‌. பக்கங்களில்‌ பயி 
ராகிற இனிசுகளுக்குள்‌ தானாகவே இயற்கையில்‌ ஒரு சிறிது 
அயல்‌ மகரந்தச்‌ சேர்க்கை ஏற்படும்‌. இந்த விதைகளி 
லிருந்து உண்டாகும்‌ செடிகள்‌ இயற்கை மாற்றுப்‌ பிறவிகள்‌ 
(natural crosses). இவற்‌, றில்‌ சேர்க்கை இனிசுகள்‌ 
இரண்டின்‌ குணங்களும்‌ தோன்றும்‌. சிறக்தது ஏதாயினும்‌ 
தோன்றும்பொழுது, அதைத்‌ தனிப்படுத்தி, சில வருஷங்‌ 
கள்‌ சோதித்துப்‌ பார்த்து, மேலானவற்றைப்‌ பொறுக்கிய 
வம்சமென (81811) விவசாயிகளுக்கு விநியோஇப்பதும்‌ 
உண்டு. இப்படித்தான்‌ ஜீ. ஈ. பி. 84.(0.].ம. 24) நெல்‌ 
உண்டானது; “கொனாமணி' என்ற ஒரு கிருஷ்ணாவில்‌ பயி 
ராகும்‌ தினிசில்‌ தோன்றிய இயற்கை மாற்றுப்‌ பிறவி. 

தி செயற்கை முறை மாற்றுப்‌ பிறவிகள்‌. இரண்டு 
தினிசுகளிலுள்ள சிறந்த குணங்களை ஓரே வம்சத்தில்‌ 
சேர்த்தமைப்பதற்கு, அவற்றுள்‌ செயற்கை முறையில்‌ மக 
ரந்தச்‌ சேர்க்கை ஏற்படுத்தி, மாற்றுப்‌ பிறவிகள்‌ உற்பத்தி 
செய்யப்படுகின்றன. இப்படிச்‌ சேர்க்கை ஏற்படுத்துவது 
ஒரு நுணுக்கமான தொழில்‌. தனிச்‌ சாத்திர ஞானமும்‌, 
கைப்பழக்கமும்‌ வேண்டும்‌. 

தஞ்சாவூர்‌ குரங்குச்‌ சம்பா (&0%-10) என்பது அதிக 
மாகூல்‌ கொடுக்கும்‌ ஒரு சிறந்த வம்சம்‌. ஆனால்‌ சிற்லை வரு 
ஷங்களில்‌ கொள்ளை நோய்க்கு (1௨%) உள்ளாகும்‌. 
கோபி, ஆனைக்கொம்பன்‌ நெல்‌ (0௦. 4) என்னும்‌ வம்சம்‌ 
கொள்ளை நோய்க்கு உள்ளாவதில்லை, ஆனால்‌ ந்‌. 10-ஜப்‌ 
போலச்‌ சிறந்த மாசூல்‌ கொடுக்காது. இவை இரண்டி 
னுள்ளும்‌ அயல்‌ மகரந்தச்‌ சேர்க்கை செயற்கை முறையில்‌ 
ஏற்படுத்தி, 0௦: 25 என்ற ஒரு மாற்றுப்‌ பிறவி வம்சம்‌ 
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. C௦. 25-இல்‌, பந்‌. 10-ன்‌ 


189 விவசாய நூல்‌ 


சிறந்த மாசூல்‌ குணமும்‌, ௦. 4-ன்‌ கொள்ளை நோய்க்குள்‌ 
ளாகாத குணமும்‌ சேர்ந்தமைந்திருக்கின்‌றன. இந்தப்‌ புது 
வம்சம்‌ எல்லா ஜில்லாக்களிலும்‌ பெருவாரியாகப்‌ பரவி, 
மிகுதியாக மாசூல்‌ கொடுக்கிறதெனப்‌ பிரசித்தி பெற்றிறாச்‌ 
திறது. 


வினுக்கள்‌ 
1. பெரறுக்கு விதை என்றால்‌ என்ன? ஒற்றைச்‌ செடி தேர்வு 
எப்படி நடைபெறுகிறது? 
2. விதைகளின்‌ முளைக்கும்‌ சக்தியை எப்படிச்‌ சோதித்து 


அறிய முடியும்‌? அதைத்‌ தெரிந்துகொள்வதால்‌ அடை 
யும்‌ அனுகூலம்‌ என்ன? 


அத்தியாயம்‌ X11 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ 
சேதம்‌ 


பூச்சிகள்‌. உலகத்தில்‌ பல உயிர்ப்‌ பிராணிகளும்‌ 
சிறிய ஜந்துக்களும்‌ வாழ்கின்றன. முதுகெலும்புள்ள 
உயிர்‌ வகைகளைப்‌ பிராணிகள்‌ (ரஸ6ஸரவர65) என்றும்‌ இல்‌ 
லாதவ ற்றை ஜந்துக்கள்‌ (116716101௨) என்றும்‌ சொல்‌ 
கிறோம்‌. இந்த ஜந்துக்களைப்‌ பூச்சிகள்‌ என்றும்‌ பொதுப்‌ 
படச்‌ சொல்வதுண்டு. உதாரணமாக, பூரான்‌, வளையல்‌ 
பூச்சி, உண்ணி, சிலந்திப்‌ பூச்சி, நத்தை ஆகியவற்றையும்‌ 
பூச்சி என்கிறோம்‌. அதே சமயத்தில்‌ வெட்டுக்கிளி, வண்‌ 
ணாத்திப்‌ பூச்சி, வண்டு, ஈ, குளவி ஆகியவற்றைச்‌ சேர்ந்த 
ஒரு தனி வகுப்பு ஐந்துக்களைக்‌ குறிப்பாகப்‌ பூச்சிகள்‌ என்‌ 
கிறோம்‌. இவைதான்‌ உண்மையான பூச்சிகள்‌; மற்ற 
ஐந்துக்களைப்‌ பூச்சிகள்‌ என்று சொல்வது பெயர்க்‌ குறிப்பு 
முறையில்‌ (n௦ஙenclatwe). குழப்பமேற்படுத்துகிறது. 
அவற்றைச்‌ சிறிய ஜந்துக்கள்‌ என்று அழைப்பதுதான்‌ 
முறையாகும்‌. 

உலகத்தில்‌ உண்மையான பூச்சிகளின்‌ எண்ணிக்கை, 
மற்ற ஜந்துக்கள்‌, பிராணிகள்‌ இவற்றின்‌ எண்ணிக்கைக்‌ 
குச்‌ சமமாக இருக்குமென மதிப்பிடப்பட்டிருக்கி றது. 
அத்துடன்‌ பூச்சி வகைகள்‌, மற்ற ஜந்துக்கள்‌ பிராணி 
வகைகள்‌ சோர்த்து தற்பதம்‌ மொத்தத்தில்‌ அதிகமென்‌ 
றும்‌ மதிப்பிடப்பட்டி ருக்கிறது. இவை பூச்சிகளுக்கு ஒரு 
தனி முக்யெத்துவம்‌ அளிக்கின்றன அல்லவா ? பூச்சிகள்‌ 
நமக்குப்‌ பெரும்‌ கேடு விளைவிக்கின்றன. பயிர்களைத்‌ தாக்கி, 


184 விவசாய நூல்‌ 


அவற்றின்‌ விளைச்சலைச்‌ சராசரியாக 10 சதவிகிதம்‌ குறைக்‌ 
கலாம்‌. சில குறிப்பிட்ட சமயங்களில்‌ பயிர்கள்‌ முழுவதுமே 
நாசமாகின்‌ றன. மேலும்‌ மலேரியாக்‌ காய்ச்சல்‌ கொசுவா 
லும்‌, விஷபேதி, டைபாய்டு சரம்‌, டிப்தீரியா போன்ற பல 
தீவிரமான நோய்கள்‌ ஈக்களாலும்‌ பரப்பப்படுகின்‌ றன: 
இருப்பில்‌ இருக்கும்‌ தானியங்களையும்‌ பூச்சிகள்‌ நாசமாக்கு 
கின்றன. எனினும்‌ சில பூச்சிகள்‌ ஈன்மை செய்கின்‌ றன. 
பட்டுப்‌ பூச்சி பட்டு நூலும்‌, தேனீக்கள்‌ (bees) தேனும்‌ 
கொடுக்கின்றன. பல தேனிக்கள்‌, மரங்கள்‌ செடிகளில்‌ 
மகரந்தச்‌ சேர்க்கை உண்டு பண்ணி, காய்கள்‌ பிடிப்பதற்கு 
உதவியாயிருக்கின்றன. குளவி (௬௨8) வகைகள்‌ தம்‌ 
முட்டைகளைச்‌ சில புழுப்‌ பூச்சிகளின்‌ (caterpillars) 
உடம்பில்‌ திணித்து விடுகின்றன. முட்டையிலிருந்து 
பொறித்து வரும்‌ இளம்‌ குளவிப்‌ பூச்சிகளுக்கு புழுப்பூச்சி 
உணவாகி, நாளடைவில்‌ நலிந்து விடுகிறது, இவையெல்‌ 
லாம்‌ நன்மைதான்‌. எல்லாவற்றையும்‌ சேர்த்துப்‌ பார்க்கும்‌ 
பொழுது ஈன்மையைவிடத்‌ தீமையே அதிகம்‌. 


பூச்சிகளின்‌ அடையாளங்கள்‌, எங்கும்‌ காணப்படுகிற 
குளவிப்‌ பூச்சியின்‌ அம்சங்கள்‌ என்னவென்று கவனிப்‌ 
போம்‌. பறக்கிற குளவி ஒரு பூரண வளர்ச்சியடைந்த 
பூச்சி. பூச்சி அம்சங்கள்‌ வளர்ந்த பூச்சிகளில்தான்‌ தெளி 
வாகத்‌ தெரியும்‌. அவையாவன : 


1. பக்கத்துக்கு 8 கால்களாக, இரு பக்கங்களிலும்‌ 
சேர்ந்து 6 கால்களிருக்கும்‌. இந்தக்‌ கால்கள்‌ அசையும்‌ 
மூட்டுகள்‌ (1004787016 joints) உள்ளவை. 


2. குளவியின்‌ உடம்பு 4 தனி பாகங்கள்‌ சேர்க்தது:-— 


௮. தலை. இதில்‌ வாய்ப்‌ பாகங்களும்‌, கண்களும்‌, 
உணர்‌ இழைகளும்‌ (antennae, feelers) இருக்கின்‌ றன. 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 185 


ஆ. மார்பிடம்‌, (1௦30). இந்த நடுப்‌ பாகத்திலி 
ருந்து சிறகுகளும்‌ கால்களும்‌ தோன்றுகின்றன. இல பூச்சி 
களுக்குச்‌ சிறகு இருக்காது, | 


இ. வயிறு. மற்ற பாகங்களைவிட இது பெரியது. 
இதன்‌ நுனியில்‌ முட்டையிடுங்‌ குழல்‌ (௦vipositor) 
இருக்கும்‌. 

தலைக்கும்‌, மார்பிடத்துக்கும்‌ மத்தியிலுள்ள கழுத்து 
சாதாரணமாக வெளியே தெரியும்‌. ஆனால்‌ மார்பிடத்துக்‌ 
கும்‌ வயிற்றுக்கும்‌ மத்தியிலுள்ள இடை (௨8) சில வகை 
களில்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌, சிலவற்றில்‌ தெரியாது. சில 
பூச்சிகள்‌ சிறகுடையன. ஆனால்‌ முதுகெலும்பில்லாத 
வகுப்பில்‌ பூச்சிகளைத்‌ தவிர மற்ற ஜந்துகளுக்குச்‌ சிறகு 
கிடையாது. 


பூச்சிகளின்‌ ஜீவிய சரிதம்‌. பெண்‌ பூச்சிகள்‌ முட்டை 
இடுகின்‌ றன. இந்த முட்டைகளிலிருந்து புழு மாதிரியான 
சிறிய பூச்சிகள்‌ வெளியே வரும்‌. இம்மாதிரியான பூச்சி 
களை புழுப்‌ பூச்சிகள்‌ (caterpillars, larvae) என்று 
சொல்லுவோம்‌. புழுப்‌ பூச்சிகள்‌ வளரும்பொழுது சில 
உருவ மாற்றங்கள்‌ ஏற்படும்‌. பல வளர்ந்த பூச்சி வகை 
களுக்கும்‌ அவற்றின்‌ புழுப்‌ பூச்சிகளுக்கும்‌ உருவத்தில்‌ சம்‌ 
பந்தமே இருக்காது. சிலவற்றில்‌ இளம்‌ பூச்சிகள்‌ வளர்ந்த 
பூச்சிகளைப்‌ போலவே உருவமுடையனவா யிருகீகலாம்‌, 
ஆனால்‌ சிறகஇிருக்காது. ஆகவே இருவித உருவ மாற்றங்கள்‌ 
இருக்கின்றன. மாற்றத்தின்‌ தன்மையைப்‌ பொறுத்து, 
அதை முழு உருமாற்றம்‌ (complete metamorphosis), 
குறை உருமாற்றம்‌ (1000101606 Metamorphosis) 
என்று சொல்வதுண்டு. வண்ணாத்திப்‌ பூச்சி வகுப்பைச்‌ 
சேர்ந்தவை முழு உருமாற்றம்‌ உடையவை. வெட்டுக்கிளி 
வகுப்பைச்‌ சேர்ந்தவை குறை உருமாற்றம்‌ உடையவை. 


முட்‌ ஒய்க்‌ | ஊக்கமான வம்ச 
டைப்‌ ஊக்கமாகத்‌ தோல்‌ உறித்து வளரும்‌ பருவம்‌ [திருக்கும்‌ விருத்தப்‌ 
i பருவம்‌ பருவம்‌ 


| வெட்டுக்கிளி 
a 
fo 
| நாவாய்ப்‌ பூச்சி 
ஷ்‌ [4] 
d 
ல்‌ தட்டாம்‌ பூச்சி 
© ட்‌ ம்‌ 

திரிப்ஸ்‌ ல்‌ 3 

2 = 
்‌ 
; ய்‌ Caterpillar 

அத்திப்‌ பூச்சி ESSN ட 
3 LA 
a Pupo ப 
டத அம gD வ] நல்‌ 
8 ரதி 
[4] 5 ட்‌ 
ப] வண்டு ய்‌ 
Ey) 
ம்‌ Adult 

அ ந 


படம்‌ 18. பூச்சி வகுப்பிலுள்ள பலவித உருமாற்றங்கள்‌ 
கார்பென்டரைப்‌ பின்பற்றியது. 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 181 


முழு உருமாற்றம்‌, வண்ணாத்திப்‌ பூச்சியின்‌ முட்டை 
வெடித்ததும்‌, அதிலிருந்து புழு உருவமுடைய ஒரு சிறிய 
பூச்சி வெளி வருகிறது. இதைப்‌ புழுப்பூச்சி (caterpillar,. 
laa) என்று சொல்லலாம்‌. இது சிறிது வளர்ந்ததும்‌, 
மேல்‌ தோல்‌ கழன்று, புதுத்தோல்‌ தோன்றுகிறது. இதற்‌. 
குத்‌ தோல்‌ உரித்தல்‌ (1001111102) என்று பெயர்‌. இப்படி 
8 முதல்‌ 8 தடவை வரை, வகையைப்‌ பொறுத்துத்‌ தோல்‌ 
உரிவதுண்டு. வளர்ந்த புழுப்பூச்சி கொட்டை மாதிரி ஒரு 
உருவம்‌ பெற்றுச்‌ சிறிது காலம்‌ அசைவற்றிருக்கிறது.. 
இதைக்‌ கூண்டுப்‌ புழு ல்‌ என்று சொல்வார்கள்‌. சில 
்‌ காலங்‌ கழித்து, இதிலிருந்து 9 சிறகு முளை த்த முதிர்ந்த பூச்சி 
(௨01) வெளிவரும்‌. வளர்ச்சிக்காலத்தில்‌ பூச்சி முற்றிலும்‌ 
வெறுபட்ட உருவம்‌ எடுப்பதால்‌, அதன்‌ வளர்ச்சி முழு 
உருமாற்றமுடையது எனப்படுகிறது. இந்த உருமாற்‌ 
றத்தை 18வது படத்தில்‌ பார்க்கலாம்‌. 


குறை உருமாற்றம்‌. இதை நெல்‌ நாவாய்ப்‌ பூச்சியின்‌ 
(0106 bug) வளர்ச்சி எடுத்துக்காட்டும்‌. இங்கு முட்டை 
யிலிருந்து ஒரு இளம்‌ பூச்சி (பமந) வெளியே வருகிறது. 
இது ஒரு மாதிரியாக வளர்ந்த பூச்சியின்‌ உருவத்தை ஓத்‌. 
இருக்கும்‌. ஆனால்‌ சிறியதாயிருக்கும்‌. சிறகு இருக்காது. 
வளரும்‌ பொழுது இதுவும்‌ தோல்‌ உரிக்கும்‌. ஓவ்வொரு. 
தடவை தோல்‌ உரியும்‌ பொழுதும்‌, சிறகின்‌ மூலங்கள்‌ 
றிது சிறிதாகப்‌ பெரியதாவதைப்‌ பார்க்கலாம்‌. கடைசித்‌. 
தோல்‌ உதிர்ந்ததும்‌, அது முதிர்ந்த பூ பூச்சியாகிறது. சிறகு. 
கள்‌ சரியாக முளைத்திருக்கும்‌. இதில்‌ மாறுதல்கள்‌ குறை 
வாகவே ஏற்படுவதால்‌ இதைக்‌ குறை உருமாற்றம்‌ என்று 
சொல்கிறோம்‌. 

வாயின்‌ அமைப்பு. பூச்சிகள்‌ எவ்விதமான சேதம்‌ 
விளைவிக்கின்றன என்பது, அவற்றின்‌ வாய்‌ அமைப்பைப்‌ 
பொறுத்திருக்கும்‌. வாயின்‌ அமைப்புகளை மூன்று வகுப்‌ 


188 விவசாய நூல்‌ 


புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 1. முதல்‌ வகுப்புப்‌ பூச்சிகளின்‌ 
வாய்கள்‌ செடிகளின்‌ இலை முதலியவற்றைச்‌ சவைத்துத்‌ 
தின்பதற்கு ஏற்றதாக இருக்கின்றன. வளர்ந்த விட்டில்‌ 
பூச்சிகள்‌, வண்டுகள்‌, பெரும்பாலான புழுப்‌ பூச்சிகள்‌, 
இளம்‌ பூச்சிகளுக்குச்‌ சவைக்கும்‌ வாய்ப்பாகங்களே (ஸiting 
mouth parts) இருக்கின்றன. பொதுவாக மேல்‌ உதடு 
கீழ்‌ உதடுகளுக்கு மத்தியில்‌, பக்கத்துக்கு இரண்டு பல 
மான தாடைகள்‌ (முல 0119]6 an axilla) இருக்கும்‌. 
இவை கடினமான பொருளால்‌ ஆகியிருப்பதுடன்‌, உள்பக்‌ 
கத்தில்‌ ரம்பம்‌ போன்ற பல பல்‌ வெட்டுகள்‌ உடையவை. 
இவை பக்கமாக அங்குமிங்கும்‌ அசைந்து, இலைகளையும்‌ 
மற்ற செடி பாகங்களையும்‌ சவைத்துத்‌ தின்பதற்கு ஏற்‌ 
மனவாக இருக்கின்‌ றன. 

8. பல பூச்சிகளால்‌ திடப்‌ பொருள்களை உட்‌ 
கொள்ள முடியாது. அவை செடி, பிராணிகளின்‌ சாற்றை 
உறிஞ்சி வாழ்கின்றன. தாடைப்பாகம்‌ மருந்து குத்தும்‌ 
ஊசியைப்‌ போல ஒரு கூர்மையான குழாயாக அமைந்து, 
தசைகளைத்‌ துளைப்பதற்கு ஏற்றதாக இருக்கிறது இந்தத்‌ 
துளைக்கும்‌ வாய்ப்‌ பாகத்தை வாய்க்‌ குழலூதி (piercing 
௦th part) எனலாம்‌. இதைத்‌ தசைகளுக்குள்‌ செலுத்தி 
செடி ரஸத்தையும்‌ பிராணிகளின்‌ சத்தத்தையும்‌ உறிஞ்சு 
வதற்கு இப்பூச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்தத்‌' 
திரவப்‌ பொருள்கள்‌ உறைந்து குழலூரசியின்‌ துவாரத்தை 
அடைத்துக்‌ கொள்ளலாமல்லவா? அப்படி ஏற்படுவதைத்‌ 
தடுப்பதற்காக. இப்பூச்சிகள்‌ குழலூசியைத்‌ தசைக்குள்‌ 
செலுத்தி, ஊூ குத்தி மருந்து இறக்குவது போலத்‌ தங்கள்‌ 
உமிழ்‌ நீரை தசைக்குள்‌ செலுத்துகின்‌ றன. இந்த உமிழ்‌ 
நீர்‌ திரவ பதார்த்தங்களுடன்‌ கலந்து அவை உறைவதைத்‌ 
தடுக்கின்றன. கொசுக்‌ கடியினால்‌ ஏற்படும்‌ வலி, கொசு 
கடிப்பதாலோ, குழலூசி தசைக்குள்‌ செலுத்தப்படுவ 
தாலோ அல்லதுகொசு ரத்தத்தை உறிஞ்சுவதாலோ அல்ல 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 189 


ஆனால்‌ உமிழ்நீர்‌ ஈமது தசைக்குள்‌ சென்று எரிவு உணர்ச்சி 
ஊட்டுவதால்தான்‌. இந்த உமிழ்‌ நீருடன்‌ ரோயுண்டாக்கும்‌ 
அணுக்களும்‌ ஈமது உடலில்‌ சேரலாம்‌. இப்படித்தான்‌ 
மலேரியா உண்டாக்கும்‌ அனுக்கள்‌ கொசுவால்‌ நமது உட 
லில்‌ செலுத்தப்படுகின்றன. பல நாவாய்ப்‌ பூச்சிகள்‌, 
செடிப்‌ பேன்கள்‌ (௨1405), பஞ்சுப்‌ பூச்சிகள்‌ (mealy 
bugs), கொசு முதலிய பலவிதமான பூச்சிகளின்‌ வாய்கள்‌ 
இவ்விதமே அமைந்திருக்கின்‌ றன. 

9. எங்கும்‌ காணப்படுகிற வண்ணாத்திப்‌ பூச்சிகள்‌, 
தேனிக்கள்‌, குளவிகள்‌, ஆகியவை பூக்களின்‌ அடிபாகங்‌ 
களிலுள்ள தேனைத்‌ தங்கள்‌ குழல்‌ வாய்‌ (9101508018) கூல 
மாக உறிஞ்சுகின்றன. அதைப்‌ பூச்சிகள்‌ தங்கள்‌ தலைக்‌ 
கடியில்‌ சுருட்டி. வைத்துக்கொள்ளும்‌. 

பூச்சிகளின்‌ வகுப்புப்‌ பிரிவு. பூச்சிகளின்‌ அமைப்‌ 
மைப்‌ பொறுத்து, அவற்றை (1) வெட்டுக்கிளி வகுப்பு 
(orthoptera), (2) கறையான்‌ வகுப்பு (1801%:ஐ), (8) வண்‌ 
ணாத்திப்‌ பூச்சி வகுப்பு (161014010%011ல), (4) வண்டு வகுப்பு 
(coleoptera), (5) srவாய்ப்‌ பூச்சி வகுப்பு (111300100௨ or 
hemiptera), (6) குளவி, தேனீ வகுப்பு (hymenoptera), 
(7) ஈ வகுப்பு (பறங்6ம2), (6) திரிப்ஸ்‌ வகுப்பு (11378௨௦- 
a) என்ற முக்கியமான பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
இவற்றின்‌ முக்கியமான அம்சங்கள்‌ கீழே தரப்பட்டிருக்‌ 
கின்றன. 

1. வெட்டுக்கிளி வகுப்பு. (218௨88 hoppers) தத்தித்‌ 
தத்திக்குதித்துப்போகும்‌ வெட்டுக்கிளிகளை எங்கும்‌ பார்க்க 
லாம்‌. இவை குறை உருமாற்றம்‌ உடையவை. இளம்‌ 
பூச்சிகள்‌, வளர்ந்த பூச்சிகள்‌ எல்லாவற்றுக்குமே சவைக்‌ 
கும்‌ வாய்ப்‌ பாகங்கள்‌ இருக்கின்றன. இவை முளைத்து 
வரும்‌ இளம்‌ செடிகளைக்‌ கத்தரித்து ஏராளமான சேதம்‌ 
விளைவிக்கின்றன. லோகஸ்டுகள்‌ (1௦815) என்ற பெரிய 


190 விவசாய நூல்‌ 


வெட்டுக்கிளிகள்‌ எண்ணற்ற படை படையாகத்‌ தோன்றி 
வட இந்தியாவிலும்‌, உலகத்தில்‌ பல பாகங்களிலும்‌ எல்‌ 
லாப்‌ பயிர்களையும்‌ முற்றிலும்‌ தின்று பெரும்‌ நாசம்‌ செய்‌ 
கின்றன. 

2. கறையான்‌ (16111071௦5). இது பொதுவாகப்‌ பச்‌ 
சைப்‌ பயிர்களைத்‌ தாக்குவது கிடையாது. அபூர்வமாகக்‌ 
கரும்பு, கோதுமைப்‌ பயிர்களுக்குச்‌ சிறிது சேதம்‌ விளை 
விக்கலாம்‌. ஆனால்‌ மரக்‌ கட்டையினால்‌ செய்த சாமான்‌ 
களை அரித்துப்‌ பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கும்‌. 

8. வண்ணாத்திப்‌ பூச்சி, அந்திப்‌ பூச்சிகளின்‌ வகுப்பு 
(butterflies and moths). இவ்வகுப்புப்‌ பூச்சிகள்‌ 
முழு உரு மாற்றம்‌ உடையவை. வளரும்‌ பருவத்தில்‌ 
இவை புழுப்‌ போன்‌ றிருக்கும்‌. புழுப்‌ பூச்சிகளுக்குக்‌ சவைக்‌ 
கும்‌ வாய்ப்‌ பாகங்களும்‌, வளர்ந்த வண்ணாத்திப்‌ பூச்சி, 
அந்திப்‌ பூச்சிகளுக்குக்‌ குழல்‌ வாய்ப்‌ பாகங்களும்‌ உண்டு. 
பயிர்களைச்‌ சவைத்துத்‌ தின்று, சேதம்‌ விளைவிப்பதல்‌, 
இந்தப்‌ புழுப்பூச்சிகளுக்குத்தான்‌ முதல்‌ இடம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. எல்லாப்‌ பயிர்களுக்குமே இவற்றால்‌ கெடுதல்‌ 
வினையலாம்‌. சில, செடிகளைத்‌ துளைத்து உள்ளே இருக்கும்‌ 
குருத்தைத்‌ தின்று செடிகளைக்‌ கொல்லுகின்றன. நெல்‌ 
அளைப்பானால்‌ (0௨003: stem borer) சில சமயங்களில்‌ 
அதிகச்‌ சேதம்‌ விளையும்‌. 

4. வண்டின்‌ வகுப்பு. இது முழு உருமாற்றமுடை 
யது. புழுப்‌ பூச்சிகள்‌, வண்டுகள்‌ எல்லாமே சவைக்கும்‌ 
வாய்ப்‌ பாகங்கள்‌ உடையன. முழு வளர்ச்சி அடைந்த 
வண்டுகளின்‌ மேற்‌ சிறகுகள்‌ கடினமான கொம்பு போன்ற 
அமைப்புடையவை. வண்டுகள்‌ நிலையா யிருக்கும்பொழுது, 
இரண்டு மேற்‌ சிறகுகள்‌ வயிற்றுப்‌ பாகத்தை மூடிக்‌ 
கொள்ளும்‌. குளவி வகுப்பைச்‌ சேர்ந்த பூச்கெளையும்‌ லெ 
சமயங்களில்‌ வண்டுகள்‌ என்று சொல்வதுண்டு. அது 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 191 


சரியல்ல. இவற்றின்‌ சிறகுகள்‌ கடினமாக இரா. இதைக்‌ 
குறிப்பாக ஒரு தடவை பார்த்து விட்டால்‌, அதன்‌ பின்‌ 
இந்தக்‌ குழப்பம்‌ ஏற்படாது. 


வளர்ந்த வண்டு; புழுப்‌ பூச்சிகள்‌ இரண்டுமே பயிர்‌ 
களுக்குச்‌ சேதம்‌ விளைவிக்கின்றன. இவற்றில்‌ லெ இருப்‌ 
யில்‌ இருக்கும்‌ தானியங்கள்‌, பயறு வகை முதலியவற்றைத்‌ 
துளை த்துப்‌ பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கின்‌ றன. 


9. நாவாய்ப்‌ பூச்சி. இது குறை உருமாற்றமுடை 
யது. எல்லாப்‌ பருவப்‌ பூச்சிகளுக்கும்‌ குழலூசி 
வாயமைப்பு உண்டு. இந்த வகுப்புப்‌ பூச்சிகளிடம்‌ ஒரு 
தனிப்பட்ட வீச்சம்‌ இருக்கும்‌. 

நாவாய்ப்‌ பூச்சிகள்‌ (வ head bugs) மிக்க சுறு 
சுறுப்பானவை. நெல்‌, சோளம்‌ முதலியன பால்‌ பதத்தி 
லிருக்கும்பொழுது தானியங்களிலுள்ள பால்ப்‌ பொருளை 
உறிஞ்சிச்‌ கில சமயங்களில்‌ மிகுதியான ஈஷ்டம்‌ விளைவிக்‌ 
கின்றன. தத்திக்‌ குதிக்கும்‌ ஜேட்டுகள்‌ (jassids) கெல்‌, 
கரும்பில்‌ தோன்றி, சாற்றை உறிஞ்சுவதால்‌, சில வேளை 
களில்‌ பெரும்‌ சேதம்‌ ஏற்படுகிறது. செடிப்‌ பேன்கள்‌ 
(aphids, plant lice) பயறு வகைகளின்‌ இளம்‌ தண்டு, 
பூங்கொத்து, காய்களில்‌ நிலையாக இருந்து, சாற்றை 
உறிஞ்சி, இவற்றின்‌ வளர்ச்சியைப்‌ பாதிக்கின்றன. செடிப்‌ 
பேன்களுடன்‌ எறும்புகளும்‌ சேர்ந்தே காணப்படும்‌. 
செடிப்‌ பேன்களின்‌ வயிற்று நுனியில்‌ தேன்‌ போன்ற ஓரு 
இனிப்புப்‌ பொருள்‌ கசிகிறது. இதை அடையும்பொருட்டு 
எறும்புகள்‌ இவற்றைச்‌ சுற்றிச்‌ சுற்றி வருகின்றன: 
இவற்றால்‌ நகர முடியாது. எறும்புகள்‌ இளம்‌ பேன்களை 
செடிகளின்‌ வெவ்வேறு பாகங்களுக்கு கொண்டுபோய்ப்‌ 
பரப்புகின்றன. பஞ்சு படர்ந்திருப்பது போல, பஞ்சுப்‌ 
பூச்சிகள்‌ (விர 128) சில செடிக்‌ கொம்புகளில்‌ 
நிலைத்திருந்து செடி. ரஸத்தை உறிஞ்சும்‌. செதில்‌ பூச்சிகள்‌ 


192 விவசாய நூல்‌ 


(scale insects), சிறு செதில்கள்‌ அல்லது பொருக்கு 
மாதிரியாகச்‌ செடித்‌ தண்டில்‌ ஓட்டி நிலைத்திருந்து செடி 
ரஸத்தை உறிஞ்சும்‌. 


6. குளவி, தேனி வகுப்பு. இவ்வகுப்புப்‌ பூச்சிகள்‌ 
முழு உருமாற்றமுடையவை. இளம்‌ புழுப்‌ பூச்சிகளுக்கு 
வாய்க்‌ குழலூசியும்‌, வளர்ந்தவற்றிற்குப்‌ பூக்களிலிருந்து 
தேனை உறிஞ்சுவதற்‌ கேற்றதான வாய்க்‌ குழலும்‌ உண்டு. 
இவற்றில்‌ பெரும்பாலான இளம்‌ பூச்சிகள்‌ மற்றப்‌ புழுக்‌ 
களின்‌ சாற்றை உட்கொண்டு வளர்கின்றன. இவை 
பொதுவாக நன்மை பயக்கும்‌ பூச்சிகளே. 


7. ஈ, கொச வகுப்பு. இவை எல்லாம்‌ முழு உரு 
மாற்றமுடைய பூச்சிகள்‌. புழுப்‌ பூச்சிகளுக்குக்‌ சவைக்கும்‌ 
வாய்ப்‌ பாகங்களும்‌, வளர்ந்த பல பூச்சிகளுக்கு வாய்ச்‌ குழ 
தூசியும்‌ உண்டு. வளர்ந்த ஈக்கள்‌ இரவ பதார்த்தங்களை 
நக்கி உட்கொள்ளுகின்‌ றன. பல கொடும்‌ தொற்று நோய்‌ 
களை மனிதரிடமும்‌ பிராணிகளிடமும்‌ இவ்வகுப்புப்‌ பூச்சி 
கள்‌ பரப்பி வருகின்றன. 


8. திரிப்ஸ்‌ (1110. இவை குறை உரு மாற்ற 
முடைய மிகச்‌ சிறிய பூச்சிகள்‌. இவை வாய்க்‌ குழலூசி 
யால்‌ செடி ரஸத்தை உறிஞ்சிச்‌ செடிகளுக்குச்‌ சேதம்‌ 
விளைவிக்கின்றன. ‘ 


சாதக, பாதகமான பூச்சிகள்‌ (beneficial and harmful 
insects). மனிதர்கள்‌, செடிகள்‌, பிராணிகளுக்குப்‌ 
பெரும்பாலான பூச்சிகளால்‌ நன்மையோ தீமையோ இல்லை. 
ஈ, கொசு, மூட்டை போன்றவை மணிதருக்கும்‌ பிராணி 
களுக்கும்‌ உபத்திரவம்‌ கொடுப்பதுடன்‌, பல விதக்‌ கொடிய 
தொத்து கோய்களையும்‌ பரப்புகின்றன. பல பூச்சிகள்‌ 
பயிர்‌ இலைகளைத்‌ தின்று, அவற்றை நாசமாக்குகின்றன. 
வேறு சில அவற்றின்‌ சாற்றை உறிஞ்சி, வீரியத்தைக்‌ 


பூச்சிகளும்‌ கோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 198 


குறைத்து, மாகூலைக்‌ குறைவடையச்‌ செய்கின்றன. சல 
சமயங்களில்‌ மாசூலே கிடைக்காமல்‌ போகலாம்‌. ட்ட 
துளைப்பான்கள்‌ பயிர்த்‌ தண்டுகளை த்‌ அனைத்து, உள்‌ே 
இருந்து கொண்டு, செடிகளைக்‌ கொல்லுகின்‌ றன. பல்‌ 
வைத்திருக்கும்‌ தானியங்களையும்‌ மற்ற விளை பொ: ருள்களை 
யும்‌ அரித்துப்‌ பாழாக்குகின்‌ றன. இவற்றால்‌ பல கஷ்ட 
மும்‌ நஷ்டமும்‌ ஏற்படுகின்றன. 

பூச்சிகளால்‌ கஷ்ட நஷ்டங்கள்‌ ஏற்படுவது ஒரு புற 
மிருக்க, சிலவற்றால்‌ முன்‌ சொல்லியபடி நன்மையும்‌ 
உண்டு. இவற்றில்‌ குளவிகளைக்‌ குறிப்பாகச்‌ சொல்ல 
வேண்டும்‌, இவை தம்‌ கொடுக்கினால்‌ கொட்டி, புழுப்‌ 
பூச்சிகளைத்‌ தம்‌ நிலையை இழக்கச்‌ செய்து, அவற்றின்‌ 
உடம்பில்‌ முட்டைகளையும்‌ புகுத்தி, தம்‌ கூட்டில்‌ 
அவற்றை அடைத்து வைக்கின்றன. முட்‌ டையிலிருந்து 
வெளியாகிற குளவிப்‌ புழுக்கள்‌ மயங்கிக்கிடக்கிற புழுப்‌ 
பூச்சிகளின்‌ உடல்‌ சாற்றை உறிஞ்ச வளர்‌ கின்றன. புழுப்‌ 
பூச்சிகள்‌ அமோகமாகப்‌ பெருகுவதற்கு இது இயற்கைத்‌ 
தடையாக அமைந்திருக்கிறது. 

பலவகைத்தேனிக்கள்‌ பூக்களிலிருக்து தேனை உறிஞ்சும்‌ 
பொழுது, பூக்களிலுள்ள மகரந்தம்‌ இவற்றின்‌ காலிலும்‌ 
அடி வயிற்றிலும்‌ ஓட்டிக்கொண்டு, பின்னர்‌ இவை 
போகின்‌ ற பூக்களின்‌ சூல்முடி. மேல்‌ படின்‌ றது. இதனால்‌ 
அங்குள்ள சூலகங்கள்‌ கருவுறுவதற்கு வாய்ப்புக்‌ கடைக்‌ 
கிறது. இப்படித்தான்‌ பல செடிகள்‌ மரங்களிலுள்ள 
சூல்கள்‌ கருவுறுகின்‌ றன. 

தேனீக்கள்‌ தங்கள்‌ கூட்டில்‌ ) தேனைச்‌ சேர்த்து வைக்‌ 
கின்றன. இதை நாம்‌ எடுத்து உணவாக்கிக்‌ கொள்கி 
றோம்‌. தேனிக்கள்‌ வளர்த்துத்‌ தேன்‌ சேகரிப்பதைச்‌ சிலர்‌ 
தங்கள்‌ ஜீவனத்‌ தொழிலாக வைத்துக்‌ கொண்டிருக்கிறார்‌ 
கள்‌. இத்தாலியத்‌ தேனிக்கள்‌ பெரியவை. ஒவ்வொரு 

வி-2-.13 


பத்தை அஆ ரத 


படம்‌ 19. செடிகளைத்‌ தாக்குகிற பலவிதப்‌ பூச்சிகள்‌ 


சென்ன விவசாய டைரக்டர்‌ உதவியது. 


10. 
11. 


வவ அறம்‌ பணம்‌. நலிய, Pe 


கத்தரிக்காய்த்‌ துளைப்பான்‌ (பeucinodes) . 
கடலை வண்டு (Epilachna) 

கத்தரி இலைச்‌ சுருட்டி (ublemma) 
அவரை ஈசுவிணி (Aறhis) 

மொச்சை நாவாய்ப்‌ பூச்சி (Coptosoma) 
பூசணிப்‌ பூச்சிப்‌ புழு (Margaronia) 

பூசணி வண்டுகள்‌ (Aபlaco phora) 

up (Fruit fly, Choeta dacus) 


வெண்டைத்‌ துளைப்பானும்‌ (1811௨௨) 
வண்டும்‌ (weevil) 


வெங்காயத்‌ திரிப்ஸ்‌ (Onion thrips) 


சர்க்கரை வள்ளி வண்டு (Cylas) 


196 விவசாய நூல்‌ 


தேன்‌ கூட்டிலிருந்தும்‌ சராசரியாக வருஷத்துக்கு 60-80: 
ராத்தல்‌ தேன்‌ இடைக்கும்‌. இதைச்‌ சீசாவில்‌ அடைத்து 
விற்பனை செய்கிறார்கள்‌. நமது நாட்டுத்‌ தேன்‌ கூடுகளி 
லிருந்து வருஷத்துக்கு 10 ராத்தல்‌ தேன்‌ கிடைக்கும்‌. நமது: 
மலைகளில்‌ காணப்படுகிற தேனீக்கள்‌ பெரியவை. அமோக 
மாகத்‌ தேன்‌ சேர்க்கும்‌. அவற்றைப்‌ பழக்கிச்‌ செயற்கை 
முறையில்‌ தேன்‌ உற்பத்தி செய்வதற்காக இதுவரை எடுத்‌: 
துக்‌ கொண்ட முயற்சிகள்‌ ஓன்றும்‌ பலிதமாகவில்லை. 

காடுகளில்‌ அரக்குப்‌ பூச்சிகள்‌ (1௨௦ insects) சில 
மரங்களில்‌ உண்டாகின்றன. இவை தனி விசேஷமுடைய 
ஒருவகைச்‌ செதில்‌ பூச்சிகள்‌. இவற்றின்‌ உடம்பிலிருந்து 
கசியும்‌ சாறு உறைந்து சிவப்பு நிறமுடைய பொருக்காக, 
இவற்றின்‌ மென்மையான உடம்புக்குப்‌ பாதுகாப்பளிக்‌ 
கிறது. இந்தப்‌ பொருக்கைச்‌ சேகரித்துத்தான்‌ முத்திரை 
அரக்கு (80811112 ல) செய்யப்படுகிறது. இது போலச்‌ 
சாதகமாயிருக்றெ இன்னும்‌ பல பூச்சிகளும்‌ இருக்கின்‌ றன. 
இவற்றை யெல்லாம்‌ நாம்‌ பலவிதமாகப்‌ பயன்படுத்திக்‌ 
கொள்ளுகிறோம்‌. பாதகமாயிருப்பவற்றை அடக்கி வைக்க. 
முயற்சிக்கிறோம்‌. 


பூச்சிகளை அடக்குதல்‌. மாசூலெடுப்பதற்காக, நாம்‌ 
பயிர்களைச்‌ சாகுபடி. செய்கிறோம்‌. ஒவ்வொரு சமயத்தில்‌ 
பூச்சிகள்‌ பயிர்களைத்‌ தாக்கி நாசம்‌ செய்கின்றன. 
அவற்றை அடக்காவிட்டால்‌, சரியான மாசூல்‌ கிடைக்‌ 
காது. ஆகவே பூச்சிகள்‌ தோன்றும்பொழுது, குறைந்த 
செலவில்‌ அவற்றை அடக்கவேண்டிய அவசியமேற்படு 
கிறது. எந்தப்‌ பூச்சிகள்‌ எப்படிச்‌ சேதம்‌ விளைவிக்‌ 
கின்றன, அவை பெருகும்பொழுது எந்தப்‌ பருவத்தில்‌ 
அவற்றை அடக்கலாம்‌, கட்டுப்படுத்தலாம்‌ என்று பல 
கேள்விகள்‌ எழுகின்றன. அவற்றின்‌ வாழ்க்கைப்‌ பருவத்‌ 
தில்‌ குறிப்பிட்ட சில காலங்களில்‌ ஏற்ற சாகுபடி. முறை 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 197 


களை அநுசரிப்பதாலும்‌, பயிர்ச்‌ செடிகளின்‌ சுகாதார 
வசதிகளைச்‌ சரியாக அமைத்துக்‌ கொள்வதாலும்‌, அவை 
பெருவாரியாகப்‌ பெருகுவதை ஒருவா று கட்டுப்படுத்தலாம்‌. 


சாகுபடி. அடக்குமுறைகள்‌. பயிர்கள்‌ உண்டாகும்‌ 
காலத்தில்‌, அவற்றை உணவாக்கிக்‌ கொண்டு பூச்சிகள்‌ 
வாழ்கின்றன. மற்றக்‌ காலங்களில்‌ முட்டையாகவோ, 
இயக்கமில்லாத கூண்டுப்புழுக்களாகவோ அல்லது வரப்பு 
களிலுள்ள களைச்செடிகள்‌ புல்‌ பூண்டுகளைத்‌ தின்று 
வாழும்‌ புழுப்பூச்சகளாகவோ அவை வாழவேண்டும்‌. 
பயிர்‌ அறுவடையானவுடன்‌ வயல்களை உழுதுவிடுவதால்‌, 
அங்குள்ள முட்டைகளும்‌, கூண்டுப்‌ புழுக்களும்‌ வெளி 
யாகிச்‌ சாவடையும்‌, பயிர்க்‌ கட்டைகளிலுள்ள துளைப்பான்‌ 
களும்‌ வாழ முடியாது. வரப்புக்களிலுள்ள புல்‌ பூண்டு 
களை வெட்டிவிட்டு, அங்கு பூச்சிகள்‌ வளர்வதைத்‌ தடை. 
செய்யலாம்‌. ஒரு சிலர்‌ இவற்றில்‌ கவனஞ்‌ செலுத்தி, 
மற்றவர்கள்‌ அஜாக்கிரதையாக இருந்தால்‌, இம்முறைகளை 
அனுசரிப்பதால்‌ கிடைக்கும்‌ பலன்‌ குறைவடையும்‌. 


பழ மரங்களில்‌ காய்ந்த கிளைகள்‌, உரிந்து விலகிய 
பட்டை முதலியவற்றில்‌ முட்டைகளும்‌, கூண்டுப்‌ புழுக்‌ 
களும்‌ தங்கியிருந்து, பின்னர்‌ சூழ்நிலை வசதி ஏற்படும்‌ 
“பொழுது பெருகுகின்றன. காய்ந்த களைகள்‌, பட்டைகள்‌ 
முதலியவற்றை அப்புறப்படுத்தி விட்டால்‌, பூச்சிகள்‌ தங்கி 
யிருந்து, பின்னர்‌ பெருக முடியாது. சில புழுப்பூச்சிகள்‌ 
அழுகிக்‌ கீழேவிழுக்த பழங்களிலேயே இருக்கும்‌. இவற்றை 
அவ்வப்பொழுதே பொறுக்கி, ஆழமாகப்‌ புதைக்க வேண்‌ 
டும்‌. -ஆரஞ்சித்‌ தோட்டங்களில்‌ தக்காளியை உண்டாக்‌ 
கும்பொழுது பழ ரஸத்தை உறிஞ்சும்‌ பட்டாம்பூச்சிகள்‌ 
தக்காளிப்‌ பழத்துக்கே போகின்றன. அதனால்‌ விலை மதிப்‌ 
புள்ள ஆரஞ்சி காப்பாற்றப்‌ படுகிறது. 


198 விவசாய நால்‌ 


மாட்டுக்‌ கொட்டிலில்‌ சாணி சேருவதற்கும்‌, சிறுநீர்‌ 
தேங்குவதற்கும்‌ வசதியளிக்கக்‌ கூடாது. அங்குதான்‌ 
ஈ, கொசுக்கள்‌ முட்டையிட்டுப்‌ பெருகும்‌. 


சில புழுப்பூச்சிகள்‌ கூட்டம்‌ கூட்டமாக வாழ்கின்‌ றன. 
இவற்றைச்‌ சிறிய தோட்டங்களிலும்‌ நாற்றங்கால்களிலும்‌ 
கையினால்‌ பொறுக்குவது சாத்தியமாகிறது. முருங்கை 
மரத்தில்‌ சாடுகிற கம்பளிப்பூச்சிகள்‌ காலை நேரத்தில்‌ மரத்‌ 
தின்‌ அடித்தண்டில்‌ அடை அடையாகச்‌ சேருகின்றன. 
அப்பொழுது காகிதத்தைக்‌ கொளுத்திக்‌ காட்டினால்‌ அவை 
மடியும்‌. வெட்டுக்கிளிகள்‌, நாவாய்ப்‌ பூச்சிகள்‌ நெல்லில்‌ 
தோன்ற ஆரம்பிக்கும்பொழுது, கை வலைகளினால்‌ பிடித்து 
அவற்றைக்‌ கட்டுப்படுத்தலாம்‌. 


சில பூச்சிகள்‌ வெளிச்சத்தை நோக்கி வரும்‌. மழைக்‌ 
குப்பின்‌ வீட்டிலுள்ள விளக்குகளை நோக்கிப்‌ பல பூச்சிகள்‌ 
வருவதைப்‌ பார்க்கலாம்‌. நெல்‌ ஜேிட்டுகள்‌, குருத்துப்‌ 
பூச்சிகள்‌, நிலக்கடலைச்‌ சுருள்‌ பூச்சி முதலியன பிரகாசமான 
வெளிச்சத்தை நோக்கி வருகின்‌ றன. வயல்களில்‌ பிரகாச 
மான விளக்கும்‌ அதனடியில்‌ ஒரு வாயகன்ற பாத்திரத்தில்‌ 
தண்ணிரும்‌ வைத்தால்‌, இப்‌ பூச்சிகள்‌ விளக்கை கோக்கி 
வந்து தண்ணீரில்‌ விழுந்து மடியும்‌. 


வேசலின்‌ (vaseline) போன்ற பசைப்‌ பொருள்களைக்‌ 
காகிதங்களில்‌ தடவி, வீட்டிலுள்ள விளக்குகளுக்குப்‌ 
பக்கத்தில்‌ தொங்கவிடும்‌ பொழுது, பல பூச்சிகள்‌ காகிதத்‌ 
துடன்‌ ஒட்டிக்கொள்ளும்‌. இவற்றின்‌ தொந்தரவு சிறிது 
குறைவடையும்‌. வட சர்க்கார்ப்‌ பிரதேசத்தில்‌ முதிர்ந்த 
ஆரஞ்சிக்‌ காய்களை ஓலைக்‌ கூடைகளினால்‌ பொதிந்து வைக்‌ 
இருர்கள்‌: இதனால்‌ பழத்தை உறிஞ்சும்‌ பூச்சிகளினால்‌ 
ஏற்படும்‌ சேதம்‌ தீவிர்க்கப்படுகிறது. - 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 199: 
ரசாயண அடக்குமுறைகள்‌ 

1. வயிற்று விஷங்கள்‌ (8010 ௨013 poisons). 
விஷப்‌ பொருள்களை உபயோகித்துப்‌ பல பூச்சிகளைக்‌ 
கட்டுப்‌ படுத்தலாம்‌. வெகு பயன்படக்‌ கூடிய மருந்துகள்‌ 
சமீபகாலத்தில்‌ கண்டு பிடிக்கப்‌ பட்டிருக்கின்றன. செடி 
களின்‌ மேல்‌ விஷப்பொருள்களைப்‌ பரவலாகச்‌ தறி, அதன்‌ 
மூலம்‌ பூச்சிகளின்‌ வயிற்றில்‌ போதுமான விஷம்‌ சேரச்‌ 
செய்து, திடப்பொருள்களை அரித்துத்‌ தின்னுனெற பூச்சி 
களை அழிக்கலாம்‌. இவற்றிற்கு வயிற்று விஷங்கள்‌ (sto- 
mach poisons) என்‌ று பெயர்‌. ஆனால்‌ அவ்விஷங்கள்‌ செடி 
களுக்கோ, இவற்றின்‌ விளைபொருளை உட்கொள்ளும்‌ 
பிராணிகளுக்கோ எவ்விதமான கெடுதலும்‌ செய்யக்‌ 
கூடாது. இது மிகவும்‌ முக்கியமானது. இதைக்‌ கவனித்துத்‌ 
தான்‌ பூச்சிகளை அடக்குவற்கு விஷங்களை உபயோகிக்க 
வேண்டும்‌. லெட்‌ ஆர்சனேட்டு, (16௨0 ல5்aர்£), கால்ஸி 
யம்‌ ஆர்சனேட்டு, பாரிஸ்‌ கிரீன்‌ (வரர ஜுர) என்பவை 
வெகுகாலமாக வயிற்று விஷங்களாக உபயோடகிக்கப்பட்டு 
வந்தன. இவை கொடிய விஷங்கள்‌, எனினும்‌ செடியின்‌ 
மேலிருக்குமே தவிர, கரைந்து செடிக்குள்‌ போகமாட்டா. 
இவற்றால்‌ செடி ரஸத்தை உறிஞ்சும்‌ பூச்சிகளை அழிக்க 
முடியாது. இரண்டாவது உலக யுத்த காலத்தில்‌ பூச்சிகளை . 
அமிக்கும்‌ சில அங்ககப்‌ பொருள்கள்‌ (organic com- 
றounds) கண்டு பிடிக்கப்பட்ட பின்‌ மேலே சொல்லிய 
விஷங்களை உபயோகிப்பது பெரும்பா லும்‌ நின்றுவிட்ட து. 
2. தொடு விஷங்கள்‌ (C௦1௨1 றois௦n$). பல பூச்சி 
கள்‌ செடி ரஸத்தை உறிஞ்சி வாழ்கின்றன. இவற்றின்‌ 
மேல்‌ படும்படியாகச்‌ சில மருந்துகளை தூளாகச்‌ சிதறின 
லும்‌ (ம), நுண்ணிய துளிகளாகத்‌ தூவினாலும்‌ 
(sprayed) இவை மடிகின்றன. இப்படிச்‌ சாவது பல 
காரணங்களால்‌ ஏற்படலாம்‌. உடலின்‌ பக்கங்களில்‌ பூச்சி 


200 விவசாய நூல்‌ 


கள்‌ சுவாசிக்கும்‌ சிறிய துவாரங்கள்‌ இருக்கின்‌ றன. தண்‌ 
ணீரும்‌ எண்ணெயும்‌ சேர்ந்த எண்ணெய்க்‌ கூழ்‌* 
(uயlsion) சுவாசத்‌ துவாரங்களை அடைத்து, சுவாகசிப்பை 
நிறுத்திச்‌ சாவு ஏற்படுத்தலாம்‌. ஒரு சமயம்‌ விஷப்பொருள்‌ 
பூச்சிகளின்‌ சுவாசக்‌ குழாய்கள்‌ வழியாக உடலில்‌ சேர்ந்து, 
நரம்புகளை முடக்கியும்‌ சாவு உண்டுபண்ணலாம்‌. மருந்து 
தூவும்‌ சமயத்தில்‌ அது பூச்சிகளின்‌ மேல்படாது போனா 
லும்‌, அது இலைகள்‌ மற்ற பாகங்கள்‌ மேல்‌ படர்ந்திருக்கும்‌. 
சில மருந்துகள்‌ நரம்புகளைத்‌ தாக்கி முடக்குகிற விஷங்கள்‌. 
இவற்றின்‌ மேல்‌ பூச்சிகளின்‌ கால்களும்‌ உணர்‌ இழை 
களும்‌ படும்பொழுது, அங்குள்ள உணர்ச்சி மிகுந்த நரம்பு 
முனைகள்‌ மூலமாக நரம்புத்‌ தசைகளுக்கு விஷம்‌ பரவி, 
அவற்றை முடக்கிச்‌ சாவு உண்டு பண்ணலாம்‌. 

3. ஆவி விஷங்கள்‌. (112௨8). களஞ்சியங்‌ 
களில்‌ இருக்கும்‌ தானியங்களை எண்ணிறந்த பூச்சிகள்‌ 
தாக்குகின்றன. அங்கு ஆவியாகும்‌ விஷப்‌ பொருள்களை த்‌ 
திறந்த பாத்திரங்களில்‌ வைத்துச்‌ சிறிது காலம்‌ கதவுகளை 
மூடி வைக்கலாம்‌. அவற்றிலிருந்து வெளியாகிற ஆவிகள்‌ 
பூச்சிகளைக்‌ கொல்லும்‌ ஆற்ற லுடையன. இந்த ஆவிகள்‌ 
மனிதர்களையும்‌ தாக்குமாதலால்‌, இவற்றின்‌ தன்மைகளைத்‌ 
அடன்‌ கோந்து, சோப்பு போன்ற சில பொருள்களைச்‌ சேர்த்துக்‌ 
குலுக்கும்பொழுது, எண்ணெய்‌ மிகவும்‌ நுண்ணிய துளிகளாகத்‌ 
தண்ணீரில்‌ சிதறி, தண்ணீருடன்‌ ஒன்று சேர்ந்த தோற்றமளிக்‌ 
கிறது. பாலிலுள்ள நீர்ப்‌ பொருளில்‌ நுண்ணிய நெய்த்‌ துளிகள்‌ 
சிதறி ஒரே பொருளாக இப்படித்‌ தோற்றமளிக்கிறது. இப்படி 
எண்ணெய்‌ நீரில்‌ சிதறியிருக்கும்பொழுது, அதற்கு எண்ணெய்க்‌ 
கூழ்‌ (௦110118100) என்று பெயர்‌, களி என்ற கூழ்ப்‌ பொருள்‌ 
(colloid) தண்ணீரில்‌ சிதறித்‌ திடப்பொருளாகவே நின்று 
தண்ணீரைக்‌ கலங்கலாக்குவதை, எண்ணெய்‌ எண்ணெய்க்‌ 
கூழாகத்‌ தண்ணீரில்‌ சிதறி கிற்பதற்கு ஒப்பிடலாம்‌. 


பூச்சிகளும்‌ நேரய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 201 


தெரிந்து கொண்டு, மிகக்‌ கவனத்தோடு இவற்றைக்‌ 
கையாளவேண்டும்‌. கார்பன்டை சல்பைடு (carbon- 
di-sulphide) எளிதாக ஆவியாகும்‌. கால்ஸியம்‌ சயனைட்டி - 
லிருந்து (வl்யற ஹர) சயனோஜன்‌ (0௨௦௦௦௫) 
என்ற கொடிய ' விஷக்காற்று வெளியேறி; பூச்சிகளை 
அழிக்க ' வல்லது. சமீப காலத்தில்‌ கேமெக்சேன்‌ 
(gammeுan€) புகைக்‌ குளிகை கண்டு பிடிக்கப்பட்டது. 
அறைகளை மூடிவைத்து, கேமெக்சேன்‌ குளிகைகளை எரிக்‌ 
.கும்பொழுது, கேமெக்சேன்‌ புகையாக அறையில்‌ எங்கும்‌ 
பரவி, எல்லாப்‌ பூச்சிகளையும்‌ அ.மிக்கி றது. 

4. அருவருப்பளிக்கும்‌ பொருள்கள்‌. (deterrants): 
சில பொருள்களின்‌ வாடை பூச்சிகளுக்கு அருவருப்பளிக்‌ 
கக்‌ கூடியது. உணவுப்‌ பதார்த்தங்கள்‌ வைக்கும்‌ பீரோக்‌ 
களைச்‌ சுற்றி இப்பொருள்களைத்‌ தரவி வைத்தால்‌, பூச்சி 
கள்‌ அணுகுவது தடைப்படும்‌. பீ.யச்‌. 9. (B. H.C.) 
ம. ட. ட்டி. (D.D.'T.) முதலியவற்றைத்‌ தூவி, எரும்பு 
பாய்ச்சால்‌, மூட்டைப்‌ பூச்சி இவற்றின்‌ உபத்திரவத்தைக்‌ 
குறைத்துக்‌ கொள்ள முடியும்‌. 

மருந்துகளை உபயோடக்கும்‌ முறை. பயிர்களில்‌ தோன்‌ 
றும்‌ பூச்சிகளை அடக்குவதற்கு, எல்லாச்‌ செடிகள்‌ மேலும்‌ 
மருந்துகளை ஒரே சீராகப்‌ பரவலாகப்‌ பிரயோகிக்க வேண்‌ 
டும்‌. மருந்து. சரியாகப்‌ பரவாவிட்டால்‌, எதிர்பார்த்த 
பலன்‌ இடைக்காது. மருந்துகளோ விலை உயர்ந்தவை, 
மிகச்‌ சக்தியுடையவை,அவற்றைக்‌ குறைத்துப்‌ பிரயோகித்‌ 
தால்‌ தான்‌ லாபகரமாயிருக்கும்‌. பயிர்களோ பரந்த வெளி 
களில்‌ இருக்கின்‌ றன. ஆகவே, குறைந்த அளவு மருந்து 
களாப்‌ பரந்த வெளிகளில்‌ பரவலாகப்‌ பிரயோகிப்பதற்குத்‌ 
தனிச்‌ சாதனங்களை உபயோகிக்க வேண்டியிருக்கிறது. 


தூளைச்‌ தெறுதல்‌. (108112). இது சுலபமாகக்‌ 
கையாளக்‌ கூடிய முறை. அநேக பூச்சிக்‌ கொல்லிகள்‌ 


902 விவசாய நூல்‌ 


(insecticides) மிகவும்‌ நுண்ணிய அரளாகவே விற்கப்படு 
கின்றன. அவற்றை நேரடியாக அப்படியே தரவலாம்‌.. 
மஸ்லின்‌ போன்ற இளந்துணிப்‌ பைகளில்‌ மருந்துகளை 
வைத்து, பையை மேலும்‌ கீழுமாக இலேசாகக்‌ குலுக்கும்‌ 
பொழுது, பையிலுள்ள சிறிய துவாரங்கள்‌ வழியாக மருந்‌ 
அத்‌ தூள்‌ சிதறி விழும்‌. இது சிறிய காய்கறித்‌ தோட்டங்‌ 
களுக்கேற்றது. இதே முறையை வயல்களில்‌ அனுசரிக்க 
யத்தனிக்கும்பொழுது, ஆட்களுக்குச்‌ சலிப்புத்‌ தட்டும்‌, 
ஆட்செலவு அதிகமாகும்‌, மருந்தும்‌ அதிகமாக வாங்க 
வேண்டும்‌. தூளைச்‌ சிதறுவதற்கு டஸ்டர்கள்‌ (தூள்த்‌ 
தூவிகள்‌)) ப்ள) என்ற தனிச்‌ சாதனங்கள்‌ இருக்கின்‌ 
மன. இவற்றில்‌, கொல்லர்‌ உஜயில்‌ உபயோகிப்பது' 
போன்ற ஒரு துருத்தி (0611௦௭) தான்‌ முக்கியமான பாகம்‌. 
இதை உபயோகிக்கும்‌ பொழுது, இதனுள்ளிருந்து காற்று 
வெளியே வருகிறது. அத்துடன்‌ உள்ளிருக்கும்‌: 
மருந்து சிறிது சிறிதாக வெளியேறிப்‌ பரவலாகச்‌ சிதறி 
விழுகிறது. டஸ்டர்கள்‌ சாதாரணமாகப்‌ பயிர்களில்‌ உப: 
யோகப்பதற்கேற்றவை. இன்சின்கள்‌ இயக்கும்‌ சாதனங்‌: 
களினால்‌ பெரும்‌ பரப்புகளில்‌ சுலபமாகவும்‌ ஒரே உராகவும்‌- 
மருந்துகளைச்‌ சிதறமுடிகிறது. அவை தேயிலை, காப்பித்‌. 
தோட்டங்களில்‌ உபயோகிப்பதற்கேற்றவை. 

மருந்தைத்‌ தண்ணீருடன்‌ கலந்து அவுவதைக்‌ காட்டி. 
லம்‌, தூளாகச்‌ சிதறுவதற்கு அதிகமான மருந்து தேவை.. 
தண்ணீருடன்‌ சேர்த்து உபயோகிப்பதற்கு மிகுதியான 
தண்ணீர்‌ தேவையாயிருக்கிறது, தீண்ணீரைச்‌ சுலபமாகக்‌. . 


கொண்டு போக முடியாத இடங்களில்‌ தூளைச்‌ சிதறுவது: 
சவுகரியமாயிருக்கும்‌. 


__.. மருத்தைத்‌ தண்ணீருடன்‌ சேர்த்துத்‌ தூவுதல்‌ (8றவ)- 
112). இந்த முை அயில்‌ மருந்து தண்ணீருடன்‌ கலந்து: 
தூவப்படுகிறது. கரையாத மருந்துகளுடன்‌ சில துணைப்‌: 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 208: 


பொருள்கள்‌ சேர்க்கப்படுகன்‌ றன. இவற்றில்‌ சுத்தமான 
வெள்ளைக்‌ களிமண்‌ (1௨௦111) ஒன்றாகும்‌. சில சமயங்‌: 
களில்‌ சோப்பு கலந்து கொள்ளப்படுகிறது. தாமரை இலை 
மேல்‌ தண்ணீரைத்‌ தெளிக்கும்‌ பொழுது தண்ணீர்‌ சிறு 
துளிகளாக உருண்டு நிற்குமே தவிர இலையை ஈனைத்துப்‌ 
பரவாது. தண்ணீரின்‌ மேற்‌ பரப்பில்‌ இழுப்பு (face: 
ந்த) இருப்பதால்‌, தண்ணீர்‌ உருண்ட துளியாகிறது. : 
இந்த இழுப்புக்‌ குறைந்தால்‌ தண்ணீர்‌ இலைமேல்‌ சரியாகப்‌: 
பரவும்‌, இலையையும்‌ நனைக்கும்‌. பரப்பு இழுப்பைக்‌ குறைப்‌ 
பதற்காகவே துணை மருந்துகள்‌ சேர்த்துக்‌ கொள்ளப்படு: 
கின்றன. தூவிய மருந்து அந்த இடத்திலே இலையுடன்‌ 
பிடிப்புடையதாக இருந்து, வெகு காட்களுக்குப்‌ பாது: 
காப்பு அளிக்கவேண்டும்‌. இதற்காகவும்‌ சில துணை மருந்‌. 
துகள்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. 


தற்காலத்தில்‌ பற்பலவிதமாக உபயோகமாகிற இந்த. 
மருந்துகளெல்லாம்‌ பெரிய தனித்‌ தொழிற்சாலைகளில்‌ தயா 
ராகன்றன. எப்படி மருந்துகளை உபயோகிப்பது, எந்த. 
மருந்துகளை உபயோகிப்பது, எந்தச்‌ சூழ்‌ நிலையில்‌ உபயோ 
இப்பது சிறந்தது என்ற விவரங்களையெல்லாம்‌ மருந்து விஙி' 
யோகஸ்தர்கள்‌ தெளிவாக எடுத்துரைப்பதுடன்‌, துண்டுப்‌ 
பிரசுரங்களும்‌ கொடுத்துதவுகிறார்கள்‌. இவற்றைப்‌ பற்றி 
ஆலோசனை கூறுவதற்காக, அரசாங்கம்‌ பல மாவட்டங்‌: 
களிலும்‌ விவரம்‌ தெரிந்த உத்தியோகஸ்தர்களை வைத்தி 
ருக்கிறது. 

ஸ்பிரேயர்கள்‌. (நீர்த்‌ தூவிகள்‌, 81௨08), நீரைப்‌: 
பரவலாகத்‌ தூவும்‌ சாதனங்களுக்கு ஸ்பிரேயர்கள்‌ என்று: 
பெயர்‌. இவை பல அளவிலும்‌, பல உபகரணிகளுடனும்‌,. 
பல விலைகளிலும்‌ இருக்கின்‌ றன. சாதாரணமாகக்‌ கையால்‌: 
இயக்கும்‌ ஸ்பிரேயர்களே போதும்‌. தோளில்‌ மாட்டிக்‌ 
கொண்டு உபயோகமாக சிறு ஸ்பிரேயர்களும்‌, சிறிய 


904 விவசாய நால்‌ 


தள்ளுவண்டியில்‌ கொண்டுபோகிற நடுத்தர ஸ்பிரேயர்‌ 
களும்‌, இன்சின்கள்‌ இயக்கும்‌ பல குழாய்‌ ஸ்பிரேயர்களும்‌ 
இருக்கின்றன. பழத்‌ தோட்டங்களிலும்‌, காப்பி, தேயி 
லைத்‌ தோட்டங்களிலும்‌, விசாலமான பரப்புகளிலும்‌ 
மருந்து தூவுவதற்கு இன்சின்‌ ஸ்பிரேயர்கள்‌ ஏற்றவை. 
ஆகாயக்‌ கப்பல்களிலிருந்து மருந்து தரவும்‌ ஸ்பிரேயர்களை 
அமெரிக்காவில்‌ உபயோகிக்கிறாக்கள்‌. எதிர்‌ பாராத வித 
மாகப்‌ பூச்சிகள்‌ அமோகமாகத்‌ தோன்றிச்‌ சேதம்‌ விளைவிக்‌ 
கும்‌ காலங்களில்‌, அவற்றைக்‌ காலாகாலத்தில்‌ அடக்குவ 
தற்கு உதவியாயிருப்பதற்காக அரசாங்கம்‌ லெ இன்சின்‌ 
இயக்கும்‌ ஸ்பிரேயர்களை வைத்திருக்கிறது. 

ஸ்பிரேயர்கள்‌ துல்லியமான கருவிகள்‌. அவற்றில்‌ 
சரியான காற்றமுக்கம்‌ ஏற்பட்டு நிலைச்‌ இருக்கவேண்டும்‌. 
நீரை வெளியே விடுகிற குழாய்‌ மூக்கு (nozzle,) ஏற்ற நிலை 
யில்‌ இருக்கவேண்டும்‌. ஆகவே மருந்தடித்த பின்‌ ஸ்பிரே 
யர்களைத்‌ துப்புரவு செய்து, தோல்‌ வளையங்களுக்கு 
(washers) எண்ணையிட்டு, இருப்பில்‌ ' வைக்கவேண்டும்‌. 

அதிகச்‌ சேதம்‌ விளைவிக்கும்‌ பூச்சிகள்‌. எண்ணிறந்த 
விதமான்‌ பூச்சிகள்‌ பயிர்களைத்‌ தாக்குகின்‌ றன. ஓவ்வொரு 
விதமான பூச்சியும்‌ சில குறிப்பிட்ட பயிர்களைத்‌ தவிர 
மற்றவற்றைத்‌ தாக்குவது கிடையா து. உதாரணமாக, 
நெற்பயிரைத்‌ தாக்கும்‌ குருத்துப்‌ பூச்சிகள்‌ நெற்பயிரைத்‌ 
தான்‌ சேதம்‌ செய்கின்றன; மற்றப்‌ பயிர்களை த்‌ தாக்குவது 
கிடையாது. இவற்றுள்‌ குறிப்பிட்டாற்போல சிலதாம்‌ 
வருஷா வருஷம்‌ தோன்றும்‌; வெகு சொழற்பமான்வை 
பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கன்‌ றன. இத்தகைய பூச்சிகளில்‌ 
வெகு முக்கியமானவற்றைப்‌ பற்றிய விவரங்கள்‌ ழே 
கொடுக்கப்பட்டிருக்கின்‌ றன. 

1. மோதிரம்‌ புழு. (warming caterpillar of 
paddy, Spodoptera mauritia. 13.) இது பொதுவாக 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 20: 


செ 


எல்லா ஜில்லாக்களிலும்‌ கூட்டம்‌ கூட்டமாக நெல்‌ நாற்‌ 
றங்கால்களில்‌ தோன்றிப்‌ பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கக்‌ கூடி. 
யது. இதன்‌ புழுப்‌ பூச்சிகள்‌ இலைகளைப்‌ பூராவாகத்‌ இன்று, 
தண்டுகளை மாத்திரம்‌ விட்டு வைக்கும்‌. அவை குளிர்ந்த 
வேளைகளிலும்‌,இரவு கேரங்களிலும்‌ தோன்‌ றி, பகலில்‌ மண்‌ 
ணிற்குள்‌ மறைந்துவிடும்‌. நெற்‌ பயிரிலும்‌ தோன்றலாம்‌; 
ஆனால்‌ வளர்ந்த பயிர்களில்‌ பெரும்‌ சேதம்‌ விளையா து. 

10 சதவிகித பீ. யச்‌. ச, டீ. டீ. ட்டீ- தூள்களில்‌ 
ஒன்றை, காலாகாலத்தில்‌ சிறு புழுப்‌ பூச்சிகள்‌ ப்ப, 
துமே சிதறி அவற்றை அழிக்கலாம்‌. 


2. குருத்துப்‌ பூச்சி. (paddy stem borer, Scheno- . 
bius incertellus W.). இதன்‌ புழுப்‌ பூச்சி நெல்‌ தண்‌ 
டின்‌ மத்தியிலுள்ள குருத்தைத்‌ தின்பதால்‌, இளம்‌ சிம்பு: 
கள்‌ வாடிவிடும்‌, பெரிய பயிர்களில்‌ வெற்றுக்‌ கதிர்‌ தோன்‌ 
றும்‌. இதனால்‌ சில சமயங்களில்‌ பெரும்‌ சேதமேற்படும்‌. 
0.085 சதவிகித பேரத்தீயான்‌ (9௨7௨௩11101) கரைசலை இரு. 
முறை நாற்றங்கால்களில்‌ தூவிப்‌ பூச்சியை அடக்கி வைக்க 
லாம்‌. ஈடுகையான நெற்பயிர்களில்‌ கரைசல்களை த்‌ தூவுவது 
சிரமம்‌. அதற்குப்‌ பதிலாக பேரத்தியானை மண்புழுதி 
யுடன்‌ கலந்து தூளாகச்‌ சிதறிப்‌ பார்க்கலாம்‌, சேதம்‌ வினை 
வதைப்‌ பூராவாகத்‌ தடுக்கலாம்‌ என்று சொல்ல: 
இயலாது. 


3. பச்சை ஜேசிட்டுகள்‌ (21601 jassids, Nephotettix - 
bipunctatus, F.) இவற்றில்‌ இளம்பூச்சிகளும்‌, வளர்ந்த 
பூச்சிகளும்‌ நெற்பயிரில்‌, சாதாரணமாகக்‌ கூட்டங்களாகத்‌ 
தோன்‌ றி, ஸெல்‌ ரஸத்தை (௪11 88) உறிஞ்சுவதால்‌, பயிர்‌ 
வளர்ச்சி தடைப்படுகிறது. சில வருஷ்ங்களில்‌ இதனால்‌ 
பெரும்‌ நஷ்டம்‌ ஏற்படும்‌. 5 சதவிகித பீ. யச்‌. ௪. தூளைச்‌ - 
சிதறி, இதை அடக்கலாம்‌. . 


௨206 விவசாய நூல்‌ 


4. பஞ்சுப்‌ பூச்சிகள்‌ (mealy bugs, Ripersia Oryza 
.), இவை நெற்பயிரில்‌ இலைப்பட்டைக்கும்‌ (leaf sheath) 
தண்டுக்கும்‌ மத்தியில்‌ கூட்டமாக இருந்துகொண்டு ஸெல்‌ 
ரஸத்தை உறிஞ்சுவதால்‌, செடிகள்‌ மடிந்து, அங்குமிங்கும்‌ 
சளி சுளியாக வெற்றிடங்கள்‌ தோன்றும்‌. இதற்குச்‌ 
சூரை நோய்‌ என்று பெயர்‌. இது வழக்கமாகத்‌ தோன்று 
மிடங்களில்‌ நாற்றங்கால்களிலிருந்து நாற்றுகளைப்‌ பறித்து, 
கட்கெளாக்கி, இலையை உள்ளேயும்‌ வேர்ப்பாகத்தை 
'வெளியேயும்‌ வைத்து குவியலாக அடுக்கி, 4 நாட்களுக்கு 
வைத்திருக்கும்‌ பொழுது, நாற்றுகளில்‌ சூடேறுவதால்‌ 
அவற்றிலுள்ள பஞ்சுப்‌.பூச்சிகள்‌ மடிந்துவிடும்‌. பின்னர்‌ 
குவியலைப்‌ பிரித்து, கட்டுகளை த்‌ தண்ணீரில்‌ ல மணி நேரம்‌ 
வைத்திருந்து கடவு செய்யலாம்‌, சூரை நோயினால்‌ சேதம்‌ 
மிகுதியாகக்‌ குறைந்துவிடும்‌. 

5. நெல்‌ நாவாய்ப்‌ பூச்சி (1106 bug, Leptocorisa 
ப, 1.) நெல்‌ கதிர்‌ பால்‌ பதத்திலிருக்கும்‌ பொழுது 
இப்‌ பூச்சிகள்‌ தோன்‌ றி, பாலை உறிஞ்சி நெல்லைப்‌ பொக்கு 
ஆக்கிவிடும்‌. இளம்‌ பூச்சிகளும்‌, வளர்ந்தவையும்‌ பாலை 
உறிஞ்சும்‌. 10 சதவிகித பி. யச்‌. ௪.த்‌ தாளைப்‌ பால்‌ பதத்தி 
லிருக்கும்‌ பயிரின்மேல்‌ சிதறி, இப்பூச்சிகளை அடக்கலாம்‌. 

6. வெட்டுக்கிளி (91888 hopper, Hieroglyphus 
ம்ப, 11.) இது லெ சமயங்களில்‌ தோன்‌ றி இலைகளைத்‌ 
தின்பதுடன்‌ கதிர்களையும்‌ வெட்டித்‌ தள்ளிச்‌ சேதம்‌ 
செய்யும்‌, இது தோன்றும்‌ பருவத்தில்‌ 5 சதவிகித பி. யச்‌. 
சி.த்‌ தூளையும்‌, மிகுதியாக வெட்டுக்கிளிகள்‌ இருக்கும்‌ 
பருவத்தில்‌ 10 சதவிகித பீ. யச்‌. ச.த்‌ தூளையும்‌ சிதறி 
இவற்றை அடக்கலாம்‌. 


7. சோளக்கதிர்‌ நாவாய்ப்பூச்‌ி (cholam ear head 
bug; Calocoris angustatus, L.) இது சோளப்‌ பயிரில்‌ 
கதிரின்‌ பால்‌ பருவத்தில்‌ நெல்‌ நாவாய்ப்‌ பூச்சியைப்‌ 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 207 


போலவே தோன்றி, அதே மாதிரியாகச்‌ சேதம்‌ விளைவிக்‌ 
கிறது. பீ. யச்‌. ௪. 10 சத விதத்‌ தூளைக்‌ கதிரின்மேல்‌ 
சிதறிச்‌ சேதம்‌ ஏற்படாதவாறு செய்யலாம்‌. 

8. செம்பாளை நோய்‌. இது உண்ணி வகுப்பைச்‌ சேர்ந்த 
சோளம்‌ மைட்டுகள்‌ (cholan mites Paratetranychus 
indicus, H.) தாக்குவதால்‌ ஏற்படுவது. சோள இலைகளில்‌ 
மைட்டுகள்‌ கூட்டமாக இருந்து ஸெல்‌ ரஸத்தை உறிஞ்‌ 
சுவதால்‌ இலைகளிலும்‌ இலைப்பட்டைகளிலும்‌ பல செம்‌ 
புள்ளிகள்‌ தோன்றுகின்‌ றன. இதனால்‌ பயிரின்‌ வீரியமும்‌ 
மாசூலும்‌ சிறிது குறையும்‌ .கந்தகத்‌ தூளைச்‌ சிதறி மைட்டு 
களை அடக்கலாம்‌, அல்லது தண்ணீறாடன்‌ சேரக்கூடிய கந்த 
கத்தை $ அவுன்சுக்கு, ஓரு காலன்‌ வீதம்‌ தண்ணீர்‌ சேர்த்துத்‌ 
தூவலாம்‌. சோளம்‌ விலை மதிப்புக்‌ குறைந்த பயிராதலால்‌ 
மருந்துகளை உபயோகிப்பதால்‌ மொத்தத்தில்‌ லாப 
மிருக்கா து. 

9. புள்ளியிட்ட துளைப்பான்‌ (cotton spotted boll 
worm, Earias fabia, S: and 2, insulana, B) இது 
பருத்தியின்‌ உச்சியிலுள்ள தண்டுகளை முதலில்‌ துளைத்துக்‌ 
கொண்டு, பின்னர்‌ காய்களையும்‌, விதைகளையும்‌ துளைத்துச்‌ 
சேதம்‌ விளைவிக்கின்றன. 0025 சதவிகிதப்‌ பேரத்தியான்‌ 
கரைசலை தளைப்பான்‌௧ள்‌ தோன்றியதும்‌ தூவி, பின்னர்‌ 
15 நாட்கள்‌ இடைவெளி கொடுத்து ஒன்‌ றிரண்டு முறை 
யும்‌ தூவித்‌ தளைப்பான்௧ளை அடக்கி வைக்கலாம்‌. 0-03 
சதவித எண்டிரின்‌ (பற) கரைசலையும்‌ அதே மாதிரி 
தூவுவதால்‌, துளைப்பான்௧கள்‌ கட்டுப்படுத்தப்படுவதுடன்‌ 
பருத்தி மாசூலும்‌ மிகுதியாவதாகச்‌ சொல்லப்படுகிறது. 

10. மிளகாய்‌ இரிப்ஸ்‌ (chilli thrips, Seritothrips 
207-52/49) 11.) இவை மிகச்‌ சிறிய பூச்சிகள்‌. கூட்டமாக 
மிளகாய்ச்‌ செடிகளின்‌ கொழுந்து பாகங்களில்‌ இருந்து 
கொண்டு, ஸெல்‌ ரஸத்தை உறிஞ்சி, செடி வீரியத்தைக்‌ 


208 விவசாய நூல்‌ 


குறைக்கின்‌ றன. ' இலைகள்‌ சிறிதாயும்‌ சுருண்டுமிருக்கும்‌: 
இதைச்‌ சுருட்டை தோய்‌ என்று சொல்லுவதுண்டு. 
சுருட்டை கோய்‌ ஆரம்பமானதும்‌ 5 சதவித பீ. யச்‌. .த்‌ 
தாளச்‌ செடிகளின்‌ மேல்‌ சிதறித்‌ திரிப்ஸ்களை அடக்கலாம்‌. 
அவசியமிருந்தால்‌ 15 நாட்கள்‌ இடைவெளி கொடுத்து, 
ஒன்‌ றிரண்டு முறை மருந்து சிதறவேண்டி. யிருக்கும்‌. 


11. கடலை வண்டு (epilachna beetles, Epilachna 
ற்யctaia M) இது சாதாரணமாகக்‌ கத்தரிச்‌ செடிகளில்‌ 
தோன்றும்‌. இதன்‌ புழுப்‌ பூச்சிகள்‌, வண்டுகள்‌ இரண்டுமே 
இலையிலுள்ள பசுங்கணிகங்களைச்‌ சுரண்டித்‌ தின்று 
ஜீவிக்கன்‌ றன. இதனால்‌ இலைகள்‌ உதிர்ந்து, செடிகளின்‌ . 
வீரியம்‌ குன்றும்‌. காய்ப்பு இல்லாத பருவத்தில்‌ 0-025 ௪த. 
விகிசப்‌ பேரத்தியான்‌ கரைசலையும்‌, காய்களிருக்கும்‌ 
பொழுது 0-1 சதவிகித யச்‌. யீ. டீ. ப்பி.க்‌ கரைசலையும்‌ 
தூவி இந்த வண்டை அடக்கலாம்‌. 


12. கத்தரிப்‌ பஞ்சும்‌ பூச்சி (brinjal Mealy bug; 
Phenacoccus insolitus, 0.) இது எந்தப்‌ பருவத்திலும்‌ 
கத்தரிச்‌ செடிகளில்‌ கூட்டமாகத்‌ தோன்‌ றி செடி ரஸத்தை 
உறிஞ்சி, செடிகளின்‌ வீரியத்தைக்‌ குறைக்கலாம்‌. இளம்‌ 
பயிர்களுக்கு 0:05 சதவிதம்‌ யச்‌. யீ, டீ. ப்பி. யைத்‌ தூவி, 
பஞ்சுப்‌ பூச்சிகளை அடக்கலாம்‌. 


18. அவரைச்‌ செடிப்பேன்‌ (plant lice, Aphis 
cracciora K.) அவரைக்‌ கொடிகளின்‌ இளம்‌ பாகங்கள்‌ 
பூக்கள்‌, காய்களில்‌ கூட்டமாகச்‌ செடிப்பேன்‌ பற்றி மிகச்‌ 
சேதம்‌ விளைவிக்கும்‌. பூக்காத செடிகளுக்கு. 0:025 சத 
விகித யச்‌. யீ. டீ. ப்பி.யைத்‌ தூவி அவற்றை அடக்கி வைக்க 
லாம்‌. கடலை வண்டு போலத்‌ தோற்றமுள்ள லேடி பர்ட்‌ 
(lady-bird) வண்டுகள்‌ அவற்றுக்கு இயற்கை விரோதி 
கள்‌. ஒரு தடவை மருந்து தூவியபின்‌ இவ்வண்டுகளே 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 209 


செடிப்பேன்களை அடக்கி வைக்கலாம்‌. அவசியமிருந்தால்‌, 
மறுமுறையும்‌ மருந்தடிக்க வேண்டும்‌. 

பூஞ்சாண நோய்கள்‌. பூச்சிகள்‌ தாக்குவதால்‌ பயிர்கள்‌ 
சேதமாகலாம்‌, ஆனால்‌ அதனால்‌ செடிகளுக்கு கோய்‌ உண்‌ 
டாவது கிடையாது. பயிர்களில்‌ பூஞ்சாணம்‌ (110208) 
பிடிக்கும்பொழுது, செடிகள்‌ நோய்ப்‌ படுகின்றன, பயிர்‌ 
வளர்ச்சி குன்றுகிறது, மாசூல்‌ குறைவடைகிறது. இந்தக்‌ 
குறையின்‌ அளவு மோயின்‌ தீவிரத்தைப்‌ பொறுத்த து. 

பூஞ்சாணம்‌. சாதாரணப்‌ பயிர்ச்‌ செடிகளை உயர்தரச்‌ 
செடிகள்‌ என்று சொல்லுகிறோம்‌. தமக்கு வேண்டிய 
உணவுப்‌ பொருள்களை நிலத்திலிருந்தும்‌ ஆகாயத்திலிருந்‌ 
தும்‌ இரகித்துக்கொண்டு, தம்‌ வாழ்க்கையைப்‌ பூரணமாக்கு 
இன்றன. நிலத்திலிருந்து உலோகப்‌ பொருள்கள்‌ கிடைக்‌ 
இன்றன. இது ஒரு பகுதி. தழைக்கூறுகள்‌ சூரிய 
வெளிச்சமிருக்கும்‌ பொழுது, காற்றிலுள்ள கார்பன்டை 
ஆக்ஸைடைக்‌ ரெகித்து, கார்பனை நிலைப்படுத்தி, கார்போ 
ஹைடிரேட்டுகளை உண்டுபண்‌ ணுகின்றன. இத்த உலோ 
கப்‌ பொருள்களையும்‌ கார்போஹைடி ரேட்டுகளையும்‌ 
அடிப்படைப்‌ பொருள்களாகக்‌ கொண்டு, செடிகள்‌ பல 
செடி.க்‌ கூறுகளையும்‌ உண்டாக்கிக்‌ கொள்கின்றன. 


சல கழ்த்தரத்‌ தாவரங்களுக்கு உலோகப்‌ பரன்‌ 
களைக்‌ திரகிப்பதற்கு வேர்களில்லை; கார்போஹைடி 
ரேட்டுகளை ௨ உண்டாக்குவதற்குப்‌ பசுங்கணிகங்கள்‌ இல்லை. 
இந்தக்‌ கீழ்த்தரத்‌ தாவரங்களுக்குப்‌ பூ பூஞ்சாணங்கள்‌ (fungi) 
என்று பெயர்‌: இவை தம்‌ உணவிற்காக மற்றவற்றை 
அண்டிப்‌ பிழைக்க வேண்டியிருக்கி றது. மழை காலத்தில்‌ 
ஈரப்பசை காற்றில்‌ மிகுந்திருக்கும்பொழு.து ரொட்டித்‌ 
துண்டு, புண்ணாக்கு, தேங்காய்‌ முதலிய பொருள்களின்‌ 
மேல்‌ வெள்ளையாகவோ, மங்கல்‌ வெள்ளையாகவோ 
நூரலாம்படை போன்ற ஒரு மென்மையான வளர்ச்சி 
வி-2--14 


910 விவசாய நூல்‌ 


தோன்றுறெது. இது ஒருவகைப்‌ பூஞ்சாணம்‌, மோல்டு 
(௦006) என்று பெயர்‌. அதே காலத்தில்‌ எருக்குழிகளில்‌ 
காளான்‌, நாய்க்குடை (ப5hர௦௦ற) என்ற பெயருள்ள 
வளர்ச்கெள்‌ தோன்றும்‌, இவையும்‌ பூஞ்சாணங்களே. 
வேறு சில பூஞ்சாணங்கள்‌ செடிகளைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு, செடிகளுக்குள்ளேயே ௩ம்‌ கண்ணுக்குத்‌ தெரி 
யாமல்‌ வளர்கின்றன. எனினும்‌ அதற்கென்று ஏற்பட்ட 
செடிகோய்கள்‌ தோன்றும்‌. பூஞ்சாணங்களின்‌ தசைகள்‌ 
மெல்லிய நூல்‌ இழை போன்றவை. இந்த இழைகளின்‌ 
நுனியில்‌ அவற்றின்‌ விதைகளாகிய ஸ்போர்கள்‌ (810108) 
முதிர்ந்து, தெறித்து விழுந்து, பயிர்‌ விளைபொருள்களுடன்‌ 
சேர்கின்றன. பயிர்‌ விதைகளைப்‌ பூஞ்சாணங்‌ கொல்லி 
((£€யngஜicide) மருந்துகளுடன்‌ கலந்து, மேலே ஓட்டிக்‌ 
கொண்டிருக்கிற ஸ்போர்களை அழித்து, அவற்றை விதைக்‌ 
கலாம்‌. சிலவற்றின்‌ ஸ்போர்கள்‌ காற்றில்‌ மிதந்து வந்து, 
பயிர்கள்‌ மேல்‌ படிந்து, கோயுண்டாக்குகின்‌ றன. இக்கோய்‌ 
கள்‌ தோன்‌ றியவுடன்‌ ஏற்ற மருந்துகளைத்‌ அரவி,இவற்றை 
அடக்கலாம்‌. சில பூஞ்சாண நூல்‌ இழைத்‌ தசைகள்‌ பயிர்‌ 
விதைகளில்‌ ஒரு பகுதியாகச்‌ சேர்ந்திருக்கின்‌றன; நோய்‌ 
தொற்றிய விதைகளைக்‌ கழித்து விட்டுப்‌ புது விதைகளை 
உபயோகித்தாலொழிய, ஓவ்வொரு தலை முறையிலும்‌ 
இந்நோய்கள்‌ , பயிரில்‌ தோன்‌ றிக்கொண்டே இருக்கும்‌. 


லெ முக்யெமான நோய்கள்‌. பயிர்களை அநேக பூஞ்‌ 
சாண கோய்கள்‌ தாக்குன்றன. அவற்றில்‌ பெரும்‌ சேதம்‌ 
விளைவிக்கும்‌ சில முக்கியமான நோய்களைக்‌ கவனிப்போம்‌. 


1. தெல்‌ கொள்ளை நோய்‌. (bl). இது சில பிர 
தேசங்களில்‌ பனிக்‌ காலங்களில்‌ தோன்‌ றி, சில குறிப்பிட்ட 
நெல்‌ தினிசுகளை த்‌ தீவிரமாகத்‌ தாக்கி, பெரும்‌ சேதம்‌ விளை 
விக்க வல்லது. எந்தப்‌ பருவத்திலும்‌ பயிரில்‌ இந்ரோய்‌ 
தோன்றலாம்‌. இலைகளில்‌ செம்பழுப்பு நிறத்தில்‌ நீண்ட 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 211 


புள்ளிகள்‌ உண்டாகும்‌. இவற்றின்‌ மத்தியபாகம்‌ சாம்‌ 
பல்‌ நிறமாயிருக்கும்‌. இப்புள்ளிகள்‌ பெரிதாகி, நோய்‌ 
தீவிரமாகும்‌ பொழுது, பயிர்‌ தய்ந்த மாதிரி இருக்கும்‌. 
அடித்‌ தண்டிலுள்ள கணுக்கள்‌ கறுப்பாக ஒடிந்து விழும்‌, 
கதிர்ப்‌ பருவத்தில்‌ கோய்‌ தோன்றும்பொழுது, கணுக்கள்‌ 
ஓடி.ந்து கதிர்கள்‌ ழே விழும்‌; தானியங்கள்‌ நிரம்பாமல்‌ 
சாவியாயிருக்கும்‌. 

இந்நோய்‌ வழக்கமாகத்‌ தோன்றும்‌ பிரதேசங்களில்‌ 
கோய்க்காளாகும்‌ தினிசுகளை ஒதுக்‌, நோயைத்‌ தடுக்கும்‌ 
திறனுடைய ௦: 25, C௦. 26 என்ற குறிப்பிட்ட வம்சங்‌ 
களைப்‌ பயிர்‌ செய்து நோயைத்‌ தடுக்கலாம்‌. இளம்‌ பருவத்‌ 
தில்‌ கோய்‌ தோன்றும்பொழுது, ஏக்கருக்கு 100 காலன்‌ 
வீதம்‌ ஒரு சதவிகிதப்‌ போர்டோக்‌ கலவையைக்‌ (Bordeaux 
பர்மா) தூவி, கோயை அடக்கலாம்‌. இந்நோய்‌ ராகி 
யையும்‌ தாக்கும்‌. 

2, நெல்த்தூர்‌ அழுகல்‌. (1௦01-101 ௦f றaddy). இது 
நாற்றங்காலில்‌ பெரும்‌ சேதம்‌ விளைவிக்கும்‌. தோய்‌ பிடித்த 
நாற்றுகள்‌ வெளிறி உயரமாக வளரலாம்‌, அல்லது மடிந்து 
விடலாம்‌. நோய்ப்பட்ட நாற்றுகளை நடுவதால்‌, அங்கங்கு 
செடிகள்‌ மடிவதால்‌, காலி இடங்கள்‌ தோன்றும்‌. இந்‌ 
நோய்‌ உண்டாக்கும்‌ பூஞ்சாணத்தின்‌ ஸ்போர்கள்‌ நெல்‌ 
விதைகளின்மேல்‌ ஓட்டிக்கொண்டு பரவுவதால்‌, 80 ராத்‌ 
தீல்‌ விதைக்கு ஒரு அவுன்சு வீதம்‌ சிரோசான்‌ (ணerosan), 
அக்ரோசான்‌ (௨௭௦௨௧0 (0 14) என்ற மருந்துகளை 
நன்றாகக்‌ கலந்து விதைத்தால்‌, கோய்‌ தோன்றுது. 

5. செம்புளிப்பு தோய்‌ (160 101). இது கரும்புகளை த்‌ 
தாக்க, கடுஞ்‌ சேதம்‌ விளைவிக்கின்றது. கோய்ப்பட்ட கர 
ணைகளை நடுவதால்தான்‌, இக்கோய்‌ தோன்றுகிறது. கரும்‌ 
புக்‌ கரணை வெட்டும்‌ பொழுது, ஓவ்வொரு தூரிலுள்ள 
எல்லாக்‌ கரும்புகளையும்‌ வெட்டி, கரும்பு வெட்டு வாயில்‌ 


9212 விவசாய நூல்‌ 


ஏதாயினும்‌ சிவப்பு இருந்தால்‌, அந்தத்‌ தூரைக்‌ கழித்து, 
ஆலைக்கு அனுப்பிவிட வேண்டும்‌. கத்தியை மயில்‌ துத்தக்‌ 
கரைசலில்‌ முக்கித்‌ துப்புரவு செய்தபின்தான்‌, அந்தக 
கத்தியால்‌ அடுத்த தூரை வெட்டவேண்டும்‌. துத்தம்‌ ஒரு 
சிறந்த பூஞ்சாணங்‌ கொல்லி. கத்தியில்‌ ஓட்டிக்கொண்டி 
ருக்கும்‌ பூஞ்சாணத்தைக்‌ கொன்று விடும்‌. கரணைகளை 
ஒரு சத விதெப்‌ போர்டோக்‌ கலவையில்‌ முக்கி நட 
வேண்டும்‌. 

4. காயழுகல்‌ நோய்‌ (டயபர்‌ 1௦01). இது மிளகாயில்‌ 
மழை காலத்தில்‌ தோன்றிப்‌ பெரும்‌ சேதம்‌ உண்டாக்கும்‌: 
செடியின்‌ இளம்‌ பாகங்களை எல்லாம்‌ கோய்‌ தாக்கும்‌. காய்‌ 
கள்‌ அழுஃிவிடுவதால்‌ மாசூல்‌ குன்றும்‌. பயிரின்‌ இளம்‌ 
பருவத்தில்‌ இரண்டு தடவையும்‌, காய்‌ பிடித்தபின்‌ ஒரு 
தடைவையும்‌ ஒரு சத வித போர்டோக்‌. கலவையைத்‌ 
தூவி, நோயைக்‌ கட்டுப்‌ படுத்தலாம்‌. 

5. தாற்றமுகல்‌ (0811101112-011). காற்றில்‌ ஈரப்பதம்‌ 
மிகுந்து, நாற்றங்கால்‌ சதசதவென்‌ றிருக்கும்‌ பொழுது, 
புகையிலை, மிளகாய்‌ நாற்றுகள்‌ அழு பெருவாரியாக மடி 
ன்றன. விதைகளைக்‌ குறைத்துப்‌ பாவி, செடிகளைப்‌ 
கலப்பாகக்‌ காற்றாட வைத்துக்‌ கொள்வதுடன்‌ ஒரு சத 
வித போர்ட்டோக்‌ கலவையை இரு வாரத்திற்கொரு தட 
வையாக மூன்று தடவை நாற்றங்கால்களில்‌ ரவி, 
காயைத்‌ தடுக்கலாம்‌. 

6. மில்டியு (றப). இதில்‌ இருவிதங்கள்‌ இருக்‌ 
ன்றன. ஒன்றில்‌ நிராக இலைகளின்‌ மேற்புறத்தில்‌ 
வெளிறின பச்சையாயும்‌, மஞ்சளாயும்‌ புள்ளிகள்‌ தோன்‌ 
றும்‌, அடிப்புறத்தில்‌ நரலாம்படை போல்‌ மெல்லிய பூஞ்‌ 
சாண இழைத்‌ தசை அடர்த்தியாகத்‌ தோன்றும்‌. திரா 
க்ஷைக்‌ கொடியைப்‌ பூ எடுப்பதற்காக வெட்டியபின்‌, காய்‌ 
கள்‌ திரளும்வரை, இருவாரத்திற்கொருமுறை ஒரு சதவீத 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 213 


போர்டோக்‌ கலவை தூவி வரவேண்டும்‌. மற்றொரு வகை 
மில்டியூவில்‌, மாவு தெளித்ததுபோல்‌ திராக்ஷை இலைகளின்‌ 
இருபுறங்களிலும்‌ வெள்ளைப்‌ புள்ளிகள்‌ தோன்றும்‌, அவ்‌ 
வப்பொழுது கந்தகத்‌ தூளைச்‌ செடிகளின்‌ மேல்‌ சிதறி வர 
வேண்டும்‌. 

பெரும்‌ உபயோகத்திலிருக்கிற சில, பூஞ்சாணங்‌ 


கொல்லிகள்‌. 
1. போர்டோக்‌ கலவை (Bordeaux mMixture)— 
ஒரு சதவிகிதம்‌. 


மயில்‌ துத்தம்‌ 5 ராத்தல்‌ 
சுட்ட சுண்ணாம்புக்கல்‌ 5 ராத்தல்‌ 
தண்ணீர்‌ (185 பக்கா)—50 காலன்‌ 

5 ராத்தல்‌ மயில்‌ துத்தத்தை ஒரு துணியில்‌ கட்டி, 
மரம்‌, மண்‌ அல்லது தாமிரப்‌ பாத்திரத்தில்‌ 25 காலன்‌ 
தண்ணீர்‌ வைத்து, அதில்‌ மயில்‌ துத்தத்தைத்‌ தொங்க 
வைத்துக்‌ கரைய விடவும்‌. 5 ராத்தல்‌ சுண்ணாம்புக்‌ கல்லைத்‌ 
தண்ணீர்‌ தெளித்து நீத்தி, பின்னர்‌ தண்ணீர்‌ சேர்த்து 25 
காலன்களாக்கவும்‌. சுண்ணாம்பைச்‌ சரியாகக்‌ கரைத்து 
வடிகட்டி, அதில்‌ மயில்‌ துத்தக்‌ கரைசலைக்‌ கலக்கிக்‌ 
கொண்டே சேர்க்கவும்‌. இந்தக்‌ கலவையில்‌ இரும்புக்‌ கத்‌ 
இயை முக்கும்பொழுது தாமிரம்‌ படிந்து, கத்தி சிவப்பா 
னால்‌, சுண்ணாம்பு போதாது. கத்தியில்‌ கறை படியும்வரை 
சுண்ணாம்பு சேர்க்கவும்‌. 

2. 'போர்டோக்‌ கூழ்‌ (Bordeaux paste). மேற்‌ 
சொன்னபடியே இக்கலவையும்‌ தயார்‌ செய்யவேண்டும்‌. 
ஆனால்‌ 1 ராத்தல்‌ மயில்‌ துத்தம்‌, 1 ராத்தல்‌ சுண்ணாம்புடன்‌ 
1,2 காலன்‌ தண்ணீர்‌ சேர்த்தால்‌ போதும்‌. கலவை 
கொளு கொளுவென்‌ திருக்கும்‌, இதை. பிரஷ்ஷினால்‌ 
எடுத்து, காயம்‌ பட்ட மரங்களில்‌ வெட்டுவாய்களுக்கு 


அடிக்கலாம்‌. 


214 விவசாய நூல்‌ 


8. கால்ஸியம்‌ ஆர்சனேட்டு. இது பூச்சிகளை அழிப்‌ 
பதற்கேற்ற ஓரு நல்ல வயிற்று விஷம்‌. முக்கியமாக 
வண்ணாத்திப்‌ புழுப்‌ பூச்சிகளையும்‌ வண்டுகளையும்‌ அழிப்‌ 
பதற்கு, 1 காலன்‌ தண்ணீரில்‌ அவுன்சு கால்ஸியம்‌ ஆர்ச 
னேட்டைக்‌ கலக்கத்‌ தெளிக்கலாம்‌. 


4. புகையிலைக்‌ கஷாயம்‌. ஒரு ராத்தல்‌ கழிவு புகை 
யிலையை ஒரு காலன்‌ தண்ணீருடன்‌ சேர்த்து, 3 மணி நேரம்‌ 
கொதித்த பின்‌ புகையிலையை எடுத்துவிட்டு, 1-4 அவுன்சு 
சோப்பையும்‌ சேர்த்து, அது கரைந்த பின்‌ சம அளவு 
தண்ணீர்‌ சேர்த்து செடிப்‌ பேன்களை அடக்குவதற்காகத்‌ 
தூவலாம்‌. 


8. மீ. யச்‌. ச, (B.H.C.). இதன்‌ முழுப்‌ பெயர்‌ பென்‌ 
சீன்‌ ஹெக்சாக்‌ குளோரைடு (benzene hexa chloride): 
இது பல விதமான பூச்சிகளை அழிப்பதற்குப்‌ பெரும்‌ அளவு 
உபயோகத்திலிருக்கி றது. தூளாகவும்‌, தண்‌ ணீருடன்‌ 
கலந்து உபயோகிப்பதற்கேற்ற பொடியாகவும்‌ விற்பனை 
யாகிறது. தூளை அப்படியே சிதற வேண்டும்‌. வெட்டுக்‌ 
கிளி, அநேக வண்ணாத்திப்‌ புழுப்‌ பூச்சிகள்‌, லெ வண்டுகள்‌, 
செடிப்‌ பேன்கள்‌, ஈக்கள்‌ இவற்றை மீ. யச்‌. 2. அடக்கும்‌. 
ஜேசிட்கள்‌, செதில்‌ பூச்சிகள்‌ (80௨109), பஞ்சுப்‌ பூச்சிகள்‌ 
(mealy bugs), குருத்துப்‌ பூச்சிகள்‌ ஆகியவற்றை 
பீ.யச்‌, சீயினால்‌ அடக்க முடியாது. 


தண்ணீருடன்‌ சேரக்கூடிய 50 சத விஇத பி. யச்‌. 2 
(50% wettable B. HL. C.) ஓரு காலன்‌ தண்ணீருக்கு 1$ 
அவுன்சு வீதம்‌ கலந்தும்‌, 5 சதவிகித பீ. யச்‌. ச தூளை அப 
படியே நேராகவும்‌ உபயோகிக்கலாம்‌, 


0: ௨.௨. ட்டி. (. ஓ. 11, dichloro diphenyl 
twichloro ethan). இது எப்பிலேக்ன (epilachna) 
போன்ற வண்டுகள்‌, பல புழுப்‌ பூச்சிகள்‌ முதலியவற்றை 


பூச்சிகளும்‌ நோய்களும்‌ விளைவிக்கும்‌ சேதம்‌ 215 


அடக்குவதற்கு பயன்படுகிறது. வெட்டுக்‌ கிளிகள்‌, மைட்‌ 
டுகள்‌, செடிப்‌ பேன்‌ முதலியவற்றை இதனால்‌ அடக்க 
முடியாது. ஆனால்‌ இப்‌ பூச்சிகளைத்‌ தின்று, இவற்றை 
ஒரு அளவுக்கு இயற்கையாகவே அடக்கி வைத்துச்‌ 
கொள்ளுகிற வேறு சில பூச்சிகள்‌ டீ. டீ. ட்டி.யினால்‌ 
கொல்லப்படுவதால்‌, இவை இயற்கைத்‌ தடையின்‌ றி 
அமோகமாக பெருகுவதற்கு வசதி உண்டாகிறது. அப்‌ 
பொழுது பெரும்‌ சேதம்‌ உண்டாகும்‌. டீ. டீ. ட்டி.யை 
உருளைக்‌ கிழங்கு போன்ற பயிர்களுக்கு உபயோக்கும்‌ 
பொழுது, கிழங்குகளில்‌ கசப்பும்‌, சிறிது துர்வாடையும்‌ 
உண்டாகின்றன. இது பீ. யச்‌. சியை விட அதிக நாட்‌ 
களுக்குச்‌ செடிகளில்‌ நிலைத்து நிற்கும்‌. 

டீ, டீ. ட்டி 5 சதவிகிதத்‌ தூளாகவும்‌, தண்ணீருடன்‌ 
கலக்கக்கூடிய 50 சதவிகிதப்‌ பொடியாகவும்‌ விற்கப்‌ 
படுகிறது. 

7. யச்‌. ஈ. டி, ப்பி. (11, E. T. P. - hexa ethyl 
tetra phosphate). ஓரு அவுன்சு மருந்தை 81 
காலன்‌ தண்ணீருடன்‌ சேர்த்து (0:11-0:25) புகையிலைக்‌ 
கஷாயத்துக்குப்‌ பதிலாகத்‌ தூவலாம்‌. இது 8£க்ரெமாகவே 
ஆவியாகி வெளியேறுவதால்‌, அறுவடைக்குத்‌ தயாராக 
இருக்கும்‌ காய்கறிகள்‌, ரை முதலியவற்றின்‌ மேல்‌ கூடத்‌ 
தூவலாம்‌. இது காய்கறிப்‌ பயிர்களுக்கு ஏற்றது. 
எனினும்‌ கடும்‌ விஷமானதால்‌, இதை ஜாக்ரெதையாகவே 
கையாள வேண்டும்‌. 

வினுக்கள்‌ 

1, உண்மையான பூச்சிகளை மற்ற வகுப்பு ஜந்துக்களிட 
மிருந்து பிரித்துக்‌ காட்டும்‌ தனிக்‌ குணங்களை எடுத்துக்‌ காட்டுக. 

2. பூச்சிகளில்‌ முழு உருமாற்றம்‌ எப்படி நடைபெறுகிறது? 
குறை உருமாற்றம்‌ எப்படி முழு உருமாற்றத்திலிருந்து வேறு 
படுகிறது ? 


216 விவசாய நூல்‌ 


8. பூச்சிகளின்‌ வாய்ப்‌ பாகங்கள்‌ எப்படி வெவ்வேறு வகை 
களில்‌ அமைந்திருக்கன்‌ றன? 

4, பூச்சிகளில்‌ முக்கியமான வகுப்புகள்‌ எவை? அவற்றின்‌ 
தனி அடையாளங்களைச்‌ சுருக்கமாகக்‌ கூறவும்‌. 

த. மூன்று நன்மை பயக்கும்‌ பூச்சிகள்‌ எப்படி நலம்‌ செய்‌ 
கின்றன எனக்‌ காட்டவும்‌. 

6. சாகுபடி முறைகளினால்‌ பூச்சிகளை அடக்கி வைக்க முடியு 
மென்பதைப்‌ பற்றிச்‌ சிறிய குறிப்புத்‌ தருக. 

7. பூச்சிகளை அடக்குவதற்கு உபயோகமாகிற மருந்துகள்‌ 
எப்படிப்‌ பூச்சிகளை வெவ்வேறு முறைகளில்‌ அழிக்கன்‌ றனவென்‌ 
பதை உதாரணங்களுடன்‌ எடுத்துக்‌ காட்டுக. 


8. மிளகாய்‌ திரிப்ஸ்‌, அவரைச்செடிப்‌ பேன்‌, பஞ்சுப்‌ பூச்சி, 
நெல்‌ நாவாய்ப்‌ பூச்சி, இவற்றில்‌ ஏதாவது இரண்டை எப்படி 


அடக்கலாம்‌? 


அருஞ்சொல்‌ அகராதி 


அங்கக - Organic 

அடர்வு ... Concentration 

அந்திப்‌ பூச்சி - Moth 

அமிலம்‌ - Acid 

அமீனோ - Aறiற௦ 

அமோனியா - 11011௨ 

அரக்கு (முத்திரை) - Sealing 
Wax 

அரக்குப்‌ பூச்சி - Lac insect 


அரைவை சதவிகிதம்‌ - பநேோ- 
ning percentage 
அயல்‌ மகரந்தச்‌ சேர்க்கை - 


Cross fertilisation 

அழுக்கு . cum (on boiling 
sugarcane juice) 

ஆக்ஸைடு ... Oxide 

ஆரம்ப சாகுபடி - 1910108]0- 
tory cultivation 

ஆவி விஷங்கள்‌ - தFumigants 

இடை - Waist 

இயைபும்‌ பொருள்‌ . Chemical 
compound 

இரு பிறவி -- Hybrid 

இலைச்‌ சந்து - Leaf axil , 

இழைகள்‌ - Fine fibres, as in 
cotton 

இளம்பூச்சி - Nymph 

இனம்‌ - 560108 7 

எண்ணெய்க்கூழ்‌ - Emulsion 

உடன்‌ விளைபொருள்கள்‌ - By- 
products , 

உணர்‌ இழை - Antennae, 
feelers 

உயிரியல்‌ மார்க்கமாக - Phy- 
siologically 


உரம்‌ - Fertilizer 

உருமாற்றம்‌ (குறை) - Meia- 
morphosis, incomplete 

i (முழு) - complete 

உலோகப்‌ பொருள்‌ - Mineral 
master 

ஊடு சாகுபடி - Inter-culti- 
vation 

ஊன்று வேர்கள்‌ - 4] 10018 

ஒல்றைச்‌ செடித்தேர்வு-iறஓle 
plant selection 

கட்டிகள்‌ (மண்‌) . Cரயmbs 

கணு இடை - Internode 

கந்தக டைஆக்ஸை௫ு - யlphur 
dioxide 

கம்பளிப்பூச்சி - Hairy cater- 
pillar 

கம்பாகிட்டே - Compositae 

கரணைகள்‌ - Sets 

கருவுறுதல்‌ - Fertilisation 

கரைசல்‌ - olution 

கரையா - Insoluble 

கரையான்‌ - emite 

கரையும்‌ - Soluble 

கழி, திரி (காலின்‌) - Knots 

கழிவு மக்கு (கம்போஸ்டு) - 
Compost 

காடி மாற்றம்‌ . ANIONIC ex- 
change 

காரப்‌ பகுதிகள்‌ - Bases 

கார மாற்றம்‌ - Base exchange 

கார்போஹைடிரேட்டுகள்‌- 
Carbohydrates 

கால வரம்புக்குட்பட்ட - Pe- 
riod-bound 


218 


கால்ஸியம்‌ - வேம 
கிட்டா - Unavailable 
கிட்டும்‌ - Available 
கிரமம்‌ - Standard 
இராமினியே - &ரaninea 
குங்கிலியங்கள்‌ - Resins 
குஞ்சங்கள்‌, திட்டங்கள்‌ - 5186- 
ins, hanks (of 840 yards 
cach) 
குளவி - Wasp 
குளூக்‌' கோஸ்‌ - Glucose 
குரூட்டன்‌ - Gluten 
குளோரைடு - Chloride 
கூண்டுப்‌ பூச்சி - Pupa 
கூழ்ப்பொருள்‌ - Colloids 
கை விதைப்பு - Hand-sowing 
or broadcasting 
சத்தி - Energy 
சம ஆற்றலுள்ள - நquivalent 
சம புஷ்டி ஊட்டம்‌ _ Balanced 
nutrition 
சர்க்கரை - White 
sugar 
சால்‌ விதைப்பு - Sowing in 
furrows 
.சிட்டங்கள்‌, குஞ்சங்கள்‌-keins 
or hanks (of 840 yards 
each) 
சிதறுதல்‌ (தூளை) - Dusting 
சிரீயல்ஸ்‌ - Cereals 
௬க்குரோஸ்‌ - யcrose 
சுரப்பிகள்‌ - lands 
சூலகம்‌ - Pistil 
சூல்‌ தண்டு - 5191௦ 
சூல்‌ முடி - Stigma 
சூழ்மிலைத்‌ தகுதி - பபப! 
செடிப்பேன்‌ - Aphids 
செதில்‌-50816 leaves, 
papery chaff etc. 
செம்புறை - Laterite 


crystal 


விவசாய நூல்‌ 


செய்நேர்த்தி - Preparatory 
cultivation . 

செல்லுலோஸ்‌ - Cellulose 

சேர்ப்பு (சதவிகித) - Percen- 
tage composition 

சைலேஜ்‌ - 511௨௪௦ 

சைலோ - Silo 

சோடியம்‌ - 5௦ 

ஜெந்துக்கள்‌ - Invertebrate 
animals 

வேளிட்டுகள்‌ - Jassids 

ஸெல்‌ - Cel] 

ஸ்டார்ச்சு - Starch 

ஸ்டேப்பிள்‌ - Staple 

ஸ்போர்கள்‌ - 500108 

ல ரத 219 மடு. I. 

டெல்லி ளன்‌ - Dextrin 

தன்‌ மகரந்தச்‌ சேர்க்கை-e]£- 
pollination 

தாடை - Maxilla, mandible 

திரி, கழி (நாவின்‌) .. Knots 

திரிப்ஸ்‌ - Thrips 

தினிச . Variety 

துளைப்பான்‌ . Borers 

தூவுதல்‌ (ரீர்ப் பொருளை) - 5ற- 
raying 

தானைச்‌ சிதறுதல்‌ - Dusting 
தொடு விஷங்கள்‌ - Contact 
poisons 

தோல்‌ உரித்தல்‌ - Moulting 

நசுவிணி - Aphids 

நார்‌ - Fibres (coarse) 

நாய்க்குடை, காளான்‌ - ush- 
room 

நாவாய்ப்‌ பூச்சி - Bug 

நிலக்‌ கரைசல்‌ - 5௦0i] solution 

நிலமக்கு - யnus 

நிலைப்படுத்து தல்‌ - Fixing (nit- 
rogen etc. in soil) 


அருஞ்சொல்‌ அகராதி 


கூல்‌ நீர்‌ - Spinning value Or 
count number 

நைட்டிரேட்டு - Nitrate 

நைட்டிரைடு - Nitrite 

பகுப்பு - Analysis 

பசுந்தாள்‌ எரு - ௦671 man- 
ure 

பச்சைத்‌ தழை எரு - ௦01 
leaf manure . 

பஞ்சு - Lint (cotton without 
seed) 

பஞ்சுப்‌ பூச்சி - Mealy bug 

பஸ்‌ - ZZ 

படிகமாக்கிப்‌ பகுத்தல்‌ - 171:00- 
tional crystallisation 

படிதல்‌ - Precipitation 

பட்டம்‌ (பருவம்‌) - 568801. 

பத்தி விதைப்பு - பine-sowing 

பயிர்ச்‌ சுழற்சி - 070 rotation 

பரப்பு இழுப்பு - Sயface ten- 
sion 

பருத்தி - Cotton plant, seed- 
cotton or Kapas 

பருவ வரம்புக்குட்பட்ட - 508- 
son-bound 1 

பாக்டீரியா - Bacteria 

பாசிலை - Bacilli 

பாஸ்வரம்‌ - Phoshorus 

பாஸ்வேட்டு - Phosphate 

பிராணிகள்‌ - Vertebrate ani- 
mals 

பிரிவு - Genera 

பீ. யச்‌. 8, - B. H. 0. 

புரோட்டீன்‌ - Protein 

புரோட்டொப்‌ பிளாசம்‌ - Pர௦- 
ம்‌ கள 

முக்கம்‌ - நementall 

ப்பன்‌ - Larvae, nymph 

புறவிதழ்கள்‌ - Bracts 

பூச்சிக்‌ கொல்லி - [8ecticide 


21% 


பூஞ்சாணங்‌ கொல்லி - Fungi- 
cide 

பூ வாளி - Rose can 

பெயர்க்குறிப்பு முறை-Nonen- 
clature 

பொட்டாசியம்‌ - Potassium 

போர்டோக்‌ கலவை - 1901. 
deaux mixture 

போர்டோக்‌ கூழ்‌ - 

பெளதிக - Physical 

மகரந்தக்‌ கேசரங்கள்‌ - 819- 
mens 

மகரந்தம்‌ - Pollen 

மாதிரி - Type 

மால்வேசியே - Malvaceae 


>». paste 


மாற்றுச்‌ செடிகள்‌ _ Rogue 
plants 

மாற்றுப்‌ பிறவிகள்‌ - (ர௦85- 
breds 


முட்டையிடும்‌ குழல்‌ - Oviposi- 
tor 

முண்டுகள்‌, 
(root) 

மூட்டுகள்‌ - Joints 

மூலகப்‌ பொருள்‌ - Element 

மோல்டு - Mould 

யுபோர்பியேதியே _ Euphor- 
biaceae 

ரசாயன மார்க்கமாக-்ஸ- 
cally 

லெகூம்‌ - பegume 

லெகூமிஞகி3யே - Legumino- 
seac 

வடித்துப்‌ பகுத்தல்‌ - Fractio- 
nal distillation 

வண்டு - Beetle 

வண்ண்த்திப்‌ பூச்சு - Butterfly 

வம்சங்கள்‌ - 5ரவins 

வயிற்றுப்‌ பாதாணங்கள்‌-910- 
mach poisons 


வேர்‌) - Nodules 


௮௨0 விவசாய நூல்‌ 


வளர்ப்பு - Culture . விதைச்‌ சுத்தம்‌ - Seed-purity 
வாய்க்‌ குழலூூ - Piercing வெட்டுக்கிளி - போsshopper 
mouth part of insects வெல்லம்‌ - Jaggery 


வாய்க்குழல்‌ - 1201508018 வைட்டமின்கள்‌ - 7148110108 


விவசாய நூல்‌ 


(மூன்றாம்‌ பாகம்‌) 


விவசாய நூல்‌ 


(மூன்றாம்‌ பாகம்‌) 


நூலாசிரியர்‌ 
V. T. சுப்பையா முதலியார்‌ 


Agronomist and Professor of Agriculture, (Retired), 
Agricultural College, Coimbatore 


அமுத நிலையம்‌ பக்‌ லிமிடெட்‌ 


6 தழம்பேட்டை சென்னை-18 


BOOKS BY THE SAME AUTHOR 


Principles of Agronomy, (1956) 
4 
Hand book of Animal Husbandry de Dairying, (1956) 
Bangalore Press, Bangalore-—2 


Common cultivated crops of South India (1956) 
தென்னிந்தியப்‌ பயிர்கள்‌ (1956) ர 
& 
விவசாய நால்‌ (1, 2, 3-ஆம்‌ பாகங்கள்‌ ) 


Amudha Nilayam Private Ltd., 
91, Mount Road, Madras - 18 


Price ™iR $Y» 920 


அமுதம்‌ 122 

உரிமை பதிவு ப்‌ ன : 
: : . நாஷனல்‌ ஆர்ட்‌ பிரஸ்‌ 

முதற்‌ பதப்பு-அக்டோபர்‌, 1956 “இகர வட்ட சென்னை-18 


முகவுரை 

6, 5.1. C. படிப்பில்‌ விவசாயத்திற்கென வகுத்திருக்கிற 
பாடத்திட்டத்தைத்‌ தழுவி எழுதியிருக்கிற விவசாய நூலில்‌, இது 
மூன்றாம்‌ பாகம்‌. இது 6-வது பாரத்துக்‌ கேற்றது. 1, 2-ஆம்‌ 
பாகங்கள்‌ 4, 5-ஆம்‌ பாரங்களுக்கு ஏற்றவை. விவசாயக்‌ கல்வி 
போதிக்கும்‌ ஆதாரப்‌(010)பள்ளிக்கடடங்களுக்கும்‌ இது ஏற்றதே, 

விவசாய நூலில்‌ பல பகுதிகளும்‌ தொடர்ச்சியாகவே தொகுக்‌ 
கப்பட்டிருப்பதால்‌, ஒரு பாடத்திட்டத்தைத்‌ தழுவி அது எழுதப்‌ 
பட்ட போதிலும்‌, பொது வாசகர்கள்‌ விவசாய தத்துவங்களைப்‌ 
பற்றித்‌ தெரிந்து கொள்ளுவதற்கும்‌ அது பயன்ப்டும்‌. இந்தப்‌ 
பாகம்‌ முக்கியமாகக்‌ கால்நடைகளின்‌ பராமரிப்பையும்‌ காய்கறி 
சாகுபடியையும்‌ எடுத்துக்‌ கூறுகிறது. விவசாயத்தில்‌ ஈடுபட்டு 
. இவற்றின்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களைத்‌ தெரிந்து கொள்ளவேண்டு 
மென விரும்புகன்றவர்கள்‌, விவசாய அபிமானிகள்‌ ஆகியவர்‌ 
களின்‌ தேவையையும்‌ இப்‌ புத்தகம்‌ பூர்த்தி செய்யும்‌. 

சாத்திரத்‌ தொழில்‌ நுணுக்கக்‌ கருத்துக்கள்‌ தமிழுக்குப்‌ 
புதியன. அவற்றிற்கேற்ற தமிழ்ச்‌ சொற்கள்‌ இதுவரை வழக்கில்‌ 
இல்லை. அவற்றைக்‌ கூடியவரை பழக்கத்தில்‌ இருக்கற தமிழ்ச்‌ 
சொற்களைக்‌ கொண்டும்‌, அவற்றிற்குரிய ஆங்கிலச்‌ சொற்களைத்‌ 
தமிழில்‌ எழுதியும்‌ விளக்க முயன்‌ நிருக்கறேன்‌. இவை நாளடை 
வில்‌ வழக்கிற்கு வந்தே ஆகவேண்டும்‌. 

இப்‌ புத்தகத்தை மேம்படுத்தி, அதிகப்‌ பயனுடையதாகத்தக்க 
கருத்துக்கள்‌ ஆசிரியர்களுக்குத்‌ தோன்றும்‌. அவர்கள்‌ அக்‌ கருத்‌ 
ஏற்றவாறு மாற்றித்‌ தொகுப்பதற்கு வாய்ப்புக்‌ கடைக்கும்‌. அவர்‌ 
களுக்கு நான்‌ மிகக்‌ கடமைப்‌ பட்டவனாவேன்‌. 


அம்பா சமுத்திரம்‌ 


958-56 V. T. சுப்பையா முதலியார்‌ 


பெ ரருளடக்கம்‌ 


அத்தியாய எண்‌ பக்க எண்‌ 
முகவுரை A 
பொருளடக்கம்‌ vii 
படங்களின்‌ பட்டியல்‌ xi 
பாடத்‌ திட்டம்‌ (89118) xiii 

1. பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌, வரவும்‌ 1—18 


நர்‌. 


nl. 


IV. 


சாகுபடி வரவு செலவு கணக்கின்‌ முக்கியத்துவம்‌, 
இட்டாப்‌ புத்தகம்‌, சாகுபடித்தாள்‌, குறிப்பிட்ட பயிர்‌ 

களின்‌ மாதிரிச்‌ சாகுபடித்‌ தாள்‌. 

விளைபொருள்‌ விற்பனை. 19—38 
லாபத்தைத்‌ தீர்மானிப்பதில்‌ விளை பொருள்‌ விற்‌ 
பனையின்‌ பங்கு, கூட்டுறவு விளைபனை பொருள்‌ விற்‌ 
சங்கங்கள்‌, சாகுபடிக்‌ கடன்‌, விளை பொருள்‌ கடன்‌, 
வினாக்கள்‌. 

மாட்டு ஜாதிகள்‌ 2441 
மாட்டு ஜாதிகள்‌--காங்கயம்‌, ஓங்கோல்‌, மைசூர்‌, 

இந்தி, டில்லி எருமைகள்‌--, இவற்றின்‌ உற்பத்தியும்‌, 
ஜாதிக்‌ குணங்களும்‌, வினாக்கள்‌. 

மாடுகளின்‌ அபிவிருத்தி. 4-5 
மேல்‌ நாட்டு அபிவிருத்தி முறை, பொலி காளையின்‌ 
முக்கியத்துவம்‌, வேண்டாத காளைக்‌ கன்றுகளை 

விதை அடித்தல்‌, சேர்க்கை விதங்கள்‌--உள்‌ 
சேர்க்கை, வம்சச்‌ சேர்க்கை, வெளிச்‌ சேர்க்கை, 
மாட்டுப்‌ பிரிவுகள்‌--இறைச்சி மாடுகள்‌, பால்‌ 
மாடுகள்‌, இழுவை மாடுகள்‌--, படிப்படியாக மேம்‌ 
படுத்துதல்‌, தன்‌ போக்குச்‌ சேர்க்கையைத்‌ தவிர்த்‌ 

தல்‌, பராமரிப்பு, உணவு, வினாக்கள்‌, 


ந. 


VI 


VIL. 


VI 


IX, 


viii 

மாட்டின்‌ உணவு ்‌ 46-55 
கிடைக்கும்‌ தீவனத்தின்‌ அளவு, உணவுத்‌ தத்து 
வங்கள்‌, தற்காப்பு உணவுப்படி, உற்பத்தி உணவுப்‌ 

படி, சத்துப்‌ பொருள்கள்‌, கால்ஸியம்‌--பாஸ்‌ 
வரம்‌, சோடியம்‌, குளோரின்‌, வைட்டமின்கள்‌ 

எ, பி, ௪, டீ--, தண்ணீர்‌, ஜீரணக்‌ குணகம்‌, தின 
உணவுப்படி, புஷ்டி விகிதம்‌, வினாக்கள்‌. 


. தீவனப்‌ பொருளும்‌, தீனிப்‌ பொருளும்‌ 20-69 


தீவனம்‌, தீனி, வனப்‌ பொருள்கள்‌, பச்சைத்‌ 
தீவனம்‌, அடர்வுத்‌ தீனிகள்‌, கொழுப்பு-புரோட்டீன்‌ 
தீனிகள்‌, இனிப்‌ பொருள்கள்‌, தீனி வனங்களின்‌ 
சத விதிதச்‌ சேர்ப்பு, வினாக்கள்‌, 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 70—50 
பால்‌ குடிக்‌ கன்றுகள்‌, கை வளர்ப்புக்‌ கன்றுகள்‌, 
வளரும்‌ கன்றுகள்‌, சனை மாடுகள்‌, பால்‌ மாடுகள்‌, 
பொலி காளைகள்‌, காளை மாடுகள்‌, வினாக்கள்‌, 


மாட்டின்‌ பராமரிப்பும்‌, நிர்வாகமும்‌ 81.66 
மாடுகளைப்‌ பராமரித்தல்‌, தொழு, தண்ணீர்‌ அளித்‌ 

தல்‌, தேய்த்துக்‌ குளிப்பாட்டுதல்‌, தேகப்‌ பயிற்‌, 
நோயுற்ற மாடுகளைக்‌ கவனித்தல்‌, வேலைக்குப்‌ 
பழக்குதல்‌, வினைகள்‌. 

இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 87--102 
செம்மறி ஆடு, வெள்ளாடு, பன்றி, கோழி, 
வினாக்கள்‌. 

மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ 
செயல்களும்‌. i08—119 
எலும்புக்‌ கூடு--தலை எலும்புக்‌ கூறு, முது: 
கெலும்புக்‌ கூறு, அவயவ எலும்புக்‌ கூறுகள்‌. 

ரத்த மண்டலம்‌, ஜீரண மண்டலம்‌, நிண நீர்‌, சிறு 

நீர்‌ மண்டலம்‌, ஜனனேந்திரியங்கள்‌, வினாக்கள்‌. 


XK. 


ix 
மாடுகளைத்‌ தாக்குகிற சில நோய்கள்‌ 120—126: 


தன்னிலை, நாடித்‌ துடிப்பு, சுவாசிப்பு விகிதம்‌, உட 
லின்‌ உஷ்ண நிலை, கால்‌ நோய்‌ வாய்‌ நோய்‌, 


. அடைப்பான்‌, தொண்டை அடைப்பான்‌, வெக்கை, 


XII. 


XIII. 


செந்நீர்‌, தொண்டை அடைப்பு, வயிற்று உப்புசம்‌, 
வயிற்று அடைப்பு, நஞ்சு தங்குதல்‌, விஞக்கள்‌. 

தோல்‌ 127-133: 
தோல்‌ வகுப்புகள்‌--ஹைடுகள்‌, கிப்ஸ்‌, ஸ்கின்கள்‌, 

தோல்‌ உரித்தல்‌, தோலைப்‌ பாடம்‌ செய்தல்‌, 
தோலைப்‌ பதனிடுதல்‌--பட்டைப்‌ பதம்‌, குரோம்‌ 
பதம்‌--, வினாக்கள்‌. 


காய்கறித்‌ தோட்டம்‌ 184-153: 


காய்‌ கறிகள்‌ மனித உணவு, ஊட்டப்‌ பகுதிகள்‌, 
வகுப்புப்‌ பிரிவு--சமைக்‌ காய்‌ கறி, நாட்டுக்‌ காய்‌ 
கறி-காய்‌ வகை, இலை வகை, தண்டு வகை, 
கழங்கு வகை--சாசுவதக்‌ காய்‌ கறிப்‌ பயிர்கள்‌, 
காய்‌ கறி சாகுபடி, நில வசதி, எரு உரங்கள்‌, 
பட்டம்‌, காய்‌ கறிக்‌ தோட்டத்தின்‌ அமைப்புத்‌ 
திட்டம்‌, பயிர்‌ மாற்றம்‌, தரிசு போடுதல்‌, செய்‌ 
நேர்த்தி, பயிர்‌ விதைப்பு, நாற்றங்கால்‌, சாத்து 
நாற்றுகள்‌, ஊடு சாகுபடி, அறுவடை, வினாக்கள்‌. 
காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 154-155 
1. காய்‌ வகை கத்தரி, தக்காளி, வெண்டை, 
அவரை, கொத்தவரை, லைமா பீன்‌, மருதங்காய்‌ 
அவரை, பிரெஞ்சு பீன்சு, காராமணி, புடல்‌, 
பீர்க்கை, பாகல்‌, சுரை, பூசணி, பரங்கி, வெள்ளரி, 
கோவை, பங்களூர்‌ கத்திரி, வாழை. 

71. இலை வகை-- வெங்காயம்‌, தண்டுக்‌ கீரை, 
அறுப்புக்‌ ரை, பசலைக்‌ கரை, கொளும்புப்‌ பசலை, 
முட்டக்‌ கோஸ்‌, களைக்‌ கோஸ்‌, காலி பிளவர்‌. 


3 


117. கழங்கு வகை--மர வள்ளி, சர்க்கரை 
வள்ளி, முள்ளங்க, டர்னிப்பு, கேரட்டு, நூல்‌ கோல்‌, 
உருளைக்கிழங்கு, சேனை, சேம்பு, வினாக்கள்‌. 


அருஞ்சொல்‌ அகராதி 187-190 


(அ) 
20 4 ப தட ம.ஐ 


= ய 
Nh 


படங்களின்‌ பட்டியல்‌ 


காங்கயம்‌ பொலி காளை 
ஓங்கோல்‌ பொலி காளை 
மைசூர்ப்‌ பொலி காளை 

சந்திப்‌ பொலி காளை 

டில்லி எருமைப்‌ பொலி காள 
பூனையின்‌ எலும்புக்‌ கூடு 

ரத்த ஓட்டம்‌ (சித்திர ரூபமாக) 
காய்கறிப்‌ பாத்திகளின்‌ சமதளப்‌ படம்‌ 
சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 
உருளைக்‌ கிழங்கு 

சேனைக்‌ கழங்கு 

சேப்பங்‌ கிழங்கு 


பக்க எண்‌ 
32 
98 
96 
91 
40 
104 
108 
141 
171 
160 
183 
185 


ட கூ. அ இக்கு ஆம ஆசு அவவை ணை ரீ ௫... அப்த அ த அட்ட மா 
ரு, 9 


ப 
4 
ஐ ௩ 
ன்‌ க 
த 
» 
[ச ச. " § ற 
7? ர்‌. i ர்‌ 4 “ie i 
ப்‌ ஷ்‌ EN 4 
டி ர்‌ 
்‌ 
1 
ட (] 
‘ i A 
ப்பு 
4 க்கட i 
1] 
்‌ (கடிய. உள 
அவயம்‌ மட்கு மு பிழி 1, 
்‌ ட்டு ஷ்‌ த ட த்‌ ட்‌ 
11 மக்‌ p ச ட ததுகறரமி்‌ 
ப்பட்ட த்தது 3 ட 
ம்‌ த்‌ | 
* - 
tt ப்‌ 
ச்‌ - 
: ட 
்‌ ர ப 
’ 
த்‌ 
ர ய்‌ 
| இத . 
ம்‌ ம்‌ 
“ . " 
We ர்‌ இ 
்‌ ்‌ 
6 
. "a 


Extract from the approved syllabus in Agriculture for the 
diversified course in secondary education (1949) 


AGRICULTURE 


Theory 


77. Work animals. 17600- 
ing & housing. 


12. Agricultural  ccono- 
mics. Cost of production 
of the important crops of 
the locality; Methods of 
marketing these crops, 
including co-operation. 


Practice 
Practice ‘in feeding and 
handling work animals; the 
tying of bulls to the cart; 
driving the cart. 


Maintaining cultivation 
sheets. Drawing up agri- 
cultural calendar for the 
year. 


LIVESTOCK 


I. Different breeds of 
cattle. Ongole, Kangayam, 
Mysore, Sindhi and “ Coun- 
try’. Their characteristics. 
Breeds noted for milk and 
draught. 

2. Buffaloes. Murrah 
and ‘Country’. 

3. Other kinds of live- 
Stock. Goats, sheep, pigs 
and poultry. 


4. Improvement of cattle. 
Importance of the breeding 
bull; castration of unfit 
animals; avoiding stray 
mating. 


Visits to cattle shows. 
Practical experience in 
judging animals and gain- 
ing knowledge of their good 
points. Judging the age of 
cattle by their teeth. 


xiv 


5. Feeding and fattening 
of animals. Common feeds 
in the province; contents 
of feeds(e.g.,water, proteins, 
carbohydrates, fats, mine- 
rals and vitamins) ; prepar- 
ation of feeds; feeding bulls 
and pregnant cows. 

6. Management. (a) Handl- 
ing of animals, (b) Housing, 
general sanitation and dis- 
infection, feeding, watering 
grooming. exercise, special 
care and management of 
calves before and at wean- 
ing, pregnant cows. 

7: Common ailments. 
Elementary knowledge of 
anatomy and physiology of 
animals. Appearance in 
health and disease. Common 
diseases and pests of cattle. 
Preventive and curative 
measures. 


6. Hides and skins. 
Flaying; raw hides and 
skins. Curing and preserv- 
ation. Outlines of methods 
of tanning. Hair and wool, 
its removal and cleaning. 


VEGETABLE 


1. Different kinds of 
vegetables. (a) indigenous 
and exotic, (b) leafy, root, 
fruit and stalk. Their 
dietetic value, vitamins and 
mineral salts. 


Practice in methods of 
approach in house and 
field. Use of halters, head 
ropes, nose rings, leg ropes, 
shoeing etc. 


study of internal organs 
of small animals by dis- 
section ; of larger animals 
from charts. Practice in 


treatment of minor ail- 
ments. 
GARDENING 

Practice in cultivation 


of a garden, Practice and 
and care of growing plants 
(6. g., methods of staking 
tomatoes). 

Draft a cropping scheme 
for the garden. டி 


Xv 


2. Vegetable seed prepar - 
ation. nursery beds-prick- 
ing out seedlings-time for 
transplanting - methods of 
shading seedlings. 


3. Lay-out of vegetable 
garden. Spacing. 


4. General management 
and cropping, of the garden. 


Optionals: (1) Flower cultivation and fruit garden 
ing, (2) Poultry farming, or (3) Dairying. 


இராமநாதஸ்வாமிகள 
ஈசான்ய மடம்‌ 
திருவண்ணாமலை. £. 5. 
(வ. ஆ. மாவட்டம்‌) 


விவசாய நூல்‌ 


மூன்றாம்‌ பாகம்‌ 
அத்தியாயம்‌ 1 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌, வரவும்‌ 


பயிர்‌ உற்பத்தி செய்வதற்குப்‌ பலவிதமான செலவு 
கள்‌ ஆகின்றன. இவற்றைச்‌ சரியாகக்‌ கணக்கு எழுதி லாப 
நஷ்டம்‌ ஏற்படுவதைக்‌ குறிக்கும்‌ பழக்கம்‌ கடைமுறையில்‌ 
இல்லை. வேலையாட்களுக்கு பணமாகவும்‌, தானியமாகவும்‌ 
கூலி கொடுக்கிறோம்‌. வயலுக்கு எரு வீடுகிறோம்‌. தானி 
யங்களை விதைக்கிறோம்‌. மாடுகளை வைத்து வயல்களை 
உழுகிறோம்‌, ௭௫ அடிக்கிறோம்‌, போரடிக்கிறோம்‌, இவை 
எல்லாம்‌ பலவிதச்‌ செலவுகள்‌. அதே மாதிரி பலவித 
மாசூல்களும்‌ கிடைக்கின்றன. ஓரு பகுதியை விற்பனை 
செய்கிறோம்‌. ஒரு பகுதியை மாட்டுத்‌ தீவனமாக உபயோ 
இக்கிறோம்‌. ஆட்களுக்குச்‌ சம்பளம்‌ கொடுப்பதற்கும்‌, 
விதைப்பதற்கும்‌ ஒரு பகுதி செலவாகிறது. ஒரு பகுதி 
சேரிலும்‌ படப்பிலும்‌, விளைபொருளாக இருக்கிறது. 
இவற்றுக்கு எல்லாம்‌ சரியாகக்‌ கணக்கு வைத்து, லாப 
நஷ்டம்‌ இர்மானிப்பது கஷ்டம்‌ என்று ஒப்புக்கொள்ள 
வேண்டியதே. எனினும்‌ சரியான கணக்கு வைக்கவில்லை 


9 7 . விவசாய நூல்‌ 


என்றால்‌, நாம்‌ விவசாயத்‌ தொ நிலைச்‌ சரியாக கடத்தி வருகி 
ரோமா, இல்லையா என்று சொல்ல முடியா து. எல்லோரும்‌ 
தாங்கள்‌ விவசாயத்தைச்‌ சரியாக நடத்தி வருவதாகவே 
அபிப்பிராயப்படுஇிருர்கள்‌. இந்த அபிப்பிராயம்‌ எப்பொ 
முதும்‌ சரியாயிருக்கும்‌ என்று சொல்ல முடியாது. 


உதாரணமாக, ஆஸ்திரேலிய அரசாங்கம்‌ நியமித்த 
ஒரு விசாரணைக்‌ குழு (Royal commission) ஒரு புஷல்‌ 
(20 பக்கா.) கோதுமையை உற்பத்தி செய்யும்‌ செலவு விவ 
சாயியைப்‌ பொறுத்து 2-5 ஷில்லிங்குகளாக மாறுபட்ட 
தெனக்‌ குறித்திருக்கிறார்கள்‌. இந்திய விவசாய ஆராய்ச்சி 
மன்‌ றமும்‌ (Indian Council of Agricultural Research) 
சில ஆராய்ச்சிகள்‌ நடத்தின. அதன்படி, ஒரு மணங்கு 
(82 2/7 ராத்தல்‌)விளபொருள்களைக்‌ கோயம்புத்தூர்‌ ஜில்‌ 
லாவில்‌ உண்டாக்கும்‌ செலவிலும்‌, விற்பனைக்‌ இரயங்களி 
லும்‌ கண்ட சில மாறுபாடுகள்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்‌ 
கன்‌ றன. 


விளைபொருள்‌ உற்பத்திச்செலவு | வீற்பனைக்‌ரெயம்‌ | வருஷம்‌ 
நீசம்‌ உச்சம்‌ | நீசம்‌ | உச்சம்‌ 


வெல்லம்‌ ௨5-5 | 9-15-9 | 3-10-9 ! 5-5-9 1999-34 
கம்போடியாப்‌ பருத்தி | 4-9-10 | 8-12-8 | 8-11-5 | 10-8-1 | 1934.35 
கருங்கண்ணிப்‌ பருத்த | 5-4-8 | 18-5-10 | 8-15-6 | 10-5-11 | 1934-35 

| 


ராடி 1-13-3 | 5-15-4 | 2-1-6 | 3-6-1 | 1934.35 


| 
| 


நெல்‌ 1-9-3 


S-5-1 | 2-11-8 


எல்லா விவசாயிகளும்‌ தாங்கள்‌ விவசாயத்தைத்‌ திற 
மையாக நடத்தி வருவதாக எண்ணிக்‌ கொண்டிருந்தார்‌ 
கள்‌, மனத்‌ திருப்‌ தியடைம்‌ திருந்தார்கள்‌. குறைந்த செல 
வில்‌ உற்பத்தி செய்தவர்கள்‌ தான்‌ லாப மடைந்திருப்பார்‌ 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 5] 


கள்‌, மற்றவர்கள்‌ கஷ்டமடைந்திருப்பார்களென்று மேலே 
கொடுத்திருக்கிற விவரங்களைப்‌ பார்த்ததும்‌ நமக்கு விளங்‌ 
குகிறது. விவசாயத்‌ தொழில்‌ வரவு செலவு கணக்குச்‌ சரி 
யான முறையில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டியதின்‌ அவசி 
யத்தை இது வற்புறுத்துகிறது. 

விவசாய வரவு செலவு கணக்கு சரியாக வைத்துக்‌ 
கொள்ளுவதற்கு, அன்றன்று நடைபெறும்‌ வேலை, வரவு, 
செலவுகளைக்‌ குறிக்க ஓரு தினச்‌ சிட்டாப்‌ புத்தகம்‌ தேவை. 
அதில்‌ அன்றன்று வெவ்வேறு வயல்களில்‌ நடக்கும்‌ வேலை 
களின்‌ விவரம்‌, வேலை நடந்த விஸ்தீரணம்‌, வேலைக்கு உப 
யோகித்த ஆட்களின்‌ எண்‌, அவர்கள்‌ சம்பளம்‌, உபயோ 
இத்த எரு விதை ஆகியவை, அறுவடை செய்து அடித்‌ 
தெடுத்த மாசூல்‌ எல்லாவற்றையும்‌ முறையே குறித்து வர 
வேண்டும்‌. பின்னர்‌ இந்தப்‌ பல்வேறு விவரங்களையும்‌ 
ஒரு பேரேட்டில்‌ வயல்‌ வாரியாகப்‌ பதியவேண்டும்‌. இந்தப்‌ 
பேரேட்டைப்‌ புத்தகமாக வைத்துக்‌ கொள்வதற்குப்‌ பதி 
லாகத்‌ தனிப்‌ பெயரோ, எண்ணோ ஓவ்வொரு வயலுக்கும்‌ 
கொடுத்து, அந்தந்த வயல்‌ கணக்கைத்‌ தனிக்‌. காகிதத்தில்‌ 
குறித்துக்‌ கொள்ளுவது சவுகரியமாயிருக்கும்‌. இந்தத்‌ 
தனிக்‌ காதெங்களைச்‌ சாகுபடி.த்தாள்‌ (cபltivation sheet) 
என்று சொல்லலாம்‌. ஓவ்வொரு வயலில்‌ சாகுபடி செய்‌ 
யும்‌ ஓவ்வொரு பயிருக்கும்‌ தனிச்‌ சாகுபடித்தாள்‌ வேண்டும்‌, 
அப்பொழுதுதான்‌ இக்குறிப்புகளின்‌ முழுப்பலனையும்‌ 
அடையலாம்‌. இவற்றிலிருந்து ஒரு ஏக்கருக்கு ஆகும்‌ 
ஆள்‌, வரவு, செலவு முதலியவற்றைக்‌ கணக்கிட்டுப்‌ பின்‌ 
னர்‌ கொடுக்கப்பட்டிருக்கன்றன. இவற்றில்‌ ஒரு ஜோடி 
மாடுகளின்‌ தின வாடகை ரூ 1-4-0, ஆட்‌ கூலி ரூ 1-4-0, 
பெண்‌ கூலி 0-10-0, என்ற வீதத்தில்‌ கணக்குக்‌ கொடுக்‌ 
கப்பட்டிருக்கிறது. கடை முறையில்‌ உள்ள கூலி 
வீதத்தை உபயோகித்து அங்கங்கு ஆகும்‌ செலவைக்‌ கணக்‌ 
இட்டுச்‌ கொள்ளலாம்‌. இந்த வரவு செலவு கணக்குகள்‌ 


4 விவசாய நூல்‌ 


குறிப்பிட்ட வயல்களில்‌ நடைபெற்றவற்றிலிருந்து எடுக்‌ 
கப்பட்டிருக்கன்‌ றனவே யொரநிய, சராசரிக்‌ கணக்கல்ல 


தினச்‌ சிட்டாப்‌ புத்தகத்தின்‌ மாதிரி; தேதி 12-1-56 


வயல்‌| பயிர்‌ | வேலை விவரம்‌ | கூலி விவரம்‌ [வீஸ்£ர செலவு 


ணம்‌ 
நீர்‌ மாடு (ஆண்‌ பெண்‌ ரூ. அ.பை 
ஜோடி | ஏ.[செ. 
| | | | 
| 2-ஆம்‌ உழவு | 4 4 | 2 | 80 [10 00 
| ர 
| | | 
17 சோளம்‌ விதைத்து மூடுதல்‌! 2 3 1) 75 (014/0 
| 
| 18 ராத்தல்‌ | 
| சோளத்தின்‌ விலை | 2) 8/0 
| | 
10 எருவடித்தல்‌ 3 4 4 | 111) 40 
| 
| | 
கே 10 வண்டிக்‌ | 
7 கிரயம்‌ | 80) 0| 0 
12 | ராகி | கதிரை அறுத்து, 
| களத்துக்குக்‌ | | 
கொண்டுபோதல்‌ |, ந ஐ 12 |1/| 50 | 9/60 


14 | போரடித்துத்‌ | | 
தூற்றுதல்‌ | 12 6 3 00 | 510 0 


தானியம்‌ இடைத்‌ | | 
[தது 2,000 ராத்தல்‌। 


18 குத்த | பொறுக்கு தல்‌: | 20 |2| 00 12] | 0 
| 
| | பருத்தி இடைத்‌ | 
| | தீது 130 ராத்தல்‌ | 
| - | - 
ஆக மொத்தம்‌: | 9+ | 13 43 | | (21 $0 
ப 


நஞ்சையில்‌ நெல்‌, தோட்டக்காலில்‌ சோளம்‌, ரா, 
கம்போடியாப்‌ பருத்தி, புகையிலை, புஞ்சையில்‌ சோளம்‌, 


ஷீ 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 5 
உப்பம்‌ பருத்தி, இவற்றின்‌ மாதிரிச்‌ சாகுபடித்‌ தாள்கள்‌ 


கீழே கொடுக்கப்பட்டிருக்கன்‌ றன.* 


சாகுபடித்‌ தாள்‌--7, 
நெல்‌ (1:00 ஏக்கர்‌) 


மாதம்‌ தேதி விவரம்‌ ப ப்‌ 3 ரூ.௮ 
[3 G 
ஆரம்ப சாகுபடி 

ஜனவரி 25 தண்ணீர்‌ பாய்ச்சி, டெயின்சா 
விதைத்தல்‌ $ 0 10 

95 ராத்தல்‌ டெயின்சா விதைக்‌ 
கிரயம்‌ 4 6 
ஆகஸ்டு 6-19 . டெயின்சா பீடுங்‌3, மிதித்தல்‌ EDT 0) டு 
6 உழவு 11 ி 5 5 12 8 
14 53 11 33 89% §- 12 
20 ஆக்கப்‌ 8 3 ர 
24 22 IV 4 4 10 0 
(ம்‌ மரமடி.த்தல்‌ 1 2 8 
த்‌ வயலைச்‌ சமப்படுத்துதல்‌ 5 6 14 

14-18 வரப்புத்‌ தரித்து மிதித்து, மூலை 
கொத்துதல்‌ 11 14 6 
7, 14,28 தழையை மிதித்தல்‌ ரத 900 


ஆரம்ப சாகுபடி 164 34 30 80 4 


“இதே முறையை அ.நுசரித்து அந்தந்தப்‌ பிராந்தியங்களிலுள்ள 
முக்கியமான பயிர்களைச்‌ சாகுபடி செய்யும்‌ செலவைத்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌. இந்தச்‌ செலவு கணக்குகளை ஒருவரும்‌ 
வைத்திருக்கமாட்டார்கள்‌. அதனால்‌ பல குடியானவர்களிடம்‌ 
விசாரித்து, பல சாகுபடி அலுவல்களுக்கும்‌ எவ்வளவு ஆட்கள்‌ 
தேவை, எவ்வளவு விதை, எரு, உரம்‌ வேண்டும்‌, என்ன மாசூல்‌ 
கிடைக்கும்‌, அவை என்ன விலைக்கு விற்பனையாகும்‌ என்ற விவ 
ரங்களை த்‌ தெரிந்து கொண்டு, கணக்கிட்டு, சாகுபடிச்‌ செலவுகளைச்‌ 
சுமாமாக நிர்ணயிக்கலாம்‌. 


விவசாய நூல்‌ 


மே 8 வ 


விதைப்பு 
ஜோ. ஆ. பெ. ரூ. ௮. 
ஆகஸ்டு 29-30 நாற்று நடுதல்‌ ட 9 0 
8 சென்டில்‌ நாற்றுத்‌ தயாரித்தல்‌ 12 0 
விதைப்பு ர ௮ (0) 
ஊடு சாகுபடி 

செப்‌. 16 கனை எடுத்தல்‌ I 3 1 14 
அக்‌. 14 ட்‌ II 9. se 

நீர்ப்‌ பாசனம்‌, குருவி ஒட்டுதல்‌, 

நாவாய்ப்‌ பூச்சி பிடித்தல்‌ முதலி 
யன (1-0 
ஊடு சாகுபடி ச iA <9 

அறுவடை 

ஐனவரி 1 பயிரை அறுத்தல்‌ 9 5 10 

6 பயிரைக்‌ கட்டி களத்துக்கு 
எடுத்தப்‌ போதல்‌ 2. 52 ப. மம்‌ ட 
7 கதிரைத்‌ தலையடித்தல்‌ 3 56 14 
8 சுடடித்துத்‌ தூற்றல்‌ 4 7 9 20 10 
அறுவடை 6 16 36 50 10 
ஆசு மொத்தம்‌ 23 51 91175 12 

சாகுபடிச்‌ சுருக்கம்‌ 
ரூ. அபை. 
ஆரம்ப சாகுபடி 0 டிய 
த்‌ ன்‌ 

விதைப்பு ம்‌ “G0 AU 
ஊடு சாகுபடி ம ப 
அறுவடை 20 00 ௧0 
ஆக மொத்தச்‌ செலவு ய ம ட்டு 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 7 


மாளூலின்‌ மதிப்பு 
1. நெல்‌, 8,200 ராத்தல்‌, 


ரூபாய்க்கு 8 ராத்தல்‌ வீதம்‌ 200 0 0 

2. வைக்கோல்‌ 5,000 ராத்தல்‌ 
ரூபாய்க்கு 50 ராத்தல்‌ வீதம்‌ 0/0: ம 
ஆக மொத்த வரவு 200 வ 
லாபம்‌ 12 றை 


சாகுபடித்‌ தாள்‌--£. 


சோளம்‌ (பாசனப்‌ பயிர்‌)--1:00 ஏக்கர்‌ 


ம நரக 
மாதம்‌ தேதி விவரம்‌ ல இ ரூ.௮ 
ஷ்‌ டூ 
ஆரம்ப சாகுபடி. 
ஜன. 7 உழவு 1b 2 2 (1) 
ன்‌ 30 5 II 1x 1 3 92 
பெப்‌. 4 A ரா 5 45 8 2 
2 மூலை, வரப்புக்‌ கொத்துதல்‌ + 0 10 
ஆரம்ப சாகுபடி 41 5 11 14 
எரு விடுதல்‌ ்‌ 
பெப்‌. 14 மாட்டெரு அடித்தல்‌, 12 வண்டி 1$ 2 2 5 10 
1 15 எரு பரப்பி, உழுது மூடுதல்‌ 11 14 71 5 14 
12 வண்டி மாட்டெருக்‌ இரயம்‌ 36 0 
எரு விடுதல்‌ 2 33 458 
விதைப்பு 
மார்‌. 15 விதைத்து, உழுது மூடி, பாத்தி 
கட்டுதல்‌ 14 11 15 10 
12 ராத்தல்‌ சோளத்தின்‌ இரயம்‌ ரா இ 


விதைப்பு ம ர 17 2 


விவசாய நூல்‌ 


ஊடு சரகுபடி 


ஜோ. ஆ. பெ. ரூ.௮ 
ஏப்‌. 4 பயிர்‌ கலைத்தல்‌ 21 ப்‌ ஒய்‌ 
16 மண்‌ வெட்டிக்‌ கொத்து கொத்‌ 6 7 <3 
தல்‌ 
மார்‌. 19 நீர்‌ இறைத்துப்‌ பாய்ச்சுதல்‌ 1 5 7] 15 10 
29 55 Il 10 18 14 
16 22 ம பட்ட 6 11 12 
ஐன்‌. 6 55 Iv 2 6 11 14 
1—21 பறவை விரட்டுதல்‌ (பையன்‌ 
கள்‌ 18) 0-4-0 வீதம்‌ 4 5 
ஊடு சாகுபடி 17 38 73 4 
அறுவடை 
ஜூன்‌ 21 சோளப்‌ பயிரை வெட்டுதல்‌ 6 912 
5 23 கதிரை அறுத்துக்‌ களத்துக்கு 
ய்‌ எடுத்துப்‌ போதல்‌ 4 1 6 2 50 
5» 25 கதிரைப்‌ பிணையல்‌ அடித்துச்‌ 
சோளத்தைப்‌ பிரித்தல்‌ 14 ]த 2 5 0 
ு  சோளத்தைத்‌ துப்புரவு செய்தல்‌ 14 4 4 ட 
35 29 சோளத்‌ தட்டையைக்‌ கட்டி, 
குச்சாக ஊன்றுதல்‌ 8, IGS 
0 30 தட்டையை படப்புக்கு எடுத்துச்‌ " 
செல்லுதல்‌ 1 2 5 0 


[i 


அறுவடை 3 8 19£ 28 11 


ஆக மொத்தம்‌. 29 66 23 176 7 


சாகுபடி. ச்‌ ௬ருக்கம்‌ 


ரூ. ௮. பை. 

ஆரம்ப சாகுபடி 2 (4/ 
எரு விடுதல்‌ 45 6 () 
விதைப்பு aN (0 
ஊடு சாகுபடி 73. கிழா 
அறுவடை கவர்‌ AO 
ஆக மொத்தச்‌ செலவு 176 7? 0 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 9 
மாசூலின்‌ மதிப்பு 


1. சோளம்‌ 1,610 ராத்தல்‌, 


ரூபாய்க்கு 6 ராத்தல்‌ வீதம்‌ 201 4 0 
2. தட்டை 6,280 ராத்தல்‌, 
ரூபாய்க்கு 50 ராத்தல்‌ வீதம்‌ பவம்‌ NG 


மொத்தமதிப்பு 8286 4 0 
லாபம்‌ 149 18 0 


சாகுபடித்‌ தாள்‌--8. 


ராக (பாசனப்‌ பயிர்‌)--1:00 எக்கர்‌ 8 


மாதம்‌ G ம்‌ ட்‌ ப்‌ 3 
தம்‌ ததி வீவரம்‌ ஐ 3 ரூ.௮. 
9௫ 
> 
ஆரம்ப சாகுபடி 
ஏப்‌, மே 4 உழவு 61 6 16 4 
மூலை, வரப்பு கொத்துதல்‌ 2 2 8 
மே 25 பாத்தி கட்டுதல்‌ Z 5 679 
ஆரம்ப சாகுபடி 62 13% 95 த 
எருவீடுதல்‌ 
மே 20 20 வண்டி மாட்டெருப்‌ போட்டு, 
உழுது மூடுதல்‌ 2 3 4 10 5 
20 வண்டி எருக்கிரயம்‌ 60 0 


எரு விடுதல்‌ 21 31 4$ 70 5 


தடவு 


ஜுன்‌ 6 நீர்பாய்ச்சி, ராகி நாற்று நடுதல்‌ SNA E22 
2 சென்டு நாற்று உண்டாக்குதல்‌ ட 0 


நடவு 3 9 12 26 8 


10 விவசாய நூல்‌ 


ஊடு சாகுபடி. 
ஜோ. ஆ. பெ. ரூ.௮. 


த க்‌ ௨ தடவை கனை கொத்துதல்‌ 20 19 ௫ 

8 தடவைநீர்‌ பாச்சுதல்‌, 1410, 17/7, 

2717, 818, 1418, 20/8, 2018 
5/9 இல்‌ 33 50 103 12 
ஊடு சாகுபடி 38 50 20 116 4 

அறுவடை 

செப்‌ 24 3,500 ராத்தல்‌ கதிரை அறுத்து, 
களத்துக்கு எடுத்துப்‌ போதல்‌ 1 14 16 12 13 

செப்‌ 28 பிணையல்‌ அடித்து, ராதியைத்‌ 
தூற்றுதல்‌ 1+ 2 6 8 2 

௮க்‌ 9 950 ராத்தல்‌ கதிரை அறுத்துக்‌ 
களத்துக்கு எடுத்துப்‌ போதல்‌ இ “க மலிய 

55 13 கதிரை அடித்து, ராகியைத்‌ தூற்‌ 
றுதல்‌ $்‌ 1 1 6 
55 16 தாள்‌ அறுத்தல்‌ 15 9 4 

நவ. 6 தாக வயலிலிருந்து, படப்புக்கு 
எடுத்துப்‌ போதல்‌ (10 வண்டி) 14 2 41 1 
அறுவடை 3 6 40 37 5 
ஆக மொத்தம்‌ 491 82 701 275 11 

சாகுபடிச்‌ சருக்கம்‌ 

. ரூ. அபை. 
7. ஆரம்ப சாகுபடி 2 த ழு 
2. எருவிடுதல்‌ 70 SOR 
3. நடவு இ 1, 
4. ஊடு சாகுபடி. AO. AA 
9. அறுவடை 97 5 0 
ஆக மொத்தச்‌ செலவு 275 11 0 


“குறிப்பு- ராகிக்குத்‌ தண்ணீர்‌ அதிகமாக வேண்டியிருக்கிறது. 
மழை குறைவான வருஷங்களில்‌ அடிக்கடி நீர்பாய்ச்ச வேண்டி 
யிருக்கும்‌ பொழுது, ராகியின்‌ சாகுபடி நஷ்டமாகவே இருக்கும்‌. 
குடியானவர்கள்‌ சொந்த மாடு, ஆட்களை வைத்துத்‌ தண்ணீர்‌ 
இறைக்கும்‌ பொழுது, இது நஷ்டமாகப்‌ புலப்படாத, கணக்குப்‌ 
பார்க்கும்‌ பொழுதுதான்‌ அது விளங்கும்‌. 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 11 
மாசூலின்‌ மதிப்பு 
1. ராகி 1,600 ராத்தல்‌, 
ரூபாய்க்கு 8 ராத்தல்‌ வீதம்‌ 200 00 
2. ராகித்தாள்‌ 7,000 ராத்தல்‌, 
ரூபாய்க்கு 100 ராத்தல்‌ வீதம்‌ AI விபு 
மொத்த மதிப்பு 270 0 0 
நஷ்டம்‌ க 11 0. 
சாகுப்டிதீ தாள்‌--4 
கம்போடியாப்‌ பருத்தி (பாசனப்‌ பயிர்‌)-—1:00 ஏக்கர்‌. 
த ள்‌ த்தது. 
மாதம்‌ தேதி விவரம்‌ ல்‌ 5 ரூ. ௮, 
(ல 9 ட 
ஆரம்ப சாகுபடி 
நச்‌ }s தடவை உழுதல்‌ 5a 
ஆகஸ்டு 26 பார்கள்‌ கட்டுதல்‌ x .2 3 12 
ஆரம்ப சாகுபடி 6 ர 16 4 
எருவிடுதல்‌ 
ஐுமலை 31 10 வண்டி மாட்டெரு அடித்துப்‌ 
பரப்புதல்‌ 1X 19 2 5 2 
எருவின்‌ இரயம்‌ 30 0 
எருவீடுதல்‌ 1] 13 2 35. 2 
விதைப்பு 
செப்‌. 12 15 ராத்தல்‌ கம்போடியா விதை 
ஊன்றுதல்‌ ல 1 14 
ம 28 காலி இடங்களில்‌ 3 ராத்தல்‌ விதை i 
ஊன்‌ முதல்‌ 3 1 14 
18 ராத்தல்‌ விதைக்கிரயம்‌ 2 8 
விதைப்பு 6 6 4 


12 விவசாய நூல்‌ 
ஊடு சாகுபடி. 
ஜோ. ஆ.யெ. ரூ.௮ 
செப்‌. 12 க 
டிச 18 | நீர்பரய்ச்சுதல்‌, 3 தடவை 12 18 91 8 
ஜனவரி 30 
அக்‌. 5 ஊடு சாகுபடிப்பலுகு ஒட்டுதல்‌, 31 31 § 12 
நவ. 26 2 தடவை 2 ட்‌ 
தவ, . 12 கைக்‌ களை எடுத்தல்‌ (கனை மிகுதி) i 27. 110) 14 
ஊடு சாகுபடி 15$ 31127 63 2 
அறுவடை \ 
பெப்‌. மார்ச்‌. பருத்தி எடுத்தல்‌ 45 8 2 
ஏப்‌, 16 மாறு பிடுங்கி, களத்துக்கு எடுத்துப்‌ 
போதல்‌ ரிக்‌... ஈன்‌ 
அறுவடை + 1455 369 
ஆக மொத்தம்‌ 28 31904 157 5 
அறுவடை விவரம்‌ 
பருத்தி ; பருத்தி 
தேதி எடுப்பு Cor எடுத்தது 
எண்‌ ராத்தல்‌ 
பெப்‌. 1 1 1 7 
6 2 2 36 
9 3 13 34 
13 4 12 36 
15 2 4 149 
18 6 11 52 
20 7 3 117 
23 8 3 93 
26 9 5 180 
மார்‌. 4 10 31 81 
6 11 31 08 
8 12 2 55 
10 12 2 87 
13 14 4] 105 
17 15 1] 34 
22 16 4 62 
27 17 2 23 
29 18 2 13 
அப்‌ 7 19 2 9 


ஆக மொத்தம்‌ 45 1,191 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ 12 


சாகுபடிச்‌ சுருக்கம்‌ 


த்‌ மூ: ௮. பை. 
1. ஆரம்ப சாகுபடி. ச! 4 0 
எ. எருவிடுதல்‌ 2 வட்டு 
58. விதைப்பு 6 4 0 
4. ஊடு சாகுபடி. 2 63 20 
2. அறுவடை 86 9 0 


மொத்தச்‌ செலவு ரூ. 157 5 0 
மாசூல்‌ மதிப்பு 
1,191, ராத்தல்‌ பருத்தியின்‌ 
மதிப்பு, 280 ராத்தல்‌ கொண்ட பொ திக்கு 
ரூ 140 வீதம்‌ 95 8 0 
லாபம்‌ ரூ. 488 8 0. 
சாகுபடித்‌ தாள்‌--த 


மிளகாய்‌ (பாசனப்பயிர்‌)--1-00 எக்கர்‌ 


5 ஆ $ 
மாதம்‌ தேதி விவரம்‌ ஐ 3 ரூ.௮. 
வி 
ஆரம்ப சாகுபடி 
ன்‌ 4 உழவு 6x G1 16 4 
ஜூன்‌ 20 பாத்தி கட்டுதல்‌ I 5 (ய 11) 
ரம்பா (62 113 ப அதவது 
்‌ எருவிடுதல்‌ 
மே 20-25 5,000 ஆடு மறித்தல்‌ 50 0: 
எருவிடுதல்‌ 50 0 
விதைப்பு 
ஜுன்‌ 28 மிளகாய்‌ மாற்று நடவு 25 4 1] 14 


1-13 ராத்தல்‌ விதை, 2 செண்டு 
நாற்றங்காலில்‌ பாவி, காற்று 
உண்டு பண்ணின செலவு 80 


விதைப்பு 25 4 19 14. 


விவசாய நூல்‌ 


ஊடு சாகுபடி 


ஜோ. ஆ. பெ, ரூ. ௮. 
17/7. 23/7, 198, 30/8, 299, 
1/10. 26/10, 20/11, 1/12, 
97112, 11/1, தேதிகளில்‌ 12 
தடவை நீர்‌ இறைத்துப்‌ பாய்ச்‌ 
சியது 34 51 106 4 
.ஜஐலை 25 ககா கொத்தியது 12 ச ம 
ஆக. 20 ம்‌ 10: * 4:82 
செப்‌, 18 மண்‌ வெட்டிக்‌ கொத்து 12 15 0 
ஊடு சாகுபடி 34 03 22 135 0 
அறுவடை 
ன்‌ பந மிளகாய்‌ ப நித்த 180 112 8 
அறுவடை 180 112 8 
ஆக மொத்தம்‌ 43 80206 340 3 
மிளகாய்ப்‌ பழத்தின்‌ பறி விவரம்‌ 
தேதி பறி எண்‌ கூலி ஆள்‌ பழம்‌ பறித்தது 
(ராத்தல்‌) 
30/9 1 12 [4] 
18/10 2 9 175 
30/10 3 41 78 
911 + 12 324 
19/11 ல்‌ 17 759 
2911 6 74 190 
7112 7 71 152 
16/12 8 9X 243 
2412 9 241 671 
31 10 30% 880 
11/1 11 204 495 
211 12 18 363 
32 13 03 72 
222 14 9] 208 
மொத்தம்‌ 180 4,622 
சராசரி 1 25: 


பயிர்‌ உற்பத்திச்‌ செலவும்‌ வரவும்‌ ௦ 


சாகுபடிச்‌ சுருக்கம்‌ 


ரூ. ௮. பை. 
ஆரம்ப சாகுபடி. ௨ 18-0 
எரு விடுதல்‌ 509 0 0 
விதைப்பு 19 பச] 
ஊடு சாகுபடி. 786 0 0 
அறுவடை பக்‌ 0) ப்‌ 
ஆக மொத்த செலவு : 840 3.0 
மாளுல்‌ மதிப்பு 
4,622 ராத்தல்‌ மிளகாய்ப்‌ பழத்திலிருந்து 
1,999 ராத்தல்‌ மிளகாய்‌ வற்றல்‌ கிடைத்தது. 
1,889 ராத்தல்‌ வற்றலின்‌ விலை மதிப்பு, 
3 ராத்தல்‌ வீசைக்கு ரூ. 8 என்ற கணக்கில்‌ 
வரவு ரூ. 892 11 0 


நிகர லாபம்‌ ததை (0 


சாருபடித்‌ தான்‌-—6 
சோளம்‌ (மானாமாரிப்‌ பயிர்‌)--1:00 ஏக்கர்‌ 


மாதம்‌ தேதி விவரம்‌ 2 $ $ அ 
ப்‌ 5 ்‌ 8 ல்‌ ட்‌ நூ. ௮. 
6 
ஆரம்ப சாகுபடி 

மே 17 நிலத்தை உழுதல்‌ 2 2 உடடடு 

3 8, 25, ஆகஸ்டு 19 தேதிகளில்‌ குண்டகம்‌ 
அடித்தல்‌ 1+ 14 s 12 
செப்‌ ன அருகு தோண்டுதல்‌ 2 ட 
ஆரம்ப சாகுபடி 34 52 Ll த்‌ 

விறைப்பு Hi 

செப்‌ 90  கொர்ருவினால்‌ 10 ராத்தல்‌ சோளம்‌ 
பத்தியாக விதைத்தல்‌ z 3 2 il 
10 ராத்தல்‌ விதைக்‌ ஏரயம்‌ ர. 
விதைப்பு. 212 


16 விவசாய நூல்‌ 


ஊடு சாகுபடி 
ஜோ. ஆ.யெ. ரூ.௮, 
அக்‌ 7 முள்‌ பலுகு அடித்தல்‌ 3 3 0 19 
ஜி 20 தந்துலு அடித்தல்‌ ஸ்‌ ப 
5 22 ககா எடுத்தல்‌ 4. டு 


அறுவடை 

டிச 20 சோளப்‌ பயிரை வெட்டுதல்‌ 4 இட 8 
2 29 கதிரை அறுத்து களத்துக்கு எடுத்துச்‌ 

செல்லுதல்‌ 1 ல்‌ அடு 
ஐன 4 தட்டையைக்‌ கட்டி, படப்புக்கு 

எடுத்துச்‌ செல்லுதல்‌ 1 142 கர 
55 உ... பிணையல்‌ அடித்துச்‌ சோளத்தைத்‌ 

தூற்றுதல்‌ 5 14 2 0 


அறுவடை ]$ 21] 12 1 
ஆக மொத்தம்‌ 6 9 16 30 5 


சாகுப்டிச்‌ சுருக்கம்‌ 


மு: ௮. பை 

1. ஆரம்ப சாகுபடி. Li AY 
2. விதைப்பு 6 12 
9. ஊடு சாகுபடி. - 4 40 
4. அறுவடை 12 10, 

ஆக மொத்தம்‌ 30 5 0 
சோளம்‌ 418 ராத்தல்‌, 
ரூபாய்க்கு 8 ராத்தல்‌ வீதம்‌ 5 4 0 
சோளத்தட்டை 5,716 ராத்தல்‌, 
ரூபாய்க்கு 50 ராத்தல்‌ விதம்‌ 74 5 0 


ஆக வரவு 126 90 


லாபம்‌ 96 4 0 


பயிர்‌ உற்பத்தி செலவும்‌ வரவும்‌ 17 


சாகுபடித்‌ தான்‌ 


உப்பம்‌ பருத்தி (மானாமாரிப்‌ பயிர்‌) 1:00 எக்கர்‌. 


| + ஷீ - 
மாதம்‌ தேதி விவரம்‌ ல்‌ ஏ ரூ. ௮. 
© பத்‌ 
ஆரம்ப சாகுபடி. 
ஜன 23, ஐன்‌ 10-இல்‌, 2 தடவை உழவு 38 8 7 8 
ஜூலை (75 ஆக. 8, செப்‌, 20, அக்‌, 0- இல்‌ 
4 தடவை குண்டகம்‌ அடித்தல்‌ 13 13 4 6 
செப்‌ 10 அருகு அங்கங்கு தோண்டி. எடுத்தல்‌ 8 10 0 
ஆரம்ப சாகுபடி 43 122 21 14 
விதைப்பு 
௮க்‌ 2௨. கொர்ருவினால்‌ விதைத்தல்‌ 7 1 3 0 13 
8 ராத்தல்‌ பருத்தி விதைக்‌ இரயம்‌ ரோடு 
விதைப்பு ர்‌ 1 3 1215 
ஊடு சாகுபடி. 
நவ 1] தந்துலு ஓட்டுதல்‌ நமா பி பர பரத 
பத்தியில்‌ கக எடுத்தல்‌ 3 1 14 
ட்‌ 29 பயிரைக்‌ கலைத்தல்‌ é ] 14 
ஊடு சாகுபடி த 1 ர்‌ 4 15 
அறுவடை 
மார்ச்சிலிருந்து ஜூலை வரை 
பருத்தி எடுத்தல்‌ 34 21 
அறுவடை 24 21 


| வி-8--2 


ஆக மொத்தம்‌ 5 18 42 49 14 


18 விவசாய தால்‌ 


சாகுபடிச்‌ சுருக்கம்‌ 


நே, ௮. 
1. ஆரம்ப சாகுபடி 61 14 
2. விதைப்பு 1 18 
9. ஊடு சாகுபடி 4 15 
4, அறுவடை 1 4 


ஆக மொத்தச்‌ செலவு 49 14 


422 ராத்தல்‌ பருத்தி, 
280 ராத்தல்‌ கொண்ட பொதிக்கு 
பாய்‌ 92 வீதம்‌ 188 10 


88 12 


லாபம்‌ 


தேதிவாராக பருத்தி எடுத்த வியரம்‌ 


தேதி கூலிஆள்‌, பருத்த, தேதி கூலி ஆள்‌, பருத்தி 
எண்‌ ராத்தல்‌ எண்‌ ராத்தல்‌ 

12/5 3 5 1[5 a 6 
1813 ஆ 5 5/5 i 4 
20/3 13 27 11[5 i 2 
2313 2 37 21[5 1 4 
26/3 2 40 4[6 2 19 
1[4 தந 88 06 i 2 
6/4 31 40 16/6 1 10 
9/4 22 25 1816 1 4 
1514 31 40 3/7 3 2 
294 2f ப்ர 14/7 1 7 
26/4 i 6 2317 ந ட்‌ 

1 8 


ஆக மொத்தம்‌ 34 422 


அத்தியாயம்‌ 1] 
விளை பொருள்‌ விற்பனே 


பெரும்பாலான விவசாயிகள்‌ குறைந்த விஸ்‌ரண 
முள்ள நிலங்களை த்தான்‌ பயிரிடுநிறோர்கள்‌. பயிரிடுவதற்கு 
வேண்டிய பணத்தைச்‌ சாகுபடி காலத்தில்‌ கடனாக 
வாங்கிச்‌ செலவழித்து, பயிர்‌ அறுவடையானதும்‌, விளை 
பொருள்களை விற்றுக்‌ கடனை அடைக்கிறுர்கள்‌. பெரும்‌ 
பாலான பயிர்கள்‌ ஐனவரி-மார்ச்சு மாதங்களில்‌ அறுவடை 
யாகின்றன. இந்த விளை பொருள்களை விற்றுத்தான்‌ 
அரசாங்கக்‌ கிஸ்தை விவசாயிகள்‌ செலுத்தவேண்டிய 
நிலையிலிருக்கிறார்கள்‌. கடன்காரரும்‌ கடனைத்‌ இர௫ுப்பிச்‌ 
கொடுக்கும்படியாக நெருக்குகிறார்கள்‌. இவை காரணமாக 
எல்லோரும்‌ அதே சமயத்தில்‌ விற்கவேண்டிய அவசிய 
மேற்பட்டு, விளை பொருள்களின்‌ விலை மிகக்‌ குறைந்து 
விடுகிறது. வியாபாரிகள்‌ விளை பொருள்களை வாங்்‌இ 
இருப்பில்‌ வைத்திருந்து, சில மாதங்கள்‌ கழித்து அவற்றை 
விற்று நல்ல லாபமடைகிறுர்கள்‌. 


விளை பொருள்களை அறுவடை காலத்தில்‌ விவசாயி 
கள்‌ விற்கிற விலைக்கும்‌, பின்னர்‌ சில மாதங்கள்‌ கழிந்து 
வியாபாரிகள்‌ விற்கிற விலைக்கும்‌ பொதுவாக 20-90 சத 
விகித வித்தியாசமிருக்கும்‌. அறுவடை காலத்தில்‌ 100 
ரூபாய்க்கு விற்கும்‌ பொருளை சில மாதங்‌ கழித்து விற்றால்‌ 
ரூ. 190-190 பெறலாம்‌. ஆகவே பண நெருக்கடியை வேறு 
விதமாகச்‌ சமாளித்துக்கொண்டு, விளை பொருள்களை 
இருப்பில்‌ வைத்து சில மாதங்கழித்து விற்பதற்கு வசதி 
ஏற்படுமானால்‌, விவசாயிகளுக்கு 0-30 சத விதம்‌ அதிக 
மான வரும்படி கஇடை.க்கும்‌. சிறந்த சாகுபடி. முறைகளைக்‌ 


20 விவசாய நூல்‌ 


கையாளுவதால்‌ அதிகமான வரும்படி கிடைக்குமென்பது 
விவசாயிகளுக்குத்‌ தெரியும்‌. நிலத்தைச்‌ சரியாகப்‌ பண்‌ 
படுத்தி, சிறந்த பொறுக்கு விதைகளைக்‌ காலாகாலத்தில்‌ 
விதைத்து 10-15 சத விகிதம்‌ அதிக மாசூல்‌ அடையலாம்‌. 
களைகளை துப்புரவாக எடுத்து, ஏற்ற ஊடு சாகுபடி 
செய்து, 5--6 சத விகிதம்‌ மாசூலைப்‌ பெருக்கலாம்‌. உரங்‌ 
களையும்‌ எருக்களையும்‌ தேவையான அளவுக்கு உபயோ 
கித்து 15-20 சத விகிதம்‌ அதிக மாசூல்‌ உண்டு பண்ண 
லாம்‌. பயிர்களைத்‌ தாக்கும்‌ பூச்சிகளையும்‌ நோய்களையும்‌ 
ஏற்ற மருந்துகளை காலாகாலத்தில்‌ உபயோகித்து 10-16 
சதவிகெம்‌ மாகூல்‌ குறைவதைத்‌ தடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 
விளை பொருள்களை இருப்பில்‌ வைத்திருந்து சரியான 
காலத்தில்‌ விற்றால்‌ 20-80 சத விகிதம்‌ அதிக வரும்படி 
உண்டுபண்ணிக்‌ கொள்ளலாம்‌. பல விவசாய அபிவிருத்தி 
முறைகள்‌ மாகுலை ஒவ்வொரு அளவு அதிகமாக்குவதற்கு 
உதவி செய்கின்றன. விளை பொருள்கள்‌ விம்பனையைச்‌ 
சரியாக ஈடத்திக்கொள்வது ஒன்‌ றினாலேயே, எந்த அபி 
விருத்தியினாலுமடையும்‌ ஊதியத்தை விட, அதிகமான 
லாபமடையலாம்‌ என்பதை விவசாயிகள்‌ முக்கியமாகக்‌ 
கவனிக்க வேண்டும்‌. 

மேலே சொல்லியவற்‌ றிலிருந்து, சாகுபடிச்‌ செலவுக்குத்‌ 
தேவையான கடன்‌ பணம்‌ காலாகாலத்தில்‌ கடைப்‌ 
பதற்கு வேண்டிய வசதியும்‌, விளை பொருள்களை இருப்பில்‌ 
வைத்துக்‌ கொள்வதற்கு வசதியும்‌ செய்து, விலை உயர்வாக : 
இருக்கும்பொழுது விளை பொருள்‌ களை விற்க ஏற்பாடு 
செய்து, விவசாய வரும்படியை கணிசமான அளவு 
உயர்த்திக்‌ கொள்ளலாமென்பது தெளிவாகிறது. கடன்‌ 
வசதியும்‌, விளை பொருள்களை இருப்பில்‌ வைத்து விற்‌ 
பதற்கு வசதியும்‌ கூட்டுறவு இயக்கம்‌ அளிக்க வல்லது. 

பல கிராமங்களில்‌ விவசாயிகளை உறுப்பினர்களாகக்‌ 
கொண்ட கூட்டுறவுச்‌ சங்கங்கள்‌ இருக்கன்‌ றன. இவை 


விளை பொருள்‌ விற்பனை 21. 


அததன்‌ உறுப்பினர்களுக்கு கடன்‌ கொடுத்து உதவுகின்‌ 
றன: அத்துடன்‌ குறைந்த காலத்துக்குள்ளாகத்‌ திருப்பிக்‌ 
கொடுக்கும்படியான சாகுபடிக்‌ கடன்களையும்‌ கொடுப்‌ 
பதற்கு ஏற்பாடு செய்துகொள்ளலாம்‌. இந்தக்‌ கடன்கள்‌ 
வீவசாயிகளின்‌ பயிரின்‌ ஜாமீன்மேல்‌ கொடுக்கப்படு 
கின்றன. அதாவது பயிரை மதிப்பிட்டு, அதில்‌ குறிப்பிட்ட 
ஒரு பகுதிக்குக்‌ கடன்‌ பத்திரம்‌ எழுதிக்‌ கொடுத்து, அந்தப்‌ 
பயிரையே ஜாமீனாக வைத்து, கடன்‌ பணத்தை கடன்‌ 
காரர்கள்‌ கணக்கில்‌ வரவு வைத்துக்கொண்டு, அதிலிருந்து 
அவர்கள்‌ வேண்டும்பொழுது சிறிது சிறிதாக வேண்டிய 
அளவுக்குக்‌ கொடுத்து வரலாம்‌. இவற்றிற்கு சாகுபடிக்‌ 
கடன்கள்‌ (0101 1081) என்று பெயர்‌. 

இம்மாதிரிக்‌ கடன்களை சில கூட்டுறவு சங்கங்கள்‌ 
கொடுத்து வருகின்றன. இந்தத்‌ திட்டம்‌ பெருவாரியாகப்‌ 
பரவி, விவசாயிகளுக்கு வேண்டிய உதவி அளிப்பதற்கு 
அரசாங்கங்கள்‌ ஏற்பாடு செய்து வருகின்றன. 

சில இடங்களில்‌ கூட்டுறவு விற்பனை சங்கங்கள்‌ இருக்‌ 
இன்றன. இந்த சங்கங்கள்‌ விவசாயிகளின்‌ விளை பொருள்‌ 
களை தங்கள்‌ கிட்டங்கிகளில்‌ வாங்கி வைத்துக்கொண்டு, 
இந்த விளை பொருள்கள்‌ ஈட்டின்‌ பேரில்‌, மதிப்பு விலையில்‌ 
60 ௪த விதம்‌ வரை கடனாகக்‌ கொடுக்கின்றன. இதற்கு 
விளை பொருள்‌ கடன்‌ (91001106 1௦௮ற) என்று பெயர்‌. முன்னர்‌ 
ஏதாவது சாகுபடிக்‌ கடனிருந்தால்‌, அந்தத்‌ தொகையையும்‌, 
அதன்‌ வட்டியையும்‌ கழித்துவிட்டு மிகுந்ததுதான்‌ பண 
மாகக்‌ கொடுக்கப்படும்‌. அத்துடன்‌ குறைந்த காலச்‌ சாகு 
படிக்கடன்‌ தீர்ந்துவிடும்‌, விளை பொருள்‌ கடன்தான்‌ 
மிஞ்சி நிற்கும்‌. 

இட்டங்கிகளில்‌ வைத்திருக்கும்‌ விளை பொருள்களை 
விவசாயிகள்‌ தங்கள்‌ இஷ்டம்போலப்‌ பலவிதமாக விற்‌ 
பனை செய்யலாம்‌. இந்த பண்டகசாலைகள்‌ குறிப்பிட்ட 


922 விவசாய நூல்‌ 


காலங்களில்‌ விளை பொருள்களின்‌ ஏல விற்பனைக்கு 
ஏற்பாடுகள்‌ செய்கின்றன. அப்பொழுது விவசாயிகள்‌ 
வந்து தங்கள்‌ சரக்குகளை விற்று விளை பொருள்‌ கடன்‌ 
வட்டி போக மீதித்‌ தொகையைப்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌; 
அல்லது பண்டகசாலை நிர்வாகஸ்தர்களை குறிப்பிட்ட 
தினத்தில்‌ மிகுதியான விலைக்கு விற்றுவிடும்படியாகக்‌ 
கேட்டுக்‌ கொள்ளலாம்‌. மூன்றாவதாக விவசாயிகள்‌ ஒரு 
விலையைக்‌ குறிப்பிட்டு, அதற்கு மேலாக ஏலத்தில்‌ போகுங்‌ 
காலத்தில்‌ தங்கள்‌ சரக்குகளை விற்றுவிடும்படியாக நிர்‌ 
வாகஸ்தர்களைக்‌ கேட்டுக்‌ கொள்ளலாம்‌. 


சில கூட்டுறவு விவசாய விளை பொருள்‌ விற்பனை 
சங்கங்கள்‌ சரக்குகளை இருப்பில்‌ வைத்துக்கொள்வதற்‌ 
கெனப்‌ பண்டகசாலைகள்‌ கட்டியிருக்கன்றன. இல 
சங்கங்கள்‌ வாடகைக்‌ கட்டிடங்களை பண்டகசாலைகளாக 
உபயோகப்படுத்திக்‌ கொள்கின்‌ றன. 


கூட்டுறவு விற்பனை சங்கங்கள்‌ மூலமாக விளை 
பொருள்களை விற்பதனால்‌ உயர்ந்த விலை கிடைப்பதுடன்‌, 
வேறு சில சவுகரியங்களும்‌ கிடைக்கின்றன. வியாபாரி 
களிடம்‌ நேராக விற்கும்பொழுது அளவு, எடை பே ராடுதல்‌ 
ஆகியவற்றில்‌ பல மோசங்கள்‌ ஏற்படுகின்றன. விலைச்‌ 
சவுகரியமிருக்கும்பொழுது கூட அளவு, எடைகளிலேற்‌ 
படும்‌ குறைபாடுகள்‌ காரணமாக விற்பதற்கு ஒப்புக்‌ 
கொண்டதற்கும்‌ மிகுதியான விளை பொருள்கள்‌ விவசாயி 
களிடமிருந்து வியாபாரிகளுக்குப்‌ போகின்‌ றன. இதனால்‌ 
விவசாயிகள்‌ மொத்தத்தில்‌ ஈஷ்டமே அடைவார்கள்‌. 
எந்த வியாபாரிக்கு எந்த விலைக்கு விற்றாலும்‌, அளவிலோ, 
எடையிலோ,; விலையிலோ, விஷ பொருளின்‌ விலையைக்‌ 
கணக்கிட்டுக்‌ கொடுக்கும்‌ தொகையிலோ, தாங்கள்‌ 
ஏமாற்றப்படுவதாக விவசாயிகளுக்கு சந்தேகம்‌ இருக்‌ 
கிறது. விற்பனைச்‌ சங்கங்கள்‌ மூலமாக விளை பொருள்களை 


த ையவவைவுளுுுளைு 


விளை பொருள்‌ விற்பனை 23 


விற்று, நியாயமான விலை, அளவு, எடை, கணக்கு இவற்‌ 
ரால்‌ கடைக்கும்‌ மன நிம்மதியும்‌, லாபமும்‌ பெறலாம்‌. 
கூட்டுறவின்‌ அடிப்படைத்‌ தத்துவங்களைத்‌ தெரிந்து 
கொண்டு, வாழ்வில்‌ பல துறைகளிலும்‌ அநுஷ்டித்து, சய 
நன்மையடைவதோடு, மற்றவர்களுக்கும்‌ நன்மை செய்ய 
லாம்‌. எல்லோரும்‌ தனி மனிதருக்காகவும்‌, தனி மனிதர்‌ 
எல்லோருக்காகவும்தான்‌ இருக்கிறோம்‌ என்ற ஐக்கிய மனப்‌ 
பான்மையும்‌, பண்பும்‌ உண்டாகும்பொழுது, நாடு சுபிட்ச 
மடையும்‌; ஈலம்‌ பெருகும்‌; எல்லோரும்‌ சுக வாழ்வு கடத்த 
லாம்‌. இவை தாம்‌ கூட்டுறவின்‌ அடிப்படையாகும்‌. 
வினக்கள்‌ 

1, நெல்‌, ராகி, நாட்டுப்‌ பருத்தி, இவற்றில்‌ ஏதேனும்‌. 
ஒன்றை ஓர்‌ ஏக்கர்‌ நிலத்தில்‌ சாகுப்டி செய்வதற்காகும்‌ வரவு 
செலவு கணக்கு விவரம்‌ கொடுக்கவும்‌. 

9. பல விவசாய அபிவிருத்தி முறைகளை அனுசரித்து தனித்‌ 
தனியாக அடையக்கூடிய லாபத்தை விட, சரியானபடி விளை 
பொருள்களை வீற்று அதிக லாபமடையலாம்‌ என்பதை 
விளக்கவும்‌. I 

3. குடியானவர்கள்‌, தங்கள்‌ விளை பொருள்களை கூட்டுறவு 
விற்பனை சங்கங்கள்‌ மூலமாக விற்று எப்படி அனுகூல 
மடையலாம்‌? 

4. கூட்டுறவு சங்கங்கள்‌, சாகுப்டிக்‌ கடன்‌, விளை பொருள்‌ 
கடன்கள்‌ வீகியோகிப்பதைப்‌ பற்றிய விவரங்கள்‌ கொடுக்கவும்‌. 


அத்தியாயம்‌ [11 


மாட்டு ஜாதிகள்‌ 


பல மாட்டு ஜாதிகள்‌. மாடுகளில்‌ பல வேறு பட்ட 
ஜாதிகள்‌ (110608) இருக்கின்றன. மாட்டுச்‌ சந்தைகளில்‌ 
விற்பனைக்கு வருகிற காங்கயம்‌ மாடுகளையும்‌, மற்றும்‌ மலை 
மாடுகளையும்‌ பார்க்கிறோம்‌. சென்னை நகரில்‌ பால்‌ விற்பனை 
செய்பவர்கள்‌ வைத்துக்கொண்டிருக்கிற அடங்கிய உடம்‌ 
பும்‌, நல்ல உயரமும்‌, வெள்ளை நிறமுமுடைய பசுக்கள்‌ 
எல்லாம்‌ ஒங்கோல்‌ அல்லது நெல்லூர்‌ ஜாதியைச்‌ சேர்க்‌ 
தவை. கால்கடை ஆஸ்பத்திரிகளிலும்‌, சில விவசாயப்‌ 
பண்ணைகளிலும்‌ உடம்பு பருத்து, கட்டையான கால்க 
ரூடைய சிவப்பு மாடுகள்‌ சிந்தி ஜாதியைச்‌ சேர்ந்தவை. 
இவற்றை. வெவ்வேறு ஜாதிகள்‌ என்று சொல்லுகிறோம்‌. 
பொதுவான பார்வை, வாய்ப்பு, அங்கங்கள்‌, அமைப்பு, 
அளவு முதலிய பல தன்மைகளிலும்‌ ஓத்திருக்கிற மாடுகள்‌ 
எல்லாம்‌ ஓரே ஜாதியைச்‌ சேர்ந்தவை. ஒரே ஜாதியைச்‌ 
சேர்ந்த பல மாடுகளுள்ளும்‌ வேறுபாடுகள்‌ காணப்பட்ட 
போதிலும்‌, அவையெல்லாம்‌ பல பொதுக்‌ குணங்களை 
உடையன என்பதும்‌ தெரிகிறது. இந்த ஜாதிப்‌ பொதுக்‌ 
குணங்கள்‌ எல்லாம்‌ ஆதியில்‌ ஒரே கூட்டமாக இருந்த ஒரு 
சில மாடுகளிலிருந்து தலைமுறை தலைமுறையாக இறங்கி 
வந்திருக்கின்றன. மற்ற ஜாதி மாடுகளுடன்‌ கலப்பு ஏற்‌ 
பட்டாலொழிய இந்த ஜாதிக்‌ குணங்கள்‌ மாறாமல்‌ 
என்றும்‌ நிலைத்திருக்கும்‌. அந்த ஜாதிக்குள்ளேயே 
சேர்க்கை ஏற்பட்டு வம்ச விருத்தியாகும்பொழுதுதான்‌ 
ஜாதியின்‌ சுத்தம்‌ நிலைக்கும்‌. 


மாட்டு ஜாதிகள்‌ 95 


தென்னிந்தியாவில்‌ இருக்கிற காங்கயம்‌, ஓங்கோல்‌, 
மைசூர்‌, சிந்தி, நாட்டு மாடுகள்‌ தனித்தனி ஜாதியைச்‌ 
சேர்ந்தவை. அவற்றிற்குரிய தனிக்‌ குணங்கள்‌ அந்த 
ஜாதிகளில்‌ தென்படுகின்றன. ஓவ்வொரு ஜாதியிலும்‌ 
பெரும்‌ உற்பத்தியாளர்கள்‌ (1910604615) ஜாக்கிரதையாக 
உற்பத்தி செய்து, சரியாக வளர்த்த பெரிய மாடுகளும்‌, 
தன்‌ போக்கில்‌ உற்பத்தியாகி வளருகின்ற றிய கிராமத்து 
மாடுகளும்‌ இருக்கன்‌ றன. இவை இரண்டும்‌ ஓரே ஜாதிக்‌ 
குணங்களை உடையன. மிகுந்த ஜாதி சுத்தமான மாடுகளை 
அவ்வவற்றின்‌ உற்பத்திப்‌ பிரதேசங்களின்‌ மத்தியிலுள்ள 
வட்டாரங்களில்‌ பார்க்கலாம்‌. வெளியே போகப்‌ போக 
அயல்‌ ஜாதி மாடுகளுடன்‌ கலப்பு ஏற்பட்டு, ஜாதி சுத்தம்‌ 
படிப்‌ படியாகக்‌ குறைவடையும்‌. ஜாதி சுத்தமான காங்கய 
மாடுகளைக்‌ காங்கயப்‌ பிரதேசமாகிய தாராபுரம்‌, பல்லடம்‌ 
தாலூகாக்களில்‌ பார்க்கலாம்‌. தென்னாட்டு மாடுகள்‌ 
காங்கயத்தின்‌ பொது அமைப்பையும்‌, அத்துடன்‌ சில 
மாறுபாடுகளையும்‌ உடையன. தென்பிராந்தியத்‌ இருகெல்‌ 
வேலியிலுள்ள மாடுகள்‌ ஓங்கோல்‌, இந்து, மைசூர்‌ ஜாதி 
மாடுகளைப்‌ போலல்லாமல்‌, காங்கய மாகெளைப்‌ போலவே 
இருக்கின்றன. அவை காங்கயம்‌ போன்றவை எனலாம்‌, 
ஆனால்‌ காங்கய ஜாதி அல்ல. அடிப்படையில்‌ அவை 
காங்கயத்துடன்‌ தொடர்புடையவை. 

காங்கய ஜாதி. இது கோயம்புத்தூரைச்‌ சேர்த்த 
பல்லடம்‌, தாராபுரம்‌ தாலுகாக்களில்‌ முக்கியமாக 
உற்பத்தியாகிறது. தாராபுரத்தைச்‌ சேர்ந்த காங்கயம்‌ 
பிர்க்காவிலிருந்து (11௨), காங்கயம்‌ என்ற பெயர்‌ வந்திருக்‌ 
கிறது. சில பெரும்‌ உற்பத்தியாளர்கள்‌ 500--1,000 மாடு 
களும்‌, பலர்‌ 10-20 மாடுகளும்‌ வைத்‌திருக்கிறார்கள்‌. 
இருச்சிராப்பள்ளியைச்‌ சேர்ந்த கரூர்‌ தாலூகாவிலும்‌, 
மதுரையைச்‌ சேர்ந்த திண்டுக்கல்‌ தாலூகாவிலும்கூட. 
இந்த ஜாதி உற்பத்தியாகிறது. உற்பத்தியாளர்கள்‌ 


26 i விவசாய நூல்‌ 


காளைக்‌ கன்றுகளை வளர்த்துக்‌ காளைகளைத்தான்‌ 

* விற்கிறார்கள்‌. வியாபாரிகள்‌ இவற்றை வாங்கிக்‌ 
கொண்டுபோய்‌ முக்கியமாகத்‌ திருப்பூர்‌, கண்ணபுரம, 
மதுரை வருஷச்‌ சந்தைகளில்‌ விற்பனை செய்கிறார்கள்‌: 
மற்றச்‌ சந்தைகளில்‌ விற்பதும்‌ உண்டு. 


காங்கயப்‌ பிரதேசம்‌, இங்கு சரளைக்கால்‌ செவ்வல்‌ 
நிலங்களே மிகுதி, மண்‌ கண்டம்‌ குறைவு. மண்ணுடன்‌ 
ஓடை ஜல்லி என்ற சுண்ணாம்புக்‌ கல்‌ முண்டுகள்‌ (12028 
1௦01001௦8) கலக்திருக்கும்‌. மாடுகளின்‌ எலும்பு சரியாக 
உண்டாவதற்கு நிலத்திலுள்ள சுண்ணாம்புச்‌ சத்து வாய்ப்‌ 
பளிக்கிறது. வருஷ மழை 20-25 அங்குலமாகும்‌. அதன்‌ 
அளவும்‌ பரவலும்‌ நிச்சயமற்றவை. அதனால்‌ பயிர்‌ சாகு 
படியும்‌ நிச்சயமற்றதே. ஆயினும்‌ கோடை, தென்மேற்கு; 
வடகிழக்குப்‌ பருவ காலங்களிலெல்லாம்‌ மழையுண்டு. 
மழையின்‌ பொழிவு எந்தக்‌ காலத்திலும்‌ பயிர்‌ வளர்ச்சிக்‌ 
குப்‌ போதாதென்றாலும்‌ புல்‌ வளர்ச்சிக்கு ஏற்றதாயிருக்‌ 
கிறது. இங்கு கொழுக்கட்டைப்‌ புல்‌ (Cenchrus ciliaris) 
பிரதானமான புல்‌. அதன்‌ தூர்‌ நன்றாகப்‌ பரந்து, 
வறண்ட காலங்களில்‌ வளராது போனாலும்‌, பட்டுப்‌ 
போகாமல்‌ தற்காத்துக்கொள்ளும்‌ வன்‌ மையுடையது. 
குறைவாக மழை பெய்தாலும்‌ கூட, அது சிறிது வளர்ந்து 
மேய்ச்சலுக்குப்‌ புல்‌ கொடுக்கும்‌. 


நிலங்களை 80-50 ஏக்கர்‌ துண்டுகளாகப்‌ பிரித்து, 


அவற்றைச்‌ சுற்றி மழை காலத்தில்‌ முள்ளுக்‌ இளுவைக்‌ : 


(Commiphora berryi) கம்புகள்‌ நடவு செய்யும்‌ பழக்க 
மிருக்கிறது. இவை துளிர்த்து, வளர்ந்து அடைப்பான 
வேலியாகும்‌. மற்றப்‌ பிரதேசங்களில்‌ இப்படி பச்சை 
வேலி உண்டாக்கும்‌ பழக்கம்‌ இல்லை. பெரிய நிலத்‌ 
தண்டுகளில்‌ கிணறுகள்‌ தோண்டி, தண்ணீர்‌ குடிப்பதற்கு 
மாடுகள்‌ கிணற்றில்‌ இறங்கி ஏறும்படியாக, ஒரு பக்கத்‌ 


ஆ 


மாட்டு ஜாதிகள்‌ 2 


தைச்‌ சாய்வாக அமைப்பார்கள்‌. வெயில்‌ மழைக்கு மறை, 
வில்லாமல்‌ திறந்த வெளிகளில்‌ மாடுகள்‌ இருப்பதால்‌, 
அவை திடகாத்திரமுள்ளவைகளாக ஆகின்றன. அங்கங்‌ 
குள்ள சில வெள்வேல்‌ மரங்களின்‌ நிழலில்‌ வெயில்‌ நேரங்‌, 
களில்‌ மாடுகள்‌ ஓதுங்கும்‌. சிறு குடியானவர்கள்‌ தெ. மே. 
பருவ காலத்தில்‌ விரைவாக வீசுகின்ற குளிர்ந்த மேல்‌ 
காற்றுக்குச்‌ சிறிது மறைவிருக்கும்படியாக, தென்வடலாக 
பருத்தி மிலாறுகளினால்‌ பின்னிய லெ தட்டிகளை செங்குத்‌ 
தாகக்‌ கட்டி வைப்பார்கள்‌. இவற்றின்‌ &ழ்புறத்தில்‌ 
இராக்‌ காலங்களில்‌ மாடுகள்‌ ஒதுங்கும்‌. ஆரம்பத்தி 
லிருந்தே இப்படிப்‌ பழகிவீடுவதால்‌, மாடுகள்‌ உரம்‌, பலம்‌, 
திடகாத்திரமுடையனவாகின்றன. பின்னர்‌ ஏற்படும்‌ 
சூழ்கிலைக்‌ குறைகளைச்‌ சமாளித்துக்கொள்ளும்‌ சக்தி 
யடைகின்‌ றன. 


புல்‌ உற்பத்தி. பெரும்‌ உற்பத்தியாளர்கள்‌ தங்கள்‌ 


மாடுகளைக்‌ கன்றுகள்‌, இளம்‌ கிடாரிகள்‌,* காளைகள்‌, . 


பசுக்கள்‌ என ரகம்‌ பிரித்து, வெவ்வேறு நிலத்‌ துண்டுகளில்‌: 


* பால்‌ கொடுக்கும்‌ மாடுகளைப்‌ பால்‌ மாடுகள்‌ என்றும்‌, 
இணையாயுள்ளவற்றைச்‌ சினை மாடுகள்‌ என்றும்‌, சினைப்படக்‌ 
கூடாதவற்றை மலட்டு மாடுகள்‌ என்றும்‌, மற்றவற்றை வறட்டு. 
மாடுகள்‌ என்றும்‌ சொல்வதுண்டு, தாய்ப்பாலைக்‌ குடித்து வளரும்‌ 
இளம்‌ கன்றுகளுக்கு பால்க்‌ கன்றுகள்‌ என்று பெயர்‌, பால்‌ 
குடி. நின்றபின்‌, அவற்றைப்‌ பால்‌ குடி மறந்த கன்றுகள்‌ 
அல்லது “பெரிப கன்றுகள்‌' என்று சொல்லுவார்கள்‌. ஆண்‌ 
கன்றுகளைக்‌ காளைக்‌ கன்றுகள்‌ என்றும்‌, பெண்‌ கன்றுகளைக்‌ 
கிடாரிக்‌ கன்றுகள்‌ என்றும்‌ சொல்வதுண்டு, சனைப்படும்‌ பரு 
வத்திலிருக்கும்‌ பெரிய கன்றுகளுக்குக்‌ கிடாரிகள்‌ என்று பெயர்‌. 
வளர்ந்த காளைக்‌ கன்றுகளை இளம்‌ காளைகள்‌ என்பார்கள்‌. 
வளர்ந்து பருவமடைந்தவற்றில்‌ விதையடிக்காதவற்றுக்குப்‌ 
பொலி காளைகள்‌ என்றும்‌, விதையடித்தவற்றுக்குக்‌ காளை மாடு: 
கள்‌ என்றும்‌ பெயர்‌. 


ட்‌ 


2s விவசாய நூல்‌ 


அடைத்து வைப்பார்கள்‌. சினைப்படும்‌ பருவத்‌ திலிருக்கும்‌ 
கிடாரி, பசக்களுடன்‌ பொலிகாளைகளையும்‌ விட்டு வைப்‌ 
பார்கள்‌. இதனால்‌ குறிப்பிட்ட பொலிகாளை களுடன்‌ 
தான்‌ பசுக்களுக்குச்‌ சேர்க்கை ஏற்படும்‌, உற்பத்தி முறை 
கட்டுப்‌ படுத்தப்படுகிறது. பெரும்‌ உற்பத்தியாளர்க 
ளுடைய காளைகளைச்‌ சிறு குடியானவர்களுடைய பசுக்க 
. ரடனும்‌ கூலிப்‌ பணமில்லாமல்‌ சேர்ப்பதுண்டு. இந்தச்‌ 
சேர்க்கையிலிருந்து உண்டாகிற காளைக்‌ கன்றுகளை 
வாங்கிக்கொள்ளும்‌ முதல்‌ உரிமை தங்களுக்கு வேண்டு 
மென்று சில பெரும்‌ உற்பத்தியாளர்கள்‌ நிபந்தனை விதிப்ப 
அம்‌ உண்டு, இதனால்‌ சிறிய குடியானவர்களுக்கும்‌ சிறந்த 
பொலி காளைகளைச்‌ சேர்க்கைக்கு உபயோகிக்கும்‌ வாய்ப்புக்‌ 
கிடைக்கிறது. கோயம்புத்தூர்‌ ஜில்லா போர்டும்‌, லெ 
கூட்டுறவுச்‌ சங்கங்களும்‌ சிறந்த காங்கயம்‌ பொலிகாளை களை 
அங்கங்கு வைத்துக்கொண்டு, கிராமப்‌ பசுக்கள்‌ இனப்‌ 
படுவதற்கு வசதியளிக்கன்‌ றன. சிறிய குடியானவர்கள்‌ 
தங்களுக்கும்‌ மற்ற கிராமவாசிகளுக்கும்‌ பிரயோஜனப்‌ 
படும்படியாக பொலி காளைகளை வைத்துக்‌ காப்பாற்று 
மாறு, அரசாங்கம்‌ ஒரு குறிப்பிட்ட ஈன்கொடை (pre- 
றற) கொடுத்து உதவுறெது. இக்காரணங்களால்‌ ௪ றிய 
குடியானவர்கள்‌ உற்பத்தி செய்யும்‌ மாடுகளும்‌ சிறந்தன 
வாகவே இருக்கின்‌ றன. 
கன்று வளர்ப்பு. இளம்‌ கன்றுகளுக்குத்‌ தாய்ப்‌ பால்‌ 
தான்‌ முக்கிய உணவு. 20-25 நாட்களில்‌ புல்‌ 
கடிக்கப்‌ பழகி, 6 வாரத்தில்‌ அவை சிறிது புல்‌ தின்னும்‌. 
அதன்பின்‌ இளம்புல்‌ உள்ள வயல்களில்‌ அவை மேய 
விடப்படுகின்றன. அத்துடன்‌ தாய்ப்பாலைக்‌ குறைத்துக்‌ 
கொண்டு ராகியை உடைத்துக்‌ கஞ்சி காய்ச்சி, 
சிறிது கஞ்சியும்‌ தவிடும்‌ கொடுப்பதுண்டு. ஆறு 
மாதமானபின்‌, அவை புல்‌ வயல்களிலேயே விட்டு 
வைக்கப்படுகின்றன. புல்‌ ஒன்றேதான்‌ தீவனமாகும்‌; 


மாட்டு ஜாதிகள்‌ } 29: 


வறட்சி மிகுந்து, புல்லே இல்லாத காலங்களில்‌ 
சோளத்‌ தட்டை, வைக்கோல்‌ முதலியன இவனமாகக்‌ 
கொடுக்கப்படுகின்‌ றன. 38-81 வயதான காளைக்‌ கன்று 
களை விதையடித்து * (0௨814780௦0), வண்டி, கலப்பை ஓட்‌ 
டுதல்‌ போன்ற சுலபமான வேலைகளில்‌ பழக்குவார்கள்‌.. 
அவை ச வயதாகிப்‌ பூரண வளர்ச்சி அடைந்த பின்னரே, 
அவற்றைக்‌ கடினமான கமலையடிக்கும்‌ வேலைக்கு உபயோ 
கிப்பார்கள்‌. 

காங்கயம்‌ காளை மாடுகள்‌ சிறந்தவை எனப்‌ பெயர்‌ 
பெற்றவை. திருநெல்வேலி, மதுரை ஜில்லாக்‌ குடியான 
வர்கள்‌ மற்றவற்றை விட அவற்றையே விவசாய 
வேலைக்கு வேண்டுமென விரும்புகிறார்கள்‌. காங்கயப்‌ பிர 
தேசத்தில்‌ உண்டாகும்‌ மாடுகளை விற்றுவிட்டு, அங்குள்ள 
குடியானவர்கள்‌ விலை குறைந்த மைசூர்‌ மாடுகளைத்‌ தங்‌ 
கள்‌ சாகுபடிக்கு உபயோகிக்கிருர்கள்‌. காங்கயம்‌ மாடு 
கள்‌ சிறந்த உடலமைப்பும்‌, வலிமையும்‌ உடையனவாயிருப்‌ 
பதுடன்‌ நீண்ட காலம்‌ 10-12 வருஷத்துக்கு உழைக்‌ 
கின்றன. மைசூர்‌ மாடுகளைக்‌ கமலையில்‌ கட்டினால்‌, அவை 
9-7 வருஷங்களுக்கு மேல்‌ உழைக்கா. காங்கயம்‌ மாடு 


* முன்பெல்லாம்‌ மாடுகளின்‌ கால்களைச்‌ சேர்த்துக்‌ கட்டி 
விட்டு, விதைகளை இரண்டு கட்டைகளுக்கு மத்தியில்‌ வைத்து 
நசுக்கி, மாடுகளுக்கு விதையடிக்கும்‌ கொடும்‌ பழக்கம்‌ இருந்தது... 
இதனால்‌ மாடுகள்‌ மிகச்‌ சிரமப்பட்டன. பின்னர்‌ கால்‌ நடை வைத்‌ 
தியர்களைக்‌ கொண்டு விதைகளை அறுத்து எடுத்தனர்‌. தற்காலத்‌ 
தில்‌ பர்டிசோ கேஸ்டிரேட்டர்‌ (Burdiz20'5 castrator). என்ற. 
தனிக்‌ குறடுகளை உபயோகித்து, விதையைத்‌ தாங்கிக்‌ கொண்டி 
ருக்கிற விதைக்‌ கயிற்றைத்‌(800100211௦ 0010) துண்டித்து விடுகிறார்‌ 
கள்‌. மேல்‌ தொலியில்‌ காயம்‌ ஏற்படாது, இப்படி விதைக்‌ கமிற்‌ 
றைத்‌ துண்டித்தபின்‌ விதைப்‌ பை (scrotum) வீங்கும்‌, நாளடை 
வில்‌ துண்டிக்கப்பட்ட விதைப்‌ பொருள்‌ சுற்றியுள்ள மற்றத்‌ சுக்‌. 
களால்‌ இரகிக்கப்பட்டு, உடம்புடன்‌ சேர்ந்து விடும்‌. 


30 விவசாய நூல்‌ 


களைச்‌ சிக்கனமாகக்‌ காப்பாற்றலாம்‌. குறைந்த தீவனத்‌ 
துடன்‌ * கூட அவை காலத்தைத்‌ தள்ளும்‌. அவை சுலப 
மாக மெலிவதில்லை. மெலிந்தாலும்‌ சிறிது காலத்துக்கு 
வேலையை நிறுத்தி, குறைவாகத்‌ தீனி கொடுத்து வரும்‌ 
பொழுது, அவை சீக்கிரமாகத்‌ தேறிவிடும்‌. இவற்றை 
யெல்லாம்‌ உத்தேசித்துத்தான்‌, குடியானவர்கள்‌ காங்கயம்‌ 
மாடுகளை விரும்புகிறார்கள்‌, மற்றவற்றை விட இவை சிறந்‌ 
தவை எனக்‌ கருதுகிறார்கள்‌. 


காங்கயம்‌ பசுக்கள்‌ பொதுவாகக்‌ குறைவாகவே பால்‌ 
கொடுக்கின்றன. பெரிய உற்பத்தியாளர்களிடம்‌ 15 
மாதங்களுக்கொரு தடவையும்‌, சிறிய குடியானவர்களிடம்‌ 
2 வருஷங்களுக்கொரு தடவையும்‌ பசுக்கள்‌ கன்றுகள்‌ 
போடுகின்றன. சுலபமாகச்‌ சினைப்‌ படாத பசுக்களை விவ 
சாய வேலைக்கு உபயோகிக்கிறார்கள்‌. அப்படியும்‌ சினைப்‌ 
படாவிட்டால்‌, அவற்றை வேலை மாடுகளாக விற்றுவீடு 
வார்கள்‌. பசுக்களைச்‌ சாகுபடி வேலைக்கு உபயோ'க்கும்‌ 
பழக்கம்‌ இந்தப்‌ பிரதேசத்தில்கான்‌ காணப்படுகிறது. 
அவற்றின்‌ அளவைக்‌ கவனிக்கும்‌ பொழுது, அவை சிறந்த 
இழுவை (01௨121) மாடுகளாகும்‌. 


பட்டையகாரரின்‌ மந்தை. கோயம்புத்தூரைச்‌ சேர்ந்த 
பழைய கோட்டையில்‌ பட்டையகாரர்‌ என்பவர்‌ காங்கயம்‌ 
மாடுகளைப்‌ பெரும்‌ அளவில்‌ உற்பத்தி செய்து வருகிறார்‌. 
இந்தியாவிலேயே அவர்தான்‌ பெரிய மாட்டு உற்பத்தி 
யாளர்‌. அவருடைய மாட்டுப்‌ பண்ணையில்‌ 7,500--2,000 


* மாடுகள்‌ உட்கொள்ளுகிற வைக்கோல்‌, தட்டை, புல்‌ 
போன்ற பரிமாணம்‌ மிகுந்து, உணவுச்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ 
குறைந்த உணவுகளுக்குத்‌ தீவனம்‌ என்று பெயர்‌. அவற்றில்‌ 
நார்ப்பொருள்‌ மிகுந்திருக்கும்‌. பருத்திக்‌ கொட்டை, புண்ணாக்கு, 
தவிடு போல உணவுப்‌ பொருள்கள்‌ மிகுந்து, நார்ப்‌ பொருள்‌ 
குறைந்த உணவுகளுக்குத்‌ தீனி என்று பெயர்‌. 


tI 


மாட்டு ஜாதிகள்‌ 31 


மாடுகள்‌ இருக்கின்றன. வருஷம்‌ 300-350 பொலி காளை 
கள்‌ உற்பத்தியாகின்றன. பரல்‌ மாடுகள்‌, சினைப்‌ பட 
வேண்டியவை, கன்றுகள்‌, கடாரிகள்‌, காளைக்‌ கன்றுகள்‌ 
ஆகியவை தனித்‌ தனியாகப்‌ புல்‌ காடுகளில்‌ விடப்படுகின்‌ 
றன. அவை புல்‌ மேய்ச்சலிலேயே வளருகின்றன. அரும்‌ 
தலான காலங்களில்‌, புல்லே இல்லாத பொழுது, தட்டை 
யும்‌, வைக்கோலும்‌ கொடுப்பதுண்டு. பால்‌ மாடுகள்‌, 
இளம்‌ கன்றுகள்‌, பொலி காளைகளுக்குத்தான்‌ அடர்வான 
தினியுண்டு. விற்பனைக்குத்‌ தயாராகும்‌ காளை மாடு 
களுக்கு வெள்வேலங்‌ காய்களை அரைத்துத்‌ இனியுடன்‌ 
சேர்த்துக்‌ கொடுக்கும்‌ பொழுது, அவை மேனியும்‌, தள 
தளப்பும்‌ உடையனவாகின்‌ றன. 


இந்திய விவசாய ஆராய்ச்சி மன்றத்தின்‌ (10181 
Council of Agricultural Research) ஆதரவு பெற்ற 
ஒரு திட்டத்தின்‌ கீழ்‌, பட்டையகாரரின்‌ பசுக்கள்‌ கொடுக்‌ 
கும்‌ பாலைத்‌ தனித்‌ தனியாக அளந்து குறித்து வருகிறார்கள்‌. 
இவற்றிலிருந்து அவருடைய மந்தையில்‌ ஒரு சில சிறந்த 
பால்‌ மாடுகள்‌ இருப்பது தெரிந்தது. இந்தப்‌ பசுக்களை 
அடிப்படையாக வைத்துக்‌ கொண்டு நாளடைவில்‌ சிறந்த 
பால்‌ மாட்டு வம்சங்களை உற்பத்தி செய்யலாம்‌ என்ற ஈம்‌ 
பிக்கை இருக்கிறது. இந்தியாவில்‌ இதுவரை பால்‌ வம்சங்‌ 
களை உற்பத்தி செய்யும்‌ முயற்சிகள்‌ நடை பெறவில்லை. 
அது மிகவும்‌ அவசியமே. 


காங்கய மாடுகளின்‌ ஜாதிக்‌ குணங்கள்‌. (breed charac- 


teristics): 


தலை. கட்டையான தலை, மட்டமான நெற்றி, 
இருண்ட தோற்றமுடைய கண்கள்‌, குட்டையான காது, 
கொம்புகள்‌ விரிந்து பின்‌ நோக்கச்‌ செல்லும்‌ இயல்‌ 
புடையவை. 


32 விவசாய நூல்‌ 


கழுத்து. கட்டையாகக்‌ கனத்துத்‌ தசை மிகுந்தது. 

சிமிழ்‌. புடைத்துச்‌ சுமாரான வளர்ச்சியுடையது. 

அலகு தாடி. (0818). மெல்லியது, மார்பு வரை 
நீண்டது. 

உடல்‌. கட்டையானது, அகலமானது, மட்டமானது. 

பிட்டி. (hind quarters). ஈன்றாக அமைந்து, வலி 
வுடையதாய்‌, சிறிது சரிந்தது. 

பீஜ உறை. (sheath) இறுக, உடம்புடன்‌ சேர்ந்தது: 

வால்‌. சுமாராக நீண்டு, சன்னமான து. 

கால்‌. கட்டையாய்‌, கனத்த எலும்புடையது. 

குளம்பு. சிறிதாயும்‌, கெட்டியாயும்‌, கறுப்பாயும்‌ 
இருக்கும்‌. 

திறம்‌. பொலி காளைகள்‌ மயிலை நிறமுடையன; தலை, 
சிமிழ்‌, கழுத்து, பிட்டி பாகங்கள்‌ இருண்டிருக்கும்‌. பசுக்‌ 
களும்‌, காளை மாடுகளும்‌ வெள்ளையாயிருக்கும்‌. இளங்‌ 
கன்றுகள்‌ சிவப்பு, 6 மாதத்தில்‌ வெள்ளை ஆகும்‌. 

தோல்‌, மயிர்‌. தோல்‌ இருண்ட கறுப்பு; மயிர்‌ மெல்‌ 
லியது, துவழ்ச்சியுடைய.து. 


பசுக்களின்‌ கண்ணைச்‌ சற்றி இருண்ட வளையங்கள்‌ 
இருக்கும்‌. அவை மட்டமான பால்‌ மாடுகள்‌. 

ஓங்கோல்‌ ஜாதி. ஆந்திர தேசக்‌ கீழக்‌ கடற்கரை ஜில்‌ 
லாக்களில்‌, தெற்கே நெல்லூரிலிருந்து வடக்கே விசாகப்‌ 


பட்டினம்‌ வரையுள்ள பிரதேசத்தில்‌ காணப்படும்‌ மாடு: 


களுக்கு ஓங்கோல்‌, அல்லது தெல்லூர்‌ ஜாதி மாடுகள்‌ என்று 
பெயர்‌. இவை நல்ல பால்‌ மாடுகள்‌. ஓங்கோல்‌ பிரதே 
சத திலிருந்து சென்னை,. விசாகப்‌ பட்டினம்‌, ஹைதரா 
பாத்து ஈகரங்களுக்குப்‌ பல சிறந்த பால்‌ மாடுகள்‌ விற்ப 


1. 


நடம்‌ 


படம்‌ 1. காங்கயம்‌ பொலிகாளை 
சென்னை கால்நடை இலாகா உதவி, 


படம்‌ 2, ஒங்கோல்ப்‌ பொலிகாளை 
சென்னை கால்நடை இலாகா உதவி, 


மாட்டு ஜாதிகள்‌ 98 


னைக்குப்‌ போகின்றன. இப்படிச்‌ சிறந்த பசுக்கள்‌ தன்‌ 
பிரதேசத்தை விட்டுப்‌ பிரதி வருஷமும்‌ வெளியேறிக்‌ 
கொண்டிருப்பது, ஜாதிக்குணம்‌ படிப்படியாகக்‌ குறை 
வடைவதற்கு ஒரு காரணம்‌ ஆகும்‌. 

ஓங்கோல்‌ காளை மாடுகள்‌ பெரிய உடம்புடைய 
கனத்த மாடுகள்‌, பெரும்‌ பாரத்தை லாகவமாக இழுத்துச்‌ 
செல்லக்‌ கூடியவை. ஆனால்‌, இவை மெதுவாகவே வேலை 
செய்யும்‌. ல 

ஓங்கோல்‌ மாடுகளை உஷ்ணப்‌ பிரதேச அமெரிக்கா 
வுக்கு ஏற்றுமதி செய்து, அங்குள்ள மாடுகளுடன்‌ கலப்புச்‌ 
சேர்க்கை ஏற்படுத்தி (crossing), உஷ்ணஙிலை, கரடு முர 
டான மேய்ச்சல்‌ ஆகியவற்றைச்‌ சமாளித்துக்‌ கொள்ளும்‌ 
திறனும்‌, தொற்று கோய்களைத்‌ தாங்கும்‌ சக்தியமூடைய 
இரு பிறவிகளை (01088-01௦08) உற்பத்தி செய்திருக்கிறார்‌ 
கள்‌. இவை அங்கு கறந்த பால்‌ மாடுகளாகவும்‌, இறைச்சி 
மாடுகளாகவும்‌ விளங்குகின்றன: 


ஓங்கோல்‌ ஜாதிக்‌ குணங்கள்‌ 

தலை. சுமாராக நீளமானது, செற்றி அகன்றது; காது 
கள்‌ நீளமாயிருப்பதுடன்‌ தொங்கும்‌ இயல்புடையவை; 
கொம்பு குட்டை, சிலவற்றில்‌ கொம்புகள்‌ ஆடும்‌. வயதான 
மாட்டுக்‌ கொம்புகளில்‌ வெடிப்புத்‌ தோன்றும்‌. 

கழுத்து. கட்டையானது, கனமானது, நல்ல சதைப்‌ 
பற்றுடையது ; சிமிழ்‌ நன்றாக வளர்ந்தது, சிலவற்றில்‌ 
சிமிழ்‌ சாய்ந்திருக்கலாம்‌. 

அலகுதாடி. கடினமானது, சதைப்பற்றுடையது, 
தொங்கிக்‌ கொண்டு அலையோடுவதைப்‌ போல வளைந்திருப்‌ 
ப்தோடு தொப்புள்‌ வரை நீண்டிருக்கும்‌ 

முதுகு. சுமாராக நீண்டு, அகன்று, சிமிழ்ப்‌ பக்கமாக 
உயர்ந்திருக்கும்‌. 

லி-5--3 


34 விவசாய நூல்‌ 


உடம்பு. பாரியானது; நீண்டது, நன்றாக வளைந்த 
பரும்‌ விலா எலும்புடையது; மார்பு அகன்று ஆழமானதா 
யிருக்கும்‌. 

பின்‌ பிட்டி. வலியுடையதாய்ப்‌ பின்புறம்‌ சரிந் திருக்கும்‌. 

பீஜ உறை. தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. 

வால்‌. அடியில்‌ கனத்து, கட்டையாயிருக்கும்‌, முட்‌ 
டுக்குக்‌ கீழே சிறிது நீண்டிருக்கலாம்‌. 

நிறம்‌. சாதாரணமாக, வெள்ளையாயிருக்கும்‌. பொலி 
காளைகள்‌ சிறிது மயிலையாயுமிருக்கும்‌. 


கால்கள்‌. பெரியன, வலிவுடையன. 
குளம்புகள்‌. பெரியன, கடினம்‌ குறைந்தவை. 


மைசூர்‌ ஜாதி. ஆந்திர தேசமும்‌, தமிழ்‌ காடும்‌ சேர்க்து 
மைசூரிலிருந்து வருஷம்‌ 60,000 காளை மாடுகளை வாங்கு 
கின்றன. அவை செவ்வல்‌ பிரதேசங்களில்‌ விவசாய வேலைக்‌ 
காகின்றன, வேலைக்கு மிக ஏற்றவை. பஸ்‌, லாரிப்‌ 
போக்கு வரத்து வசதி பெருகி வருறபடியால்‌ ரஸ்தா 
வேலைக்கு அவற்றின்‌ முக்யெத்துவம்‌ சிறிது சிறிதாகக்‌ ' 
குறைந்து வருகிறது. 


மைசூரில்‌ சில சிறந்த மாட்டு ஜாதிகள்‌ இருக்கின்‌ றன. 
ஹாலிக்காரர்‌ (178]]11வல என்ற வகுப்பினர்‌ வட இந்தியா 
விலிருந்து வந்து மைசூரில்‌ குடியேறிய காலத்தில்‌ கொண்டு 
வந்த ஆதி மாடுகளிலிருந்து இந்த சிறந்த மைசூர்‌ ஜாதி 
கள்‌ உண்டாயிருக்கன்றன என நம்பப்படுகிறது. அவற்‌ 
றின்‌ உடல்‌ கட்டும்‌ அமைப்பும்‌ தனிப்பட்டன, மற்ற 
தென்னிந்திய ஜாதிகளில்‌ காணப்படாதன. அந்த சிறந்த 
ஜாதிகள்‌ பூர்வ அரசர்கள்‌ ஆதரவில்‌ மேம்பட்டு விளங்கின. 
மோட்டார்‌, ரயில்‌ சாதனங்களில்லாத அந்தக்‌ காலத்தில்‌, 
யுத்த தள வாடங்களையும்‌ பல யுத்த சாதனங்களையும்‌ 


மாட்டு ஜாதிகள்‌ 35 


விரைவாகக்‌ கொண்டு போவதற்கு, இந்த மாடுகள்‌ உத 
வின. சிக்க தேவராயர்‌, ஹைதர்‌ அலி, திப்பு சுல்தான்‌ 
ஆகிய மைசூர்‌ அரசர்கள்‌ மாட்டு அபிவிருத்தியில்‌ கக்‌ 
கவனம்‌ செலுத்தி, நிர்வாக முறைகளைச்‌ செப்பனிட்டு. 
ஸ்ரீரங்கப்‌ பட்டினத்தில்‌ திப்பு சுல்தான்‌ தோல்வியடைந்து 
ஆங்கில ஆதிக்கம்‌ துவங்கியதும்‌, மைசூர்‌ மாடுகளின்‌ உற்‌ 
பத்தியில்‌ கவனம்‌ குறைந்தது. கடைசியாக ஆங்கிலப்‌ பட்‌ 
டாளத்தினர்‌ இம்‌ மாடுகளின்‌ பராமரிப்பையும்‌ நிர்வாகத்‌ 
தையும்‌ மைசூர்‌ அரசாங்கத்திடம்‌ 1883-ஆம்‌ வருஷத்தில்‌ 
ஒப்படைத்தனர்‌. 

திப்பு சுல்தான்‌ தோல்வியடைந்ததும்‌, மைசூர்‌ ஜா தியி 
அள்ள உள்‌ பிரிவுகள்‌ எல்லாம்‌ கலந்து ஒன்றாயின. 
இதைத்‌ தாம்‌ காம்‌ இப்பொழுது மைசூர்‌ ஜாதி: என்று 
சொல்கிறோம்‌. மைசூரில்‌ உள்ள பரந்த பிடபூமிக்‌ காடு 
களப்‌ பல துண்டுகளாகப்‌ பிரித்து, இவற்றைக்‌ கவல்‌ 
என்ற பெயருடைய மேய்ச்சல்‌ காடுகளாக்கியிருக்கிறார்கள்‌. 
நாறு பசுக்கள்‌, 100 கிடாரிகள்‌, 5 பொலி காளைகள்‌ 
சேர்ந்து ஒரு மந்தையாகும்‌. ஓவ்வொரு மந்தைக்கும்‌ கவ 
லின்‌ அளவைப்‌ பொறுத்து, 8-9 கவல்கள்‌ ஓதுக்கிவிடப்‌ 
படுகின்றன. இவை உஷ்ண, மழை, குளிர்காலக்‌ கவல்‌ 
களென வகுக்கப்பட்டிருக்கன்‌ றன. அந்தந்தக்‌ காலத்துக்‌ 
கேற்றவற்றில்‌ மாடுகள்‌ விடப்படுகின்றன. வருஷம்‌ ஒரு 
தடவை மாடுகளைக்‌ கணக்குப்‌ பார்த்து, மட்ட ரகமான 
மாடுகளையும்‌, பல நிறங்கள்‌ கலந்த மாடுகளையும்‌ அகற்றி, 
- விற்று விடுகிறார்கள்‌. அடையாளம்‌ போடாத மாடுகளுக்‌ 
குச்‌ கூட்டுக்‌ கோலினால்‌ அடையாள மிடுகிறார்கள்‌. இயற்‌ 
கைச்‌ சூழ்நிலையிலேயே மாடுகள்‌ உற்பத்தியாகின்‌ றன. 
காட்டிலுள்ள மரங்கள்தாம்‌ மழை வெயிலுக்கு மறைவு 
அளிக்கின்றன. இச்‌ சூழ்நிலையில்‌ உற்பத்தியாகுபவை 
முரட்டு சுவாபமுடையனவாயிருப்பதால்‌, அவற்றை ஜாக்‌ 
இரதையாகப்‌ பழக்க வேண்டியிருக்கிறது. வலியில்லாத 


36 விவசாய நூல்‌ 


மாடுகள்‌ சூழ்நிலைக்குத்‌ தக்கவாறு அமைந்து கொள்ள முடி 
யாமல்‌ மடிந்து விடுகின்றன. உரமான பொறுக்கு மாடு 
களே நிலக்கின்‌ றன. இதுதான்‌ இயற்கையில்‌ ஏற்படுகிற 
பொறுக்கு முறை. மிகத்‌ தகுதியானவை கிலைப்பதுதான்‌ 
(survival of the fittest) விதி. 


இளம்‌ கன்றுகளைப்‌ பசுக்களுடன்‌ பகலில்‌ விட்டு 
வைத்து, இரவில்‌ தொழுக்களில்‌ வைத்துக்‌ காப்பாற்று 
வார்கள்‌. இரண்டு மாத மானபின்‌ அவை சரியாகப்‌ புல்‌ 
தின்னும்‌, 8 மாத மானபின்‌ புல்‌ மேல்ச்சல்தான்‌ பிரதான 
மாக உணவளிக்கும்‌. அவற்றைத்‌ தாய்‌ மாடுகளிடமிருந்து 
5-வது மாதத்தில்‌ பிரித்து, வளமான புல்‌ காடுகளில்‌ வீடு 
வார்கள்‌. வேறு தீனி கிடையாது. 18-வது மாதத்தில்‌ 
காளைகள்‌ கன்றுகளை விதை அடிப்பார்கள்‌. 5-வது 
வயதில்‌ அவை பூரண வளர்ச்சி அடைந்து, 12-வது வயதில்‌ 
க்ஷ்ணிக்க ஆரம்பிக்கின்றன. கிடாரிகள்‌ 5-வது வயதில்‌ 
கன்றுகள்‌ போடுகின்‌ றன. பின்னர்‌, பசுக்கள்‌ 11 வருஷத்‌ 
துக்கு ஒரு கன்று போடும்‌. 


ஜாதிக்‌ குணங்கள்‌ 


தலை சுமாராக நீண்டிருக்கும்‌, நெற்றி புடைத்திருக்‌ 
கும்‌. காது நீண்டது. கொம்புகள்‌ கத்திரிபோல்‌ செங்குத்‌ 


தாகவும்‌ நீளமாகவும்‌ வளர்ந்து, நேர்த்தியாகப்‌ பின்‌ நோத்தி 
வளைந்திருக்கும்‌. 


கழுத்து. மெல்லியது, ஆனால்‌ வலிவுடையது. சிமிழ்‌ 
பெரியது. 


அலகு தாடி. மெல்லியது, சிறியது, மார்பு வரை நீண்‌ 
டிருக்கும்‌. 


உடல்‌. ஆழம்‌ மிகுந்து, தன்‌ அடக்கமானது, விலா 
எலும்புகள்‌ நன்றாகக்‌ கிளம்பியது. 


ME 
வ] 


பொலிகாளை 


மைசூர்ப்‌ 


ல்£டை இலாகா உதவி. 


சென்னை கா 


படம்‌ 4. சிந்திப்‌ பொலிகாளை 
சென்னை கால்கடை இலாகா உதவி. 


மாட்டு ஜாதிகள்‌ 97 


முதுகு. சுமாராக நீண்டது; பிட்டி பாகம்‌ உயர்ந்‌ 
திருக்கும்‌. 

பிட்டி. ஓடுங்க, முதுகிலிருந்து வெளிப்‌ பக்கம்‌ வரை 
சாய்வுடையவை. 

பீஜ உறை. இறுக, உடம்புடன்‌ ஓட்டியது. 

வால்‌. நீண்டு சாட்டை போன்றது. 

கால்‌. சுமாராக நீண்டு, மெல்லியதாய்‌, வலிவுடையது. 

குளம்பு. சிறியது, கறுப்பானது, கடினமான து. 

திறம்‌. மயிலையும்‌, இருண்ட மயிலையும்‌ ஆகும்‌. 

தோலும்‌, மயிரும்‌, தோல்‌. கறுப்பு, மயிர்‌ மெல்லியது. 

பசுக்கள்‌ வெகு மட்டமான பால்‌ மாடுகள்‌. காளை 
மாடுகள்‌ நல்ல உடல்‌ கட்டும்‌, வசீகரமான தோற்றமும்‌ 
உடையவை. சுறுசுறுப்பாகவும்‌, விரைவாகவும்‌, ஊக்க: 
மாகவும்‌ வேலை செய்யக்‌ கூடியவை. 

சிந்தி ஜாதி. பஞ்சாபும்‌, பெலுச்சிஸ்தானமும்‌ 
இந்தி ஜாதி மாடுகளின்‌ பிறப்பிடம்‌. அவை இப்பொழுது 
இந்தியாவெங்கும்‌ பரவி, சிறந்த பால்‌ ஜாதியெனப்‌ பெயர்‌ 
பெற்றவை. சரியாகப்‌ பராமரிக்கும்‌ மந்தையில்‌ ஈத்துக்‌ 
குச்‌ சராசரியாக 8,800 ராத்தல்‌ பால்‌ கறக்கக்‌ கூடியவை. 
சிறந்த பசுக்கள்‌ ஈத்துக்கு 300 நாட்களில்‌ 18,000 ராத்தல்‌ 
பால்‌ கொடுக்கும்‌. அவை பல மாறுபட்ட கூழ்நிலைகளுக்‌ 
கும்‌ இயைந்து போகக்‌ கூடியவை. அத்துடன்‌ சாதாரண 
மாகத்‌ தோன்றும்‌ நோய்களை தீ தாங்கும்‌ சக்தியுடையவை. 

இந்திக்‌ காளைகள்‌ நடுத்தரமானவை. அவை சிறிது 
மந்தமாயிருந்தாலும்‌, கடும்‌ வேலைக்கேற்றவை. பல நாட்டு 
ஜாதி மாடுகளுடன்‌ சேர்க்கை ஏற்படுத்தி, பால்‌ சுரப்பை 
அதிகப்‌ படுத்துவதற்குச்‌ சிந்திப்‌ பொலி காளைகள்‌ பிரயோ 
ஜனமாகும்‌. கொரியா, பிரேசில்‌, கியூபா முதலிய நாடுகள்‌ 


38 விவசாய நூல்‌ 


சந்தி மாடுகளை இறக்குமதி செய்து, தனிச்‌ சிந்தி மந்தைகள்‌ 
வைத்துக்‌ காப்பாற்றி வருகின்றன. இங்கு அயல்‌ சேர்ச்‌ 
கைக்காகச்‌ சிந்தி மாடுகள்‌ பயன்படுகின்‌ றன. 

சிந்திப்‌ பசுக்கள்‌ நல்ல பால்‌ மாடுகள்‌. 1947-ல்‌ 
பாக்கிஸ்தானத்தின்‌ பிரிவினைக்கு முன்‌ கராச்சியிலிருந்து 
இந்தியாவிலுள்ள பல பாகங்களுக்கும்‌ சிந்தி மாடுகள்‌ 
ஏற்றுமதியாகி வந்தன. இப்பொழுது பல கட்டுப்பாடு 
களிருப்பதால்‌ சிந்தி மாடுகள்‌ இந்தியாவிற்கு வருவதில்லை. 

சென்னை ராஜ்யத்திலுள்ள பல கால்‌ ஈடை ஆஸ்பத்‌ 
திரிகளிலும்‌, சில விவசாயப்‌ பண்ணைகளிலும்‌ இந்திப்‌ 
பொலிகாளைகள்‌ வைத்து நாட்டுப்‌ பசுக்களைச்‌ னைப்‌ படுத்‌ 
அவதற்கு உபயோடிக்கிறோர்கள்‌. ஹோஞூர்‌ கால்‌ நடைப்‌ 
பண்ணையில்‌ எமாராக 500 சிந்தி மாடுகள்‌ இருக்கின்‌ மன. 


ஜாதிக்‌ குணங்கள்‌ 


தலை. கட்டையானது, நெற்றி அகன்றது, வாய்‌ அகல 
மானது, காது நீண்டு படிக்திருக்கிறது. கொம்புகள்‌ குட்‌ 
டையாயும்‌ கனமாயுமிருக்கின்‌ றன. 


கழுத்து. கட்டையானது, கனத்ததும்‌ கூட. 
சிமிழ்‌. பெரியது, நன்றாகப்‌ புடைத்திருக்கும்‌. 


அலகு தாடி. அகன்று மடிப்புடன்‌ தொங்குகிறது 
கனமும்‌ சதைப்‌ பற்றும்‌ உடையது. 


உடல்‌. குறுகத்‌ தன்னடங்கியது. மார்பு அகன்றது. 
முதுகு. குறுகிப்‌ பின்‌ புறம்‌ ஏறியது. 

பிட்டி. ஓடுங்க, அதிகச்‌ சாய்வுடையது. 

வால்‌. நீண்டு சாட்டை போன்றது. 


குளம்புகள்‌. சுமாராகப்‌ பெரிதாயிருக்கும்‌. 


மாட்டு ஜாதிகள்‌ 39 


நிறம்‌. இருண்ட சிவப்பு. சில மாடுகள்‌ வெளிறின 
சிவப்பாயிருப்பதுடன்‌ வெள்ளைப்‌ புள்ளிகளும்‌ உடையன. 
சில வெள்ளை நிறமான மாடுகளும்‌ உண்டு. 

தோலும்‌, மயிரும்‌. தோல்‌ கறுப்பாயிருக்கும்‌, மயிர்‌ 
மெல்லியது. 

பசுக்கள்‌ இந்தியாவிலேயே சிறந்த பால்‌ மாடுகள்‌. மடி 
பெரியதாய்த்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌.தொப்புள்‌ தோல்‌ 
மடிப்பு மிகத்‌ துலாம்பரமாயிருக்கும்‌. 

நாட்டு மாடுகள்‌. இவை பல வகைப்பட்டன. எல்லா 
மாடுகளுக்கும்‌ பொதுவான சில குணங்களாவது இல்லாத 
தால்‌, அவற்றை ஒரு ஜாதியைச்‌ சேர்ந்தவை என்று 
சொல்ல முடியாது. அவை விவரிக்க முடியாத தனித்தனித்‌ 
தன்மை வாய்ந்தவை. உடலமைப்புச்‌ சம்பந்தப்பட்ட மட்‌ 
டில்‌ காங்கய மாடுகளைப்‌ போன்றவை. அவற்றைக்‌ காங்க 
யம்‌ மாதிரி (நற) என்று சொல்லலாம்‌. நாட்டு மாடுகள்‌ 
பொதுவாகத்‌ தன்னடக்கமுள்ள சிறிய உடலுடையவை, 
உடலுக்கேற்ற நல்ல இழுவைச்‌ சக்தியுடையவை. குறைந்த 
திவனத்தை உட்கொண்டு சமாளிக்க வல்லவை. இளம்‌ 
கன்றுப்‌ பருவத்திலிருந்து ஏற்ற உணவு கொடுத்து வரும்‌ 
பொழுது அவை பெரிய மாடுகளாகின்‌ றன. ஆகவே அவற்‌ 
றின்‌ சிற்றுடம்பை ஜாதிக்‌ குணமென்று சொல்லலாகாது. 
காகா மாடுகள்‌ ஏறக்குறைய காங்கய மாடுகளின்‌ தன்‌ 
மையை உடையவை, நிறம்‌ பலவிதமாயிருக்கும்‌, கறுப்பு. 
சிவப்பு; வெள்ளை, மயிலை ஆகிய பல நிறங்கள்‌ வெவ்வேறு 
விதங்களாகச்‌ சேர்ந்திருக்கும்‌. பால்‌ மாடுகள்‌ மிகவும்‌ 
மட்டமானவை, பொதுவாக வேளைக்கு 1--1 பக்கா பால்‌ 
கொடுக்கும்‌. அதற்கும்‌ குறைவாகப்‌ பால்‌ கொடுக்கும்‌ 
பசுக்களும்‌ உண்டு. சிறந்த மாடுகள்‌ 3-1 பக்கா பால்‌ 
கொடுக்கும்‌, அதற்கும்‌ அதிகமாகப்‌ பால்‌ கொடுக்கும்‌ 
மாடுகள்‌ வெகு குறைவு. 


40 விவசாய நூல்‌ 


டில்லி எருமைகள்‌. இவற்றின்‌ பிறப்பிடம்‌ தெற்குப்‌ 
பஞ்சாபும்‌, டில்லி ராஜ்யமும்‌ ஆகும்‌. இவை இப்பொழுது 
இந்தியாவெங்கும்‌ பரந்து காணப்படுகின்‌ றன. எருமைக்‌ 
காளை மாடுகள்‌ மத்தியான வெயிலைத்‌ தாங்காவாதலால்‌ 
அவற்றை அதிகமாக உபயோகிப்பதில்லை. வெயிலில்லாத 
நேரத்தில்‌ அவை கடும்‌ பாரத்தை இழுக்கக்‌ கூடியவை. 
ஆகவே மலைக்‌ காடுகளில்‌ வண்டிப்‌ பாரம்‌ இழுப்பதற்கும்‌, 
கரும்பு ஆலை ஓட்டுவதற்கும்‌ எருமைக்‌ காளை மாடுகள்‌ உப 
யோகமாகின்றன. டில்லி எருமைகள்‌ சிறந்த பால்‌ 
மாடுகள்‌. எல்லா வட இந்திய நகரங்களிலும்‌ பாலுக்‌ 
காக டில்லி எருமைகளை வைத்திருக்கிருர்கள்‌. 
நாட்டு எருமைகளின்‌ பால்த்‌ திறனை உயர்த்தும்‌ 
உத்தேசத்துடன்‌, அவை டில்லி எருமைப்‌ பொலி காளை 
களுடன்‌ சேர்க்கப்படுகின்‌ றன. சில கால்‌ நடை ஆஸ்பத்‌ 
திரிகளிலும்‌, விவசாயப்‌ பண்ணைகளிலும்‌ டில்லி எருமைப்‌ 
பொலி காளைகள்‌ இருக்கின்றன. நாட்டு எருமைகளைச்‌ 
சினைப்‌ படுத்துவதற்கு அவற்றை  உபயோடத்துக்‌ 
கொள்ளலாம்‌, 

டூ.ல்லி எருமைகள்‌ பாரியானவை. உடல்‌ பருத்து நீண்‌ 
டது. கால்கள்‌ கட்டையாயிருக்கும்‌. அவற்றின்‌ உடம்பு 
அளவுக்குத்‌ தலையும்‌ கழுத்தும்‌ சிறியவை என்றே சொல்ல 
வேண்டும்‌. அவற்றின்‌ நிறம்‌ கறுப்பு. மயிர்‌ குறைவாகவே 
இருக்கும்‌. நெற்றியில்‌ சில சமயங்களில்‌ வெள்ளா மயிர்‌ 
நிறைந்த சுட்டியும்‌, காலில்‌ காப்‌ போல வெள்ளை மயிர்‌ 
அடர்ந்தும்‌ இருக்கும்‌. கொம்புகள்‌ முன்‌ சுருண்‌ டிருக்கும்‌. 
மடி பெரியது, அதிகப்‌ பால்‌ சுரக்கக் கூடியது. மந்தைகளில்‌ 
கறவை எருமைகள்‌ ஈத்துக்கு, 800 நாட்களில்‌, 4,000 ராத்‌ 
தல்‌ பால்‌ கொடுக்கலாம்‌, சிறந்த மாடுகள்‌ 10,000 ராத்த 
லுக்கு மேலாகக்‌ கூடப்‌ பால்‌ கொடுக்கும்‌, பாலும்‌ வெண்‌ 
ணெய்ச்‌ சத்துடையது, 75-85 சதவிகிதம்‌ ரெய்ச்‌ சத்து 
இருக்கும்‌. வெண்ணெய்‌ உற்பத்தி சம்பந்தப்பட்ட மட்‌ 


படம்‌ 5, டில்லி எருமைப்‌ பொலிகாளை 
_— சென்னை கால்நடை இலாகா உதவி, 


மாட்டு ஜாதிகள்‌ 4] 


டில்‌, இன்றைய நிலையில்‌ அபிவிருத்‌ தியடையாத டில்லி எரு 
மைகள்‌, மேல்‌ நாடுகளில்‌ அபிவிருத்தியடைந்து பெயர்‌ 
பெற்ற பசுக்களுடன்‌ போட்டியிட முடியும்‌. 


வினக்கள்‌ 

1. கீழ்கண்டவற்றைப்‌ பற்றிச்‌ சிறிய குறிப்புகள்‌ கொடுக்க 
வும்‌--(1) ஜாதி, (2) சினை மாடுகள்‌, (3) வறட்டு மாடுகள்‌, (4) மலட்டு 
மாடுகள்‌, (5) கடாரிகள்‌, (6) பசுக்கள்‌, (7) காளை மாடுகள்‌, (8) 
பொலி காளைகள்‌. 

2, காங்கயம்‌, ஓங்கோல்‌, சிந்தி மாடுகள்‌ இவற்றில்‌ ஒன்றின்‌ 
தனிக்‌ குணங்களை எடுத்துக்‌ கூறவும்‌. 

8. காங்கயம்‌ அல்லது ஓங்கோல்‌ மாடுகள்‌ எப்படி அவற்றின்‌ 
பிரதேசத்தில்‌ உற்பத்தியாகன்றன வென்பதைச்‌ சுருக்கமாக 
கூறவும்‌, 


அத்தியாயம்‌ [IV 
மாடுகளின்‌ அபிவிருத்தி 


மேல்‌ காடுகளில்‌ சென்ற நூறு வருஷங்களுக்குள்‌ 
ளாக மாடுகள்‌ பெரும்‌ அபிவிருத்தியாகி இருக்கின்றன. 
ஆதியில்‌ ஈம்‌ மாடுகளைப்‌ போலவே அவை குறைந்த பால்‌ 
கொடுத்து வந்தன. இக்‌ காலத்தில்‌ அவை நிறையப்‌ பால்‌ 
கொடுக்கின்‌ றன. இங்கிலாந்தில்‌ பசுக்கள்‌ சராசரியாகத்‌ 
இனம்‌ 75-20 ராத்தல்‌ (8-5 பக்கா) பால்‌ கொடுக்கின்‌ 
மன. ஒன்‌ றிரண்டு வெகு சிறந்த பசுக்கள்‌ இனம்‌ 150 ராத்‌ 
தல்‌ (97% பக்கா அதாவது 9: மண்‌ எண்ணெய்‌ டின்‌ 
நிறைய) பால்‌ கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட மாடு 
களும்‌ இருக்குமா என்று கூடச்‌ சந்தேகம்‌ தோன்றும்படி 
இருக்கிறதல்லவா? அப்படி. அதிகப்‌ பால்‌ கொடுக்கும்‌ மாடு 
களை எப்படி. உற்பத்தி செய்தனர்‌? பொலி காளை களுக்கும்‌ 
பசுக்களுக்கும்‌ சேர்க்கை ஏற்பட்டதும்‌ பசுக்கள்‌ கருவுரு 
கின்றன. ஆண்‌ சந்ததி அணுவும்‌ பெண்‌ சந்ததி அணு 
வும்‌ ஒன்றாகிக்‌ கரு உண்டாஇறது. கரு வளர்ந்து நாள 
டைவில்‌ கன்றாகிறது. சிறந்த பசுக்களையும்‌, சிறந்த பொலி 
காளைகளையும்‌ தேர்க்தெடுத்துச்‌ சேர்க்கை ஏற்படுத்தும்‌ 
பொழுது சிறந்த கன்றுகள்‌ உண்டாகும்‌. இப்படி. ஓவ்‌ 
வொரு தலை முறையிலும்‌ பசுக்களையும்‌ பொலிகாளை களையும்‌ 
தேர்ந்தெடுத்துச்‌ சேர்க்கை ஏற்படுத்தி மேல்‌ நாட்டினர்‌ 
மாடுகளைப்‌ படிப்படியாக அபிவிருத்தி செய்தனர்‌. அத்து 
டன்‌ எதிர்‌ பார்த்த அளவு சிறப்பில்லாத மாடுகளை அடி 
மாடுகளாக இறைச்சிக்காக உபயோகித்தனர்‌. மட்டமான 
பசுக்சனும்‌ பொலி காளைகளும்‌ மட்டமான கன்றுகளை உற 
பத்தி செய்ய இடம்‌ கொடுக்கவில்லை. சிறந்த மாடுகளில்‌ 


மாடுகளின்‌ அபிவிருத்தி 43: 


சேர்க்கை உண்டுபண்ணியும்‌, மட்டமான மாடுகள்‌ பெரு 
காதவாறு செய்தும்‌ வந்ததினால்‌, மாடுகள்‌ அபிவிருத்தி 
அடைந்தன. அபிவிருத்தி உண்டாக்குவதற்கு பசுக்கள்‌, 
பொலி காளைகள்‌ இரண்டுமே சம அளவில்‌ உதவுகின்‌ றன.. 
ஓரு மந்தையில்‌ 50 பசுக்களும்‌ ஒரு பொலி காளையும்‌ இருப்‌ 
பதாக வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. ஓவ்வொரு கன்றின்‌ 
சிறப்பும்‌ அதன்‌ தாய்ப்‌ பசுவையும்‌ இந்த ஒற்றைப்‌ பொலி 
காளையையும்‌ பொறுத்திருக்கிற து. இந்த மந்தையில்‌ உண்‌ 
டாகும்‌ 50 கன்றுகளின்‌ சிறப்புக்கு 50 தாய்ப்‌ பசுக்கள்‌ 
எவ்வளவு பொறுப்பாளிகளோ, அந்த அளவுக்கு இந்த. 
ஒற்றைப்‌ பொலி காளையும்‌ பொறுப்பாளியே. அதனால்‌ 
தான்‌ (பொலி காளை பாதி மந்தை என்ற பொது வசனம்‌ 
வந்திருக்கிறது. நம்‌ நாட்டில்‌ வேண்டாத மாடுகளை 
இறைச்சிக்காக அடிப்பதோ கடக்கக்‌ கூடாதது, பசுக்‌ 
களைக்‌ கழிக்க முடியாது, சிறந்த பொலி காளைகளின்‌ மூல 
மாகத்‌ தான்‌ அபிவிருத்தி அடையவேண்டும்‌. ஆகவே: 
மேலே சொன்ன வசனத்தை மாற்றி (பொலி காளையே 
பூரண மந்தை என்று சொன்னால்‌ அது நம்‌ நாடு சம்பந்தப்‌ 
பட்ட மட்டில்‌ பொருந்தும்‌. காளைக்‌ கன்றுகளில்‌ சிறர்‌ 
தவற்றை பொலி காளைகளாக்கி, மிகுதியானவற்றை: 
விதையடித்துக்‌ காளை மாடுகளாக்கி, அவை பசுக்களுடன்‌ 
சேர்ந்து வம்ச விருத்தி செய்வதைத்‌ தடுக்க வேண்டியது 
அத்தியாவசியமாகிறது. இதைச்‌ சரிவரச்‌ செய்து, வேண்‌ 
டாத இளம்‌ காளைக்‌ கன்றுகள்‌ பசுக்களைச்‌ சினைப்‌ படுத்து 
வது முடியாததெனச்‌ செய்யும்‌ வரை, நாம்‌ மாடுகளின்‌ 
அபிவிருத்தியை எதிர்‌ பார்க்க முடியாது. தன்‌ போக்குச்‌ 
சேர்க்கையை அறவே ஓழிக்க வேண்டும்‌. பொறுக்கிய 
பொலி காளைகளைத்தான்‌ பசுவுடன்‌ சேர்க்கைக்கு உபயோ 
இக்க வேண்டும்‌. 

தன்‌ போக்குச்‌ சேர்க்கையைத்‌ தவிர்த்தல்‌. மேலே 
சொல்லியபடி சிறந்த பொலி காளைகளுக்கும்‌ சனைப்படும்‌ 


44 விவசாய நூல்‌ 


பருவத்திலிருக்கும்‌ பசுக்களுக்கும்‌ சேர்க்கை ஏற்படுத்து 
முன்‌, இப்‌ பசுக்கள்‌ தன்‌ போக்கில்‌ மட்டரகமான காளை 
களுடனும்‌, இளம்‌ காளைக்‌ கன்றுகளஞுடனும்‌ சேராதிருக்க 
வேண்டும்‌. எல்லா மாடுகளும்‌ ஓன்று சேர்ந்து மேயப்‌ 
போகும்பொழுது, இவ்விதச்‌ சேர்க்கை ஏற்படுவதைத்‌ 
தடுப்பது ஒரு பெரும்‌ பிரச்சினை. இதற்குச்‌ ௬லபமான பரி 
காரமுமிருக்கிறது, ஆனால்‌ எல்லோருடைய ஒத்துழைப்பும்‌ 
வேண்டும்‌. பால்‌ குடி மறந்த காளைக்‌ கன்றுகளில்‌ தேர்க்‌ 
தெடுத்தவற்றைத்‌ தவிர மற்றெல்லாக்‌ கன்றுகளையும்‌ அவ்‌ 
வப்பொழுது விதையடித்து வந்தால்‌, மட்டமான பொலி 
காளைக்‌ கன்றுகள்‌ இரா. தன்‌ போக்கில்‌ மட்டமான காளை 
களுடன்‌ பசுக்கள்‌ சேர்ந்து சினைப்பட வசதியே 
இருக்காது. கன்றுகளை உடையவர்கள்‌, அவற்றை 
வளர்ப்பவர்கள்‌, மாட்டு உற்பத்தியாளர்கள்‌ எல்லோரும்‌ 
சேர்த்து வேண்டாத காளைக்‌ கன்றுகளைக்‌ காலாகாலத்தில்‌ 
விதையடித்து, தன்‌ போக்குச்‌ சேர்க்கை ஏற்படாதவாறு 
செய்து, சிறந்த பொலி காளைகளை உபயோகித்து வரும்‌ 
பொழுது, மாடுகள்‌ நாளடைவில்‌ சிறப்படையும்‌. 


மாடுகளின்‌ அபிவிருத்தி சித்தாந்தத்தில்‌ வெகு சுலப 
மானதாகத்‌ தோன்றுகிறது. ஆனால்‌ நடைமுறைப்‌ பழக்‌ 
கதீதுக்கு அதைக்‌ கொண்டு வருவதில்‌ பல கஷ்டங்கள்‌ 
உள்ளன: தனிக்‌ குடியானவர்கள்‌ 2, 8 மாடுகளே வைத்‌ 
திருக்கிறார்கள்‌. தனித்‌ தனியாக அவர்கள்‌ இந்த அபிவிருத்‌ 
இக கொள்கைகளைக்‌ கைப்பற்ற முடி 
ஓரே கொள்கைப்படி நடக்கச்‌ செய்வ 
அமைப்பு வேண்டும்‌. 


யாது. எல்லோரும்‌ 
தற்கேற்ற ஒரு சமூக 


மரன்‌ பராமரிப்பும்‌, உணவும்‌. மாடுகளின்‌ வம்ச அபி 
விருத்தி என்பது மாட்டு அபிவிருத்தியில்‌ ஒரு பகுதிதான்‌; 
சரியான பராமரிப்பும்‌, ஏற்ற உணவும்‌ இல்லாதிருந்தால்‌, 
நலல வமச மாடுகள்‌ கூடத்‌ திருப்தியாக இரா. எல்லாம்‌ சரி 


மாடுகளின்‌ அபிவிருத்தி கித்‌ 


யாக அமையும்பொழுது தான்‌ எதிர்பார்க்கக்‌ கூடிய பலன்‌ 
கிடைக்கும்‌. சிறந்த மாடுகள்‌ வெயில்‌, மழை, குளிர்ந்த. 
காற்றிலடிப்பட்டுத்‌ அன்புற்றால்‌, அவை சரியாகப்‌ பால்‌ 
கொடுப்பதற்கோ, மற்ற வேலைகள்‌ செய்வதற்கோ வாய்ப்பு 
ஏற்படாது. 

இந்திய விவசாய ஆராய்ச்சி மன்றம்‌ (றவ 
Council of Agricultural Research) குறிப்பிட்ட கல 
கிராமங்களை எடுத்து, அங்குள்ள மாடுகளுக்கு வேண்டிய 
இனி கொடுத்த சோதனைகளில்‌ கைமேல்‌ பலன்‌ கிடைத்‌ 
தது. பசுக்களின்‌ பால்‌ உற்பத்தி 50 சதவிதெம்‌ அதிகமா 
யிற்று. காளை மாடுகள்‌ திறனுடையனவாயின்‌. அவற்றின்‌ 
இழுவைச்‌ சக்தி 50 சதவிகிதம்‌ அதிகமாயிருக்கலாமென 
மதிப்பிடப்பட்டது. இந்த ஒரு அபிவிருத்தியைக்‌ கையாள்‌ 
வதால்‌, எல்லோரும்‌ கண்கூடான பலனை உடனே அடைய 
லாம்‌. மற்ற அபிவிருத்திகளின்‌ பலனுக்காகக்‌ காத்திருப்பது: 
போலக்‌ காத்திருக்க வேண்டியதில்லை. 

மேற்‌ கூறியதில்‌ இன்னொரு படிப்பினையும்‌ இருக்கிற து... 
எந்த அபிவிருத்தி முறையைக்‌ கையாண்டு மாடுகளின்‌ தன்‌ 
சக்தியை அதிகப்படுத்தினாலும்‌, அந்த சக்தி பயனுடைய 
தாவதற்கு ஏற்ற ஆகாரம்‌ கொடுக்க வேண்டும்‌. இதைச்‌ 
செய்யாது வேறெந்த அபிவிருத்தியை உண்டுபண்ணி 
லும்‌ பயனில்லை. i 

வினக்கள்‌ 

1. மாடுகளின்‌ வம்ச அபிவிருத்தி என்றால்‌ என்ன? மேல்‌ 
நாடுகளில்‌ மாடுகளின்‌ அபிவிருத்தி முறையைப்பற்றிச்‌ சிறிய 
குறிப்புத்‌ தருக. 

9, நம்‌ நாட்டு மாடுகளை எப்படி அபிவிருத்தி செய்யலாம்‌ 
என்பதைச்‌ சுருக்கமாகக்‌ கூறவும்‌. 

3. மாடுகளில்‌ தன்‌ போக்குச்‌ சேர்க்கையை எப்படி 
தவிர்க்கலாம்‌! தன்‌ போக்குச்‌ சேர்க்கையினால்‌ ஏற்படும்‌ பாதகம்‌ 
கள்‌ எவை? 


அத்தியாயம்‌ V 
மாட்டின்‌ உணவு 


சென்னை ராஜ்யத்தில்‌ 1951-ஆம்‌ வருஷத்தில்‌ இருந்த 
முக்கியமான பிராணிகளின்‌ சங்கியை கீழே கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. 


விவரம்‌ மாடுகள்‌ எருமைகள்‌ 
1. பொலி காணைகள்‌ 47,008 22௮40 
2. கறவை மாடுகள்‌ 3,178,736 1,151,521 
3. மூன்று வயதுக்கு மேல்பட்ட 
காகா மாடுகள்‌ 4,771,983 637.017 
4. மற்றப்‌ பசுக்கள்‌ 920,364 120.299 
5. இளம்‌ மாடுகளும்‌, கன்றுகளும்‌ 2 811,389 895,900 
மொத்தம்‌ | 11,729,380 2,825,556 


1947-ஆம்‌ வருஷத்தில்‌, சென்னை ராஜ்யத்தில்‌ மாடு 
களுக்குச்‌ சராசரியாகக்‌ தினம்‌ 4 ராத்தல்‌ திவனம்கடைத்த 
தாக மதிப்பிடப்பட்ட து, மாடுகளின்‌ சராசரி எடை 500 
ராத்தல்‌ என்று எடுத்துக்கொண்டால்‌, அவற்றிற்குத்‌ 
தினசரி 10-12 ராத்தல்‌ தீவனமாவது வேண்டும்‌. ஆகவே, 
இந்த நிலையில்‌ மாடுகளுக்கு வேண்டிய உணவு கிடைப்பது 
இல்லை. அநேக இடங்களில்‌ அவை அரைகுறைப்‌ பட்டினி 
யாகவே இருக்கின்றன. அவற்றின்‌ பொது நிலையைப்‌ பார்த்‌ 
ததுமே அவற்றிற்குப்‌ போதுமான இவனம்‌ கிடைப்பதில்லை 
என்று சொல்லிவீடலாம்‌. 


மாட்டின்‌ உணவு 47 


உணவுத்‌ தத்துவங்கள்‌. மாடுகள்‌ உட்கொண்டு 
ஜீரணிக்கப்பட்ட உணவு கீழே கண்டவாறு உபயோக 
மாகிறது. 

1. உடலின்‌ வெப்பநிலையைக்‌ காப்பாற்றுகிறது. 

2. உணவு இரணம்‌, சுவாசிப்பு, ரத்த ஓட்டம்‌ 
முதலிய உடலியல்‌ செயல்கள்‌ (physiological activities) 
நடைபெறுவதற்குச்‌ சக்தி (00௦025) அளிக்கிறது. 

8. உடம்பிலுள்ள ஸெல்கள்‌ எப்பொழுதும்‌ புதுப்‌ 
பிக்கப்பட்டுக்‌ கொண்டே இருக்கின்றன. அதற்கு வேண்‌ 
டிய பொருள்களை அளிக்கிறது. 

4. நடப்பதற்கும்‌, வேலை செய்வதற்கும்‌ சக்தி அளிக்‌ 
இறது. 

5. மயிர்‌, உரோமம்‌, உடல்‌ இவற்றின்‌ வளர்ச்‌௮, 
பசுக்களில்‌ சுரப்பதற்குப்‌ பால்‌ உண்டாக்குதல்‌, வயிற்றி 
லிருக்கும்‌ கருவை வளர்த்தல்‌ ஆகியவற்றிற்கு வேண்டிய 
பொருள்‌ அளிக்கிறது. 

மேலே கூறியவற்றில்‌ முதல்‌ மூன்று உடலியல்‌ செயல்‌ 
களும்‌ எப்பொழுதும்‌ எல்லாப்‌ பிராணிகளிலும்‌ நடை 
பெறுவது. அவை நடைபெறவில்லை யென்றால்‌ உயிர்‌ 
பிரிந்துவிடும்‌. இவற்றிற்கு உபயோகமாகிற உணவுப்‌ 
பகுதிக்கு தற்காப்பு உணவுப்படி. (maintenance ration) 
என்று பெயர்‌. அடுத்த இரண்டும்‌ உற்பத்திச்‌ செயல்கள்‌. 
அவற்றிற்கு உபயோகமாகிற உணவுப்‌ பகுதிக்கு உற்பத்தி 
உணவுப்படி (ஓட௦பபcயive 12110) என்று பெயர்‌. 

பிராணிகளின்‌ உடற்‌ திசுக்களிலும்‌, பிராணிகளுக்கு 
உணவா தாவரப்‌ பொருள்களிலும்‌ இருக்கும்‌ பல பகுதி 
களும்‌ ஒன்றே. அவை, கார்போஹைடிரேட்டுகள்‌ (08௨1 
bohydrates), கொழுப்பு (fat), புரோட்டீன்‌ (protein), உலோ 
கப்‌ பொருள்கள்‌ (1111101818) ஆகும்‌. அவற்றிற்குச்‌ சத்துப்‌ 


46 விவசாய நால்‌ 


பொருள்கள்‌ (யர்ரரர்‌5) என்று பெயர்‌. பிராணிகளின்‌ 
உடம்‌ திசுக்களில்‌. புரோட்டீன்‌ மிகுந்திருக்கும்‌. தாவரத்‌ 
இசுக்களில்‌ கார்போஹைடிரேட்டுகள்‌ மிகுந்திருக்கும்‌. பல 
சத்துப்‌ பொருள்களும்‌ பிராணிகளுக்குத்‌ தனித்தனி வித 
மாகப்‌ பயன்படுகின்றன. கார்போஹைடி ரேட்டுகளும்‌, 
கொழுப்பும்‌ சக்தி அளிக்கின்றன. சக்தி கொடுப்பதே 
்‌ அவற்றின்‌ பிரதம கடமை (0101௦1) எனலாம்‌. கார்போ 
ஹை்டிரேட்டைப்‌ போல 2-25 மடங்கு அதிகமான சக்தி 
கொழுப்பு கொடுக்க வல்லது. திசுக்களின்‌ வளர்ச்சி, 
வளர்‌-சிதை மாற்றச்‌ (0௦0௨10௦140) செயல்களினால்‌ 
சிதைந்த ஸெல்களைப்‌ புதுப்பித்தல்‌, பால்‌, உரோமம்‌, ௧௬ 
இவற்றின்‌ வளர்ச்சிக்காகப்‌ புரோட்டீன்‌ பெரும்பாலும்‌ 
பயன்படுகிறது. தேவைக்கு மிஞ்சிய அளவு புரோட்டீன்‌ 
உணவில்‌ கொடுக்கும்பொழுது, அந்த அதிக அளவு 
புரோட்டீன்‌, கார்போஹைடிரேட்டையும்‌ கொழுப்பையும்‌ 
போல சக்தி அளிப்பதற்குப்‌ பயன்படுகிறது. ஆனால்‌ 
கார்போஹைடிரேட்டும்‌ கொழுப்பும்‌ திசுக்களின்‌ வளர்ச்‌ 
சியை உண்டுபண்ணாது, அதற்குப்‌ புரோட்டீன்தான்‌ 
வேண்டும்‌. ஆகவே வேண்டிய அளவு புரோட்டீன்‌ உண 
வில்‌ கொடுத்தே ஆகவேண்டும்‌. சத்துப்‌ பொருள்களில்‌ 
புரோட்டீன்தான்‌ விலை உயர்ந்தது. அதனால்‌ தேவைக்கும்‌ 
அதிகமாகப்‌ புரோட்டீன்‌ கொடுப்பது லாபகரமாயிருக்கா து. 

கால்ஸியம்‌, பாஸ்வரம்‌, சோடியம்‌, குளோரின்‌ 
போன்ற உலோகப்‌ பொருள்களும்‌ உணவில்‌ வேண்டி 
யிருக்கிறது. இவை எலும்புகள்‌ உண்டாவதற்கும்‌, பல 
இசுச்‌ சாறுகளில்‌ (015506 ரிய) உலோகப்‌ பொருள்‌ அமி 
லங்கள்‌ ஆகியவற்றை ஏற்ற நிலையில்‌ வைத்திருப்பதற்கும்‌ 
ஜீரணகாரி நீர்‌ (ிigestive fிபid) உண்டாவதற்கும்‌ உப 
யோகமாகின்‌ றன. 

கால்ஸியமும்‌, பாஸ்வரமும்‌. பிராணிகளின்‌ எலும்பில்‌ 
கால்ஸியமும்‌ பாஸ்வரமும்‌ சேர்ந்து ஒரு பெரும்‌ பாகமாக 


அமைந்திருக்கின்றன. இவை இரண்டும்‌ கரு வளர்ச்சிக்கும்‌, 
பால்‌ சுரப்பதற்கும்‌ தேவை. உணவில்‌ இவை குறைந்திருக்‌ 
கும்பொழுது, கரு வளர்ச்சிக்கும்‌ பால்‌. உற்பத்திக்கும்‌ 
வேண்டிய இந்த உலோகப்‌ பொருள்களைப்‌ பசுக்கள்‌ தங்கள்‌ 
உடம்பிலிருந்து கொடுக்கின்றன. இவை உடம்பில்‌ குறை 
யும்‌ பொழுது, பாலின்‌ சுரப்பு குறைந்து, சீக்கிரமாகவே 
நின்று விடும்‌. பின்னர்‌ பசுக்களின்‌ உடம்பில்‌ ஏற்ற அளவு 
கால்ஸியமும்‌ பாஸ்வரமும்‌ சேரும்வரை, அவை சினைப்படும்‌ 
பருவத்துக்கு வரா. கருவுறுதல்‌ பிந்தும்‌. கன்று போடும்‌ 
காலத்தில்‌ உடல்‌ கால்ஸியமும்‌ பாஸ்வரமும்‌ குறைக்திரும்‌ 
தால்‌, அவை குறைந்த பால்தான்‌ சுரக்கும்‌, ஆகவே 
இவற்றின்‌ காரணமாக மாடுகளுக்கு, போதுமான கால்ஸி 
யமும்‌ பாஸ்வரமும்‌ சேர்ந்த பொருள்களை உணவுடன்‌ 
சேர்த்துக்‌ கொடுக்கவேண்டும்‌. சில கம்பெனிகள்‌, எலும்‌ 
புத்‌ தூளைச்‌ சூடு செய்து ஜீவ அனுக்களற்றதாக்கி, சுண்‌ 
ளாம்புக்‌ கல்‌ தூளுடன்‌ கலந்து உலோகப்‌ பொருள்‌ கலவை 
(mineral mixture) என்ற பெயருடன்‌ விற்பனை செய்‌ 
கிறார்கள்‌. இதைப்‌ பசுக்களுக்குத்‌ தினசரி 2 அவுன்சு வீத 
மும்‌, மற்ற மாடுகளுக்கு 1 அவுன்சு வீதமும்‌ கொடுத்துவர 
வேண்டிய தவசியமாகிறது. 


சோடியமும்‌, குளோரினும்‌. இவை இனிக்குச்‌ சுவை அளிப்‌ 
பதுடன்‌ சத்துப்‌ பொருள்களாகவும்‌ உபயோகமாகின்‌ 
றன. இசுச்‌ சாறுகள்‌, ரத்தம்‌ ஆகியவற்றின்‌ அடர்வையும்‌, 
அமில நிலையையும்‌ ஏற்ற நிலையில்‌ வைத்துக்கொள்வதற்‌ 
கும்‌, வயிற்றில்‌ ஹைடிரோகுளோரிக அமிலமும்‌ வாயில்‌ 
உமிழ்‌ நீரும்‌ சுரப்பதற்கும்‌ இவை உதவுகின்றன. இவை 
. உடலைவிட்டு சிறுநீர்‌ வியர்வை மூலம்‌ வெளியேறுகின்றன. 
மாடுகளுக்குத்‌ இனம்‌ 1 அவுன்சு சமையல்‌ உப்புத்‌ தேவை. 
வைட்டமின்கள்‌. இவற்றை அங்ககப்‌ பொருளாலாய 
உயிர்ச்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ எனலாம்‌. உணவுச்‌ சத்துப்‌ 
வி-3- 4 


50 விவசாய நூல்‌ 


பொருள்கள்‌ வேண்டிய அளவு மாடுகளுக்குக்‌ கொடுத்‌ 
தாலும்‌, உயிர்ச்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ வேண்டிய அளவு 
சேராவிட்டால்‌, அவை வளர்ச்சி குன்றி, நோய்‌ வாய்ப்‌ 
பட்டு, சக்ரெமாக மடியலாம்‌. பல வகை வைட்டமின்கள்‌ 
இருக்கின்றன. அவற்றிற்கு ஏ, பீ, ௪, டீ, ஈ, முதலிய 
'பெயர்கள்‌ கொடுத்திருக்கிறார்கள்‌. பல இயற்கை உணவுப்‌ 
பொருள்களில்‌ வைட்டமின்கள்‌ நிறைந்திருக்கின்றன. எம்‌ 
தப்‌ பொருளிலும்‌ சில வைட்டமின்கள்‌ தான்‌ இருக்கும்‌. 
ஆகவே பல இயற்கை உணவுப்‌ பொருள்களைக்‌ கலந்து 
கொடுக்கும்‌ பொழுது வேண்டிய வைட்டமின்கள்‌ டைக்‌ 
கும்‌. மாடுகள்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌ ஏ, டீ, வைட்டமின்‌ 
களில்தான்‌ சாதாரணமாகக்‌ குறை வேற்படும்‌. 


ஏ -வைட்டமின்‌. இது எல்லாப்‌ பிராணிகளுக்குமே 
மூக்கியமான வைட்டமின்‌. போதுமான ஏ- வைட்டமின்‌ 
உடம்பில்‌ சேராதபொழுது வளர்ச்சி தடைப்படும்‌; நோய்‌ 
களை த்‌ தடுக்கும்‌ சக்தி குறைவடையும்‌; கண்‌ பார்வை குன்‌ 
ணும்‌. ஏ - வைட்டமின்‌ பச்சை இலைகளிலுள்ள கேரோட்‌ 
டினிலிருக்து (0௨1:0%௦116) உண்டாகிறது, தினசரி மாடு 
களுக்கு 10 ராத்தல்‌ பச்சைத்‌ தீவனம்‌ கொடுக்கும்பொழுது, 
போதுமான ஏ - வைட்டமின்‌ சேரும்‌. 


டீ - வைட்டமின்‌. இது எலும்பு வளர்ச்சிக்கு அநு 
சரணையாக இருக்கிறது, இது போதுமான அளவு உடம்பில்‌ 
சே ராதபொழுது, இளம்‌ பிராணிகளின்‌ எலும்பு வளையும்‌. 
காட்‌ (6௦0), சுறு மீன்‌ (வ) கல்லீரல்‌ எண்ணெய்களில்‌ 
டீ - வைட்டமின்‌ நிறைந்திருப்பதால்‌ சிறு குழந்தைகளுக்கு 
காட்‌, சுறாமீன்‌ எண்ணெய்‌ கொடுப்ப துண்டு. பிராணிகள்‌ 
வெயிலடிபடும்பொழுது, உடம்பிலேயே போதுமான?” 
டீ - வைட்டமின்‌ உண்டாகும்‌. உஷ்ணப்‌ பிரதேசத்தி 
அள்ள கன்றுகளுக்கு :டீ-யவைட்டமின்‌ குறை 
ஏற்படாது. 


மாட்டின்‌ உணவு 51. 


பீ, 2 - வைட்டமின்கள்‌. மனிதர்கள்‌ சம்பந்தப்பட்ட 
மட்டில்‌, பீ, 2 - வைட்டமின்கள்‌ முக்கியமானவை. மாடு 
களின்‌ வயிற்றில்‌ பாக்டீரியாக்களின்‌ செயலினால்‌ பீ, ௪ - 
வைட்டமின்கள்‌ உண்டாவதால்‌, மாடுகளுக்கு இவற்‌ றின்‌ 
குறைவு ஏற்படாது. 

தண்ணீர்‌. மாடுகளுக்குத்‌ தண்ணீர்‌ மிக அவசிய 
மாகிறது. போதுமான தண்ணீர்‌ இல்லாவிட்டால்‌, அவை 
கஷ்டப்படும்‌. அவற்றின்‌ உடம்பு பெரும்பாலும்‌ தண்‌ 
ணீராலானது. அவற்றின்‌ உணவு திடப்‌ பொருளாலானது. 
இவற்றைக்‌ கரைத்து, ஜீரணமாக்கி, கிரகிக்கச்‌ செய்வதற்‌ 
குத்‌ தண்ணீர்‌ வேண்டியிருக்கிறது. மாட்டின்‌ உடம்பி 
லிருந்து நீர்‌, வியர்வை வெளியாவதற்கும்‌ தண்ணீர்‌ அவசியம்‌. 
சுவாசித்து வெளியேறும்‌ காற்று, சாணி, பால்‌, மூத்திரம்‌ 
மூலமாகத்‌ தண்ணீர்‌ வெளியேறுகிறது. 

மாடுகள்‌ உட்கொள்ளும்‌ உணவுக்கு 4 மடங்கு தண்‌ 
ணீரும்‌, பசுக்கள்‌ கொடுக்கும்‌ பாலுக்கு 4 மடங்கு தண்‌ 
ணீரும்‌ அவசியம்‌. ஒரு பசு தினம்‌ 15 ராத்தல்‌ உணவு உட்‌ 
கொண்டு, 10 ராத்தல்‌ பால்‌ கொடுத்தால்‌, அது 100 
(254) ராத்தல்‌ தண்ணீர்‌ உட்கொள்ளலாம்‌. குறிப்பிட்ட 
நேரத்தில்‌ தண்ணீர்‌ கொடுப்பதைக்‌ காட்டிலும்‌, மாடுகளின்‌ 
பக்கத்தில்‌ தண்ணீரை வைத்துவிட்டால்‌, அவை வேண்டும்‌ 
பொழுது தண்ணீரைக்‌ குடித்து, அதிகமான தண்ணீரை 
உட்கொள்ளும்‌. 

ஜீரணக்‌ குணகம்‌ (coefficient of digestibility). மாடு 
கள்‌ உட்கொள்ளும்‌ சத்துப்‌ பொருள்களில்‌ ஒரு பகுதி 
தான்‌ ஜீரணமாகக்‌ கிரகிக்கப்படுகிற து. ஜீரணமாகாதது 
உடம்பைவிட்டு சாணியாக வெளியேற்றப்படுகிறது. உண 
விலும்‌, சாணியிலுமுள்ள சத்துப்‌ பொருள்களைக்‌ கணக்‌ 
இட்டு, மிகுதியாயுள்ள.து ஜீரணிக்கப்பட்டதெனச்‌ 
சொல்லலாம்‌. ஜீரணமான சத்துப்‌ பொருளை, உட்கொண்ட 


59, விவசாய நூல்‌ 


சத்துப்‌ பொருளின்‌ சதவிகிதமாகக்‌ குறிப்பதுதான்‌ அந்தச்‌ 
சத்துப்‌ பொருளின்‌ ஜீரணக்‌ குணகம்‌. உணவுகளிலுள்ள 
பல சத்துப்‌ பொருள்களும்‌ வெவ்வேறு விகிதங்களில்‌ ஜீர 
ணிக்கப்படுகின்றன. நார்ப்‌ பொருள்‌ அதிகமாயிருக்கும்‌ 
பொழுது, ஜீரணமாகும்‌ பகுதிகள்‌ பொதுவாகக்‌ குறை 
வடையும்‌. நார்ப்‌ பொருள்‌ குறைவாயிருக்கும்பொழுது 
சத்துப்‌ பொருள்களின்‌ ஜீரணக்‌ குணகம்‌ அதிகமாகவே 
இருக்கும்‌. உதாரணமாக, நிலக்‌ கடலைப்‌ புண்ணாக்கில்‌ 
நார்ப்‌ பொருள்‌ குறைந்து, புரோட்டீன்‌ மிகுந்திருக்கும்‌; 
இதில்‌ பெரும்‌ அளவு ஜீரணமாகும்‌. வைக்கோலிலோ நார்‌ 
மிகுந்து, புரோட்டீன்‌ குறைந்திருக்கும்‌; இங்கு புரோட்டீன்‌ 
குறைந்த விகிதத்திலேயே ஜீரணமாகி றது. 


உணவுப்படி. தினம்‌ மாட்டுக்குக்‌ கொடுக்கப்படும்‌ 
உணவுகள்‌ சேர்ந்து, அதன்‌ உணவுப்படி (வற்ற) ஆகும்‌. 
ஓவ்வொரு 100 ராத்தல்‌ எடைக்கும்‌, மாடுகள்‌ 2-2 ராத்‌ 
தல்‌ உலர்ந்த பொருள்களை (0137 matter) உட்கொள்ளும்‌. 
ஒரு பொருளில்‌ உள்ள ஈரத்தைக்‌ கணக்கிட்டுக்‌ கழித்துக்‌ 
கிடைக்கும்‌ அளவு அதிலுள்ள உலர்ந்த பொருளைக்‌ குறிச்‌ 
கும்‌. வைக்கோல்‌ போன்ற காய்ந்த பொருள்களில்‌, 10 
சதவிகிதம்‌ ஈரமும்‌ 90 சதவிகிதம்‌ உலர்ந்த பொருளும்‌ 
இருக்கும்‌. சோள காற்று, புல்‌ போன்ற பச்சைத்‌ இவனங்‌ 
களில்‌, 75 சதவிகிதம்‌ ஈரமும்‌ 25 சதவிகிதம்‌ உலர்ந்த 
பொருளும்‌ இருக்கும்‌. 25 ராத்தல்‌ வைக்கோலும்‌, 90 ராத்‌ 
தல்‌ புல்லும்‌ ஓரே அளவு உலர்ந்த பொருள்‌ கொடுக்கும்‌. 


மாடுகளின்‌ பிரிவைப்‌ பொறுத்து, அவற்றுக்கு வேண்‌ 
டிய உணவுகளின்‌ தன்மை வேறுபடும்‌. வளரும்‌ மாடுகள்‌ 
கன்றுகள்‌, பால்‌ மாடுகள்‌, சனைப்‌ பசுக்கள்‌, பொலிகாளை 
கள்‌ ஆகியவற்றுக்குப்‌ புஷ்டியான உணவு வேண்டும்‌, 
புஷ்டி என்பது பொதுப்பட புரோட்டீன்‌ புஷ்டியைக்‌ 
குறிக்கும்‌. வளர்ந்த காளைமாடுகள்‌, வறட்டு மாடுகளுக்குப்‌ 


மாட்டின்‌ உணவு 58 


புஷ்டி குறைவான உணவே போதும்‌. கீழே கண்ட உண 
வுப்‌ படித்‌ திட்டம்‌ கோயம்புத்தூர்‌ விவசாயக்‌ கலாசாலை 
யில்‌ பல வருஷங்களாக அறுஷ்டிக்கப்பட்டுத்‌ திருப்‌.திகர 
மாக இருக்கிறது. 


| நிலக்‌ துவ பருத்‌ அரிசித்‌ கலவை | சமை 


கட ரை திக்‌ | தவிடு | உலோ | யல்‌ 
மாட்டின்‌ வகுப்பு லப்‌ உமி கொட்‌ | த | உப்பு 
| புண்‌ டை பா 
|ணக்கு | | ்‌ ருள்‌ 
| ராத்‌ | ராத்‌ ராத்‌ | ராத்‌ ' அவுன்‌ al 
்‌ ந அ கல்‌ அல்கு சலிக்க 
காள மாடுகள்‌ | 2 14 1 ட்‌ 
| ட ச கலு 
பொலிகாளகள்‌ | 14 பது அட்ட 2 
வறட்டுப்‌ பசுக்கள்‌ | 2 3 | 2 | ஆ | 2 2 
| | 
பால்மாடுகள்‌ : | | | 
| ! 
இனம்‌ 30 ரா.பாலுக்குமேல்‌. 24 | ஐ | ஆ | 2 | 2 2 
2580 த [அ "| 2 | 22 | 2 2 
சம்‌ ம ke வ இட க க) 12) 
| | 
25 15—20 35 | 1% | 13 13 13 | 2 | ்‌ 
பிட அறம்‌ டு (ட (2 (a 
| 
| | 
ION 1112. 33% 1 2:18 
| | 
கன்று போடும்‌ பருவத்திலி। | | 
ருக்கும்‌ பசுக்கள்‌ [பர 1 1 | 1 உ yh 
| | | 
கன்றுகள்‌; | | | | 
| | | | 
ஒரு வயது | ல ப்‌ 1 | 1 த 
10-12 மாதம்‌ | 3 3 2 னத்‌ அ! 
| | 
று. 45 | 518 | 58 18181 58; $ | 1 
| | | 


இந்த இன உணவுப்‌ படித்‌ திட்டத்தில்‌ அடர்வுத்‌ இனி 
கள்‌ மாத்திரம்‌ கொடுக்கப்‌ பட்டிருக்கின்றன. அவற்று 


54 விவசாய நூல்‌ 


டன்‌ மாடுகள்‌ தின்னும்‌ அளவுக்கு வைக்கோலும்‌, சிறிது 
புல்லும்‌ கொடுக்க வேண்டும்‌. பல தனிகளைக்‌ கலந்து 
கொடுக்கும்‌ பொழுது, மாடுகள்‌ அவற்றைப்‌ பிரியமாக 
உட்கொள்ளும்‌. 2, 8 விதமான இனியாவது கலந்து 
கொடுப்பது நல்லதாகும்‌. 

புஷ்டி விகிதம்‌ (nutritive ratio). ஜீரணமாகிற 
புரோட்டீனுக்கும்‌, ஜீரணமாகிற மொத்த கார்போஹைடி. 
ரேட்டுகளுக்கும்‌ உள்ள விகிதத்துக்கு புரோட்டீன்‌ விதெம்‌ 
(albuminoid ratio) என்றும்‌, புஷ்டி விகிதம்‌ (nபtritive 
1௮01௦) என்றும்‌ பெயர்‌. ஜீரணமாகி கார்போஹைட 
ரேட்டுடன்‌, 2:26 மடங்கு ஜீரணமாடுற கொழுப்பையும்‌ 
சேர்த்துக்‌ கிடைப்பதற்கு மொத்த கார்போஹைடிரேட்டுகள்‌ 
(total carbohydrates) என்று பெயர்‌. புஷ்டி விதம்‌ 
உணவுப்‌ பொருள்களிலுள்ள புரோட்டீனின்‌ அடர்வை 
எடுத்துக்‌ காட்டுகிறது. இந்த விகிதம்‌ அதிகமாகும்‌ 
போழுது, புரோட்டீன்‌ மிகுதியாக இருக்கும்‌; உணவு 
புஷ்டியுடையதாக இருக்கும்‌. நிலக்கடஆப்‌ புண்ணாக்கின்‌ 
புஷ்டி விதம்‌ 1: 0-7; எள்ளுப்‌ புண்ணாக்கின்‌ விதம்‌ 
1: 1. இவற்றில்‌ நிலக்கடஃைப்‌ புண்ணாக்கு புஷ்டியான து, 
உயர்வானது. தானியப்‌ பயிர்களின்‌ வைக்கோல்‌, தட்டை 
களில்‌ புஷ்டி விகிதம்‌ 1: 25-40 என்றிருக்கும்‌. அவை 
எளிய உணவு. நடைமுறைப்‌ பழக்கத்தில்‌ புஷ்டி விகிதம்‌ 
வப்‌ 10 என்பதற்குப்‌ பதிலாக, புஷ்டி விகிதம்‌ 10 என்றும்‌ 
சொல்வதுண்டு. இது சவுகரியமாயிருக்கும்‌. ஒரு எண்ணி 
னால்‌ புஷ்டி விகிதத்தைக்‌ குறிக்கும்‌ பொழுது, ஒரு பங்கு 
புரோட்டீனுக்கு எத்தனை பங்கு மொத்த கார்போஹைடி 
ரேட்டுகள்‌ இருக்கின்‌ றனவென்று சுலபமாகத்‌ தெரிகிறது. 
இந்த எண்‌ குறைவாயிருந்தால்‌ உணவு புஷ்டி மிகுந்தது, ' 
அதிகமாயிருந்தால்‌ புஷ்டி குறைந்தது. 

தீவனமும்‌, தினியும்‌ சேர்ந்த தின உணவுப்‌ படியின்‌ 
புஷ்டி விகிதம்‌ மாடுகளின்‌ வகுப்பைப்‌ பொறுத்து வேறு 


மாட்டின்‌ உணவு 55 


படும்‌. காளை மாடுகளுக்கும்‌, வறட்டு மாடுகளுக்கும்‌ 10 
என்ற புஷ்டி விகிதமும்‌, வளர்ந்து கொண்டிருக்கும்‌ மாடு 
களுக்கு 6-6 என்ற விதெமும்‌, கறவைப்‌ பசுக்களுக்கு 
6-7 என்ற விகிதமும்‌ ஏற்றதாகும்‌. இதற்கும்‌ புஷ்டி 
மிகுந்த உணவைக்‌ கொடுக்கும்‌ பொழுது, மிகுதியாயிருக்‌ 
கிற புரோட்டீன்‌ சக்தி அளிப்பதற்கே உபயோகப்படு 
கிறது. இது செலவை அதிகமாக்கும்‌. போதுமான 
புரோட்டீன்‌ உணவில்‌ இல்லாத பொழுது, வளர்‌--௫தை 
மாற்றச்‌ (000௨0௦1187) செயல்களுக்கு வேண்டிய புரோட்‌ 
டீனை மாடுகள்‌ தங்கள்‌ தசைகளிலிருந்து கொடுத்து, 
மெலிந்து விடும்‌. 
வினுக்கள்‌. 

1, மாடுகள்‌ உட்கொண்டு ஜீரணிக்கும்‌ உணவுப்‌ ப்குதி எவ்‌ 
வாது பயன்படுகிறது? 

2. உணவுச்‌ சத்துப்‌ பொருள்கள்‌ எவை? புரோட்டீன்‌, 
கொழுப்பு, கார்போஹைடிரேட்டுகள்‌, ஆகியவை எவ்வாறு பயன்‌ 
படுகின்றன ? 

3. உணவுப்படி, ஜீரணக்‌ குணகம்‌, தற்காப்பு உணவுப்‌ 
படி, உற்பத்தி உணவுப்படி, உலர்ந்த பொருள்‌ ஆகியவற்றைப்‌ 
பற்றி சிறு குறிப்புகள்‌ தருக. 
| 4. வைட்டமின்‌ என்றால்‌ என்ன? ஏ, டீ--வைட்டமின்கள்‌ 
உடம்புக்கு எப்படி அவசியமாகிற தென்பதை விளக்குக. 


அத்தியாயம்‌ 77 


வனப்‌ பொருள்களும்‌, 
தீனிப்‌ பொருள்களும்‌ 


தீவனமும்‌, தனியும்‌. சத்துப்‌ பொருள்களின்‌ அடக்‌ 
கத்தைப்‌ பொறுத்து உணவுப்‌ பொருள்களை முரட்டுப்‌ 
பொருள்கள்‌ (101210௨௭௦௦), அடர்வுப்‌ பொருள்கள்‌ 
(concentrates) என இரு வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
முரட்டுப்‌ பொருள்களில்‌ நார்‌ மிகுந்தும்‌, சத்துப்‌ பொருள்‌ 
கள்‌ குறைந்து மிருக்கும்‌. விலையும்‌ குறைந்தே இருக்கும்‌. 
பிராணிகளுக்கு உணவாகிற முரட்டுப்‌ பொருள்களுக்குத்‌ 
தவனம்‌ (௦005) என்று பெயர்‌. தானியப்‌ பயிர்களிலி 
ருந்து தானியத்தைப்‌ பிரித்தெடுத்த பின்‌ மிஞ்சுகிற வைக்‌ 
கோலும்‌, தட்டையும்தான்‌ தென்னிந்தியாவில்‌ முக்கிய 
மான தீவனங்கள்‌. வைக்கோல்‌ குழைவாகவும்‌, தட்டை 
விரைப்பாகவும்‌ இருக்கும்‌. திவனத்திலுள்ள நார்ப்‌ 
பொருள்களும்‌ பயன்படுகின்றன. அவை வயிற்றிலுள்ள 
பாக்டீரியாக்களின்‌ செயலுக்காளாக, மாடுகள்‌ ஜீரணித்துக்‌ 
கரகிப்பதற்கேற்ற நிலை அடைகின்றன. அத்துடன்‌ அவை 
குடல்‌ தசை இயக்கத்தை (peristalsis) ஊக்குவித்து ஒரு 
பகுதியிலிருந்து அடுத்ததற்குப்‌ படிப்படியாக உணவு 
போகவும்‌, மிகுந்தது சாணியாக வெளியேறவும்‌ உதவு 
கின்றன. 

தீனி (16608) என்பது நார்ப்‌ பொருள்‌ குறைந்து 
சத்துப்‌ பொருள்கள்‌ மிகுந்துள்ள உணவுப்‌ பொருள்‌ 
களைக்‌ குறிக்கும்‌. இவை பெரும்பாலும்‌ விதையாகவோ 
விதையின்‌ பகுதியாகவோ தான்‌ இருக்காம்‌. பருத்திக்‌ 
கொட்டை, பல புண்ணாக்குகள்‌, தவிடு, துவரை உமி முத 


தீவனப்‌ பொருள்களும்‌, தீனிப்‌ பொருள்களும்‌ 51 


லியன நம்‌ நாட்டிலுள்ள முக்கியமான தினிகள்‌. மேல்‌ 
நாடுகளில்‌ மக்காச்‌ சோளம்‌, சோளம்‌, ஓட்சு (௦848) 
கோதுமை முதலிய தானியங்களும்கூட தீனியாகின்‌ றன. 
தானியங்களில்‌ கார்போஹைடிரேட்டுகள்‌ நிறைந்திருக்கும்‌. 
புண்ணாக்குகளில்‌ கொழுப்பும்‌ புரோட்டீனும்‌ மிகுந்திருக்‌ 
கும்‌. துவரை உமி, அரிசித்‌ தவிடு போன்‌ றவற்றில்‌ புரோட்‌ 
டீன்‌ சுமர்ராக இருக்கும்‌; சிலவற்றில்‌ உலோகப்‌ பொருள்‌ 
கள்‌ மிகுந்திருக்கும்‌. 

உணவுப்‌ பொருள்கள்‌. தானியப்‌ பயிர்களின்‌ வைக்‌ 
கோலும்‌ தட்டையும்தான்‌ மாடுகளுக்குப்‌ பெரும்பாகமான 
திவனமாகெெது. சென்னை ராஜ்யத்தில்‌ 108:5 லக்ஷம்‌ ஏக்க 
ரில்‌ தானியங்கள்‌ பயிராகின்றன. மொத்தம்‌ பயிராறெ 
விஸ்திரணத்தில்‌ அது 626 சதவிகிதமாகும்‌. 11-6 லக்ஷம்‌ 
ஏக்கர்களில்‌ சாகுபடியாகிற பயறு வகைகளிலிருந்து பொட்‌ 
டும்‌ கிடைக்கிறது. 1:2 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ சில்லறைத்‌ 
இவனப்‌ பயிர்கள்‌ சாகுபடியாகின்‌ றன. தவிர சிறந்த காளை 
மாடுகளுக்கும்‌, பசுக்களுக்கும்‌ அடர்வுத்‌ தீனி கொடுக்கப்‌ 
படுகிறது. முக்கியமான தீவனங்களையும்‌ தீனியையும்‌ பற்‌ 
நிக்‌ ழே கவனிக்கலாம்‌. 

' வைக்கோல்‌. சென்னையில்‌ 59:2 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ 
நெல்‌ பயிராகிறது. - அதிலிருந்து வருஷத்துக்கு 68 லக்ஷம்‌ 
டன்‌ வைக்கோல்‌ கிடைக்கலாம்‌. இது ஒரு எளிய தீவனம்‌ 
ஆனால்‌ ரசாயனச்‌ சேர்ப்பைப்‌ (0010008111010) பார்க்கும்‌ 
பொழுது, இது சோளத்தட்டையைப்‌ போலச்‌ சத்துடை 
யதே. ஆனால்‌ வைக்கோலில்‌ உள்ள சத்துப்‌ பொருள்கள்‌ 
குறைவாகவே ஜீரணமாகின்றன. தாளுக்கு விரைப்புக்‌ 
கொடுத்து, பயிர்‌ சாயாது வைத்துக்கொள்ளும்‌ மணல்‌ 
பொருளும்‌ (811108), சில ஆக்ஸலேட்டுகளும்‌ (௦xalates) 
இருப்பதால்தான்‌ தாள்‌ குறைவாக ' ஜீரணமாடிறெது. 
சோள த்தட்டைக்குப்‌ பதிலாக வைக்கோலை பசுக்களுக்குத்‌ 
தவனமாகக்‌ கொடுக்கும்பொழுது, பால்‌ சிறிது குறையும்‌. 


ப்பு 
ஜ்‌ 


விவசாய நூல்‌ 


சோளத்தட்டை. சென்னையில்‌ 16 லக்ஷம்‌ ஏக்கர்களில்‌ 
சோளம்‌ பயிராக, 16 லக்ஷம்‌ டன்‌ சோளத்தட்டை கிடைக்‌ 
கிறது. சாதாரணமாகக்‌ கிடைக்கும்‌ திவனங்களில்‌ அது 
தான்‌ சிறந்தது. அதைக்‌ குடியானவர்கள்‌ வெகு கவனத்‌ 
துடன்‌ மாட்டுத்‌ தீவனமாக உபயோகிக்கிறார்கள்‌. சோளப்‌ 
பிராந்தியங்களில்‌ மற்றப்‌ பிரதேசங்களைவிட பசுக்கள்‌ 
அதிகமாகவே பால்‌ கொடுக்கின்றன. அங்குதான்‌ சிறந்த 
மாடுகள்‌ உற்பத்தியாகின்றன. சாதாரணமாகப்‌ பயிராகும்‌ 
தினிசுத்‌ தட்டையில்‌ சாறு நிறைந்திருக்கும்‌. “தலை வீரிச்‌ 
சான்‌' போன்ற சில தினிசுத்‌ தட்டைகளில்‌ சாறு குறைந்‌ 
திருக்கும்‌; அவை சக்கையாகவும்‌' இருக்கும்‌. மாடுகள்‌ 
அவற்றைச்‌ சரிவர உட்கொள்ளா. அவை விறகாகவே உப 
யோகமாகின்றன. தட்டையைச்‌ சிறு துண்டுகளாக வெட்‌ 
டிப்‌ போட்டாலொழிய, மாடுகள்‌ அதைக்‌ கீழே இழுத்துத்‌ 
தள்ளி அழிக்கும்‌. தட்டை வெட்டிகளால்‌ (chaff cutter) 
சட்டையை $-1$ அங்குல நீலமுள்ள துண்டுகளாக வெட்‌ 
டிப்‌ போடும்பொழுது அழிவே இருக்கா து. 

ராகி வைக்கோல்‌. ராகி தோட்டக்காலில்கான்‌ பெரும்‌ 
பாலும்‌ பயிராகிறது. ராசை கதிரைக்‌ கொய்து, பச்சைத்‌ 
தாளை வயலிலேயே நிறுத்தி வைத்து, சிறிது சிறிதாகத்‌ 
தினம்‌ அறுத்து, மாடுகளுக்குத்‌ திவனமாகக்‌ கொடுப்பார்‌ 
கள. தாள்‌ மஞ்சளாகும்பொழுது, அதை அறுத்துக்‌ காய 
வைத்து, வைக்கோலாக படப்புகளில்‌ வைத்‌ திருந்து, அருந்த 
லான காலங்களில்‌ தீவனமாக உபயோடிப்பார்கள்‌ . காய்ந்த 
வைக்கோல்‌ சக்கையாகவும்‌, நாராகவும்‌ இருக்கும்‌. எனினும்‌ 
இருப்பில்‌ இருந்து புழுங்கிய வைக்கோலை மாடுகள்‌ சரியாக 
உட்கொள்ளும்‌. 

புஞ்சை ராகியிலிருந்து கிடைக்கும்‌ வைக்கோல்‌ சிறந்த 
தீவனமாகக்‌ கருதப்படுகிறது. 

மற்ற தானியப்‌ பயிர்களிலிருக்து கிடைக்கிற தட்டை 
யும்‌ வைக்கோலும்‌ எளிய இவனங்களே. தினை, சாமை, 


தீவனப்‌ பொருள்களும்‌, தீனிப்‌ பொருள்களும்‌ 59 


பனி வரகுத்‌ தட்டைகள்‌ மெல்லியதாயிருப்பதால்‌, மாடுகள்‌ 
அவற்றைச்‌ சரியாக உட்கொள்ளும்‌. வரகு, கம்பு, குதிரை 
வாலித்‌ தட்டைகள்‌ சக்கையாக இருக்கும்‌. சாதாரணமாக 
அவற்றைத்‌ தீவனமாக உபயோகிப்பதில்லை. 

பயற்றம்‌ பொட்டு. பயறு வகைகளைப்‌ போரடிக்கும்‌ 
பொழுது, பயற்றுச்‌ செடிகளின்‌ இலைகளும்‌, காயின்‌ மேல்‌ 
தோலும்‌ களத்தில்‌ சேருகின்றன. இவற்றை ஜாக்கிரதை 
யாகச்‌ சேகரித்துத்‌ தீவனமாகச்‌ சிறிது சிறிதாக மற்றத்‌ 
தீவனங்களுடன்‌ சேர்த்து உபயோகிப்பார்கள்‌. கொள்ளு, 
பில்லிப்‌ பயறு போன்றவற்றில்‌ தண்டு மெல்லியதாயும்‌, 
துவழ்ச்சி உடையதாயும்‌ இருக்கும்‌. இதுவும்‌ பொட்டுடன்‌ 
சேர்த்து வைக்கப்படும்‌. இவற்றிற்கெல்லாம்‌ பொட்டு 
(bhusa) என்ற பொதுப்‌ பெயர்‌ உண்டு. பொட்டு அதிகப்‌ 
புரோட்டீன்‌ சத்துள்ளதாதலால்‌ சிறந்த தீவனமாகிறது. 
காய்ந்த நிலக்கடலைக்‌ கொடியையும்‌ தீவனமாக உபயோகப்‌ 
பதுண்டு. இதுவும்‌ சிறந்ததே. 

புல்‌. இதுதான்‌ மாடுகளுக்கு இயற்கையான தீவனம்‌. 
மாடுகள்‌ பிரியமாகத்‌ தின்னும்‌. காடுகள்‌, கிராமப்‌ பொதுப்‌ 
புல்‌ வெளிகள்‌, காலி நிலங்கள்‌, இவற்றில்‌ சிறிது புல்‌ மேய்ச்‌ 
சல்‌ கிடைக்கும்‌. இளம்‌ புல்லில்‌ புரோட்டீன்‌ மிகுந்தருக்‌ 
கும்‌. இதனால்தான்‌ மழை காலத்தில்‌ மாடுகள்‌ தேறுகன்‌ 
றன. புல்‌ முதிரும்பொழுது, புரோட்டீன்‌ விகிதம்‌ குறை 
திறது; நார்ப்‌ பொருள்‌ அதிகமாகிறது; சத்துப்‌ பொருள்‌ 
களில்‌ ' ஜீரணமாகும்‌ பகுதியும்‌ குறைவடைகிறது. அது 
சத்துப்‌ பொருள்களுடன்‌ கேரோட்டினும்‌ அளித்து, மாடு 
களின்‌ ஆரோக்கியத்தைக்‌ காப்பாற்றுவதால்‌, அது முக்கி 
யத்துவம்‌ அடைகிறது, 

பச்சைத்‌ தீவனம்‌. தென்னிந்தியா பருவகால மழைப்‌ 
பிரதேசம்‌. வறண்ட காலங்களில்‌ புல்‌ வளர்ச்சி இருக்கா து. 
ஆனால்‌ பச்சைத்‌ தீவனத்தை உற்பத்தி செய்து, அதை மாட்‌. 


60 விவசாய நூல்‌ 


டுக்குக்‌ கொடுக்கலாம்‌. பச்சைத்‌ இவனத்தின்‌ மதிப்பு தெரிந்‌ 
தாலும்‌, மொத்தத்தில்‌ நிலம்‌ குறைவாகவே யிருப்பதால்‌, 
மனிதருக்கு உணவும்‌, மாடுகளுக்குத்‌ திவனமும்‌ கொடுக்கிற 
பயிர்களைத்தான்‌ சாகுபடி செய்யவேண்டியது அவசியமா 
கிறது. ஆகவே, பச்சைத்‌ தீவனப்‌ பயிர்களைச்‌ சாகுபடி 
செய்யும்‌ பழக்கமில்லை. 

இங்குள்ள தோட்டக்கால்‌ நிலங்களில்‌ கொழுக்கட்‌ 
டைப்‌ புல்‌, தண்ணீர்ப்‌ புல்‌ (water grass, or buffalo 
ஐுக8ல), கினியாப்‌ புல்‌ (பற ஓடவ55) முதலியன பல்‌ 
லாண்டுப்‌ பயிர்களாக சிறப்பாக உண்டாகின்றன. இவை 
சிறந்த புஷ்டியுள்ள பச்சைத்‌ இவனம்‌ கொடுக்கின்‌ றன: 
புஷ்டியான இவனமும்‌, அதிகமாகப்‌ பச்சை மாசூலும்‌ 
கொடுத்தல்‌ ஆகிய சிறப்பு சம்பந்தப்பட்ட மட்டில்‌ கொழுக்‌ 
கட்டைப்‌ புல்‌ மேலானது, தண்ணீர்ப்‌ புல்‌ அடுத்த இடம்‌ 
பெறும்‌. கொழுக்கட்டைப்‌ புல்‌ சத்துள்ள து. தண்டும்‌ 
மெல்லியது. மாடுகள்‌ அதைக்‌ கழிக்காமல்‌ பிரியமாகத்‌ இன்‌ 
னும்‌. தண்ணீர்ப்‌ புல்லின்‌ தண்டு சிறிது கனமாயிருக்கும்‌; 
ஆனால்‌ குழைவுடையது. முற்றாத புல்லை மாடுகள்‌ கிக்கா. 
பனிப்பதத்தில்‌ வெட்டிய 'தண்ணீர்ப்‌ புல்லை மாடுகள்‌ கழிக்‌ 
கும்‌ இயல்பு இருக்கிறது. கினியாப்‌ புல்‌ சிறிது முரடானதே. 
இளம்‌ பருவத்தில்‌ அதை அறுவடை செய்தால்‌, மாடுகள்‌ 
புல்லைக்‌ கழிக்காமல்‌ உட்கொள்ளும்‌. 

கமலை மாடுகளைக்‌ காப்பாற்றுவதற்காக, மத்திய ஜில்‌ 
லாக்களில்‌, கோடை காலத்தில்‌, சோளம்‌ பச்சைத்‌ இவன 
மாகச்‌ சிறிது பயிர்‌ செய்யப்படுகிறது. கமல இறவை 
வேலை மிகக்‌ கடுமையானது. பச்சைத்‌ திவனம்‌ கொடுக்கா 
விட்டால்‌, கமலை மாடுகள்‌ கோடை காலத்தில்‌ எய்த்து 
இளைத்துவிடும்‌. பச்சைத்‌ திவனத்தின்‌ மதிப்புத்‌ தெரிந்த 
போதிலும்‌, தனிக்‌ குடிகளிடத்தில்‌ குறைந்த விஸ்‌தீரண 
முன்ள நிலங்களே இருப்பதால்‌, பச்சைத்‌ திவனத்துக்கென 
நிலத்தை ஒதுக்கி வைக்க முடியவில்லை. 


/ 


தீவனப்‌ பொருள்களும்‌, தீனிப்‌ பொருள்களும்‌ 61 


லெகூம்‌ தீவனங்கள்‌. இவை புரோட்டீன்‌, கால்ஸியம்‌, 

பாஸ்வரச்‌ சத்துக்கள்‌ . மிகுந்து, சிறந்த மாட்டுத்‌ கவனமா 
கின்றன. தானியத்‌ தட்டைகளில்‌ உள்ள பல குறைபாடு 
களையும்‌ இவை சரிசெய்துகொள்ள வல்லன. சடம்பும்‌, 
லூசர்ணும்‌ (1௨௦௭16) லெகூமினாசியப்‌ பயிர்கள்‌. அவை 
தீவனப்‌ பயிர்களாகச்‌ சாகுபடி. ஆகின்றன. வட சர்க்கார்‌. 
பிரதேசத்தில்‌ அறுவடைக்கு 4, 5 நாட்களுக்குமுன்‌, நெற்‌ 
பயிரின்‌ மேலேயே சடம்பு விதைக்கப்படுகிறது. சடம்பு 
முளைத்து, நிலத்திலுள்ள ஈரத்துடன்‌ வளர்கிறது. பூக்கும்‌ 
காலத்தில்‌ அதை அறுத்து; உலர்த்தி, வைக்கோலுடன்‌ 
மாறிமாறிப்‌ படை படையாக அடையப்படுகிறது. லூசர்ண்‌ 
உலகெங்கும்‌ பெயர்‌ பெற்ற ஓரு லெகூம்‌ இவனப்‌ பயிர்‌. 
இங்கு அது விவசாயப்‌ பண்ணைகளில்தான்‌ பயிராகிறது. 


. பல இடங்களில்‌ லெகூம்‌ பசுந்தாள்‌ பயிர்களில்‌ மாடு 
களை மேய்க்கிறார்கள்‌. வட சர்க்கார்‌ பிரதேசத்தில்‌ பில்லிப்‌ 
பயற்றிலும்‌, திருநெல்வேலியில்‌ மொச்சையிலும்‌, மதுரை 
யில்‌ டெயின்சாவிலும்‌ மாடுகளை மேய்க்கிறொோர்கள்‌. மெலிந்‌ 
இருக்கிற மாடுகள்‌ தேறி உரமடைந்து, அடுத்த நஞ்சைப்‌ 
பருவ உழவுக்குத்‌ தயாராகின்றன. நஞ்சை உழவு கடுத்த 
மானதால்‌, மெலிந்த மாடுகள்‌ மிக எய்த்துவிடும்‌. லெகூம்‌ 
பயிர்களை மாடுகள்‌ பிரியமாகத்‌ தின்று வயிற்றை நிரப்பு 
வதால்‌, வயிறு ஊதி சாவு ஏற்படலாம்‌. பயிர்களின்‌: 
தன்மையைப்‌ பொறுத்து மாடுகள்‌ மேயும்‌ நேரத்தைக்‌ 
கட்டுப்படுத்த வேண்டும்‌. மாடுகளுக்கு வைக்கோல்‌, 
தட்டை போட்டு, வயிறு ஒரு அளவு நிறைந்த பின்‌, 
அவற்றை லெகூம்‌ பயிர்களில்‌ மேயவிடுவதுதான்‌ ஏற்ற 
முறையாகும்‌. அப்பொழுது வயிற்று ஊதல்‌ ஏற்படாது. 


வெற்றிலைத்‌ தோட்டங்களில்‌, வெற்றிலை படருவதம்‌ 
காக அகத்தியும்‌ (Sesbanria grandiflora), சல இடங்களில்‌ 
கலியாண முருங்கையும்‌ (Bரythrina 74102) வைத்து உண்‌ 


62 விவசாய நூல்‌ 


டாக்குகிறார்கள்‌. இவற்றின்‌ தழைகள்‌ மாடுகளுக்குத்‌ 
இவனமாகின்றன. இவை லெகூம்‌ செடிகள்‌, சதீதுள்ள வை. 
பச்சை அகத்தித்‌ தழையில்‌ ? சத விகிதம்‌ புரோட்டீன்‌ 
இருக்கிறது. ஒரு பங்கு நிலக்கடலைப்‌ புண்ணாக்கும்‌, 3-72 
பங்கு பருத்திக்கொட்டையும்‌, 6-22 பங்கு பச்சை அகத்தித்‌ 
தழையும்‌ ஓரே அளவு புரோட்டீன்‌ கொடுக்கும்‌. 


அடர்வுத்‌ தீனிகள்‌ (concentrated feeds). இவை 
எல்லா சத்துப்‌ பொருள்களுமே அளித்தாலும்‌, இவற்றை 
முக்யமாக புரோட்டீன்‌, கார்போஹைடி ரேட்டுகள்‌, 
கொழுப்புப்‌ பொருள்கள்‌ அளிக்கிற 38 வகுப்புகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌. லெகூம்‌ விதைகள்‌, தாணியங்கள்‌, எண்ணெய்‌ 
வித்துகள்‌ ஆகியவற்றில்‌ முறையே அந்த சத்துப்‌ பொருள்‌ 
கள்‌ பிரதானமாக அடங்கியிருக்கும்‌. சிலவற்றில்‌ 
இரண்டு சத்துப்‌ பொருள்கள்‌ மிகுந்திருக்கலாம்‌, உதாரண 
மாகப்‌ பருத்திக்‌ கொட்டையிலும்‌, புண்ணாக்கிலும்‌ புரோட்‌ 
டீன்‌ சத்து மிகுந்திருந்தாலும்‌, ஒரு கணிசமான அளவில்‌ 
கொழுப்புப்‌ பொருளும்‌ இருக்கும்‌. அடர்வுத்‌ இனிகள்‌ 
விலை உயர்ந்தவை. ஆகவே, கூடுமானவரை சொந்த நிலத்‌ 
தில்‌ உற்பத்தியாகிற புஷ்டியான விளை பொருள்கஷா உப 
யோகித்துக்கொண்டு, விலைக்கு வாங்கும்‌ அடர்வுத்‌ இனி 
களைக்‌ குறைத்துக்கொள்ளுவது லாபகரமாயிருக்கும்‌. மேல்‌ 
காடுகளில்‌ தினசரி 86 ராத்தல்‌ பால்‌ கொடுக்கும்‌ பக்கச்‌ 
சிறந்த புல்‌ தரைகளில்‌ மேய்த்து, மிகை நிரப்புவதற்காக (to 
supplement) உலர்ந்த லூசர்ணும்‌ கொடுத்து, அடர்வுத்‌ 
தீனியே கொடுக்காமல்‌ சமாளிக்கிறார்கள்‌. இளம்‌ புல்லும்‌, 
லூசர்ணும்‌ சேர்ந்து வேண்டிய புரோட்டீன்‌ கொடுக்‌ 
இன்றன. அதனால்‌ பால்‌ உற்பத்திச்‌ செலவு மிகக்‌ குறை 
வாகிறது. 


சென்னை ராஜ்யத்தில்‌ கீழே கொடுத்திருக்கும்‌ இனிகள்‌ 
சாதாரணமாக உபயோகமாகின்‌ றன. 


தீவனப்‌ பொருள்களும்‌, தினிப்‌ பொருள்களும்‌ 65 


கொழுப்பு, புரோட்டீன்‌ இனிகள்‌. எண்ணெய்‌ வித்துக்‌ 
களிலிருந்து எண்ணெயைப்‌ பிரித்தெடுத்த பின்‌ மிஞ்சுகிற 
புண்ணாக்கு மாட்டுத்‌ தீனியாகிறது. எண்ணெய்‌ எடுக்கும்‌ 
விதத்தைப்‌ பொறுத்து, புண்ணாக்கில்‌ 8-12 சத விதெம்‌ 
எண்ணெய்‌, அதாவது கொழுப்புப்‌ பொருள்‌ இருக்கும்‌; 
வித்தைப்‌ பொறுத்து 24 முதல்‌ 54 சத விகிதம்‌ வரை வேறு 
படும்‌ அளவுகளில்‌ புரோட்டீனும்‌ இருக்கும்‌, புண்ணாக்கின்‌ 
மதிப்பு அதிலுள்ள புரோட்டீனைப்‌ பொறுத்ததாயிருக்‌ 
கிறது. காற்றில்‌ ஈரப்‌ பதம்‌ மிகுக்திருக்கும்பொழுது, 
புண்ணாக்கு ஈரப்‌ பதத்தை ஏற்றுக்கொண்டு பூஞ்சாணம்‌ 
பிடிக்கும்‌; இருப்பில்‌ இருக்கும்பொழுது காம்பிப்‌ (௨௭௦10) 
போகும்‌. காம்பியவையும்‌, பூஞ்சாணம்‌ பிடித்தவையும்‌ 
தினிக்கு ஏற்றவை அல்ல. அவற்றை எருவாக உபயோக 
கலாம்‌. இருப்பிலுள்ள புண்ணாக்கு சக்கரமே கெட்டுப்‌ 
போகுமாதலால்‌, தேவைக்குத்‌ தக்கவாறு அவ்வப்பொழுது 
குறைவாகவே அதை வாங்கி உபயோகிக்க வேண்டும்‌. 

நிலக்‌ கடலை, எள்‌, தேங்காய்ப்‌ புண்ணாக்குகள்‌ தாம்‌ 
சாதாரணத்‌ இனியாக உபயோகிக்கப்படுகன்‌ றன. நிலக்‌ 
கடலைப்‌ புண்ணாக்கில்‌ 50-54 சத விகிதம்‌ புரோட்டீனும்‌, 
8-10 சத விகிதம்‌ கொழுப்பும்‌ இருக்கும்‌. அதுதான்‌ 
சத்து மிகுந்த தினி. மற்றப்‌ புண்ணாக்குகளைவிட அது மலி 
வாதலால்‌, அதுவே பெரும்‌ அளவில்‌ தீனியாக உபயோக 
மாகிறது. அது தீனியாகும்பொழுது, வெண்ணெய்‌ 
நெகிழ்ந்திருக்கும்‌ , சுலபமாக மோரிலிருந்து அரித்தெடுக்க 
முடியாது. எள்ளுப்‌ புண்ணாக்கில்‌ 46 சதவிகிதம்‌ புரோட்‌ . 
டனும்‌, 10 சத விதெம்‌ கொழுப்புச்‌ சத்தும்‌ உண்டு. அது 
நிறைந்த வாசனையுடையது, மாடுகள்‌ ஆவலாக இட்ட 
கொள்ளும்‌. பால்‌ சுரப்பதை மிகுதிப்படுத்தும்‌ இயல்பும்‌ 
அதற்கு உண்டு, அதன்‌ விலை பொதுவாக அதிகமாயிருப்‌ 
பதால்‌, வாசனைக்காக. மற்றத்‌ தினிகளுடன்‌ கலந்து, 
அதைக்‌ குறைவாகவே உபயோகிக்கிறார்கள்‌. அதை உப 


64 விவசாய நூல்‌ 


யோகிக்கும்பொழு,து, வெண்ணெய்‌ சிறிது இறுகியிருக்கும்‌. 
தேங்காய்ப்‌ புண்ணாக்கும்‌ விலையுயர்ந்ததுதான்‌. அதில்‌ 
28-25 சதவிகிதம்‌ புரோட்டீனும்‌, 8-18 சத விதம்‌ 
கொழுப்புச்‌ சத்தும்‌ இருக்கும்‌. அதை உபயோகிக்கும்‌ 
பொழுது, வெண்ணெய்‌ இறுக, நறுமணமுடையதாய்‌ 
இருக்கும்‌. 

பருத்திக்‌ கொட்டையும்‌ தினசரி உபயோகமாகிற 
இனியே. மற்ற இடங்களில்‌ அதிலிருந்து எண்ணெயைப்‌ 
பிரித்தெடுத்து, புண்ணாக்கையே தீனியாகக்‌ கொடுக்கிறார்‌ 
கள்‌. இங்கு கொட்டைதான்‌ உபயோகமாகிறது. அதில்‌ 
18 சதவிகிதம்‌ புரோட்டீனும்‌, 20-6 சதவிகிதம்‌ கொழுப்புச்‌ 
சத்தும்‌ இருக்கும்‌. பருத்திக்‌ கொட்டையை காட்டிலும்‌ 
விலை குறைந்த புண்ணாக்கில்கான்‌ அதிகப்‌ புரோட்டீன்‌ 
இருக்கறது. பருத்திக்‌ கொட்டை வெண்ணெயை இறுகச்‌ 
செய்து, கெட்டியாக்குகிறது. பருத்திக்‌ கொட்டையை 
ஊறவைத்து; அரைத்துப்‌ பசுக்களுக்குக்‌ கொடுப்பார்கள்‌ : 
அரைக்கும்பொழுது வருறெ பருத்திக்‌ கொட்டைப்‌ பாலைக்‌ 
கன்றுகளுக்குக்‌ கொடுப்பதுண்டு. பருத்திக்‌ கொட்டையை 
உலர்ந்த நிலையிலும்‌, ஊற வைத்தும்‌ காளை மாடுகளுக்குக்‌ 
கொடுக்கிறார்கள்‌. 


பயறுகள்‌ (pulses). மனித உணவாகிற லெகூம்‌ 
களுக்குப்‌ பயறு வகை என்று பெயர்‌. பயறுகளை மாட்டுத்‌ 
தனியாக பொதுவாக உபயோகிப்பதில்லை. பில்லிப்‌ 
பயற்றைப்‌ பசுந்தாள்‌ பயிராகச்‌ சாகுபடி செய்யும்பொழுது, 
சில சமயங்களில்‌ காய்கள்‌ அதிகமாகப்‌ பிடித்து, 
நெற்றாகும்‌. அப்பொழுது நெற்றுகளைப்‌ பொறுக்கித்‌ 
தனியாகவும்‌ உபயோகிப்ப துண்டு. சல சமயங்களில்‌ கல்‌ 
பயற்றையும்‌, கொள்ளையும்‌, அபூர்வமாகக்‌ கடலையையும்‌ 
இறு பயற்றையும்‌ மாடுகளுககுத்‌ தீனியாகக்‌ கொடுப்ப 
துண்டு. . 


தீவனப்‌ பொருள்களும்‌; தீனிப்‌ பொருள்களும்‌ 65 


அவரை, கடலையை உடைத்து, பருப்பெடுக்கும்‌ 
பொழுது, மேல்த்‌ தோலாகிய உமி நீங்குகிறது. இவற்றிற்‌ 
குத்‌ துவரை உமி, கடலை உமி என்று பெயர்‌. பருப்பை 
உடைத்தெடுக்கும்பொழுது . சேருகிற உடைந்த பருப்புக்‌ 
குறுணேயின்‌ அளவைப்‌ பொறுத்து, உமியின்‌ மதிப்பு 
வேறுபடும்‌. துவரை உமியில்‌ 11 ௪த விகிதம்‌ புரோட்டீன்‌ 
இருக்கிறது. அது பாலின்‌ மணத்தையும்‌ சுவையையும்‌ 
மிகுதிப்படுத்துகிறதென்ற பொது அபிப்பிராயம்‌ இருக்‌ 
கிறது. 

தானியங்கள்‌. இவற்றில்‌ கார்போஹைடிரேட்டுகள்‌ 
மிகுந்தும்‌, புரோட்டீன்‌ கொழுப்புச்‌ சத்துக்கள்‌ குறைந்து 
மிருக்கும்‌ குறைந்த பால்‌ கொடுக்கும்‌ பசுக்களுக்கு 
இவை லாபகரமான தீனியல்ல. ராகியையும்‌, கம்பையும்‌ 
மாவாக்கி, கஞ்சி காய்ச்சி மெலிந்த கன்றுகளுக்குக்‌ 
கொடுப்பதுண்டு. தானியங்கள்‌ சக்தி யளிக்கும்‌. மாடுகள்‌ 
அவற்றைச்‌ சுலபமாக ஜீரணிக்கும்‌. மக்காச்‌ சோளம்‌, 
ஓட்சு (088), பார்லி (bly), சிறு அளவில்‌ கோதுமை 
ஆகியவை மாடு, குதிரை, பன்‌ றி, கோழி முதலியவற்றுக்குத்‌ 
தனியாக மேல்நாடுகளில்‌ உபயோகமாகின்‌ றன. 

தவிடு, நெல்‌ அரைக்கும்‌ மில்லுகளில்‌ தவிடு ஒரு 
உடன்‌ விளைவு பொருளாகக்‌ (by-product) கிடைக்க றது: 
இதில்‌ உலோகப்‌ பொருள்கள்‌ நிறைந்திருக்கன்‌ றன. 
கைக்குத்தரிசித்‌ தவிடு ஒரு மதிப்புயர்ந்த தினி. மில்லுத்‌ 
தவிட்டுடன்‌ உடைந்த உமித்‌ துண்டுகளும்‌ சேர்ந்திருக்கும்‌. 
உமி செரிக்காது; தவிட்டின்‌ ஊட்ட மதிப்பையும்‌, ரகத்தை 
யும்‌ ௮து குறைவடையச்‌ செய்கிறது. மில்லுத்‌ தவிட்டை 
அதிகமாக மாடுகளுக்குக்‌ கொடுக்கும்பொழுது, வயிற்‌ 
றடைப்பு ஏற்படலாம்‌. 

தென்னிந்தியாவில்‌ சாதாரணமாக உபயோகத்‌ திலிருக்‌ 
இற மாட்டுத்‌ தீனி, தீவனங்களின்‌ சதவிகிதச்‌ சேர்ப்பும்‌, 

வி-8- 


66 விவசாய நூல்‌ 


சல முக்கியமான பொருள்களின்‌ ஜீரணக்‌ குணகமும்‌ கீழே 
கொடுக்கப்‌ பட்டிருக்கின்றன: 


சாதாரணமாகத்‌ தென்னிந்தியாவில்‌ கிடைக்கிற மாட்டு 
உணவுகளிலுள்ள உலர்ந்த பொருளின்‌ சதவிகிதச்‌ சேர்ப்பு. 


J 6 வ்‌ தர 
ஈட 8 ௮ இ ப்‌ 6 ட்‌ 
உணவின்‌ பெயர்‌ ன: Di த | 3 

8 ட்‌ ட்‌ ட வ உ 
[2] 1 9 $ ட ட்‌ ௨௨ ச்‌ 
al ட $ 6 ஸ்‌ 

1. வைக்கோல்கன்‌ 
நெல்‌ 18°08 3:71 1:62 33:81 42:00 135 
சோனம்‌ 9°26 4.33 1-71 32:91 51-59 209 
தி 19:40 2:43 2:63 31°22 49.82 359 
கம்பு 8°66 2:09 1°43 40:50 47:20 வச்‌ 
. உலர்த்தீின பயிர்கள்‌ (ஹே) 

அக்கல்வி இ 14:97 11.06 1:92 25:86 46-19 5.7 
சடம்புப்‌ பயிர்‌ ஹே 7°20 14°88 1:16 43:55 33:21 4-0 


நிலக்கடலைக்‌ கொடி * 13:22 10°73 0°88 42°69 32:41 356 


தீவனப்‌ பொருள்களும்‌, தனிப்‌ பொருள்களும்‌ 


| 6 வ = ட்‌ 
்‌ 8த ௮34 3 ஐ தகடி 6 
உணவின்‌ பெயர்‌ ee இஃ] 9 EP டி 9 
ரூ.3 ஒடி ட &3 £30 ௪ 
JG ட SOE 4 
9. பச்சைத்‌ இவனங்கள்‌ 
அருகம்புல்‌ (இளம்‌ புல்‌) 12:58 21-94 2°71 18:63 4414 40 
உ சற்ற பருவம்‌) 19:05 10:04 1:42 31:89 4401 10-6 
உ (முற்றியது) 7-79 4-90 1:50 3974 4607 490 
தனியாப்‌ புல்‌ 13°87 7:69 1:67 37:33 3944 102 
சோள நாற்று 9740 8:91 2:14 3513 44°16 11-9 
கரும்பின்‌ கொழுந்தாடை 6-09 2:64 1:36 81:18 52-73 940 
லூசர்ண்‌ 10:09 20-24 2:32 90:18 3662 24 
அகத்திக்கீரை 12-40 33:56 5:00 8:80 4720 11 
பில்லிப்‌ பயற்றுக்‌ கொடி 15-01 19:79 1:41 2471 4641 4.7 
4. அடர்வான தீவனங்கள்‌ 
நிலக்கடலைப்‌ புண்ணாக்கு 5-70 51:75 8:22 7:39 2694 07 
தங்காய்‌ ள்‌ 648 25:34 8:20 190 44:92 99 
எள்ளுப்‌ ட 11:02 40:80 9:91 4:92 27:85 110 
பருத்திக்கொட்டை 4:60 18:02 20-60 2574 30:98 6.1 
அரிசித்‌ தவிடு 99:08 10:40 12-90 14-96 39:85 85 
துவரம்‌ பயற்றுப்‌ பொட்டு த-74 11:75 190 38-77 4260 120 
சோளம்‌ (தானியம்‌) 2-20 10:00 4:20 4:00 77:90 9:0 
கோதுமை (தானியம்‌) 9:00 1560 3:00 2:90 79:40 5:8 
அரிசி, தீட்டியது 090 7.50 0:40 1:70 87.80 12.0 
கொள்ளு 5*10 24-74 096 4:82 64:38 22 
நிலக்கடஃப்‌ பயறு 2-80 29-70 49:30 6:00 4-4 


68 விவசாய நூல்‌ 


சில முக்யமான உணவுப்‌ பொருள்களிலுள்ள 
சத்துப்‌ பொருள்களின்‌ சராசரியான ஜீரணக்‌ குணகம்‌. 


A = ம்‌. 3 35 தார்ப்‌ 3 4 
உணவின்‌ பெயர்‌ ஐ: வ யொருள்‌ ன மே 
9& KIC 6 
Sy 8 
% % % % 
1. காய்ந்த தீவனங்கள்‌ 
ராமி வைக்கோல்‌ 6 41 67 58 
செல்‌ 25 _—- 35 72 53 
அருகம்புல்‌ ஹே 138 51 63 54 
நிலக்கடலைக்‌ கொடி 69 — 39 64 
லூசா்ண்‌ ஹே 77 30 51 08 
ராகித்தாள்‌ சைலேஜ்‌ 8 44 69 52 
2. பச்சைத்‌ தீவனங்கள்‌ 
இனியாப்‌ புல்‌, இளம்‌ பருவத்தில்‌ 74 47 78 ரத 
ன்‌ ஏற்ற பருவத்தில்‌ 58 43 01 52 
சோள நாற்று 44 44 59 60 
பச்சை லூர்சண்‌ 80 46 50 72 
3. அடர்வான தீனிகள்‌ 
பருத்தக்கொட்டை 69 90 63 59 
நிலக்கடலை புண்ணாக்கு 90 97 10 51 
துவரை உமி — 85 66 71 
கோதுமைத்‌ தவிடு 11 66 20 84 
மூலம்‌ Mis. Bull. No. 25 (1952), Indian Council of Agricultural 


Research, mainly. கரய்ந்த தீவனம்‌, தீனிகளில்‌ ஏறக்குறைய 10 
சத வீதமும்‌, பச்சைத்‌ தீவனங்களில்‌ 75 சத வீதமும்‌ ஈரம்‌ இருக்‌: 
தகிறதென எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


தீவனப்‌ பொள்களும்‌, தீனிப்‌ பொருள்களும்‌ 69 
வினுக்கள்‌ 

தவனம்‌, தீனி என்றால்‌ என்ன? அவற்றின்‌ ஒருமைப்பாடு, 
வேறுபாடுகளை எடுத்துக்‌ காட்டுக. 
பச்சைத்‌ தவனம்‌ உலர்ந்த வைக்கோலைவிட எப்படி 
மேலானது ? 
புண்ணாக்குகள்‌, பயறுகள்‌, தானியங்கள்‌ ஆகிய தணி 
களின்‌ முக்கியமான பிரயோஜனங்கள்‌ என்ன ? 


அத்தியாயம்‌ V1 
மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 


கன்றின்‌ உணவு. பிறந்தவுடன்‌ கன்றின்‌ ஜீரண மண்‌ 
டலம்‌ (பiஓestive system) மிக மென்மையாயிருக்கும்‌. 
சில வாரங்கள்‌ வரை அதனால்‌ பால்‌ போன்ற திரவப்‌ 
பொருள்களைத்தான்‌ ஜீரணிக்க முடியும்‌. இந்தியாவில்‌ 
பால்‌ கறப்பதற்கு முன்னும்‌ பின்னும்‌ கன்றுகளை த்‌ தாய்‌ 
மாடுகளிடம்‌ பால்‌ குடிக்கவிடுநிறார்கள்‌ ; இந்தப்‌ பால்தான்‌ 
கன்றுகளுக்கு உணவாகிறது. தினசரி காலையிலும்‌ மாலை 
யிலும்‌ பால்‌ கறக்கும்பொழுதுதான்‌ அவற்றிற்குப்‌ பால்‌ 
கிடைக்கிறது. பால்‌ கறக்கும்‌ வேளை களுக்கு நடுவே அதிக 
மாக 12 மணி நேர இடைவெளி இருக்கிறது. பால்‌ குடிக்க 
ஆரம்பிக்கும்பொழுது கன்றுகள்‌ பசியாக இருக்கும்‌. பால்‌ 
கறப்பவர்கள்‌ அவற்றிற்குத்‌ தேவையான பாலைச்‌ சாதா 
ரணமாக விடுவதில்லை. அவை மெலிந்தே இருக்கின்‌ றன; 
சரியாக வளருவதும்‌ இல்லை. இதனால்‌ பின்‌ வளர்ச்சியும்‌ 
குறைவடைகிறது. 


கன்று பிறந்து 5-5 நாட்களுக்குப்‌ பசுவின்‌ பால்‌, 
பின்னர்‌ சுரக்கும்‌ பாலில்‌ (இருந்து மாறுபட்டது. இதன்‌ 
பெயர்‌ சீம்பால்‌ (:௦lostrum). இது புரோட்டீன்‌, உலோ 
கப்‌ பொருள்கள்‌, ஏ-வைட்டமின்‌ நிறைந்தது. பாக்டீரி 
யாக்கள்‌ தாக்குவதைத்‌ தாங்கிக்‌ கொள்ளும்‌ சக்‌ தியை 
மென்மையான குடலுக்குச்‌ சீம்பால்‌ அளிக்கிறது. இது 
மலம்‌ இளகி, இலேசாக வெளியேறுவதற்கும்‌ உதவியா 
யிருக்கிறது. கன்றுகள்‌ தேவையான சம்பாலைக்‌ குடிக்க 
விட வேண்டும்‌. 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 11 


கன்றுகளை மண்‌ தரையில்‌ கட்டி வைத்தால்‌, தரை 
மூத்திரத்தை உறிஞ்சிக்கொண்டு சதசத என்றாகும்‌. அத்‌ 
துடன்‌ கன்றுகள்‌ மண்ணையும்‌ தின்னும்‌. நீரை உறிஞ்சாத 
கல்‌, சிமெண்டு தளங்கள்‌ கன்றுகளைக்‌ கட்டுவதற்கு மிக 
ஏற்றதாகும்‌. மண்‌ தரையில்‌ கட்டும்பொழுது, கன்று 
களுக்கு வாய்க்‌ கூடை போட்டு வைத்தால்‌, அவை மண்‌ 
ணைத்‌ தின்னமுடியாது. 8 வாரமான பின்‌, அவை புல்‌ 
கடிக்க ஆரம்பிக்கும்‌. அவை இருக்கும்‌ இடத்தில்‌ சிறிது 
புல்லை கயிற்றில்‌ கட்டித்‌ தொங்கவிடலாம்‌. அத்துடன்‌ நிலக்‌ 
கடலைப்‌ புண்ணாக்கைத்‌ தட்டிச்‌ சிறிய துண்டுகளாக்கிப்‌ 
பக்கத்தில்‌ வைத்திருந்தால்‌, அதையும்‌ சிறிது தின்னும்‌. இது 
பால்க்‌ குறைவை ஒரு அளவுக்குச்‌ சரி செய்துகொள்ளும்‌. 
புண்ணாக்குத்‌ இன்னும்‌ கன்றுகளுக்குச்‌ சிறிது தண்ணீரும்‌ 
தேவையாயிருக்கும்‌. பிறந்து 6 வாரமானபின்‌, கன்றுகள்‌ 
சிறிது புல்லையும்‌ வைக்கோலையும்‌ தின்னும்‌. இது முதல்‌ 
ஒரு பங்கு ராகி மாவையோ, வேறு தானிய மாவையோ 7 
பங்கு தண்ணீருடன்‌ சேர்த்துக்‌ கஞ்சி காய்ச்சிக்‌ கொடுக்‌ 
கலாம்‌. சிறிது நிலக்‌ கடலைப்‌ புண்ணாக்குத்‌ தூளை 
கஞ்சிமேல்‌ தூவித்‌ தினம்‌ $ படி கஞ்சி கொடுகலலாம்‌. 8 
மாதக்‌ கன்றுகளுக்கு $ ராத்தல்‌ ராகி மாவும்‌, 4 ராத்தல்‌ 
நிலக்‌ கடலைப்‌ புண்ணாக்கும்‌ போதுமானதாயிருக்கும்‌. 
இதற்கும்‌ அதிகமாக ராகியை என்றும்‌ கொடுக்கவேண்டிய 
அவசியமில்லை. 4 மாதமான பின்‌ பால்‌ வேண்டுமென்ற 
அவசியமில்லை. கண்ட தின உணவுப்படித்‌ திட்டம்‌ அடுத்த 
பக்கத்தில்‌ கன்றுகளுக்கு ஏற்றதா யிருக்கும்‌. 

செயற்கை முறையில்‌ கன்று வளர்த்தல்‌. மேல்‌ நாடு 
களில்‌ பிறந்த உடனேயாவது, 8-4 நாட்கள்‌ கழித்தாவது 
கன்றுகளைப்‌ பசுக்களிட மிருந்து பிரித்‌ துவிடுகிரார்கள்‌. பசுக்‌ 
களுடன்‌ விட்டு வைக்கும்பொழுது, கன்றுகள்‌ தேவையான 
ஓம்பாலைக்‌ குடித்துக்கொள்ளும்‌. பின்னர்‌ கன்றுகளைப்‌ 
பசுக்களிடம்‌ பால்‌ குடிக்க விடமாட்டார்கள்‌. கன்றுகள்‌ 


79 விவசாய நூல்‌ 


கன்றுகளின்‌ தின உணவுப்படித்‌ திட்டம்‌ 


ப்‌ யால்‌ நிலக்கடலை 

கன்றின்‌ வயது _—-———— ராகி 
காலை, மாலை, புண்ணாக்கு, மாவு, 
ராத்தல்‌ ராத்தல்‌ அவுன்சு அவுன்சு 

ஒரு மாதம்‌ வரை 4 4 

1 - 2 மாதங்கள்‌ 3 3 த 2 

2-83 > 2 2 2 { 

8-4 று 1 1 ட்‌ b 6 

4.6 5” - 8 8 


பாலைக்‌ குடியாமலே, பசுக்கள்‌ பால்‌ கொடுக்கின்‌ றன. 
இந்தியாவிலோ கன்றுகள்‌ பால்‌ குடித்தபின்தான்‌, பசுக்கள்‌ 
பாலை இறக்கிக்‌ கொடுக்கின்றன. இங்குகூட முதல்‌ ஈத்தி 
லிருந்தே கன்றுகளைப்‌ பசுக்கள்‌ பார்க்காது பிரித்துவிட்‌ 
டால்‌, கன்றுகள்‌ பால்‌ குடிக்காது போனால்கூட, பசுக்கள்‌ 
பால்‌ கொடுக்கும்‌. 

பசுக்களிடமிருந்து பாலைக்‌ குடிக்காமல்‌, பாத்திரங்களி 
லீருந்து பாலைக்‌ குடிப்பதற்குக்‌ கன்றுகளைப்‌ பழக்க 
வேண்டியிருக்கிறது. கறந்த பாலைக்‌ கன்றுகளுக்குக்‌ 
கொடுப்பதில்‌ சில அனுகூலங்கள்‌ இருக்கின்‌ றன. அவை 
யாவன. (1) கன்றுகளுக்குத்‌ தேவையான அளவுதான்‌ 
பால்‌ கொடுக்கப்படும்‌. (2) கன்று உயிரோடிருந்தா லும்‌, 
மரித்தாலும்‌, பசு இடைவிடாது பால்‌ கொடுக்கும்‌. (8) 
பசுவின்‌ காம்பைக்‌ கன்றுகள்‌ சவைக்காததால்‌, பால்‌ அப்‌ 
புரவாக இருக்கும்‌, (4) பசு எவ்வளவு பால்‌ கொடுக்கிற 
தென்று துல்லியமாகத்‌ தெரியும்‌, (5) பசுக்கள்‌ தற்செய 
லாக இறந்துவிட்டால்‌, இக்‌ கன்றுகளுக்குக்‌ கறந்த பாலைக்‌ 
குடிப்பதற்குப்‌ புதிதாகப்‌ பழக்கிக்‌ கொடுக்க வேண்டிய 
அவசியமில்லை. ஆனால்‌ இம்மாதிரியான மாடுகள்‌ மேயும்‌ 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 73 


இடங்களில்‌ மற்றவர்கள்‌ இருட்டுத்தனமாகப்‌ பாலைக்‌ 
கறந்துகொள்ளுவதற்கு வாய்ப்புக்‌ கொடுக்கும்‌. 


கன்றுக்குப்‌ பால்‌ காம்பைச்‌ சவைத்துப்‌ பாலைக்‌ குடிக்‌ 
கும்‌ இயற்கை இயல்பு இருக்கிறதே தவிர, பாத்திரத்திலி 
ருந்து பாலை அருந்தும்‌ இயல்பு இல்லை. இதை அதற்குக்‌ 
கற்றுக்‌ கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு வாயகன்ற 
பாத்திரத்தில்‌ சீம்பாலை எடுத்து, அதனுள்‌ கையை வைத்‌ 
துக்கொண்டு, கன்றின்‌ வாயைப்‌ பாலுக்குள்ளிருக்கும்‌ 
விரலில்‌ வைத்துப்‌ பிடித்துக்கொண்டால்‌, அது விரலைச்‌ 
சப்பிப்‌ பாலைக்‌ குடிக்கப்‌ பழகும்‌; 2-8 நாட்களில்‌ பாத்‌ 
திரத்திள்ள பாலைத்‌ தானாகவே குடிக்க ஆரம்பித்துவிடும்‌. 
இப்படி வளர்க்கப்படும்‌  கன்றுகளுக்குக்‌ கை வளர்ப்புக்‌ 
கன்றுகள்‌ (1080-1௦04 0௨1868) என்று பெயர்‌. 

கன்‌ றின்‌ எடையில்‌ எட்டிலிருந்து பத்தில்‌ ஒரு பங்கு 
வரை எடையுள்ள பால்‌, அதற்கு தினசரி ஆகாரமாகும்‌. 
சாதாரணமாகத்‌ தினம்‌ 6-8 ராத்தல்‌ பால்‌ போதுமான து. 
மேலே கொடுத்திருக்கிற தின உணவுப்‌ படித்‌ திட்டம்‌ ஒரு 
குறிப்புக்‌ காட்டி. இதன்படி கை வளர்ப்புக்‌ கன்றுகளுக்கு 
"உணவு கொடுக்கலாம்‌. 

வளரும்‌ கன்றுகள்‌. கன்றுகள்‌ பிறந்து சில காலத்‌ 
துக்கு மிக மென்மையாயிருந்தாலும்‌, 5-6 மாதங்களில்‌ 
திடகாத்திரமுடையன ஆகின்றன. பின்னர்‌ வேண்டிய 
அளவு உணவளித்து, இயல்பான வளர்ச்சி யிருக்கும்‌ 
பொழுது, 5-மாதக்‌ கிடாரிகளில்‌ சினைப்படும்‌ பருவம்‌ 
தோன்றும்‌. ஜனனேந்திரியங்கள்‌ முதிர்ச்சி அடைந்ததும்‌, 
உடலின்‌ பொது வளர்ச்சி நின்றுவிடும்‌ என்று கொள்ள 
லாகாது. சினையான டொரிகளும்‌, இளம்‌ பசுக்களும்‌ 
சாதாரணமாக 4 வயதுவரை வளர்க்துகொண்டிருக்கும்‌, 
ஆனால்‌ நடைமுறையில்‌ தீவனக்‌ குறைவால்‌ கன்றுகளின்‌ 
வளர்ச்சி தடைப்பட்டு, $ வயதுக்கு மேல்‌ இடாரிகள்‌ 


74 விவசாய நூல்‌ 


அடங்க, சுமாராக 81—4 வயதில்‌ கன்றுகள்‌ போடுவதால்‌, 
அதன்‌ பின்‌ அதிகமான வளர்ச்சியை எதிர்பார்க்க 
முடியாது. 

காளைக்‌ கன்றுகளில்‌, ஒரு வயதானதுமே, ஆண்‌ 
தன்மை தோன்றும்‌. இப்‌ பருவத்தில்‌ அவற்றைப்‌ பசு, 
இடாறிகளிடமிருந்து பிரித்து, சுமாராக 8 வயதானபின்‌ 
பசுக்களுடன்‌ இரு வாரங்களுக்கொரு தடவை சேர்க்க 
லாம்‌. அதனால்‌ பொது வளர்ச்சியாவது, உற்பத்திச்‌ சக்தி 
யாவது குன்றாது. 

சினை மாடுகள்‌. சினை மாடுகளுக்குத்‌ தேவையான 
ஆகாரம்‌ கொடுத்து, சரியான நிலையில்‌ வைத்துக்கொள்ளா 
விட்டால்‌, கரு ஏற்ற வளர்ச்சி' அடைவதற்கு வாய்ப்பு 
இராது. கரு கடைசி 2 மாத காலத்தில்தான்‌ பெரும்‌ 
வளர்ச்சி அடைவதால்‌, இந்தக்‌ காலத்தில்‌ சனை 
மாடுகளுக்கு நல்ல தீவனமும்‌, தனியும்‌ வேண்டிய 
அளவு கொடுத்து, அவற்றின்‌ உடம்பைத்‌ தேற்ற 
வேண்டும்‌. பசு ஈனும்‌ காலத்தில்‌ ஏற்ற நிலையிலிருந்தால்‌ 
தான்‌, கன்று போடும்‌ சிரமத்தைத்‌ தாங்கிக்கொள்ளும்‌ 
வலிவு இருக்கும்‌; பின்னரும்‌ பால்‌ ஏற்ற அளவு, 
கொடுக்கும்‌. 

முதிர்‌ சினை மாடுகளை மற்ற மாடுகளிடமிருந்து 
பிரித்து, தனியாகக்‌ கட்டி வைப்பதுதான்‌ ஏற்றதாகும்‌. 
தீ.ற்செயலாக மற்ற மாடுகளுடன்‌ சண்டை ஏற்பட்டால்‌, 
கருச்‌ சிதைவுறலாம்‌. அதே ஆள்‌ மாடுகளைக்‌ குளிப்பாட்டித்‌ 
தீவனம்‌ கொடுத்து வருவது சவுகரியமாயிருக்கும்‌. அவ 
னுடன்‌ மாடுகள்‌ பழகியிருக்கும்‌. கன்று போடுங்காலத்தில்‌ 
அவசியமிருந்து அவன்‌ உதவி செய்தால்‌, அதை ஏற்றுக்‌ 
கொள்ளும்‌. கன்று போடுவதற்கு இல நாட்களுக்கு 
முன்பே, கிடாரிகளின்‌ மடி, பால்க்‌ காம்பு ஆகியவற்றைத்‌ 
தடவிக்‌ - கொடுத்துவந்தால்‌, பின்னர்‌ தொந்தரவில்லாமல்‌ 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 15 


அவை பால்‌ கொடுக்கும்‌. தலை ஈத்து மாடுகள்‌ பால்‌ 
கொடுத்துப்‌ பழகியபின்‌, புது ஆட்கள்‌ கூட அவற்றின்‌ 
பாலைக்‌ கறக்கலாம்‌. 

கன்றுபோடும்‌ தொழுவை வீசாலமாகவும்‌, நீர்‌உறிஞ்சாத 
தீரையுடையதாயும்‌ அமைத்து, அதன்மேல்‌ கனமாக வைக்‌ 
கோல்‌ போட்டு, மாடு படுப்பதற்கு வசதி செய்யவேண்டும்‌. 
சினை மாடுகள்‌ கன்று போடுவதற்குச்‌ சில தினங்களுக்கு 
முன்பாகவே இளம்‌ புல்லைத்‌ தீவனமாகக்‌ கொடுத்து 
வந்தால்‌, மலக்கட்டு இருக்காது. 

கன்றுபோடும்‌ சிரமத்தில்‌, மாடுகள்‌ எய்த்துவிடும்‌. 

ரெல்லை அரைகுறையாகக்‌ குத்தி கன்று போட்டதும்‌ மாடு 
களுக்குக்‌ கொடுப்பதுண்டு. அரிசி சுலபமாகச்‌ செரித்து 
சத்தியளிக்க வல்லது; மாடுகளின்‌ எய்ப்பு சக்கரமே மாறி 
வீடும்‌. கன்றுபோட்டு, மாடுகள்‌ துன்பப்பட்டிருக்கும்‌. 
அவை இயல்பான தன்‌ நிலை அடைவதற்கு 5, 6 நாட்களா 
கும்‌. அதுவரை அடர்வுத்‌ தீனி கொடுத்தலாகாது. 


சினைப்பட்டு அடுத்த கன்றுபோடும்‌ வரை, சில மாடு 
கள்‌ பால்‌ கொடுக்கும்‌. கன்றுபோடுவதற்கு 8 மாதங்‌ 
களுக்கு முன்னரே பால்‌ கறப்பதை நிறுத்தி, மாட்டின்‌ 
உடம்புக்கு ஓய்வு கொடுத்தல்‌ அவசியம்‌. அப்பொழுது பால்‌ 
சுரக்கும்‌ கோளங்கள்‌ வலுப்பட்டு, அடுத்த ஈத்தில்‌ சரி 
யாகப்‌ பால்‌ சரக்கும்‌. பால்‌ கறப்பதை நிறுத்தியதும்‌, சில 
மாடுகளில்‌ பால்‌ வற்றிவிடும்‌; சிலவற்றில்‌ பால்‌ சுரந்து 
கொண்டே இருந்து, மடியில்‌ பால்‌ கட்டும்‌. அப்பொழுது 
பால்‌ கறப்பதைத்‌ தினம்‌ ஒரு முறையாக்கி, படிப்படியாகப்‌ 
பாலை வற்ற வைக்க வேண்டும்‌. ஒவ்வொரு மாடுகளில்‌ 
இிவனத்தைக்‌ குறைத்தால்தான்‌, பால்‌ வற்றும்‌. பால்‌ 
வற்றிய பிறகு, தினசரி 8-5 ராத்தல்‌ அடர்வுத்‌ தீனி 
கொடுத்து, மாடுகளைத்‌ தேற்றவேண்டும்‌. பால்‌ சுரப்பதால்‌ 
எய்த்த திசுக்கள்‌ இந்தக்‌ காலத்தில்தான்‌ பழைய திடம்‌ 


16 விவசாய நால்‌ 


பெறுகின்றன. அத்துடன்‌ கருவிலிருக்கும்‌ கன்றும்‌ 
பெரும்‌ வளர்ச்சியுடைய காலமும்‌ இதுவே. தனி கொடுப்‌ 
பதால்‌, மாடு, கன்று இரண்டுமே திடமடையும்‌. 

பால்‌ மாடுகள்‌. ஈத்துக்‌ காலத்தில்‌ பசுவின்‌ மடியில்‌ பால்‌ 
சுரப்பது ஒரு இயற்கைச்‌ செயல்‌. பால்‌ சரப்புக்‌ காலத்‌ 
தில்‌ (lactation period) இடைவிடாது பால்‌ சுரந்து 
கொண்டிருப்பது பரம்பரையாக இறங்கி வரும்‌ ஓரு வம்சக்‌ 
குணம்‌. அத்துடன்‌ மாட்டின்‌ ஆரோக்கிய நிலை, பரா 
மறிப்பு, உணவு முதலியவையும்‌ பால்‌ சுரப்பை இயக்கும்‌. 
ஏற்ற உணவை போதுமான அளவில்‌ கொடுக்கும்‌ 
பொழுது, .மாடுகள்‌ தம்‌ ஆற்றலுக்கு தக்கவாறு பால்‌ 
சுரக்கும்‌. தீனி குறையும்பொழுது பாலின்‌ சுரப்பு 
குன்றும்‌. தீனி அதிகமாகும்பொழுது மாடுகள்‌ பால்‌ 
சுரப்பதற்குப்‌ பதிலாகச்‌ சதையை வளர்க்கும்‌. தினி 
அதிகமாவதாலோ, குறைவதாலோ அல்லது வேறு 
எந்தக்‌ காரணத்தாலோ பாலின்‌ சுரப்புக்‌ குறையும்‌ 
பொழுது, பாலின்‌ தன்மை மாறாது; இனியில்‌ ஏதாவது ஒரு 
பகுதி குறைந்திருந்தால்‌, அந்தப்‌ பகுதியைத்‌ தன்‌ உடம்பி 
லிருந்து கொடுத்துப்‌ பாலின்‌ இயற்கைத்‌ தன்மையை மாடு 
கள்‌ பாதுகாக்கும்‌. அதனால்‌ உடம்பு மெலியலாம்‌; ஆனால்‌ 
பாலின்‌ தனமை மாறாது. இந்தக்‌ குறிப்பிட்ட பகுதியை 
உடம்பிலிந்து மாடு கொடுக்க முடியாத நிலை அடைந்ததும்‌ 
சுரக்கும்‌ பாலின்‌ அளவு குறை வடையும்‌; பாலின்‌ தன்மை 
அப்பொழுதும்‌ மாறாது. ஏற்ற உணவு போதுமான அள 
வில்‌ கொடுக்கும்‌ பொழுது, சிறந்த பால்‌ வம்சத்து மாடுகள்‌ 
மிகுதியாகப்‌ பால்‌ கொடுப்பதுடன்‌, உடம்பின்‌ தோற்றத்‌ 
இலும்‌ ஒரு நெகிழ்ச்சியைக்‌ காண்பிக்கும்‌. உணவைப்‌ 
பாலாக மாற்றும்‌ செயலில்‌ மாடு ஈடுபடும்‌ சிறந்த தன்மை 
யுடைய தாயிருந்தால்‌, உடம்பில்‌ நெகிழ்ச்சி இருக்கும்‌. 
சிறப்பு குறைந்த மாடுகள்‌ உணவைச்‌ சதையாக மாற்று 
வதில்‌ முற்பட்டு, பால்‌ சுரப்பில்‌ மிகுதியாக ஈடுபடா- 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ TT 


இதுவும்‌ மாட்டின்‌ தோற்றத்தில்‌ தென்படும்‌. உடம்பில்‌ 
நெதிழ்ச்சி யில்லாது, உறுப்புகள்‌ இரண்டு, மாடு சதை, 
கொழுப்புப்‌ பற்றுடையதாகும்‌. 


ஏற்ற உணவு கொடுத்து வரும்பொழுது, சிறந்த பால்‌ 
மாடுகளில்‌ பால்‌ சுரத்தலும்‌, இன விருத்தி ஆதலும்‌ ஒன்‌ 
றுக்‌ கொன்று எதிரானவை அல்ல. இரண்டும்‌ ஒரே காலத்‌ 
தில்‌ நடைபெறலாம்‌. கன்று போட்டு, 1-2 மாதங்களில்‌ 
முதலாவதாகவும்‌, பின்னர்‌ கருத்தரிக்கும்‌ (அடங்கும்‌) 
வரை 20-5 நாட்களுக்கொரு தடவையும்‌ மாடுகளுக்குச்‌ 
சினைப்படும்‌ பருவம்‌ தோன்றும்‌. உடம்பில்‌ தெம்பு ஏற்‌ 
படும்‌ வரை, பசுக்களை அடங்கவிடக்‌ கூடாது. கன்றுகள்‌ 
போட்டு 8 மாதங்களான பின்‌ மாடுகள்‌ அடங்கினால்‌, 
அதன்பின்‌ 7 மாதங்களுக்கு அவை பால்‌ கொடுக்கும்‌; 
அடுத்த கன்று போடுமுன்‌ 2-8 மாத ஓய்வு கிடைக்கும்‌. 
கன்று போட்டுப்‌ பல மாதங்கள்‌ கழித்து மாடுகளை அடங்‌ 
கச்‌ செய்தால்‌, அவற்றின்‌ வறண்ட காலமும்‌ பராமரிப்புச்‌ 
செலவும்‌, பால்‌ உற்பத்திக்‌ ரெயமும்‌ அதிகமாகும்‌. 


நம்‌ நாட்டு மாடுகள்‌ கன்று போட்டு வெகு காலம்‌ 
கழித்துத்தான்‌ அடங்கும்‌ பருவத்துக்கு வருகின்‌ றன. உண 
வின்‌ அளவுக்குறை, ஊட்டக்‌ குறைகள்‌ தான்‌ இதற்குக்‌. 
காரணம்‌. கரு வளர்ச்சியும்‌, பால்‌ சுரப்பும்‌ மாட்டு உடம்‌ 
பிலுள்ள கால்ஸியத்தையும்‌ பாஸ்வரத்தையும்‌ மிகக்‌ குறை 
படச்‌ செய்கின்றன. மாட்டு உடம்பில்‌ கால்ஸிய பாஸ்‌ 
வரங்கள்‌ பழையபடி தன்நிலை அடையும்‌ வரை, அடங்கும்‌ 
பருவம்‌ வராது. இதற்காகத்தான்‌ உலோகப்‌ பொருள்‌ 
கலவையைத்‌ இனியுடன்‌ சேர்த்து மாடுகளுக்குக்‌ கொடுக்க 
வேண்டுமென்று சிபார்சு செய்வது. அப்பொழுது அடங்‌ 
கும்‌ பருவம்‌ காலா காலத்தில்‌ கோன்றும்‌; சனைப்பட்ட 
மாட்டில்‌ பால்‌ ஏற்ற காலத்துக்கு முன்னதாகச்‌ சக்ர 
மாக வற்றிவிடா து. 


78 விவசாய நூல்‌ 


பால்‌ மாடுகளைச்‌ சவுகரியமான தொழுக்களில்‌ கட்டி, 
ஏற்ற உணவு போதுமான அளவு கொடுத்து, மென்மை 
யாக அவற்றைக்‌ கையாள்வதால்‌, அவை ஏற்ற அளவு 
பால்‌ கொடுக்கும்‌, பால்‌ கறக்கும்‌ பொழுதோ, தொழுவைத்‌ 
அப்புரவு செய்யும்‌ பொழுதோ வேலையாட்கள்‌ சில சமயங்‌ 
களில்‌ கோபங்‌ கொண்டு, மாடுகளை முரட்டுத்‌ தனமாகக்‌ 
கையாள்வார்கள்‌. இது உணர்ச்சியுள்ள மாடுகளைப்‌ 
பாதிக்கும்‌; பால்‌ சுரப்புக்‌ குறைந்து விடும்‌. மாடுகளைச்‌ 
சாந்தமாக நடத்துவதுதான்‌ சரியானது. பால்‌ கறக்குமுன்‌ 
இனி கொடுப்பதால்‌ சில மாடுகள்‌ நிம்மதி அடைந்து 
தொந்தரவில்லாமல்‌ பால்‌ கொடுக்கும்‌. சிலவற்றுக்குப்‌ பால்‌. 
கறக்கும்‌ பொழுது தீனி கொடுப்பது சரியாயிருக்கும்‌. பால்‌ 
கறக்கும்‌ பொழுது, பின்‌ கால்களையும்‌ வாலையும்‌ சேர்த்துச்‌ 
சிறு கயிற்றினால்‌ கட்டிவிட்டால்‌, மாடுகள்‌ உதைக்க 
முடியாது, வால்‌ குஞ்சத்தை வீசிப்‌ பாலை அசுத்தம்‌ செய்ய 
மூடியாது. மாடு படுத்திருக்கும்‌ பொழுது, பால்‌ மடியும்‌ 
காம்புகளும்‌ தரையிலும்‌ சாணியிலும்‌ பட்டு அசுத்தமா 
யிருக்கும்‌. அவற்றைக்‌ கழுவி விட்டுப்‌ பால்‌ கறப்பதுதான்‌ 
முறை. கழுவியபின்‌, மடியைத்‌ அவாலையினால்‌ துடைக்கா 
விட்டால்‌, மடிமேலுள்ள தண்ணீர்‌ கறக்கும்‌ பாலில்‌ 
விழுந்து, அதை அசுத்தப்‌ படுத்தும்‌. 


பொலிகாளைகள்‌. இவை திடமான முரட்டுப்‌ பிராணி 
கள்‌. சில மூர்க்கமாக ஆட்களைத்‌ தாக்கும்‌. மூக்குக்‌ கயிறும்‌, 
மூக்கு வளையமும்‌ போட்டு, அவற்றை அடக்கி வைக்க 
வேண்டும்‌. மிகுதியாக உபயோகமாகிற காளை களுக்கு 
அதிகமாகத்‌ தீனி கொடுக்க வேண்டும்‌. அவற்றைத்‌ தனி 
யாகக்‌ கட்டி வைத்திருந்து, வேண்டியபொழு து அடங்கும்‌ 
பருவத்திலிருக்கும்‌ பசுக்களுடன்‌ சேர்ப்பதுதான்‌ திருப்தி 
யாக இருக்கும்‌. அப்பொழுது 12 வயது வரை அவற்றைப்‌: 
'பொலிகாளைகளாக உபயோகிக்கலாம்‌. மற்ற மாடுகளு' 


மாடுகளுக்கு உணவளித்தல்‌ 79 
டன்‌ மேயவிட்டால்‌, பசுக்களுடன்‌ அடிக்கடி சேர்ந்து 
சிக்கிரமாகவே தம்‌ ஆண்மையை இழந்து விடும்‌. 

நல்ல வளர்ச்சியுடைய காளைக்‌ கன்றுகளை 2-ஆம்‌ வய 
தில்‌, வருஷத்துக்கு £5 தடவையும்‌, அடுத்த வருஷம்‌ 50 
தடவையும்‌, பின்னர்‌ வருஷத்துக்கு 100 தடவையும்‌ பசுக்‌ 
களுடன்‌ சேர்க்கலாம்‌. நன்றாகத்‌ தினி கொடுப்பதால்‌, 
அவை கொழுத்து மந்தமாகும்‌ இயல்பு இருக்கிறது. அதற்‌ 
காக அவற்றிற்கு வேண்டிய தேகப்‌ பயிற்சி கொடுக்க 
வேண்டும்‌. இனம்‌ ஒரு வேளை வண்டி அடிப்பது, உழுவது 
போன்ற சுலபமான வேலைகளுக்கு அவற்றை உபயோகிப்‌ 
பது போதுமான தேகப்‌ பயிற்சி அளிக்கும்‌. அவை சுறு 
சுறுப்பாகவும்‌ இருக்கும்‌. 5 

காளைமாடுகள்‌. இவை விவசாய வேலைக்கும்‌, வண்டி 
அடிப்பதற்கும்‌ உபயோக மாகின்றன. இவற்றிற்கு 
வேண்டிய தின உணவுப்‌ படித்‌ திட்டம்‌ ஒரு பொதுக்‌ 


குறிப்புக்‌ காட்டியே; வேலையின்‌ தன்மையைப்‌ பொறுத்து 


அதைக்‌ கூட்டிக்‌ குறைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. அதிக 
மாடுகளுள்ள பெரிய பண்ணைகளில்‌ வேலையாட்களுக்குத்‌ 
தனித்தனியாக மாட்டு ஜோடிகளை ஓதுக்கிவைத்து, வேலைக்‌ 
குக்‌ கொண்டு போதல்‌, தீவனம்‌ தீனி கொடுத்தல்‌ முதலிய 
பராமரிப்புகளை எல்லாம்‌ அவரவர்களிடம்‌ பொறுப்புக்‌ 
கட்டினால்தான்‌, அவர்கள்‌ மாடுகளைச்‌ சரியாகக்‌ கவனிப்‌ 
பார்கள்‌. அத்துடன்‌ பல மாடுகளுக்கும்‌ சுலபமான வேலை, 
கடினமான வேலைகளைப்‌ பகிர்ந்து ஒன்றுபோல கொடுப்ப 
போல கடினமான வேலைகளையே செய்யும்‌ மாடுகள்‌ சக்கர 
மாகவே எய்த்து வேலைக்கு உதவாமல்‌ போய்விடும்‌. ஈஞ்சை 
யில்‌ சேற்று உழவு செய்வதும்‌, கமலை அடிப்பதும்‌ கடின 
மான வேலைகள்‌. சேற்று வயலில்‌ மரமடிப்பது வெகு கடின 
. மானதால்‌, ஒரு ஜோடிக்கு தினம்‌ ஒரு வேளைக்கு மேல்‌ 


60 விவசாய நூல்‌ 


மரமடிப்பு வேலை கொடுக்கக்‌ கூடாது. புஞ்சை, தோட்‌ 
டக்கால்‌ நிலங்களை உழுவது நடுத்தரமான வேலை. வண்டி. 
இழுப்பது, ஊடுசாகுபடி. செய்வதெல்லாம்‌ சுலபமான 
வேலைகள்‌. 


வண்டி. மாடுகளுக்கு லாடம்‌ சீக்கிரமே தேய்க்துவிடும்‌. 
சுமாராக மாதம்‌ ஒரு தடவை புது லாடம்‌ அடிக்க வேண்டி 
யிருக்கலாம்‌. வயல்களில்‌ வேலை செய்பவற்றிற்கு 8-4 
மாதங்களுக்கு ஒரு தடவை லாடமடித்தால்‌ போதும்‌. 
மெதுவான குளம்புள்ள மாடுகளுக்கு அடிக்கடி லாடத்தை 
மாற்ற வேண்டும்‌. 


வினுக்கள்‌ 


1. பிறந்தது முதல்‌ 6 மாதம்‌ வரை கன்றுகளுக்கு உணவு 
கொடுக்கும்‌ முறையை விளக்குக. 

2. பால்‌ மாடுகள்‌, சனை மாடுகள்‌, பொலி காணைகள்‌ இவற்‌ 
றில்‌ ஏதாயினும்‌ ஒன்றுக்கு உணவு கொடுக்கும்‌ 


றையை 
விவரிக்கவும்‌. ல்‌ 


8. பெரிய பண்ணைகளில்‌ மாடுகளுக்குத்‌ தனிக்‌ கவனம்‌ 
செலுத்துவதற்குச்‌ செய்ய வேண்டிய ஏற்பாடுகள்‌ எவை? அதனால்‌ 
கிடைக்கும்‌ அனுகூலங்கள்‌ எவை ? 


அத்தியாயம்‌ VII 


மாட்டின்‌ பராமரிப்பும்‌, நிர்வாகமும்‌ 


மாடுகளைப்‌ பராமரித்தல்‌. இதுமாடுகளை வைத்துக்‌ காப்‌ 
பாற்றுவதுடன்‌ சேர்ந்த எல்லா வேலைகளையும்‌ குறிக்கும்‌. 
அவை உணவளித்தல்‌, தங்குவதற்குத்‌ தொழு அமைத்தல்‌, 
குடிப்பதற்குத்‌ தண்ணீர்‌ கொடுத்தல்‌, தேய்த்துக்‌ குளிப்‌ 
பாட்டி, சுத்தமாக வைத்துக்‌ கொள்ளுதல்‌, தேகப்‌ பயிற்சி 
அளித்தல்‌, சக்கு மாடுகளைக்‌ கவனித்தல்‌, இளம்‌ மாடுகளை 
வேலைக்குப்‌ பழக்குதல்‌ முதலியன ஆகும்‌. உணவைப்பற்றி 
முன்னமேயே கவனித்திருக்கிறோம்‌. 


தொழு. மாடுகளைக்‌ கட்டி வைக்கும்‌ இடத்துக்குத்‌ 
தொழு, கொட்டில்‌, தொழுவம்‌ என்று பல பெயர்களுண்டு. 
வெயில்‌, மழை, குளிர்காற்று மாடுகளைப்‌ பாதிக்காதபடி 
தொழு வேண்டிய மறைவளிக்கிறது. உஷ்ணப்‌ பிரதேசங்‌ 
களில்‌ வெயில்‌ உக்கிரமாயிருக்கும்பொழுது மாடுகள்‌ கஷ்‌ 
டப்படும்‌. மத்தியான்ன நேரத்தில்‌ மாடுகள்‌ புல்வெளிகளில்‌ 
மேய்வதை நிறுத்தி, மரங்களின்‌ அடியில்‌ ஒதுங்கி நிற்ப 
தைப்‌ பார்க்கிறோம்‌. மழை, குளிர்‌ காற்றடிக்கும்பொழுது 
உடலைத்‌ தன்‌ வெப்பநிலையில்‌ வைத்துக்‌ கொள்ளுவதற்‌ 
காக, அதிகமான சக்தி (00825) செலவாகிறது. மழையடி 
பட்ட மாடுகள்‌ கோய்ப்படலாம்‌. 


மூன்று பக்கங்களில்‌ 6--7 அடி உயரத்துக்கு மண்‌ 
சுவர்‌ எழுப்பி, 4-வது பக்கத்தை மாடுகள்‌ உள்ளே போவ 
தற்குப்‌ பாதையாக உபயோகமாகும்படியாகத்‌ தொழு 
அமைத்து, மேலே கூரை போடுவார்கள்‌. திறந்த வெளிக்கு 
எதிர்புறத்து சுவரிலிருந்து 1$ அடி விட்டு, 2 அடி உயரத்‌ 
வி-3-6 


82 விவசாய நூல்‌ 


தில்‌ சில சிறிய கம்புகளை நட்டு, குறுக்காக மூங்கில்‌ தப்பை 
களைக்‌ கட்டி, தவனம்‌ வைக்கும்‌ அளியாக்குவார்கள்‌. மாடு 
கள்‌ கழிக்கிற சாணியும்‌ மூத்திரமும்‌ சேர்ந்து மண்‌ தரை 
யைச்‌ சதசதவென்றாக்கும்‌. இந்த ஈர மண்ணைச்‌ சமயங்‌ 
களில்‌ சுரண்டி. எடுத்து எருக்குழியில்‌ சேர்ப்பார்கள்‌. படுக்‌ 
கும்பொழுது சாணி, மூத்திரம்‌, மண்பட்டு மாடு எப்பொழு 
தும்‌ அழுக்காகவே இருக்கும்‌. இப்படி மாடுகளைக்‌ கட்டு 
வதும்‌, எருச்‌ சேர்ப்பதும்‌ திருப்‌ தியற்றவையே. தொட்டித்‌ 
தொழு காளை மாடுகளைக்‌ கட்டுவதற்கேற்றது. பண வசதி 


யிருக்கும்பொழுது தொழுத்‌ தரையை சிமென்டினால்‌ கட்டி. 


விடுவது சவுகரியமாயிருக்கும்‌. அல்லது தரையை நெகிழ்‌ 
வாக வைத்து, ஈர மண்ணைத்‌ இனசரி எருக்‌ குழியில்‌ 
சேர்த்து, அவ்வப்பொழுது வண்டல்‌ அடித்துத்‌ தரையைச்‌ 
சமமாக வைத்துக்‌ கொள்ளுவது திருப்‌ தியாயிருக்கும்‌. 


தண்ணீர்‌ அளித்தல்‌. தீவனம்‌ காய்ந்த பொருளா 
லான து. இதை நனைத்துக்‌ கரையப்‌ பண்ணி, இதிலுள்ள 
சத்துப்‌ பொருளைக்‌ ரெப்பதற்கும்‌, பால்‌, மூத்திரம்‌, 
வியர்வை மூலமாக வெளியேறும்‌ நீரை ஈடு செய்வதற்கும்‌, 
போதுமான தண்ணீர்‌ வேண்டும்‌. மாடுகள்‌ நிற்குமிடத்‌ 
தில்‌ சிறிய தொட்டிகளில்‌ தண்ணீர்‌ வைத்தால்‌, மாடுகள்‌ 
வேண்டியபொழுது தண்ணிரைக்‌ குடித்துக்‌ கொள்ளும்‌. 
தினம்‌ &, 8 தடவை வரை மாடுகளுக்குப்‌ பாத்திரங்களில்‌ 
தண்ணிர்‌ வைப்பதும்‌ உண்டு. இது சரியாயிருந்த போதி 
லும்‌, வேண்டியபொழுது மாடுகள்‌ தண்ணீர்‌ குடிக்கும்‌ சவு 
கரியம்‌ இதில்‌ கிடையாது. 


மாடுகளைத்‌ தேய்த்துக்‌ குளிப்பாட்டுதல்‌. பச மாடுகளின்‌ 
மேலே பிடித்திருக்கிற சாணி மண்ணைப்‌ போக்குவதற்காக, 
காலையிலும்‌ மாலையிலும்‌ பால்‌ க௰க்குமுன்‌, வைக்கோலி 
னால்‌ உடம்பைத்‌ தேய்த்து விடுதல்‌ ஒரு ஈல்ல பழக்கம்‌. அப்‌ 
பொழுது தோலுக்கடியிலுள்ள நரம்புகள்‌ ஊக்குவிக்கப்‌ 


மாட்டின்‌ பராமரிப்பும்‌, நிர்வாகமும்‌ 83 


பட்டு, மாடுகள்‌ சுறுசுறுப்பாயும்‌, மினுக்கமாயுமிருக்கும்‌. 
அத்துடன்‌ அடி வயிறு, பால்‌ மடி மேலுள்ள மயிரை 
வெட்டி, கட்டையாக்கினால்‌, அங்கு அதிகமாகச்‌ சாணி பிடி. 
யாது. சாணிக்‌ கறையை அறவே போக்குவதற்காக வேண்‌ 
டியபொழுது மாடுகளைச்‌ சரியாகத்‌ தேய்த்து குளிப்பாட்ட 
வேண்டும்‌. எருமைகளின்‌ உடம்பில்‌ குடேறும்‌ இயல்பு 
இருப்பதால்‌, அவை தண்ணீரில்‌ இனம்‌ ஒன்‌ றிரண்டு 
தடவை மூழ்கிக்‌ கிடப்பதற்கு வசதி செய்யவேண்டும்‌. இது 
பன்‌ றிகளுக்கும்‌ அவசியமே. அதனால்‌ உடலின்‌ வெப்பநிலை 
குறைந்து ஏற்றதாகும்‌. 

தேகப்‌ பயிற்சி. பொலி காளைகளும்‌, காளை மாடுகளும்‌ 
விவசாய வேலை செய்யும்பொழுது அவற்றிற்கு வேண்டிய 
தேகப்‌ பயிற்சி கிடைக்கும்‌. கன்றுகள்‌ புல்‌ மேயும்‌ 
பொழுது, ஓடிக்‌ குதித்து வேண்டிய பயிற்ச பெறும்‌, 
தொழுவிலேயே கட்டிக்‌ கடக்கும்‌ கன்றுகளின்‌ உருவம்‌ 
அவ்வளவு திருப்தியாயிருக்காது. பச மாடுகள்‌ மேய்ச்ச 
௮க்குப்‌ போகும்பொழுது, அங்கு மிங்கும்‌ அலைந்து தேவை 
யான தேகப்‌ பயிற்சியடையும்‌, சில வட இந்திய விவசாயப்‌ 
பண்ணைகளில்‌ சோதனைக்காகப்‌ பசு மாடுகளை விவசாய 
வேலைக்கு உபயோகித்திருக்கிறார்கள்‌. சுலபமான விவசாய 
வேலைகளுக்கு ௮வை ஏற்றனவாயிருக்கின்‌ றன. சுலபமான 
விவசாய வேலைகள்‌ பசுக்களின்‌ பால்‌ உற்பத்தி, வம்சவிருத்‌ 
இத்‌ தன்மைகளைப்‌ பாதிப்பதாகத்‌ தோன்றவில்லை. வேலை 
செய்யும்‌ காலங்களில்‌ அதிகச்‌ சக்தி செலவு ஆவதால்‌, அதற்‌ 
கேற்றவாறு அதிகத்‌ தீனி கொடுக்க வேண்டியிருக்றெது. 
கமலை அடித்தல்‌, சேற்று உழவு செய்தல்‌ போன்ற கடுமை 
யான வேலைகளுக்குப்‌ பசுக்களை உபயோகக்கவே கூடாது. 
கடும்‌ வேலை கொடுக்கும்‌ பசுக்களின்‌ பால்‌ உற்பத்தி, வம்ச 
விருத்தித்‌ தன்மைகள்‌ சீர்கெட்டுப்‌ போகும்‌. பசு ஒரு 
மென்மையான பிராணி. கன்றுகளையும்‌ பாலையும்‌ உற்‌ 
பத்தி செய்தல்‌ ஒரு அருந்‌ தொழில்‌. அத்துடன்‌ கடும்‌ விவ 


84 ்‌ விவசாய நூல்‌ 


சாய வேலையும்‌ சேர்ந்தால்‌ உடலும்‌ நரம்பு மண்டலமும்‌ 
தம்‌ நிலையை இழந்து, தளர்ந்து, சீர்குலைந்து, பசுக்களைப்‌ பய 
னற்றதாக்கலாம்‌. 


நோயுற்ற மாடுகளைக்‌ கவனித்தல்‌. மாடுகளுக்கு சக்கு, 
நோய்கள்‌ சடுதியாயில்லாமல்‌ படிப்படியாகவே வருகின்‌ 
றன: நோயுறும்‌ மாடுகள்‌, தம்‌ இயல்பு நிலையை இழக்கும்‌; 
இவனத்தைச்‌ சரியாக உட்கொள்ளா; அசை போடுவதை 
நிறுத்தும்‌. மயிர்‌ சிலிக்கும்‌. மட்டி (221௪) வறட்சி அடை 
யும்‌. ஒரு மந்தமான பார்வையும்‌, தளர்ந்த தோற்றமும்‌ 
இருக்கும்‌. இவை மாடுகளுடன்‌ எப்பொழுதும்‌ பழகுகின்‌ 
றவர்கள்‌ கண்ணில்‌ தாமாகத்‌ தென்படும்‌. ஆரோக்கியம்‌ 
குறைந்தமாடுகளைத்‌ தனிப்படுத்தி, பிரத்தியேகமான இடத்‌ 
தில்‌ கட்டி வைக்கவேண்டும்‌. தொற்று கோய்‌ காரணமாக 
ஆரோக்கியக்‌ குறைவு ஏற்பட்டால்‌, காலா காலத்தில்‌ பிரத்‌ 
தியேகப்படுத்துவதால்‌ அந்நோய்‌ மற்ற மாடுகளுக்கும்‌ 
பரவாது தடைபடும்‌. தொழுவில்‌ வைக்கோல்‌ பரப்பி 
வைத்தால்‌, சீக்கு மாடுகள்‌ சவுகரியமாகப்‌ படுத்துக்கொள்‌ 
ரூம்‌. குடிப்பதற்குத்‌ தண்ணீரை மாடுகளுக்குப்‌ பக்கத்தில்‌ 
வைத்தால்‌, அவை. லேண்டும்பொழுது தண்ணீர்‌ குடித்துக்‌ 
கொள்ளும்‌. இளம்‌ புல்லும்‌, தானியக்‌ கஞ்சியும்‌ சக்கு மாடு 
களுக்கு ஏற்ற உணவாகும்‌. கோயின்‌ கடுமையைக்‌ கவ 
னித்து அவசியமிருக்கும்பொழுது, காலா காலத்தில்‌ கால்‌ 
நடை வைத்தியரின்‌ உதவியை நாடவேண்டும்‌; கோய்‌ முற்றி, 
நிலை கைதாண்டிய பின்‌, வைத்தியருடைய சிசிச்சை பய 
னற்றதாகலாம்‌. 


வேலைக்குப்‌ பழக்குதல்‌. கைதேர்ந்த ஆட்களை க்கொண்டு 
தான்‌ இளம்‌ மாடுகளை வேலைக்குப்‌ பழக்கவேண்டும்‌. வேலை 
பழகும்‌ காலத்தில்‌ தப்பான பழக்கங்கள்‌ ஏற்பட்டுவிட்‌ 
டால்‌, மாடுகளின்‌ ஆயுள்‌ காலம்வரை அவை நிலைத்துவிடும்‌. 
ஆகவே அவற்றைச்‌ சரியான முறையில்‌ வேலைக்குப்‌ பழக்கு 


மாட்டின்‌ பராமரிப்பும்‌, நிர்வாகமும்‌ 8D. 


வது வெகு அவசியமானது. இதற்கு ஆட்களிடம்‌ சாமர்த்‌ 
இயம்‌, தேர்ச்சி, மாடுகளின்‌ தனி இயல்பை அறியும்‌ திறன்‌, 
பொறுமை எல்லாமே வேண்டும்‌. 

இளம்‌ மாட்டின்‌ மென்மையான கழுத்தில்‌ நுகம்‌ 
புதிதாகப்‌ பட்டதும்‌ கூச்சம்‌ தோன்றும்‌. அது துள்ளிக்‌ 
குதிக்க ஆரம்பிக்கும்‌. பளுவு குறைந்த வெற்று வண்டி 
களில்‌ டது மாட்டைப்‌ பழைய மாடு ஒன்றுடன்‌ சேர்த்துக்‌ 
கட்டி, கழுத்தில்‌ நுகம்‌ படும்பொழுது ஏற்படும்‌ கூச்சத்தை 
படிப்படியாக அகற்ற வேண்டும்‌. சிறிது நேரம்‌ கழித்துக்‌ 
கூச்சம்‌ மறைந்து, வலி தோன்றும்‌. வேலை செய்வதை நிறுத்‌ 
தும்‌ இயல்பு மாடுகளில்‌ தோன்றுவது, வலி எடுப்பதை 
நமக்குக்‌ காட்டும்‌. இது ஒரு அறிவிப்புக்‌ குறி. வேலையை 
உடனே நிறுத்தி விடுவதுதான்‌ சரியானது. இப்பொழுது 
மாட்டை அடித்து, மேலும்‌ வேலை செய்யும்படி தூண்டும்‌ 
பொழுது, கழுத்து வலி தாங்காது, மாடு படுக்க ஆரம்‌ 
பிக்கும்‌. உடனே வலி நிவர்த்தியாகும்‌. இது ஒரு பாடம்‌. 
பின்னர்‌, ஆயுள்‌ காலம்‌ வரை வேலை கடினமாகும்‌ பொழு 
தும்‌, மனமில்லாத பொழுதும்‌, மாடு படுத்துக்கொள்‌ 
ளும்‌. இதைத்‌ தடுப்பதற்குப்‌ பல முறைகளைக்‌ கையாளு 
கின்றனர்‌. கழுத்து உணர்ச்சியைப்‌ படிப்படியாகக்‌ 
குறைத்து, கழுத்துத்‌ திடமான பின்‌ ஏற்ற நேரம்‌ வேலை 
கொடுக்கலாம்‌. 

புதுமாடுகளின்‌ கழுத்துத்‌ தோல்‌ மென்மையை 
இழந்து பதமாவதற்கு முன்‌; அவற்றுக்கு அதிக வேலை 
கொடுத்தால்‌, மேல்‌ தோல்‌ உரிந்து, புண்‌ உண்டாகும்‌. 
புண்‌ ஆறியபின்‌ கூட, அந்த இடம்‌ பலக்குறைவாகவே 
இருந்து, கடும்‌ வேலை செய்யும்‌ காலங்களில்‌ கழுத்துக்கட்டி 
(yoke gall), கழுத்துப்‌ புண்‌ (6k 8010) முதலிய தொம்‌ 
தரவுகளுக்கு உள்ளாகும்‌. ஆகவே கழுத்துத்‌ தோல்‌ 
கடினமாகும்வரை, புது மாடுகளுக்கு அதிக வேலையோ, 
கடும்‌ வேலையோ கொடுக்கக்‌ கூடாது. 


86 விவசாய நூல்‌ 


1. மாட்டுத்‌ தொழு சாதாரணமாக எப்படி அமைக்கப்‌ 
படுகிறது? 

2. பல விதமான மாடுகளுக்குத்‌ தேகப்‌ பயிற்சி எப்படி 
அளிக்கலாம்‌? அதன்‌ அவசியத்தை விளக்கவும்‌. 


3. மாடுகளைப்‌ புதிதாக வேலைக்குப்‌ பழக்குவதை 
விவரிக்கவும்‌. 


அத்தியாயம்‌ VIII 
இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 


1, செம்மறி ஆடு. சென்னை ராஜ்யத்தில்‌, 1951-ஆம்‌ 
வருஷத்தில்‌ 80 லக்ஷம்‌ செம்மறி ஆடுகள்‌ இருந்ததாக மதிப்‌ 
பிடப்பட்டிருக்கிறது. மழை குறைந்து தரிசு நிலங்களும்‌, 
புதர்க்‌ காடுகளும்‌ மிகுந்து, புல்‌ மேய்ச்சலுக்கு வசதி 
இருக்கும்‌ பிரதேசங்களில்‌ மிகுதியாகவும்‌, மழை மிகுந்த 
ஜில்லாக்களில்‌ குறைவாகவும்‌ ஆடுகள்‌ வளர்ப்பாகின்‌ றன. 
ஆடு மேய்ப்பர்கள்‌ 25-100 ஆடுகளைச்‌ சேர்த்து, மந்தை 
யாக்கி, காலி இடங்களில்‌ அவற்றை மேய்த்துத்‌ தங்கள்‌ 
ஜீவனத்தைக்‌ கழிக்கிறார்கள்‌. ஆடுகள்தான்‌ அவர்கள்‌ 
சொத்து; வேறு சாகுபடி. நிலமோ, மேய்ச்சல்‌ காடுகளோ 
கிடையாது. அவர்களுக்கும்‌ விவசாயத்துக்கும்‌ சம்பந்தமே 
இல்லை. ,மேல்‌ நாடுகளில்‌ ஆட்டு வளர்ப்பு விவசாயத்துக்‌ 
குத்‌ துணைத்‌ தொழில்‌. இங்கு ஆடுகளைக்‌ காலி நிலங்கள்‌, 
குளக்கரைகள்‌, சாலையோரங்கள்‌, அறுவடையான வயல்‌ 
கள்‌, புதர்க்‌ காடுகள்‌ ஆகியவற்றில்‌ மேய்க்கிறார்கள்‌. 
பெண்‌ ஆடுகளுக்குக்‌ கொம்புகள்‌ இல்லை. ஆண்‌ ஆடு 
களுக்கு, கொம்பு திருகலாக இருக்கும்‌, இரு பக்கங்களையும்‌ 
நோக்கி வளர்ந்து கொண்டு போகும்‌. 

ஆட்டுப்‌ பிரிவுகள்‌. ஆடுகளை உரோம ஆடுகள்‌, 
இறைச்சி ஆடுகள்‌ என இரு வகுப்புகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
சென்னை ராஜ்யத்திலுள்ள பெரும்பாலான ஆடுகள்‌ 
இறைச்சி ஆடுகளே. அவற்றை இறைச்சிக்காகவும்‌, 
தோலுக்காவும்‌ வளர்க்கிறார்கள்‌. அத்துடன்‌ எருவிடுவ 
தற்காகத்‌ தரிசு நிலங்களில்‌ இராத்திரி வேளைகளில்‌ ஆடுகளை 
மறித்து, அதற்காக நூற்றுக்கு இனம்‌ ரூ. 1-2 கூலி 


88 விவசாய நூல்‌ 


பெற்றுக்‌ கொள்ளுவார்கள்‌. ஆடுகள்‌ இரவு வேளையில்‌ 
கழிக்கும்‌ புழுக்கையும்‌ மூத்திரமும்‌ நிலங்களுக்கு எருவா 
கின்றன. இந்த ஆடுகளின்‌ எடை. 40-60 ராத்தலாக 
இருக்கும்‌. இறைச்சி சுமாரான ரகமானது. நிறம்‌ 
இருண்ட சிவப்பு. 

உரோம ஆடுகள்‌. இந்த ஆடுகள்‌ வெப்பநிலை குறைந்த 
கோயம்புத்தூர்‌, சேலம்‌ ஜில்லாக்களில்தான்‌ காணப்படும்‌. 
இவை பொதுவாக வெள்ளையாயிருக்கும்‌; முகத்திலும்‌ 
முதுகிலும்‌ கறுப்போ, இருண்ட சிவப்போ படர்ந்திருக்‌ 
கும்‌. இப்படி இருண்ட நிறம்‌ உடம்பில்‌ படர்ந்திராப்பது 
உரோமத்தின்‌ மதிப்பைக்‌ குறைக்கும்‌. வெள்ளை உரோ 
மத்தை வேண்டியபடி. சாயம்‌ ஏற்றி நிறத்தை மாற்றலாம்‌; 
அதனால்‌ அதற்குத்தான்‌ மதிப்பும்‌ கிராக்கியும்‌ விலையும்‌ 
அதிகம்‌. இங்குள்ள ஆட்டு உரோமம்‌ முரடான து: 
கம்பளி நெய்வதற்குத்‌ தான்‌ ஆகும்‌. அத்துடன்‌ உரோம 
மும்‌ குறைவாகவே கிடைக்கிறது; ஒரு ஆட்டிலிருந்து வரு 
ஷத்துக்கு 1-1-5 ராத்தல்‌ உரோமம்‌ தான்‌ இடைக்கிறது.' 
கோயம்புத்தூர்‌ ஆடுகளின்‌ எடை 50-60 சாத்தல்‌ ஆகும்‌. 
கிடாக்கள்‌ (ஆண்‌) 90 ராத்தல்‌ வரை இருக்கும்‌. 


உரோமம்‌. ஆடுகளின்‌ மேலுள்ள வளர்ச்சிகளில்‌ 
உரோமம்‌, மயிர்‌ என்ற இரு வகை யுண்டு. உரோமத்தில்‌ 
ரம்பத்தின்‌ வாய்‌ போலுள்ள பல வெட்டு வாய்கள்‌ இருக்‌ 
கும்‌. உரோமங்களைச்‌ சேர்த்து முறுக்கும்‌ பொழுது 
வெட்டு வாய்கள்‌ பல இழைகளையும்‌ சேர்த்துக்‌ கெட்டியா 
கப்‌ பிடித்துக்‌ கொள்வதால்‌ கம்பளி நூலாகிறது. பருத்தி 
நூலைப்‌ போலவே இவற்றை நெய்து கம்பளித்‌ துணிகள்‌ 
உண்டு பண்ணலாம்‌. தனி உரோமம்‌ 4-6 அங்குல நீள 
முள்ள தாயும்‌, ர்‌ ண்‌ ஸ்‌ அங்குல கனமுள்ள தாயும்‌ 
இருக்கும்‌. மெல்லிய உரோமங்களில்‌ மிகுந்த வெட்டுவாய்‌ 
கள்‌ இருக்கும்‌; மெல்லிய கம்பளி நூல்‌ நூ ற்பதற்காகும்‌. 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 69. 


மயிரைப்‌ பூதக்‌ கண்ணாடி மூலமாகப்‌ பார்க்கும்‌ பொழுது, 
கம்பிபோல இருக்கும்‌. மேற்புறம்‌ சொர சொரப்போ, 
வெட்டுவாயோ இல்லாமல்‌ மெதுவா யிருக்கும்‌. மக்களின்‌. 
தலை மயிரும்‌ அப்படித்தான்‌ இருக்கும்‌. இவற்றைத்‌ 
திரித்துக்‌ கம்பளி நரலாக்க முடியாது. 

உரோமம்‌ பொதுவாக மார்ச்சு மாதத்தில்‌ வெட்டப்‌ * 
படுகிறது. ஆடுகளைக்‌ குளிப்பாட்டி, உரோமத்தில்‌ ஓட்‌ 
டிக்‌ கொண்டிருக்கும்‌ மண்‌; அழுக்கு, களை விதைகள்‌ 
முதலியவற்றை நீக்கு, துப்புரவு செய்து பின்னர்‌ உரோ. 
மத்தை வெட்டுவதுதான்‌ சரியானது. கழுத்திலும்‌ முது 
கிலுமிருந்து கடைக்கும்‌ உரோமம்‌ மெல்லியது; கால்‌, 
வாய்‌ பக்கங்களில்‌ கிடைப்பது நடுத்தர மாயிருக்கும்‌;. 
வயிறு, நெஞ்சு பாகங்களிலிருப்பது முரடானது. உரோ 
மத்தை வெட்டும்‌ பொழுதே, இந்தப்‌ பல ரகங்களையும்‌ 
தனித்‌ தனியாக வைத்திருக்க வேண்டும்‌. அத்துடன்‌ 
வெள்ளை உரோமத்தையும்‌ தனியாக வெட்டி வைக்க 
வேண்டும்‌. இப்படி. ரகம்‌ பிரித்த உரோமத்துக்குத்‌ தான்‌ 
நல்ல விலை கிடைக்கும்‌. 

பராமரிப்பு. ஆடுகள்‌ பொதுவாக செப்டம்பர்‌, அக்டோ 
பர்‌ மாதங்களில்‌ குட்டிகள்‌ போடுகின்றன. அவற்றின்‌ 
கர்ப்ப காலம்‌ 5 மாதம்‌ ஆகும்‌. சினைப்‌ படும்‌ பருவத்தில்‌ 
சில வாரங்களுக்கு அடர்வுத்‌ தீனி கொடுத்தால்‌, எல்லா. 
ஆடுகளும்‌ காலா காலத்தில்‌ கருவுறும்‌, ஆனால்‌ இனி 
கொடுக்கும்‌ பழக்கம்‌ இங்கு இல்லை. நிலக்கடலைப்‌ புண்‌ 
ணாக்கையும்‌, தவிட்டையும்‌ சமமாகக்‌ கலந்து, ஆட்டுக்குத்‌ 
தினம்‌ $ ராத்தல்‌ வீதமும்‌, கிடாக்களுக்கு $ ராத்தல்‌ வீத 
மும்‌ கொடுத்தால்‌ போதுமானது. ஆடுகளை வைத்துத்‌ தம்‌ 
ஜீவனம்‌ கழிக்கும்‌. மேய்ப்பர்களுக்கு இதற்கு வசதியில்லை. 
இந்த நிலையில்‌, உயர்ந்த ரக கிடாக்களுடன்‌ சேர்க்கை 
எற்படுத்தி, ஆடுகளின்‌ ரகத்தை படிப்படியாக மேம்‌ 
படுத்துவதும்‌ முடியாததே. 


90 விவசாய நூல்‌ 


1. வெள்ளாடுகள்‌. சென்னை ராஜ்யத்தில்‌ 1951-ஆம்‌ 
வருஷத்தில்‌ 44-6 லக்ஷம்‌ வெள்ளாடுகள்‌ இருந்ததாக மதிப்‌ 
பிடப்‌ பட்டிருக்கிறது. செம்மறி ஆடுகளை மந்தையாக 
வளர்ப்பதுபோல, பல வெள்ளாடுகளைச்‌ சேர்த்து வளர்ப்‌ 
பது கிடையாது. ஆடு வளர்ப்பவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ 
சில வெள்ளாடுகளைத்தான்‌ வைத்திருப்பார்கள்‌. இவை 
பெரும்பாலும்‌ இலை, தழைகளை த்‌ இன்று வளரும்‌ பிராணி 
கள்‌. அதிக ஆடுகளை வைத்துக்‌ கொண்டு, போதுமான 
தழைகள்‌ சேகரித்துக்‌ கொடுப்பது கஷ்டம்‌. அவை புதர்க்‌ 
காடுகள்‌, வேலிச்‌ செடிகளிலும்‌ மேயும்‌. மேய்ப்பர்கள்‌ 
சாலைகளிலுள்ள மரத்‌ தழைகளையும்‌ வெட்டி ஆடுகளுக்‌ 
குக்‌ கொடுப்பார்கள்‌. பச்சைத்‌ தழைகளை மேய்வதால்‌ 
நகரங்களில்‌ உள்ள சிறிய மரங்களையும்‌, வீட்டுத்‌ தோட்‌ 
டங்களையும்‌, மலைக்‌ காடுகளையும்‌ வெள்ளாடுகள்‌ நாசம்‌ 
செய்கின்றன. வெள்ளாடு வைத்திருப்பவர்களுக்குச்‌ 
சொந்தமான காடுகளோ, மரங்களோ, கீழை கொடுக்கும்‌ 
செடிகளோ கிடையாது. அடுத்தவர்களுடைய உடைமை 
களை அழித்துத்தான்‌ வெள்ளாடுகளை வளர்க்கின்‌ றனர்‌. 
சாலைகளில்‌ நிழல்‌ கொடுக்கும்‌ மரங்களைப்‌ பாழாக்குகின்‌ ற. 
னர்‌. ஆகவே வெள்ளாடு வைப்பது சமுதாயத்துக்கு. 
இழைக்கும்‌ ஒரு பெருங்‌ கேடாகிறது; வெள்ளாட்டு 
இமைச்சியும்‌ தோலும்‌, சிறிது பாலும்‌ செலவே யில்லாமல்‌ 
உற்பத்தி செய்து கொள்ள முடிகிறது. அது லாபகர 
மாய்த்‌ தானே இருக்கவேண்டும்‌ ? 

மேலே சொல்லியவறம்றுக்கு மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிர 
தேசம்‌ ஒரு விலக்கு. அங்கு வெள்ளாடுகளைச்‌ சரியான 
முறையில்‌ வளர்க்கிறார்கள்‌; அவை பிரதானமாகப்‌ பால்‌ 
கொடுக்கும்‌ பிராணிகளாக வளருகின்‌ றன. இப்பிரதேசத்‌ 
திலுள்ள கடும்‌ மழை பசு வளர்ப்புக்கு ஏற்றதல்ல. பசக்‌ 
கள்‌ குறைவாகவே பால்‌ கொடுக்கும்‌. ஆகவே வெள்ளாடு 
கள்‌ பால்‌ ஆடுகளாக மதிக்கப்படுகன் றன. நல்ல ஆடுகள்‌ 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 91 


தினசரி $-1$ படி பால்‌ கொடுக்கின்றன. மழை மிகு இ: 
யாயிருப்பதால்‌, செடி கொடிகள்‌ செழிப்பாகவும்‌, மரங்கள்‌ 
மிகுதியாகவும்‌ உண்டாகின்றன. பலா இலை ஒரு முக்கிய 
மான ஆட்டுத்‌ தீவனமாகிறது. இங்கு வைத்திருக்கும்‌ 
வெள்ளாட்டு ஜாதிக்கு மலையாளத்து வெள்ளாடு, தலைச்‌ 
சேரி (17௦1140115) வெள்ளாடு என்று பெயர்‌. பல கால 
மாக வியாபாரிகள்‌ வட இந்தியாவிலிருந்து கொண்டுவந்த 
சிந்தி (Sindhi), கச்சு (மேம்‌௦1), சூரத்து இஷ, அராபி 
(Arab) ஆகிய பல ஜாதிகளும்‌ உள்‌ நாட்டு ஆடுகளும்‌ பல 
விதமாகச்‌ சேர்ந்து, கலந்து இந்த ஆடுகள்‌ தோன்‌ றியிருக்‌ 
கின்றன. 

வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ ஒரு கொச்சை வாடை இருக்‌ 
கிறது. அதனால்‌; காப்பி, தேயிலையுடன்‌ சேர்த்துக்‌ கொள்‌ 
வதற்காகவே பால்‌ உபயோகமாகிறது. அப்படியே பாலைத்‌ 
தனியாக உட்கொள்ளும்‌ பழக்கமில்லை. எனினும்‌, பசுவின்‌ 
பாலை விட கீழே கண்டவாறு வெள்ளாட்டுப்‌ பால்‌ பல 
விதங்களில்‌ மேலான து. 

(அ) வெள்ளாட்டுப்‌ பாலில்‌ 8 சதவிகிதம்‌ கொழுப்‌ 
புச்‌ சத்து இருக்கிறது. கொழுப்பும்‌ சிறிய அளவுள்ள 
துளிகளாயிருப்பதால்‌, பால்‌ சுலபமாக ஜீரணமாறெது. 

(ஆ.) அதிலுள்ள கேசின்‌ (0௨8010) என்ற புரோட்‌ 
டீனும்‌ சுலபமாக ஜீரணமாகும்‌ நிலையில்‌ இருக்கிறது. 


(இ) வெள்ளாட்டுப்‌ பால்‌ சிறிது கார நிலையில்‌ 
(alkaline) இருப்பதால்‌, ஜீரண சக்தி குறைந்தவர்‌ களுக்கு 
அது ஏற்றதாகிறது. பசுவின்‌ பால்‌ சிறிது அமில நிலையில்‌ 
இருக்கும்‌. 

(ஈ) வெள்ளாட்டுப்‌ பால்‌ $ மணி நேரத்தில்‌ ஜீரண 
மாகிறது. பசுவின்‌ பால்‌ ஜீரணமாவதற்கு 2 மணி நேர 


மாகும்‌. 


9௦ விவசாய நூல்‌ 


(௨) பசுவின்‌ பாலுடன்‌ ஒப்பிடும்பொழுது, வெள்‌. 
ளாட்டுப்‌ பாலில்‌ ௮திக உலோக உப்புவகைகள்‌ இருப்ப. 
துடன்‌, இரும்புச்‌ சத்து 7—10 மடங்கும்‌, பொட்டாசியம்‌, 
1-2 மடங்கும்‌ அதிகமாக இருக்கின்றன. 

(ஊ) வெள்ளாட்டுப்‌ பால்‌ மூலமாக க்ஷயரோகம்‌ 
(tuberculosis) பரவாது. 


மலையாளத்தில்‌ வெள்ளாடுகளுக்குப்‌ பலா இலை ஓரு 
முக்கியமான தீவனம்‌. ஒரு ஆட்டுக்குத்‌ தினம்‌ 15 ராத்தல்‌ 
இலை வேண்டியிருக்கும்‌. இதன்‌ விலை 2-8 அணா ஆகும்‌. 
நிலக்கடலைப்‌ புண்ணாக்கு, தேங்காய்ப்‌ புண்ணாக்கு, தவிடு 
ஆகியவற்றைச்‌ சம அளவில்‌ கலந்து, தினம்‌ 1-1 ராத்தல்‌ 
வீதம்‌, பால்‌ ஆடுகளுக்குத்‌ தனியாகக்‌ கொடுக்கிறார்கள்‌: 
அத்துடன்‌ கடலையையும்‌ உழுந்தையும்‌ அரைத்து, பால்‌ 
மிகுதியாகக்‌ கொடுக்கும்‌ ஆடுகளுக்குக்‌ கொடுப்பார்கள்‌. 


வெள்ளாடுகள்‌ 8-9 மாதத்துக்‌ கொரு தடவை 1-8 
குட்டிகள்‌ போடுகின்றன. இவை தாய்ப்‌ பாலக்‌ குடித்து. 
வளரும்‌. இரண்டு மாதங்‌ கழித்துப்‌ பாலை நிறுத்து, பலா 
இலைத்‌ தீவனம்‌ கொடுக்கிறார்கள்‌. சிறிது புண்ணாக்கும்‌, 
அரைத்த கடலையும்‌ கூடக்‌ கொடுப்பதுண்டு. பெண்‌ குட்டி 
களைப்‌ பால்‌ ஆடுகளாக வளர்க்கிறார்கள்‌. 


i] 


எ. பன்றிகள்‌, மேல்‌ நாடுகளில்‌ பன்றி வளர்த்தல்‌ 
விவசாயத்துக்குத்‌ துணைத்தொழிலாக (subsidiary enter- 
91150) அமைந்திருக்கிறது. பால்‌ பண்ணைகளில்‌, பன்றி 
வளர்த்தல்‌ ஒரு கூட்டுத்‌ தொழிலாகிறது. இரண்டும்‌ 
சேர்ந்தே நடைபெறுகின்‌ றன, இயக்திரங்களினால்‌ பாலில்‌" 
இருந்து பால்‌ ஏட்டை (010871) பிரித்தெடுத்து வெண்‌” 
ணெய்‌ உற்பத்தி செய்கிருர்கள்‌." ஏடெடுத்த பின்‌, 
ஏடெடுத்த பால்‌ (separated, or skim Milk) ஒரு உடன்‌. 
விளைவு பொருளாகக்‌ (193-01001100) கிடைக்கிறது. பன்றி. 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 9£ 


கோழிகளுக்கு ஏடெடுத்த பாலை உணவாக்கி லாபமடை 
கிறார்கள்‌. 

பலவகைக்‌ கிழங்குகள்‌, தானியங்கள்‌, பல சில்லறை 
விளை பொருள்கள்‌ ஆகியவை பன்றி உணவாகின்‌ றன. 
லாபகரமாக இறைச்சி உண்டுபண்ணீக்‌ கொடுப்பதில்‌ 
பன்றிகள்‌ மிகத்‌ திறனுடையவை. பன்‌ றிகள்‌ 45 ராத்‌ 
தல்‌ உலர்ந்த பொருளிலிருந்தும்‌, மாடுகள்‌ 12-76 ராத்த 
லில்‌ இருந்தும்‌ ஓரு ராத்தல்‌ இறைச்சி உண்டாக்கிக்‌ 
கொடுக்கின்‌ றன. 

1951-ஆம்‌ வருஷத்தில்‌, சென்னை ராஜ்யத்தில்‌ 4-2 
லக்ஷம்‌ பன்றிகள்‌ இருந்தன. ஆனால்‌ இவை விவசாயத்‌ 
துடன்‌ எவ்விதமான தொடர்பும்‌ உடைய பிராணிகள்‌ 
அல்ல. அத்துடன்‌ பன்றி இறைச்சியை உட்கொள்ளு 
வது இந்து மதக்‌ கொள்கைக்கு ஒவ்வாதது. 

இங்கு குறவர்‌ என்ற எளிய வகுப்பினர்தான்‌ பிரதான 
மாகப்‌ பன்றி வளர்த்து, அதன்‌ இறைச்சியை உட்‌ 
கொள்ளுகின்றனர்‌. பன்றிகள்‌ சுகாதாரத்துக்கு ஒவ்வாத 
நிலையில்‌ தாமாக உணவைச்‌ சமாளித்துக்கொண்டு உண்‌ 
டாகின்றன. மணிதர்‌ கழிக்கும்‌ மலம்‌, காய்கறிக்‌ கழிவு 
முதலியவற்றை உட்கொள்ளுகின்றன. இப்‌ பன்றிகள்‌ 
நீண்டு கூம்பிய முகமும்‌, வளைந்த முதுகும்‌, சப்பையான 
உடம்பும்‌, நீண்ட கால்களும்‌ உடையவை. சதைப்‌ பற்று 
குறைவு. அவை வளருவதற்கு 2 வருஷமாகிறது. அத்‌ 
துடன்‌ இறைச்சியும்‌ மட்ட ரகமானதே. ஆங்கிலேயர்கள்‌ 
இங்கிலாந்திலிருந்து பல்வேறு காலங்களில்‌, சில உயர்ந்த 
ஜாதிப்‌ பன்றிகளைக்‌ கொண்டு வந்தனர்‌. அவற்றுள்‌ 
பார்க்ஷயர்‌ (Berkshire) பன்றிகள்‌. இங்குள்ள சூழ்நிலை 
கனை ஒருவாறு சமாளித்துக்கொள்ளக்‌ கூடியவை. கனத்த 
குட்டை முகம்‌, மட்டமான நேர்‌ முதுகு, உருண்ட உடம்பு, 
கட்டையான கால்‌ ஆகியவை அவற்றின்‌ தனி லக்ஷணங்கள்‌. 


94 விவசாய நூல்‌ 


அவை 10-12 மாதங்களில்‌ 150-200 ராத்தல்‌ எடையும்‌, 
இறைச்சிக்காக அடிப்பதற்கேற்ற நிலையுமடைகின்றன. 


பார்க்ஷயர்‌ பன்‌ றிகளுக்கும்‌, நாட்டுப்‌ பன்‌ றிகளுக்கும்‌ 
கலப்பு ஏற்படுத்தி, பன்றி ரகத்தைப்‌ படிப்படியாக மேம்‌ 
படுத்த முடியும்‌. ஆனால்‌ இந்த இரு பிறவிகளை, நாட்டுப்‌ 
பன்றிகளை வளர்க்கும்‌ கூழ்கிலையில்‌ வளர்க்க முடியாது. 
உணவையும்‌, மற்ற சூழ்கிலைகளையும்‌ ஏற்றவாறு மேம்பட 
அமைக்காதவரை, உயர்ந்த ரகப்‌ பன்‌ றிகளையாவ து, மற்றப்‌ 
பிராணிகளையாவது உற்பத்தி செய்துவிடலாம்‌ என்‌ 
மெண்ணுவனது வீண்‌ பகற்‌ கனவாகும்‌. 


பன்றியின்‌ பராமரிப்பு. பன்றிகள்‌ மலம்‌ தின்னும்‌ 
கேவலமான பழக்கமுடையனவாதலால்‌, அவை இக்‌ நாட்‌ 
டில்‌ வெறுக்கத்‌ தக்க பிராணிகள்‌ ஆகின்‌ றன. இப்பழக்கம்‌ 
சூழ்கிலையைப்‌ பொறுத்துத்தான்‌ ஏ ற்பட்டிருக்கிறது: 
ஏற்ற சூழ்நிலைகளை அமைத்துக்‌ கொடுக்கும்பொழுது, 
பன்‌ றிகளும்‌ துப்புரவாக வாழ்வதற்குப்‌ பழகக்கொள்ளும்‌. 
முதலாவதாக பன்றித்‌ தொழுவிற்கு சத்தமான சிமென்டுத்‌ 
தரை அமைத்துக்‌ கொடுக்கவேண்டும்‌. அத்துடன்‌ நீரில்‌ 
மூழ்கிப்‌ புரண்டு, உடலின்‌ வெப்ப நிலையைத்‌ தணித்துக்‌ 
கொள்வதற்கு தண்ணீர்‌ . குட்டமும்‌, ஏற்ற உணவும்‌ 
கொடுத்து வந்தால்‌ போதுமான து. 


தாய்ப்‌ பன்‌ றிகள்‌ பல குட்டிகள்‌ போடுவதற்கேற்றன 
வாக இருக்க வேண்டும்‌; அவற்றின்‌ பால்‌ காம்புகளின்‌ 
எண்ணுக்கும்‌, அவை போடக்கூடிய குட்டிகளின்‌ எண்‌ 
ணுக்கும்‌ நெருங்கிய சம்பந்தமுண்டு. காம்புகள்‌ 12-க்கும்‌ 
குறைந்திருக்கும்‌ பன்‌ றிகளிடம்‌ குறைந்த குட்டிகள்தான்‌ 
கிடைக்கும்‌. சரியான பராமரிப்பு இருக்கும்பொழுது, 
பார்க்ஷயர்‌ பன்றிகள்‌ வருஷத்துக்கு இருமுறை, தட 
வைக்கு 10 குட்டிகள்வரை போடும்‌. 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 95 


பெண்‌ பன்‌ றிகளைத்‌ தனியாக வைத்திருந்து, அடங்கும்‌ 
பருவத்தில்‌ ஆண்‌ பன்றிகளுடன்‌ விடவேண்டும்‌. ஆண்‌, 
பெண்‌ பன்றிக்‌ குட்டிகள்‌ இரண்டுமே 8-10 மாதமான 
பின்‌ 5-4 வருஷங்களுக்கு வம்ச விருத்தியில்‌ ஈடுபடும்‌. 
பொலிக்கு வேண்டாத ஆண்‌ பன்றிக்‌ குட்டிகளை விதை 
யடித்து, கொழுக்க வைக்க வேண்டும்‌. ட 


பன்‌ றிகளின்‌ உணவு. பன்றிகள்‌ எல்லா விதமான 
உணவுகளையும்‌ உட்கொள்ளும்‌ சுபாவமுடையவை; கலப்பு 
உணவுகள்‌ தாம்‌ மிகவும்‌ ஏற்றதாகும்‌. புல்‌, காய்கறித்‌ 
தோல்‌, கழிவு காய்கறிகள்‌, வாழைப்பழத்‌ தோல்‌, பலாப்‌ 
பழக்‌ கூடு, பலா இலை, மாங்கொட்டைப்‌ பருப்பு, புளியங்‌ 
கொட்டை, பனங்கொட்டை முதலியன ஏற்ற உணவுகள்‌. 
தேகப்‌ பயிற்சிக்காக வயல்களில்‌ பன்றிகளை மேயவிட 
வேண்டும்‌. அவை நிலத்தில்‌ நிலைத்‌ திருக்கக்கூடிய புல்வகை, 
கோரைக்‌ கழங்கு முதலியவற்றைத்‌ தோண்டித்‌ தின்று 
நிலத்தைத்‌ துப்புரவாக்கும்‌; தரைக்குள்ளிருக்கும்‌ பூச்சிப்‌ 
புழு; கூண்டுப்‌ புழுக்களை வெளியாக்கும்‌; அறுவடை 
காலத்தில்‌ விட்டுப்போன நிலக்கடலைக்‌ காய்கள்‌, உருளைக்‌ 
கிழங்கு போன்றவற்றைப்‌ பொறுக்கும்‌. 


பன்றிகள்‌ விரைவாக வளருவதுடன்‌, வளருதல்‌, 
கொழுமையாதல்‌ அல்லது வம்ச விருத்தி செய்தல்‌ என்ற 
தொழில்களில்‌ ஒன்றில்‌ இடைவிடாது, வாழ்காட்கள்‌ முழு 
வதும்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. அதற்கேற்றவாறு 
நிறைந்த தீனி வேண்டும்‌. தீனியைக்‌ குறைக்கின்‌, அவற்‌ 
றின்‌ பிரயோஜனம்‌ குறைவடையும்‌. புண்ணாக்கு, தவிடு, 
உடைத்த தானியங்கள்‌ கலந்த தீனி பன்‌ றிகளுக்கேற்றது. 
அத்துடன்‌ உலர்த்தின மீன்‌ தூளை 4 அவுன்சு வரை சேர்த்‌ 
துக்‌ கொடுக்கலாம்‌; அதற்கும்‌ அதிகமானால்‌, இறைச்சியில்‌ 
மீன்‌ வாடை தோன்றும்‌. கொழுப்பு மிகுந்த உணவுகளை த்‌ 
தாராளமாகச்‌ சேர்க்கும்பொழுது, பன்‌ றியின்‌ இறைச்சி 


96 விவசாய நால்‌ 


நெதிழ்ந்து, எண்ணெய்க்‌ கசிவுடையதாகும்‌. தானியங்கள்‌ 
கொழுப்பைக்‌ கெட்டியாக்கும்‌, அடர்வுத்‌ தீனியைத்‌ தண்‌ 
ணீர்‌ சேர்த்துக்‌ கொழுகொழுவென்றாக்கி காலையிலும்‌ மாலை 
யிலும்‌ கொடுக்கலாம்‌. பன்றிகளைக்‌ கொழுக்க வைக்கும்‌ 
காலத்தில்‌, தினம்‌ 8 தடவை தீனி கொடுக்க வேண்டும்‌. 

தீவனம்‌, தீனிகளில்‌ போதுமான அளவு உலோகப்‌ 
பொருள்‌ பன்றிக்குக்‌ கிடைக்காது. இனம்‌ தினியுடன்‌ $ 
அவுன்சு உலோகப்‌ பொருள்‌ கலவை சேர்த்துக்கொள்ள 
வேண்டி. இருக்கும்‌. இது பலமான எலும்புகளை உண்‌ 
டாக்குவதுடன்‌, வளர்ச்சிக்கும்‌ உதவியாயிருக்கும்‌. 

குட்டிகளுக்கு முதல்‌ 8 வாரங்களுக்கு வேண்டிய 
பாலைத்‌ தாய்ப்‌ பன்‌,றியே கொடுக்கவல்லது. வேண்டிய பால்‌ 
சுரக்காதபொழுது, பசுவின்‌ பாலை உடலின்‌ வெப்பநிலையில்‌ 
கொடுக்கலாம்‌. 72-8 வாரங்களுக்குப்‌ பின்‌ பால்‌ வேண்டிய 
இல்லை; அடர்வுத்‌ தீனியே போதுமான து. தாராளமாகத்‌ 
தினி கொடுக்காதபொழுது, வளர்ச்சி தடைப்படும்‌; இதைப்‌ 
பின்‌ வளர்ச்சி ஈடு செய்ய முடியா து. 


2. கோழிகள்‌. மேல்நாட்டு விவசாயத்தில்‌ பயிர்‌ 
களைச்‌ சாகுபடி செய்வதுடன்‌ மாடு, ஆடு, பன்றி, கோழி 
முதலியவற்றையும்‌ உற்பத்தி செய்கின்றனர்‌. இவை 
இறைச்சி, பால்‌, வெண்ணெய்‌, முட்டை ஆய புஷ்டியான 
உணவுகளை உண்டாக்கிக்‌ கொடுக்கன்‌ றன. இவையெல்‌ 
லாம்‌ சிறந்த பாதுகாப்பு உணவுகள்‌. தானியங்களி லுள்ள 
பல குறைபாடுகளையும்‌ இவை சரிசெய்துகொள்ளும்‌. 


இவற்றில்‌ கழே கண்டவாறு சத்துப்‌ பொருள்கள்‌ ஓவ்‌ 
வொரு அவுன்சிலும்‌ அடங்கியிருக்கும்‌ : 
இவற்றின்‌ முக்யெத்துவத்தையும்‌, லாபத்தையும்‌, 


இன்‌ றியமையாமையையும்‌ உத்தேசித்து சூழ்கிலை வாய்ப்‌ 
புள்ள சில பண்ணைகள்‌ பயிர்ச்‌ சாகுபடியைவிட இவற்றின்‌ 


. ன்‌ வ்‌ 2 
நீர்‌ புரோட்‌ ஷ்‌ கார்போ உலோகப்‌ கால்‌ பாஸ்‌ வைட்டமின்‌ 
ல்‌ பொருளின்‌ பெயர்‌ டீன்‌ 3 ஹைடிரே பொருள்‌ ஸியம்‌ வரம்‌ அகில உலக 
மே : ட்டுகள்‌ அலகுகள்‌ 
ய G (மில்லி (மில்லி (unit) 
(கிராம்‌) (கிராம்‌) (கராம்‌) (கராம்‌) (கராம்‌) கிராம்‌) கிராம்‌) ஏ பீ 
ஆட்டு இறைச்சி 20-3 53 3:8 04 43 43 17 
கோழி 4] 20:5 72 02 0:4 7 71 
உட மூட்டை 20:9 3:8 3:8 0-3 17 62 340 
பால்‌ (பசு) 24-8 09 1-0 1-4 0:2 34 25 51 
(எருமை) 23:0 12 95 1-4 0-2 6 37 40 


98 விவசாய நூல்‌ 


உற்பத்தியில்‌ அதிகக்‌ கவனம்‌ செலுத்துகின்றன. இவற்‌ 
றக்கு உணவு அளிப்பதற்காகவே சில பண்ணைகள்‌ .பயிர்‌ 
களைச்‌ சாகுபடி செய்கின்றன. ஆகவே அங்கு மேய்ச்சல்‌ 
புல்லும்‌, தீவனப்‌ பயிர்களும்‌, தினியாகும்‌ மக்காச்‌ சோளம்‌ 
போன்ற தானியங்களும்‌ முக்கியமான பயிர்கள்‌. 

கோழி முட்டைகளுக்குப்‌ போதுமான கிராக்கி எப்‌ 
பொழுதுமே இருப்பதால்‌, பலர்‌ கோழி வளர்ப்பில்‌ ஈடுபட்‌ 
டிருக்கன்‌ றனர்‌. பயிர்‌ சாகுபடிக்குக்‌ கோழி வளர்ப்பு 
துணைத்‌ தொழில்‌. நகரங்களில்‌ வீட்டுக்குப்‌ பின்புறம்‌ 
சிறிய திறந்த வெளியிருந்தால்கூட, கோழிகளை வளர்க்க 
மூடியும்‌. கோழி வளர்ப்பில்‌ கீழே கண்ட அனுகூலங்கள்‌ 
இருக்கின்‌ றன. 

(௮2. கோழி இமைச்சியும்‌, முட்டையும்‌ சிறந்த 
பாதுகாப்பு உணவுகள்‌. 

(ஆ. கோழி வளர்ப்பு ஒரு லாபமுடைய தொழி 
லாகும்‌. ஒரு. கோழியை வளர்ப்பதற்கு மாதம்‌ 5 அணாச்‌ 
செலவாகலாம்‌. அதன்‌ முட்டை, இறைச்சி மூலமாக மாதம்‌ 
10-12 அணா வருவாய்‌ கிடைக்கும்‌. i 


(இ): கோழிகள்‌ சாதுவானவை. சிரமமில்லாமல்‌ 
வீட்டிலுள்ள பெண்களும்‌, பையன்களும்‌ அவற்றை 
வளர்க்கலாம்‌. 

(ஈ2. கோழி வளர்ப்பு, பண்ணைத்‌ தொழிலாகும்‌. 
வயல்களிலும்‌, களங்களிலும்‌ சதறுகன்‌ ற தானியங்கள்‌, 
வயல்களிலுள்ள பூச்சிப்‌ புழுக்கள்‌, கழிவு பொருள்களையும்‌ 
கோழிகள்‌ தின்று, மதிப்புள்ள உணவுப்‌ பொருள்களை த்‌ 
தயாரித்துக்‌ கொடுக்கின்றன. 

(உ). கோழி எரு மிகச்‌ சத்துள்ள து. 


நாட்டுக்‌ கோழிகள்‌ வருஷம்‌ 1-11 அவுன்சு எடை 
யுள்ள 50-60 முட்டைகள்‌ இடுகின்றன. ஒமைகச்‌ கோரி 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 99 


கள்‌ 13--8அவுன்சு எடையுள்ள 150-170 முட்டைகள்‌ 
இடுகின்றன. ஹோசூர்‌ கால்நடைப்‌ பண்ணை, சென்னை. 
ஆள்வார்ப்பேட்டை கோழிப்‌ பண்னை, சில கால்நடை ஆஸ்‌ 
பத்திரிகள்‌, விவசாயப்‌ பண்ணைகள்‌ இவற்றில்‌, உயர்ந்த 
ஜாதிக்‌ கோழிகளின்‌ அடை முட்டைகள்‌ சகாய விலைக்குக்‌ 
கிடைக்கும்‌. 

மைக்கோழி ஜாதிகளில்‌ சில ஈம்‌ நாட்டிற்கேற்றவை. 
வெள்ளை லெக்ஹார்ண்‌ (white leg horn) அதிகமாக 
முட்டையிடும்‌ ஜாதி. எடையில்‌, சேவல்‌ 51-6 ராத்த 
லும்‌, கோழி 4 ராத்தலும்‌, முட்டை சுமாராக 11 அவுன்‌ 
சும்‌ இருக்கும்‌. ரோட்‌ அயிலண்டு ரெட்‌ (Rhode island 
1௪) இறைச்சிக்கும்‌ முட்டைக்கும்‌ ஆகும்‌. சேவல்‌ 71 
ராத்தலும்‌,” பெட்டைக்கோழி 5; ராத்தலும்‌, முட்டை 
12 அவுன்சு எடையும்‌ இருக்கும்‌. ஒரு கோழி வருஷம்‌ 
760-770 முட்டைகளிடும்‌. இவற்றைத்‌ தவிர, கறுப்பு 
மைஞர்கீகா (black minorcas), லைட்டு சஸ்ஸக்சு (light 
811880) முதலிய பல ஜாதிகள்‌ ஈம்‌ நாட்டுக்கு வந்திருக்‌ 
கின்றன. 

கோழி வளர்ப்பு ஆரம்பித்தல்‌, சில கோழிகளை முதலில்‌ 
வளர்த்து, அனுபவம்‌ பெற்ற பின்‌, வேண்டிய அளவு 
தொழிலைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளலாம்‌. ஓரே ஜாதிக்‌ 
கோழிகளை வைத்து ஆரம்பிப்பதுதான்‌ சவுகரியமாயிருக்‌ 
கும்‌, நல்ல ஜாதி முட்டைகளை வாங்கி, அவற்றை நாட்டுக்‌ 
கோழியை வைத்து அடை காத்து, குஞ்சு பொரிக்கச்‌ 
செய்யலாம்‌. முட்டைகள்‌ புதிதாயும்‌, உருண்டு நீண்டு 
நல்ல வடிவமுடையதாயும்‌ இருக்கவேண்டும்‌. கரடுமுரடாக 
இருத்தல்‌ ஆகாது. இவற்றைக்‌ கழுவாமல்‌ அடை காக்க 
வேண்டும்‌. 

அடை கோழி. நாட்டுக்‌ கோழிகள்தான்‌ முட்டைளை 
அடைகாத்துக்‌ குஞ்சுகளைப்‌ பொரிக்கச்‌ செய்யும்‌. சீமைக்‌ 


100 விவசாய நூல்‌ 


கோழிகள்‌ அடைகாக்கா. மேல்‌ நாடுகளில்‌ முட்டைகளை 
அடைப்‌ பெட்டிகளில்‌ (100010௨௩௦1) வைத்து, பொரிக்கச்‌ 
செய்கிருர்கள்‌. இப்‌ பெட்டிகளை கோழிகளின்‌ உடல்‌ 
வெப்பநிலையில்‌ வைத்திருக்கும்பொழுது, முட்டையி லுள்ள 
கரு வளர்ந்து, குஞ்சான பின்‌ அது மேல்‌ ஓட்டை உடைத்‌ 
துக்‌ கொண்டு வெளியே வருகிறது. கோழி அடைகாக்கும்‌ 
பொழுதும்‌ இதுதான்‌ கடைபெறுகிறது. நாட்டுக்‌ கோழிகள்‌ 
அடைகாக்குமாதலால்‌, அடைப்‌ பெட்டியின்‌ உதவி இங்கு. 
தேவையில்லை. அடைகாக்கும்‌ கோழிகள்‌ வியாதியற்‌ றதும்‌, 
பேன்‌ பிடியாததுமாக இருக்க வேண்டும்‌; ஒரு கோழி 
10-72 முட்டைகளை அடைகாக்கும்‌. 


அடைக்‌ கூடை. 18 அங்குலம்‌ குறுக்களவுள்ள 
கூடையை அடைகாக்க உபயோகிக்கலாம்‌. அடியில்‌ ஈர 
மண்ணும்‌, . அதன்மேல்‌ மெதுவான வைக்கோலும்‌ 
போட்டு, மத்தியில்‌ சிறிது பள்ளமாக்கி, பேன்‌, உண்ணி 
ஏறாதபடி. கூடையைச்‌ சுற்றிச்‌ சுண்ணாம்புத்‌ தூளும்‌, 
சாம்பலும்‌ போட்டு, கூடையை ஆரவாரமில்லாத 
இருண்ட அறையில்‌ வைக்கவேண்டும்‌. ,அடை கோழி 
களுக்கு கல்ல உணவும்‌, சுத்தமான தண்ணீரும்‌ தேவை. 
முட்டைகளின்‌ மேல்‌ கோழி இருந்து 21 நாட்கள்‌ அடை 
காத்தபின்‌ முட்டைகளின்‌ தோட்டை உடைத்துக்‌ 
கொண்டு, குஞ்சுகள்‌ வெளியே வரும்‌. இவற்றிற்கு 86 
மணி கேரம்‌ வரை ஓரு ஆகாரமும்‌ வேண்டாம்‌. பின்னர்‌, 
பொடியாக உடைத்த தானியங்களை 10 நாட்கள்‌ வரை 
தினம்‌ 6 தடவை சிறிது சிறிதாகக்‌ கொடுக்கலாம்‌. 


குஞ்சுகளின்‌ தீனி. தவிடு, நிலக்‌ கடலைப்‌ புண்ணாக்கு, 
மாவு, தானியங்கள்‌, பயறு ஆகியவற்றைச்‌ சம அளவில்‌ 
கலந்து, ஓவ்வொரு பத்து ராத்தல்‌ கலவைக்கும்‌ 3 ராத்தல்‌ 
உலோகப்‌ பொருள்‌ கலவையும்‌, 1 ராத்தல்‌ சுறா மீன்‌ 
எண்ணையும்‌ (hark liver ௦41) சேர்த்‌ து வைத்துக்கொண்டு, 


ஈன 


இதர கால்நடைப்‌ பிராணிகள்‌ 107 


தேவைக்குத்‌ தக்கவாறு இவற்றுடன்‌ நீரோ, மோரோ, 
ஆடை எடுத்த பாலோ சேர்த்துக்‌ கலந்து, காலையும்‌ மாலை 
யும்‌ கொடுத்து வரவேண்டும்‌. 

பச்சை உணவு. பச்சைக்‌ கீரை, முள்ளங்கி, காய்கறிக்‌ 
கழிவு, வெங்காயம்‌ முதலியவற்றைச்‌ சிறு துண்டுகளாக்கி, 
கோழிக்‌ குஞ்சுகளுக்குக்‌ கொடுத்து வரவேண்டும்‌: 


வளர்ந்த கோழிகளுக்கு 1 அவுன்ச பச்சை உணவு தேவை 


யாகும்‌. 


வளர்ந்த கோழிகளுக்குத்‌ தீனி. குஞ்சுகளுக்குக்‌ 
கொடுக்கும்‌ தீனியை வளர்ந்த கோழிகளுக்குத்‌ தனம்‌ 
1 அவுன்சு வீதம்‌, இரு பங்காக்கி, காலையிலும்‌ மாலையிலும்‌ 
கொடுத்து வரவேண்டும்‌. அத்துடன்‌ கோழிக்குத்‌ தினசரி 
1 அவுன்சு சோளம்‌, ராகி போன்ற தானியங்களும்‌ 
வேண்டும்‌. 

கோழிகள்‌ இருக்குமிடங்களில்‌ கிளிஞ்சல்‌, சுண்ணாம்‌ 
புக்‌ கல்‌, கரித்‌ துண்டுகள்‌, சிறு கற்கள்‌ முதலியன சிறிய 
தட்டுகளில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. இவற்றை கோழிகள்‌ 
உட்கொள்ளும்‌ பொழுதுதான்‌, உணவு சரியாகச்‌ செரிக்கும்‌. 

குடி தண்ணீர்‌. கனமான சதுரப்‌ பலகையில்‌ ஒரு பக்கம்‌ 


செங்குத்தாக ஒரு சிறிய சதுரக்‌ கம்பை நிறுத்தி, அதைக்‌ 
குடி தண்ணீர்ச்‌ சாத்‌ தாங்கி (8&0) யாக்க வேண்டும்‌. 


ஒரு மண்ணெண்ணெய்ச்‌ சீசாவில்‌ தண்ணீர்‌ நிரப்பி, அதில்‌ . 


சில பொட்டாசியம்‌ பெர்மேங்கனேட்டு (potassium 
permanganate) துண்டுகளைப்‌ போட்டுத்‌ தண்ணீரைச்‌ 
சிறிது ஊதாவாக்கி, சாவின்‌ வாயை விரலினால்‌ மூடிக்‌ 
கொண்டு, ஒரு 6 அங்குலத்‌ தட்டின்‌ மேல்‌ கவிழ்த்து 
விரலை எடுத்துவிட்டால்‌, சீசாவிலுள்ள நீர்‌ கசிந்து, தட்டில்‌ 
பரவும்‌. தட்டிலுள்ள நீர்‌ காலியாகக்‌ காலியாக சா 
விலுள்ள நீர்‌ சிறிது சிறிதாகத்‌ தட்டுக்கு இறங்கும்‌. இந்தத்‌ 


- 102 விவசாய தூல்‌ 


தட்டை சீசாவைத்‌ தாங்கும்‌ பலகையின்‌ மேல்‌ வைத்து, 
சசாவை செங்குத்தான கம்புடன்‌ சேர்த்துக்‌ கட்டிவிட்‌ 
டால்‌, கோழிகள்‌ வேண்டும்பொழுது தட்டி லுள்ள நீரைக்‌ 
குடித்துக்கொள்ளும்‌. 

கோழி வீடு. பல விதமான கோழி வீடுகள்‌ இருக்‌ 
கின்றன. இவற்றில்‌ போதுமான காற்றோட்டமும்‌, மறை 
வும்‌ இருக்கவேண்டும்‌. ஒரு கோழிக்கு 4 ௪துர அடி பரப்பு 
“வேண்டும்‌. வீட்டின்‌ உயரம்‌ 5 அடி இருந்தால்‌ போது 
மானது. கோழிகள்‌ உட்காருவதற்கு, 18 அங்குல உயரத்‌ 
தில்‌ சில உருண்டைக்‌ கம்புகளைக்‌ குறுக்காகப்‌ பொருத்தி 
வைக்க வேண்டும்‌. வீட்டுக்குள்‌ சீரி, பாம்பு முதலியன 
அழைவதற்கு வசதி இல்லாமல்‌ திறப்பான இடங்களில்‌ 
2 அங்குல ஜன்னல்‌ வலையைத்‌ தாணிக்க வேண்டும்‌. 
முட்டை யிடுவதற்கு 15” 79% 16” அளவில்‌ பெட்டிகள்‌ 
வைத்து, அவற்றில்‌ வைக்கோலைப்‌ பரப்பி வைக்க 
வேண்டும்‌. 8 கோழிகளுக்கு ஒரு பெட்டி போதுமானது. 


வினக்கள்‌ 

1. செம்மறி ஆடு வைத்துக்‌ காப்பாற்றும்‌ முறையைப்பற்றி 
சிறிய குறிப்பு தருக, 

2. பசுவின்‌ பாலுக்கும்‌, வெள்ளாட்டுப்‌ பாலுக்கும்‌ உள்ள 
வித்தியாசங்கள்‌ என்ன? 

8. வெள்ளாடு வைத்துக்‌ காப்பாற்றும்‌ 
சிறிய குறிப்பு தருக, 

4. பன்றி இந்‌ நாட்டில்‌ எப்படி வளர்க்கப்படுகிறது? 
மேம்படச்‌ செய்வதற்கு வாய்ப்பு எப்படி அமைந்திருக்கிறது? 

5. கோழிக்‌ குஞ்சுகள்‌, வளர்ந்த கோழிகளுக்கு உணவளிப்‌ 
பதைப்பற்றிப விவரங்கள்‌ கொடுக்கவும்‌, 


முறையைப்பற்றி 


அதை 


6. கோழி வளர்ப்பதனால்‌ அடையக்‌ கூடிய அனுகூலங்களை 
விவரமாக எடுத்துக்‌ காட்டவும்‌. 


அத்தியாயம்‌ 164 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, 
உயிரியல்‌ செயல்களும்‌ 


எலும்புக்‌ கூடு (skeleton). பிராணிகளில்‌, எலும்புக்‌ 
கூடுதான்‌ உடம்பின்‌ அஸ்திவாரக்‌ கல்‌. அதன்‌ உருவத்‌ 
தைப்‌ பொறுத்து உடம்பின்‌ உருவம்‌ அமைந்திருக்கும்‌. 
அதுவே பிராணிகளின்‌ உள்‌ உறுப்புகளுக்குப்‌ பாதுகாப்‌ 
பாக அமைந்திருக்கிறது. எலும்புக்‌ கூட்டின்‌ அமைப்பைப்‌ 
பொறுத்தே பிராணிகள்‌ இடம்‌ பெயர்ந்து வேறிடத்துக்‌ 
குப்‌ போக முடிகிறது. இந்த எலும்புக்‌ கூடு வெவ்‌ 
வேறு அளவு, வடிவம்‌, அமைப்புகளுள்ள பல சிறு எலும்பு 
கள்‌ சேர்ந்தது. இரண்டு எலும்புகள்‌ சேர்த்து பிணைந்‌ 
இருப்பதற்கு மூட்டு (1௦11) என்று பெயர்‌. பல றிய தலை 
எலும்புகள்‌ சேர்ந்த கபாலம்‌ (812111) ஒரு மூடிய பெட்டி. 
போல்‌ அமைந்திருக்கிறது. இங்கு பக்கத்திலுள்ள எலும்பு 
கள்‌ ஓன்றோடென்று நிரந்தரமாகச்‌ சேர்ந்திருகீ்கின்றன. 
அவற்றை அசைக்க முடியாது. அவற்றிற்கு அசையா 
மூட்டுகள்‌ (117707௧016 joints) என்று பெயர்‌. இழ்த்‌ 
தாடை எலும்பு மாத்திரம்‌ இந்த விதிக்கு விலக்கு; இது 
மேலும்‌ கீழுமாக அசையக்‌ கூடியது. இது அசையும்‌ மூட்டு 
எனப்படும்‌. இப்படி. அசையும்‌ மூட்டுகளில்‌ (movable 
joi) இரண்டு எலும்புகள்‌ சேருமிடத்தில்‌, அவை 
உராய்ந்து தேய்வு படாதிருப்பதற்காக, அவற்றிற்கு மத்தி 
யில்‌ பலமான குருத்தெலும்புப்‌ பட்டை (cartilaginous 
pad) இருக்கும்‌. பந்தகங்கள்‌ (11ஜஹ5) என்ற கயிறு 
போன்ற பலமான இழைகள்‌ இரண்டு எலும்புகளும்‌ 
விலகாதபடி. பிணைத்துக்கொண் டிருக்கும்‌. 


104 விவசாய நூல்‌ 


அசையக்‌ கூடிய மூட்டுகளில்‌ நாலு வகை இருக்கின்‌ 
றன. கதவுகளைச்‌ சாத்தித்‌ திறப்பது போல்‌ கால்‌ எலும்பு 
களை நீட்டி மடக்கலாம்‌. இம்‌ மூட்டுகளுக்குக்‌ ல்‌ மூட்டுகள்‌ 
(hinge joints) என்று பெயர்‌. முதுகெலும்புத்‌ தண்டின்‌ 
முதல்‌ எலும்பாயெ பிடர்‌ எலும்பு (௨1௧௨௮, பிடர்‌ அச்சு 
எலும்புடன்‌ (௮X55) சேருமிடத்திலிருக்றெ மூட்டுக்கு முளை 
மூட்டு (10% 1௦10) என்று பெயர்‌. இங்கு தலையைச்‌ சிறிது 


படம்‌ 6. பூனையின்‌ எலும்புக்‌ கூடு 
மெட்காப்‌-பிளின்டைப்‌ பின்பற்றியது. 


தான்‌ சுற்றி அசைக்க வசதி கிடைக்கிறது. முதுகுத்‌ தண்டு, 
பல முள்‌ எலும்புகள்‌ சேர்ந்துண்டானது. இதைச்‌ சிறிது 
தான அசைக்க ப்‌ இந்த மூட்டுகளுக்கு வழுக்கு 
மூட்டுகள்‌ (ஐ1101102 ]௦iறந5) என்று பெயர்‌. தோள்‌ மூட்டும்‌ 
(shoulder joint), இடுப்பு மூட்டும்‌ (hip joint) ஒரு பந்து 
வண்ணத்துக்குள்‌ இருப்பது போல அமைந்திருக்கன்‌ றன. 
இதற்கு பத்துக்‌ ண்ண மூட்டு (0811 ௨௦1 socket joint) 
என்று பெயர்‌. 


எலும்புக்‌ கூட்டை 1. தலை எலும்புச்‌ கூறு, 2. முது 
கெலும்புக்‌ கூறு, 4. அவயவ எலும்புக்‌ கூறு என மூன்று 
பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 105 


தலை எலும்புக்‌ கூறு. இதில்‌ பல தகட்டு எலும்புகள்‌ 
கருவிலேயே அசையா மூட்டுகளால்‌ ஒன்றாகப்‌ பிணைக்கப்‌ 
பட்டு ஒரு பெட்டி போன்று அமைந்திருக்கின்‌ றன. 
இதனுள் தான்‌ மூளை, கண்‌, மூக்கு, காதின்‌ உள்‌ பாகங்கள்‌ 
ஆகிய முக்கியமான உறுப்புகள்‌ பத்திரமாக இருக்‌ 
கின்றன. 


முதுகெலும்புக்‌ கூறு. முதுகுத்‌ தண்டு (vertebral 
௦01101) பல முள்‌ எலும்புகள்‌ சேர்ந்தது. மாட்டின்‌ 
கழுத்து பாகம்‌ (௦01130) ? முள்‌ எலும்புகள்‌, மார்பு பாகம்‌ 
(thorax) 18 முள்‌ எலும்புகள்‌, ஈடு முதுகு பாகம்‌ (மயல்‌ 
1:021011) 6 முள்‌ எலும்புகள்‌, பிட்டி பாகம்‌ (லப) 5 முள்‌ 
எலும்புகள்‌, வால்‌ பாகம்‌ (௦ccygeal region) 18—20 
முள்‌ எலும்புகள்‌ சேர்ந்து ஆனது முதுகுத்‌ தண்டு. 


மார்புக்‌ கூடு (௦X), மேல்‌ பக்கத்தில்‌ மார்புபாக 
முள்‌ எலும்புகள்‌, கீழே மார்பெலும்பு (80), பக்கங்‌ 
களில்‌ 18 ஜோடி தட்டை விலா எலும்புகள்‌ (0108) 
சேர்ந்து உண்டானது. இதனுள்‌ இரு நுரையீரல்களும்‌ 
(பர), மத்தியில்‌ இருதயமும்‌ (வார்‌) இருக்கின்றன: 
விலா எலும்புகளில்‌ முன்‌ எட்டும்‌ பலமான பந்தகங்களினால்‌ 
மார்பு எலும்பு, முள்‌ எலும்புகளுடன்‌ இரு பக்கங்களிலும்‌ 
இணைக்கப்பட்டிருக்கின்‌ றன பின்‌ 5 விலா எலும்புகள்‌ 
மேலேமுதுகுத்‌ தண்டுடனும்‌ பக்கங்களில்‌ ஒன்றோடொன்‌ 
றுகவும்‌ பிணைக்கப்பட்டிருப்பதுடன்‌, குருத்தெலும்பு மூல 
மாக எட்டாவது விலா எலும்புகளுடன்‌ சேர்க்கப்பட்டிருக்‌ 
இன்றன. 


கால்‌ எறும்புகள்‌: முன்‌ கால்‌ ஒவ்வொன்‌,றிலும்‌ 20 
எலும்புகளும்‌, பின்‌ கால்‌ ஒவ்வொன்றிலும்‌ 28 எலும்பு 
களுமாக மொத்தம்‌ 86 எலும்புகள்‌ இருக்கின்றன. 
அவற்றின்‌ விவரம்‌ கீழே கொடுக்கப்பட்டிருக்றெது. 


106 விவசாய நூல்‌ 
முன்‌ கால்‌ எலும்புகள்‌ 

தோள்பட்டை எலும்பு (80௨௨) 1 

மேல்‌ கால்‌ எலும்பு (1111067115) 1 

ஆர எலும்பும்‌, முழங்கால்‌ எலும்பும்‌ (௨01118 
and ulna) 2 

முட்டு எலும்புகள்‌ (௦௨15) 7 

கீழ்கீகால்‌ எலும்புகள்‌ (161௨ carpus) 3 

குளம்பு எலும்புகள்‌: (phalanges) 6 


ஆக 20 
பின்‌ கால்‌ எலும்புகள்‌ 
இடுப்பு வளையம்‌ (96141௦ girdle) 3 
தொடை எலும்பு (femur) 1 
பின்‌ முட்டு எலும்பு (patella) 1 
மேல்க்கால்‌ எலும்புகள்‌ (44154௨ ௨௩3 fibula) 2 
கணைக்கால்‌ எலும்புகள்‌ (tarsus) 7 
கீழ்க்கால்‌ எலும்புகள்‌ (06௩௨ tarsus) 3 
குளம்பு எலும்புகள்‌ (phalanges) 6 
ஆக 23 
ரத்த மண்டலம்‌ (circulatory system). ரத்தம்‌ 
அடிப்படையாக பிராணிகள்‌ உட்கொள்ளும்‌ உணவி: 


லிருந்து உண்டாகிறது. அது ஒரு இரவப்‌ பொருள்‌. பல: 


உலோக உப்புகளும்‌, சில அங்கக அமிலங்களூம்‌ அதில்‌ 
கரைம்திருக்கும்‌. அதன்‌ திரவப்‌ பகுதிக்குப்‌ பிளாஸ்மா 
(plasma) என்று பெயர்‌. அதில்‌ கணக்கற்ற தட்டையான 
சிவப்பு அணுக்களும்‌ (1௪0 0810180166), வெள்ளை அணுக்‌ 


களும்‌ (white carpuscles) மிதம்‌ துகொண்டிருக்கின்‌ றன.. 
சத்தம்‌ உடம்பெங்கும்‌ பரந்து, ஓடிக்கொண்டே இருக்‌ 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 107 


கிறது. ரத்த ஓட்டம்‌ ஏற்படுவதற்கு வேண்டிய சக்தி 


இருதயத்‌ திலிருந்து கிடைக்கிறது. இருதயம்‌ ஒரு பம்பு 


(ஓப) போன்று ஆக்ஸிஜன்‌ மிகுந்த ரத்தத்தைக்‌ குழாய்‌: 


கள்‌ மூலமாக பல பாகங்களுக்கும்‌ அனுப்பிக்கொண்டே 
இருக்கிறது. இருதயத்திலிருந்து வெளியேறுறெ ரத்தக்‌ 
குழாய்களுக்கு தமனிகள்‌ (வர்ர) என்று பெயர்‌. ஒரு 
மரத்தின்‌ பருத்த அடித்‌ தண்டிலிருந்து களைகள்‌ வெடித்து, 
பக்கக்‌ களைகள்‌ திரும்பத்‌ திரும்பத்‌ தோன்‌ றி, கடைசியாக 
இலைகளில்‌ போய்‌ மரமே முடிகிறது. அதே மாதிரியாகத்‌ 
தமனிகள்‌ பல கிளைத்‌ தமனிகளாகப்‌ படிப்‌ படியாகப்‌ 
பிரிந்து, கடைசியாக மயிர்க்காலிலும்‌ மெல்லிய குழாய்‌ 
களாக உடம்பிலுள்ள எல்லா பாகங்களிலும்‌ பரந்திருக்‌ 
இன்றன. இந்த மெல்லிய மயிர்க்‌ குழாய்களுக்குத்‌ தந்துகி 
கள்‌ (வறil]வபieஷ) என்று பெயர்‌. இவற்றின்‌ சுவர்கள்‌ 
மெல்லிய சவ்வுப்‌ பொருளினால்‌ ஆனவை. இவற்றின்‌ மூல 
மாக ரத்தத்தில்‌ உள்ள பல ஊட்டப்‌ பொருள்களும்‌, 
ஆக்ஸிஜனும்‌ பிளாஸ்மாவுடன்‌ வெளியேறுகின்றன: 
அவற்றைப்‌ பல உடல்‌ திசுக்களும்‌ கிரகித்துக்‌ கொள்ளு 
இன்றன. ஆக்ஸிஜன்‌ சர்க்கரைப்‌ பொருள்களுடன்‌ அங்‌ 
கங்கு கூடிச்‌ சேர்ந்து கார்பன்‌ டை ஆக்ஸைடை உண்டாக்கு 
கிறது. இந்த ரசாயனச்‌ செயல்‌ நடை பெறுவதால்‌ சக்தி 
யும்‌, உஷ்ணமும்‌ உண்டாகின்றன: இதனால்தான்‌ பிராணி 
களுக்குச்‌ சக்தி இடைக்கிறது. உடம்பின்‌ உஷ்ணமும்‌ ஓரே 
நிலையில்‌ வைத்துக்‌ காப்பாற்றப்படுகிறது. 

மேலே சொல்லியபடி. கார்போஹைடிரேட்டுகள்‌ 
ஆக்ஸிகரணிக்கப்பட்டு (oxidised) உண்டாகும்‌ கார்பன்‌ 
டை ஆக்ஸைடு கடைசியாகத்‌ தந்துகெள்‌ மூலமாக ரத்தத்‌ 
இல்‌ சேருகிறது. ஆக்ஸிஜன்‌ மிகுந்திருக்கும்‌ காலத்தில்‌ 
ரத்தம்‌ ஈல்ல சிவப்பாக இருக்கிறது. ஆக்ஸிஜன்‌ 
குறைந்து கார்பன்‌ டை ஆகீஹைடு மிகுந்த பின்‌, அது 
இருண்ட சிவப்பாகிறது. ஆக்ஸிஜன்‌ மிகுந்த ரத்தம்‌ 


108 8 விவசாய நூல்‌ 


பக்கக்‌ களைக்‌ குழாய்கள்‌, தந்துகிகள்‌ மூலமாகப்‌ பல 
பாகங்களிலும்‌ பரவுவதற்கு மாறாக, பல தந்துகிகளிலும்‌ 
சேரும்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு மிகுந்த ரத்தம்‌ ஓன்று 
சேர்ந்து இருதயத்திற்கு போகிறது. பல தந்துகெள்‌ சேர்ந்து 
கிளைக்‌ குழாய்களாகி, இவை ஒன்று சேர்ந்து ஒரு பெரும்‌ 
குழாயாகி, அதன்‌ வழியாக ரத்தம்‌ இருதயத்துக்குப்‌ 
போகிறது. இது, பல இலைகளிலிருந்து களைகள்‌ மூலமாக 
மரத்தின்‌ அடித்‌ தண்டுக்குத்‌ தொடர்பு இருப்பது போலத்‌ 
தான்‌. இப்படிப்‌ பல இடங்களிலிருந்து கார்பன்‌ டை ஆக்‌ 
ஸைடு மிகுந்த ரத்தமும்‌, நுரையீரல்களிலிருந்து ஆக்ஸிஜன்‌ 
மிகுந்த ரத்தமும்‌ ரத்தக்‌ குழாய்கள்‌ மூலமாக இருதயத்‌ 
அக்குப்‌ போகின்றன. ரத்தத்தை இருதயத்துக்குக்‌ 
கொண்டு போகும்‌ ரத்தக்‌ குழாய்களுக்குச்‌ சிரைகள்‌ 
(veins) என்று பெயர்‌. 

இனிக்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு மிகுந்த ரத்தம்‌ நுரை 
யீரலில்‌ எப்படிக்‌ கார்பன்டைஆக்ஸைடைக்‌ கொடுத்து 
விட்டு, ஆக்ஸிஜனைப்‌ பெறுகறதென்று பார்ப்போம்‌. மார்‌ 
புக்‌ கூட்டில்‌ விசாலமான இரண்டு துரையீரல்கள்‌ இருக்‌ 
கின்றன. அவற்றுக்கு மத்தியில்‌ இருதயம்‌ இருக்கிறது; 
இது கைமுட்டி அளவினதாய்‌, கூம்பிய தாமரை மொட்டின்‌ 
வடிவத்தில்‌ இருக்கும்‌. ஊடு தசை மூலமாக வலது பக்கம்‌, 
இடது பக்கம்‌ என இரு பாகங்களாக இருதயம்‌ பிரிக்கப்பட்‌ 
டிருக்கிறது. இந்த இரு பாகங்களுக்கும்‌ சம்பந்தம்‌ இல்லை. 
அத்துடன்‌ குறுக்குத்‌ தசை மூலமாக மேல்‌ பாகம்‌, ழ்‌ 
பாகமெனவும்‌ இருதயம்‌ பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே, 
இருதயத்தில்‌ 4 தனி அறைகள்‌ இருக்கின்றன. மேல்‌ 
அறைகளுக்கு ஆரிக்கிள்கள்‌ (வமர) என்றும்‌, கழ்‌ 
அறைகளுக்கு வெண்டிரிக்ளெகள்‌ (ventricles) என்றும்‌ 
பெயர்‌. ஆரிக்கிள்‌, வெண்டிரிக்ளெகளுக்கு ஊடே உள்ள 
தசையில்‌, பக்கத்துக்கொரு துவாரமும்‌, ஒரு ஐவ்வு வால்வும்‌ 
(valve) இருக்கின்றன. இந்த வால்வு ஆரிக்கிளிலிருக்து 


ஆக்சரிஐன்‌ 
"நீம்‌ தத்தும்‌. யச 


படம்‌ 7- ரத்த ஓட்டம்‌ சித்திர ரூபமாகக்‌ 
காண்‌ பிக்கப்பட்டிருக்கிறது. 

1. இலக்கமிட்டவை தலைப்‌ பாக ரத்த ஓட்டத்தையும்‌, 2. இலக்க 
மிட்டவை கழுத்துக்குக்‌ 8ழேயுள்ள பாகங்களுடைய ரத்த ஓட்டத்‌ 
தையும்‌, 3. இலக்கமிட்டவை நுரையீரல்‌ ரத்த ஓட்டத்தையும்‌ 
சேர்ந்தவை. இருதயத்திலிருந்து ரத்தத்தை வெளியேற்றும்‌ தமணி 
களைவிட ரத்தத்தை உட்செலுத்தும்‌ சிரைகள்‌ அகன்‌ திருக்கும்‌. 


சகட ௩ ரதன கடர ட றகர்‌ சண ௪ 
அ கிதிகா அனரிவ்ம்‌ 6௦ தா்‌ பட்டார்‌. ௬ 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 109 


வெண்டிருக்கிளுக்கு ரத்தம்‌ போவதற்கு இடந்தருமே தவிர, 
ஆரிக்கிளுக்கு திரும்பிப்‌ போவதற்கு இடம்‌ தராது. வெண்டி. 
ரிக்கள்கள்‌ சுருங்கும்பொழுது, இவற்றிலிருந்து அந்தந்தப்‌ 
பக்கத்திலுள்ள தமனிகள்‌ வழியாக ரத்தம்‌ வெளியே 
உந்தித்‌ தள்ளப்படுகிறது. இது இருதயம்‌ ஒரே சீராக மாறி 
மாறிச்‌ சருங்குவதாலும்‌ விரிவதாலும்‌ ஏற்படுகிறது. 
இரண்டு ஆரிக்கிள்களும்‌ ஓன்று போலச்‌ சுருங்கும்‌. அப்‌ 
பொழுது அவற்றிலிருந்து அந்தந்தப்‌ பக்கத்து வெண்டிரிக்‌ 
கிள்களுக்கு ரத்தம்‌ போகும்‌. இவை எருங்கும்பொழுது, 
இவற்றின்‌ பக்கங்களிலுள்ள தமனிகளுக்குள்‌ ரத்தம்‌ பல 
மாகத்‌ தள்ளப்படுகிறது. நமது கை நாடியைப்‌ பிடித்துப்‌ 
பார்க்கும்பொழுது தெரிகிற துடிப்பு இருதயத்தின்‌ 
துடிப்பே; இருதயம்‌ ரத்தத்தை வெளியே உந்தித்‌ தள்ளும்‌ 
பொழுது ஏற்படுறெ துடிப்பே. 


இடது வெண்டிரிக்கிளிலிருக்‌து, உடம்பிலேயே பெரிய 
தமனியாகிய அயோர்ட்டா (10171௨), பல கிளைத்‌ தமனிகள்‌, 
தந்துகெள்‌ மூலமாக உடம்பிலுள்ள பல பாகங்களுக்கும்‌ 
ஆக்ஸிஜன்‌ மிகுந்த ரத்தம்‌ பரவுகிறது. இவ்விடங்களில்‌. 
அக்ஸிஜனைக்‌ கொடுத்துவிட்டு, கார்பன்‌ டை ஆக்ஸைடை 
ஏற்றுக்கொண்டு, ரத்தம்‌ பல கிளைச்‌ சிரைகள்‌ வழியாக 
ஒன்று சேர்ந்து, இருதயத்திலுள்ள வலது ஆரிக்கிளுக்கும்‌,. 
அங்கிருந்து வலது வெண்டிரிக்கிளுக்கும்‌ போகிறது. 
ஆகவே, இருதயத்தின்‌ இடது பக்கத்தில்‌ ஆக்ஸிஜன்‌ 
மிகுந்த ரத்தமும்‌, வலது பக்கத்தில்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு 
மிகுந்த ரத்தமுமே ஓடுகின்றன: வலது வெண்டிரிக்கிளி - 
லிருந்து வெளியேறி, மார்புக்‌ கூட்டில்‌ இருக்கிற இரு துரை 
யிரல்களிலும்‌ பல கிளைக்‌ குழாய்கள்‌ வழியாக இந்தக்‌ 
கார்பன்‌ டை ஆக்ஸைடு மிகுந்த ரத்தம்‌ பரவுகிறது. உடம்‌ , 
பின்‌ பல பாகங்களிலும்‌ தந்துககள்‌ மூலம்‌ ஆக்ஸிஜனைக்‌ . 
கொடுத்துவிட்டு, ரத்தம்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடைப்‌ பெறு . 


110 விவசாய நூல்‌ 


வதற்கு மாறாக, நுரையீரல்‌ தந்துகிகள்‌ மூலமாக அவ்வவற்‌ 
றின்‌ பக்கங்களிலுள்ள சிறு காற்றறைகளிலிருந்து (8012 
8௨05), ஆக்ஸிஜனை ரத்தம்‌ கரித்துக்‌ கொண்டு, கார்பன்‌ 
டை ஆக்ஸைடை விடுவிப்பதால்‌, அது சுத்தமடைகிறது. 
சுவாசித்து உள்ளே போகும்‌ காற்றில்‌, ஆக்ஸிஜன்‌ மிகுந்து 
இருக்கும்‌. வெளியேறும்‌ காற்றில்‌ கார்பன்‌ டை ஆக்ஸைடு 
மிகுந்து இருக்கும்‌. மேலே கூறியவாறு நுரையீரலில்‌ ஆக்ஸி 
ஐன்‌ பெற்ற ரத்தம்‌ பல கிளைக்‌ குழாய்கள்‌ வழியாக ஒன்று 
சேர்ந்து ஒரு பெருங்‌ குழாய்‌ வழியாக இடது ஆரிக்களுக்‌ 
கும்‌, பின்னர்‌ இடது வெண்டிரிக்களுக்கும்‌ போகிறது. 
இது இடைவிடாது மாறி மாறி நடைபெற்று வருகிறது. 
இது சித்திர ரூபமாக 7-வது படத்தில்‌ காண்‌ பிக்கப்பட்டி. 
ருக்கிறது. 

ரத்த அணுக்கள்‌ (10௦04 corpuscles). ரத்தத்தி 
லுள்ள சிவப்பு அணுக்கள்‌ ஆக்ஸிஜனை உடம்பிலுள்ள 
பல பாகங்களுக்கும்‌ கொண்டுபோறெது. இத்த ஆக்ஸி 
ஐன்‌ அங்கங்கு கார்போஹைடிரேட்டுகளுடன்‌ இயையும்‌ 
பொழுது, கார்பன்‌ டை ஆக்ஸைடு, சக்தி, உஷ்ணம்‌ ஆகி 
யவை உண்டாகின்றன. ஆக்ஸிஜனைக்‌ கொடுத்த ரத்தம்‌ 
கார்பன்‌ டை ஆக்ஸைடைப்‌ பெற்று அசுத்தமடைகிறது. 
இந்த கார்பன்‌ டை ஆக்ஸைடு நுரையீரல்‌ வழியாக வெளி 
யேறும்‌ பொழுது, ரத்தம்‌ ஆக்ஸிஜனை மறுபடியும்‌ பெற்று 
சுத்தமடைகிறது. கோய்‌ உண்டு பண்ணுகிற பாக்டீரியாக்‌ 
கள்‌ உடம்பில்‌ சேரும்‌ பொழுது ரத்தத்திலுள்ள வெள்ளை 
அணுக்கள்‌ அவற்றைச்‌ சுற்றிக்‌ கொண்டு அவற்றைக்‌ 
கொல்லுகின்றன. அத்துடன்‌ அந்த அனுக்களுமே சிதை 
வடைகின்றன. சிறங்குகளில்‌ தோன்றும்‌ சீழ்‌ (pus) 
இப்படிச்‌ சிதைந்த வெள்ளை அணுக்களாலானது தான்‌. 
வெள்ளை அணுக்கள்‌ அழிக்க முடியாதபடி. பாக்டீரியாக்‌ 
கள்‌ மிகுதியாகப்‌ பெருகும்‌ பொழுது, கோய்கள்‌ தலை 
காட்டுகின்‌ றன. 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 111 


ஜீரண மண்டலம்‌ (பiஓestive system). தீவனத்தை 
உட்கொள்ளும்‌ வாயிலிருந்து மலம்‌ கழிக்கும்‌ குதம்‌ 
(600010) வரை உள்ள உறுப்புகள்‌ எல்லாம்‌ ஓரே குழா 
யாலானது. இக்‌ குழாய்‌ சில இடங்களில்‌ சுருங்கியும்‌, சில 
இடங்களில்‌ அகன்று பையாகவும்‌, பல பெயர்களுடைய 
உறுப்புக்களாக விளங்குகின்றது. இவற்றின்‌ பெயர்கள்‌ 
முறையே வாய்‌, உணவுக்குழல்‌ (ஏய்‌), வயிறு, சிறு 
குடல்‌, பெருங்குடல்‌, குதம்‌ ஆகும்‌. 


மாட்டுப்‌ பற்களைப்‌ பற்றியும்‌ இங்கு சிறிது கவனிக்க 
லாம்‌. கன்றின்‌ ழ்தீதாடையில்‌ 8 முன்வாய்ப்‌ பற்களும்‌ 
(incisors), இவற்றிற்கு இரு பக்கங்களிலும்‌ பக்கத்துக்கு 
மூன்று கடைவாய்ப்‌ பற்களும்‌ (ம௦]ிவ5) இருக்கும்‌. 
இந்தக்‌ கடைப்‌ பற்களுக்கு நேரெதிராக மேல்‌ தாடையில்‌ 
8 கடைப்‌ பற்களும்‌ இருக்கும்‌. ஆக, 8 முன்‌ பற்களும்‌, 
72 கடைப்‌ பற்களும்‌ இருக்கும்‌, முன்‌ பற்களுக்கு எதிராக 
மேல்‌ தாடையில்‌ கடுமையான ஒரு குருத்‌ தெலும்புப்‌ 
பட்டை (லரilaginous pad) இருக்கிறது. முன்‌ பற்களை 
குருத்‌ தெலும்புப்‌ பட்டையுடன்‌ சேர்த்து அழுத்தும்‌ 
பொழுது மத்தியில்‌ இருக்கும்‌ தீவனம்‌ துண்டிக்கப்படும்‌. 
முன்‌ பற்கள்‌ திவனத்தை வெட்டுவதற்காக ஏற்பட்டவை. 
திவனத்தைச்‌ சவைத்துச்‌ சிறிய துண்டுகளாக்குவதற்கு 
கடைப்‌ பற்கள்‌ பயன்‌ படுகின்‌ றன. 


சிறிது காலத்துக்குப்பின்‌, முன்‌ பற்கள்‌ இரண்டு 
இரண்டாக விழுந்து, அவற்றிற்குப்‌ பதிலாகப்‌ பெரிய நிரந்‌ 
தரமான பற்கள்‌ முளைக்கும்‌. 2 வயதில்‌ 8 முன்‌ பற்‌ 
களும்‌, 83 வயதில்‌ 4 பற்களும்‌, 4 வயதில்‌ 6 பற்களும்‌, 
ot வயதில்‌ 8 முன்‌ பற்களும்‌ நிரந்தரமாகத்‌ தோன்றும்‌. 
அத்துடன்‌ கன்று வளரும்‌ பொழுது, மேல்‌ வரிசை, கீழ்‌ 
வரிசை இரண்டிலும்‌ பக்கத்துக்கு 5 கடைப்‌ பற்கள்‌ புதி 
தாக முளைக்கும்‌. ஆக வளர்ந்த மாடுகளுக்கு 8 முன்‌ பற்‌ 


112 விவசாய நூல்‌ 


களும்‌, பக்கத்துக்கு 6 ஆக 24 கடைப்‌ பற்களும்‌ இருக்கும்‌, 
ஆக மொத்தப்‌ பற்கள்‌ 388 


வாயிலுள்ள தீவனம்‌ மெல்லப்படும்‌ பொழுது அது 
சிறிய துண்டுகளாவதுடன்‌ உமிழ்‌ நீருடனும்‌ (8௨119௨) 
சேர்வதால்‌, சுலபமாக விழுங்குவதற்கு ஏற்றதாகிறது. 
வாயிலுள்ள உமிழ்நீர்‌ கோளங்களிலிருந்து (salivary 
glands) உமிழ்நீர்‌ சுரக்கிறது. இதில்‌ கார்போஹைடி 
ரேட்டுகளை கரைத்துச்‌ சர்க்கரைப்‌ பொருளாக்கும்‌ சக்தி 
யுடைய டயலின்‌ (றந்றவிiற)* என்ற என்ஸைம்‌ (zyme) 
இருக்கிறது. பெரிய துண்டு உணவு சிறிய துண்டுகளா 
கிப்‌ போதுமான அளவு என்ஸைமும்‌ சேர்ந்தால்தான்‌, 
அது சரியாக ஜீரணமாகும்‌. அதை உத்தேசித்துத்‌ தான்‌ 
நாம்‌ உணவை நன்றாகச்‌ சவைத்து உட்கொள்ள வேண்டு 
மென்று சொல்லுகிறோம்‌. 


உணவு; வாயிலிருந்து உணவுக்குழல்‌ வழியாக வயிற்‌ 
அக்குச்‌ செல்கிறது. மாடுகள்‌ போலக்‌ காலுக்கு இரண்டு 
பிளவுக்‌ குளம்புகளுள்ள பிராணிகளின்‌ வயிறு நாலு 
அறைகளால்‌ ஆனது. முதலில்‌ அரைகுறையாகச்‌ சவைத்த 
தீவனம்‌ வயிற்றின்‌ முதல்‌ இரு அறைகளையும்‌ நிரப்பும்‌. 
இவற்றைத்‌ தீவனத்தை இருப்பில்‌ வைக்கும்‌ அறைகள்‌ 
என்று சொல்லலாம்‌. எனினும்‌ இங்கு தீவனம்‌ ஒரு அள 
வுக்கு பாக்டீரியாக்களால்‌ சிதைக்கப்பட்டு, தீவனம்‌ பின்‌ 


என்ஸைம்கள்‌ பல கோளங்களில்‌ சுரக்கின்றன. எவ்வித 
மாறுபாடும்‌ அடையாமல்‌, அவை சில பொருள்களைக்‌ கரைக்கும்‌ 
சக்தி உடையவை. சில கார்போஹைடிரேட்டுகளைக்‌ கரையும்‌ 
சர்க்கரைப்‌ பொருள்களாக்குகின்றன. சில புரோட்டீனைக்‌ கரை 
யும்‌ பொப்டோன்களாகவும்‌ (peptones), ஆல்பியூமோஸ 
ஸாகவும்‌ (வய௦8௪5), வேறு சில கொழுப்புகளைக்‌ கிளிசரினாக 
வும்‌, கொழுப்பு அமிலங்களாகவும்‌ (வர்ர ௨௦4048) மாற்றுகின்றன. 


இந்தக்‌ கரையும்‌ பொருள்களைத்தான்‌ குடல்‌ கிரகிக்க முடியும்‌. . 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 118 


னர்‌ சுலபமாக ஜீரணமாவதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. 
மாடுகள்‌ படுத்திருக்கும்‌ பொழுது வாயை அசைத்துக்‌ 
கொண்டு, எதையோ விழுங்குவதைப்‌ போலத்‌ தோன்று 
இறதல்லவா? இதற்கு அசை போடுதல்‌ (chewing the 
(பப) என்று பெயர்‌. இது தினம்‌ 7? மணி நேரமாவது 
நடைபெறும்‌. அசை போடும்பொழுது வயிற்றின்‌ முதல்‌ 
2 அறைகளிலுமுள்ள தீவனம்‌, ஓவ்வொரு கவளமாகத்‌ 
திரும்பவும்‌ வாய்க்குக்‌ கொண்டு வரப்படுகிறது. ஒரு கவ 
ளத்தை நன்முலச்‌ சவைத்து அரைத்து விழுங்கியபின்தான்‌, 
அடுத்த கவளம்‌ வாய்க்குக்‌ கொண்டு வரப்படும்‌. இப்படி 
நன்றாக வாயில்‌ அரைக்கப்பட்ட தீவனத்தை விழுங்கும்‌ 
பொழுது, அது வயிற்றின்‌ 8-வது அறைக்குப்‌ போடறது. 
இதில்‌ பல தசைப்‌ பாளங்கள்‌ (௨13 ற]1௦8) ஒரு போகாக 
அமைந்திருக்கன்றன. இவற்றிற்கு மத்தியில்‌ ஈன்றாகக்‌ 
கசக்கப்பட்டு மிகவும்‌ நுண்ணியதான பின்தான்‌ தீவனம்‌ 
வயிற்றின்‌ நாலாவது அறைக்குப்‌ போகிறது. இது வரை 
தவனம்‌ அரைக்கப்பட்டதே ஓழிய, விசேஷமாக ஜீரணிக்‌ 
கப்படவில்லை. மற்றப்‌ பிராணிகளின்‌ வயிற்றில்‌ ஜீரண 
மாவது போல்‌, மாட்டின்‌ 4-ஆம்‌ வயிற்று அறையில்தான்‌ 
ஜீரணம்‌ நடைபெறுகிறது: இதுதான்‌ உண்மையான 
வயிறு. இங்கு தீவனத்திலுள்ள பல கரையாப்‌ பொருள்‌ 
கள்‌ கரையும்‌ பொருள்களாக மாற்றப்‌ படுகின்றன. 
இப்படிக்‌ கரைந்த பொருள்களைத்தான்‌ குடல்‌ கிரகிக்கும்‌. 

உணவுப்‌ பொருள்கள்‌ கரையும்‌ பொருள்களாக மாறு 
வது பெரும்பாலும்‌ 4-ஆம்‌ வயிற்றிலும்‌ சிறு குடலிலும்‌ 
தான்‌. மாட்டுச்‌ சிறுகுடல்‌ 100 அடிக்கு மேலாகவும்‌, 
பெருங்குடல்‌ 80 அடி நீளமுள்ளதாயு மிருக்கும்‌. இவை 
வயிற்றுப்‌ பள்ளத்தில்‌ பலவிதமாக மடங்டிச்‌ சுருண்டு 
இடக்கன்றன. முதுகுத்‌ தண்டுடன்‌ இணைந்திருக்கிற ஜவ்‌ 
வுத்‌ தசைகள்‌ (113௦801117) இவற்றைத்‌ தொட்டிலில்‌ தாங்‌ 
குவதைப்‌ போலத்‌ தாங்கக்‌ கொண்டிருக்கின்றன. 

வி-3-—5 


114 விவசாய நூல்‌ 


கார்போஹைடி ரேட்டுகளையும்‌ புரோட்டீன்களையும்‌ கரைக்‌ 
இற என்ஸைம்கள்‌, ஹைடிரோகுளோரிக அமிலம்‌ 
(hydrochloric acid) ஆகியவை வயிற்றில்‌ சுரக்கின்றன, 
இவற்றின்‌ செயலால்‌ உணவுப்‌ பொருள்‌ ஒரு கூழ்‌ போன்ற 
நிலை யடைந்து, சிறுகுடலுக்குச்‌ செல்லுகிறது. இது 
அமில நிலையி லிருக்கும்‌. கல்லீரலில்‌ (11) இருந்து சரக்‌ 
கிற பித்தநீரும்‌ (19116), கணையத்தில்‌ (10௨1௩01௦௨௨) இருக்து 
சுரக்கிற கணைய நீரும்‌ (றவசti6 ய), சிறு குடல்‌ 
கோளங்கள்‌ கக்குகிற கரை நீர்களும்‌ வயிற்றில்‌ ஆரம்பித்த 
தீரணத்தைச்‌ சிறு குடலில்‌ முற்றுப்‌ பெறச்‌ செய்கின்‌ றன. 
பல விதமான கார (௮lkவlinஓ) நீர்கள்‌ கிறு குடலில்‌ சேரு 
வதால்‌, உணவுக்‌ கூழ்‌ கார நிலை அடைகிறது. கார்போ 
ஹைடி ரேட்டு உணவுப்‌ பகுதிகள்‌ சர்க்கரைப்‌ பொருள்‌ 
களாக மாறி, கரையும்‌ நிலை அடைகின்‌ றன. புரோட்டீன்‌, 
பெப்டோன்‌ (085006), ஆல்பியூமோசஸ்‌ (௨111100808) 
என்ற கரையும்‌ நைட்டிரஜன்‌ பொருள்களாக மாறுகின்‌ 
மன: எண்ணெய்‌, கொழுப்புப்‌ பொருள்கள்‌ நீரில்‌ சிதறி 
அண்ணிய துணுக்குகளாகின்றன. இவை பித்த நீரால்‌ 
சிதைக்கப்பட்டு, கிளிசரினாகவும்‌ (ஓlycerine), கொழுப்பு 
அமிலங்களாகவும்‌ (18103 ௨௦108) மாற்றப்‌ படுகின்றன. 
இப்படி. மாறிய கரையும்‌ பொருள்கள்‌ எல்லாம்‌ சிறு குடலி 
அள்ள விரல்‌ போன்ற குடல்‌ உறிஞ்கெளால்‌ (villi) Ar 
கிக்கப்பட்டு, குடற்பால்‌ குழல்கள்‌ (acteals) வழியாகச்‌ 
சென்று, கடைசியாக இரத்தத்துடன்‌ சேர்ந்து, உடம்பில்‌ 
பல பாகங்களுக்கும்‌ போய்‌ அங்கங்கு உப்யோகமாகின்‌ றன. 
கார்போறைடிரேட்டுகளும்‌ கொழுப்புப்‌ பொருள்களும்‌ 
சக்தி அளிக்கின்றன. புரோட்டீன்‌ தசை வளர்ச்சிக்கா 
கிறது. உப்புகள்‌ பலவிதமான உடல்‌ இசுக்களின்‌ (155௦5) 
வளர்ச்சிக்கு உபயோகமாகின்‌ றன. 

சிறு குடலில்‌ கிரகிக்கப்படாதவை கூழாகவே பெருங்‌ 
குடலுக்குப்‌ போகின்றன. இது பெருமளவு நீரைக்‌ ரத்‌ 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 115 


க்கொண்டு மிஞ்சுகின்‌றதை மலப்‌ பொருளாகக்‌ குதம்‌ 
வரியாக வெளியேற்றுகிறது. 


தீவனத்தை உட்கொள்ளும்‌ பொழுது, தொண்டைக்‌. 
குப்‌ போகும்வரை அது பிராணிகளின்‌ கட்டுப்பாட்டுக்கு 
அடங்கியது. இச்செயலைப்‌ பிராணிகள்‌ இயக்குகின்றன. 
இதற்கு இயக்கு செயல்‌ (௬011111187. ௨௦) என்று பெயர்‌. 
தொண்டையைத்‌ தாண்டிய தீவனம்‌ உணவுப்‌ பாதையில்‌ 
(alimentary canal) . செல்வது கட்டுப்பாட்டுக்கு அடங்‌ 
காத இயங்கு செயல்‌ (i॥Y௦lயnஙஹூு ௨௦3), தானாகவே 
இயங்கி நடைபெறுவது. உணவுப்‌ பாதைக்‌ குழாய்‌ அடுத்‌ 
தடுத்துத்‌ தானாகச்‌ சுருங்கியும்‌ விரிந்தும்‌, திவனத்தை உண 
வுப்‌ பாதையில்‌ முன்னுக்குத்‌ தள்ளுகிறது. இதற்குக்‌ குடல்‌ 
தசை இயக்கம்‌ (peristaltic Movement) என்று பெயர்‌, 


நிணநீர்‌. ரத்தம்‌ தந்துககள்‌ , மூலமாகச்‌ செல்லும்‌ 
பொழுது, நிறமில்லாத திரவமாகிய பிளாஸ்மாவில்‌ 
(plasma) ஒரு சிறிது கசிந்து, பக்கங்களிலுள்ள பல ஸெல்‌ 
களையும்‌ நனைக்கின்றன. இத்திரவத்திற்கு நிண தீர்‌ (மழ) 
என்று பெயர்‌, இதில்‌ ஆக்ஸிஜன்‌, புரோட்டீன்‌, தண்‌ 
ணீர்‌, பல உப்புகள்‌, ரத்த வெள்ளையணுக்கள்‌ (white 
corpuscles) இருக்கன்‌ றன. இதிலிருந்து ஸெல்கள்‌ தங்க 
ஞக்கு வேண்டிய உணவுப்‌ பொருள்கள்‌, ஆக்ஸிஜன்‌ இவற்‌ 
றைக்‌ இரகித்துக்கொண்டு, கார்பன்‌ டை ஆக்ஸைடை 
வெளியேற்றுகின்‌ றன- இப்படிக்‌ கார்பன்‌ டை ஆக்ஸை 
டைப்‌ பெற்ற நிண நீரில்‌ பெரும்‌ பாகத்தைப்‌ பல சிறிய 
குழாய்களாலாய தீணதீர்‌ தாளங்கள்‌ ([ymphatic vessels) 
ஏற்றுக்‌ கொள்கின்றன. இவை ஒன்று சேர்ந்து பெரிய 
நாளங்களாகிக்‌ கடைசியாக மார்‌ நுணதீர்‌ நாளம்‌ (நhoracic 
பயர்‌) என்ற பெரிய காள த்துடன்‌ சேருகின்றன. இந்தப்‌ 
பெரிய நாளம்‌ மூலமாகத்தான்‌ நுணநீர்‌ இருதயத்துக்குப்‌ 
பக்கத்தில்‌ போகும்‌ பெரும்‌ சிரை ரத்தத்துடன்‌ சேருகிறது 


116 விவசாய நூல்‌ 


வயிற்றில்‌ ஜீரணமாக, குடலினால்‌ ரெகிக்கப்பட்ட பல 
உணவுப்‌ பொருள்கள்‌, அவற்றைக்‌ கொண்டு வரும்‌ குடற்‌ 
பால்‌ குழல்கள்‌ மூலமாக, மார்பு நுணமீர்‌ நாளத்தில்‌ போய்ச்‌ 
சேருகின்‌ றன. 

சிறு நீர்‌ மண்டலம்‌ (யாரறகy )ர்்ஹ). வனத்தில்‌ 
ஜீரணமாகாத பகுதி உடம்பிலிருந்து எப்படி மலமாகக்‌ 
கழிக்கப்படுகிற தென்பதைக்‌ கவனித்தோம்‌. சிறிது பித்த 
நீர்‌ உப்புகளும்‌ (116 8௨155), கழன்ற சளித்‌ தசைகளும்‌ 
(mucous membrane) மலத்துடன்‌ கழிவாகும்‌. இவற்‌ 
றைத்‌ தவிர உடம்பில்‌ ஏற்படுகிற வேறு கழிவுகள்‌, கார்‌ 
பன்‌ டை ஆக்ஸைடு, நீர்‌, உலோக உப்புகள்‌, நைட்டிரஜன்‌ 
சேர்ந்த கழிவுப்‌ பொருள்கள்‌ ஆகும்‌. கார்பன்‌ டை ஆக்‌ 
ஸைடு சுவாசிப்பதன்‌ மூலம்‌ வெளியேறுகிறது. வேர்வை 
மூலமாக உலோக உப்புகளும்‌ சிறிது நீரும்‌ வெளியேறு 
கின்றன. இன்னும்‌ நைட்டி ரஜன்‌ கழிவுப்‌ பொருள்‌, சில 
உலோக உப்புகள்‌, நீர்‌ ஆகியவை சேர்ந்து, சிறுநீர்‌ (மூத்‌ 
திரம்‌, யiறe) உண்டாகிறது. 

சிறுநீர்‌ பிரிதல்‌. சிறுநீரை ரத்தத்திலிரும்து பிரிக்கும்‌ 
உறுப்புக்குச்‌ சிறுநீரகம்‌ (குண்டிக்காய்‌, kidney) என்று 
பெயர்‌. முதுகெலும்புத்‌ தீண்டுக்கடியில்‌, வயிற்று பாகத்‌ 
இல்‌, சுமாராக நடுவே பக்கத்துக்கு ஒன்றாக 2 சிறு நீரகங்கள்‌ 
இருக்கின்‌ றன. இவை அவரைப்‌ பருப்பைப்‌ போன்ற உருவ 
மூடையவை.. உள்‌ பக்கம்‌ குழரிந்தும்‌, வெளிப்‌ பக்கம்‌ ஞவிந்‌ 
தும்‌ இருக்கும்‌. ஓவ்வொன்‌ றிலிருந்தும்‌ ஒரு சிறுநீர்க்‌ குழாய்‌ 
(0:௦௦) வெளியேறுகிறது. இந்த இரு குழாய்களும்‌ எிறு 
தீர்ப்பை (மஸ) என்‌ ற ஒரு பையில்‌ முடிவடைகின்றன. 
இதிலிருந்து சிறுநீர்க்‌ கால்வாய்‌ (urethra) வழியாக சிறுநீர்‌ 
வெளியாகும்‌. ஓவ்வொரு சிறுநீரகத்திலும்‌ ஒரு தமனியும்‌ 
ஒரு சிரையும்‌ இருக்கின்‌ றன. 

சிறுநீரகத்தின்‌ குவிந்த பாகத்தில்‌, தமனி பல தூக்‌ 
குழாய்களாகி, பல விதமாகச்‌ சுருண்டு மடங்கி, பல விரல்‌ 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 117 


கள்‌ போலத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கும்‌, சிறிய கொக்‌ 
குழாய்கள்‌ சல்லடைத்‌ தோலாலானவை. இவற்றின்‌ வழி 
யாக ரத்தம்‌ ௮திக அமுக்கத்துடன்‌ செல்லும்பொழுது, ரத்‌ 
தத்திலுள்ள நைட்டிரஜன்‌ கழிவுப்‌ பொருள்களும்‌, உலோக 
உப்புகளும்‌ நீருடன்‌ கசிந்து இந்த சல்லடைத்‌ தோல்‌ மூல 
மாக வெளியேறுகின்றன. இதுதான்‌ சிறுநீர்‌. இது 
சிறுநீர்க்‌ குழாய்‌ மூலமாகச்‌ சிறுநீர்ப்‌ பையில்‌ சேருகிறது. 


ஜனனே ந்திரியங்கன்‌ (16191:001101176 organs). ஆணில்‌ 
முக்கியமான ஜனனேந்திரியம்‌ இரண்டு நீண்ட முட்டை 
வடிவமுள்ள விதைகள்‌ அல்லது காய்கள்தான்‌. இவை 
மாட்டின்‌ பின்‌ கால்களுக்கு மத்தியில்‌ தொங்குகின்‌ றன. 
இவற்றில்கான்‌ ஆண்‌ சந்ததி அணுக்கள்‌ (8611081௨௨௦) 
உண்டாகின்றன. இந்தச்‌ சந்ததி அணுக்கள்‌ ஓவ்வொன்‌ 
றும்‌ மிக நுண்ணிய பொட்டுப்போல்‌ இருக்கும்‌. அத்துடன்‌ 
ஒரு நீண்ட வாலும்‌ இருக்கும்‌. வாலை அங்குமிங்கும்‌ ஆட்டி 
அவை சிறிது நகர்ந்து போகும்‌. ச 


பெண்ணில்‌ முக்கியமான ஐனனேந்திரியங்கள்‌ சினைப்‌ 
பைகளும்‌ (0ஹுர௦8), கருப்‌ பையும்‌ (பர்ஷூ5) ஆகும்‌, இரு 
சினைப்‌ பைகள்‌ நீரகங்களுக்குப்‌ பக்கத்தில்‌ அமைந்திருக்‌ 
கின்றன. அவற்றிலிருந்து புறப்படுகிற இரண்டு குழாய்‌ 
களும்‌ கருப்பையுடன்‌ தொடர்புடையன. கருப்‌ பை “%” 
உருவமுடையது. மேலே இருக்கிற இரு கொம்புகளுடன்‌ 
சினைப்‌ பையின்‌ குழாய்கள்‌ தொடர்புடையன. 


திணைப்‌ பைகள்‌ ஓவ்வொன்றிலும்‌ குறிப்பிட்ட எண்ண 
முள்ள முட்டை மூலங்கள்‌ (undeveloped ova) இருக்கின்‌ 
றன. பசு சினையாக இல்லாதபொழுது, சாதாரணமாக ஒரு 
முட்டை முதிர்ந்து சினைப்பையின்‌ மேல்‌ ஒரு நீருள்ள கொப்‌ 
புளமாக (blister) ஓவ்வொரு சமயங்களில்‌ தோன்றும்‌. 
கொப்புளம்‌ வெடிக்கும்பொழுது, அதிலிருக்கும்‌ முட்டை 


118 விவசாய நூல்‌ 


வெளியேறி சினைப்‌ பையின்‌ குழாய்கள்‌, கருப்‌ பையின்‌ 
கொம்பு மூலமாகக்‌ கீழே இறங்கும்‌. இந்தச்‌ சமயத்தில்‌ பசு 
வுக்குக்‌ காளை மாடுடன்‌ சேரும்‌ அவா தோன்றும்‌. இதற்குச்‌ 
சினைப்படும்‌ பருவம்‌ (hea, 0110011710) என்று பெயர்‌. இப்‌ 
பருவத்தில்‌ பச நிலை கொள்ளாது. காளை மாடுகளைத்‌ 
தேடிக்கொண்டு ஓட்டம்‌ பிடிக்கும்‌, அடிக்கடி கத்தும்‌, சிறு 
நீரைச்‌ சிறிது சிறிதாக அடிக்கடி விடும்‌, அத்துடன்‌ சளி 


போன்ற பொருளும்‌ சிறிது வெளிப்படலாம்‌. பசு மற்ற. 


மாடுகள்‌ மேலேறியும்‌ விழும்‌. 


சினைப்படும்‌ பருவத்திலீருக்கும்‌ பசுவுடன்‌, பொலி 
காளை சேர்ந்ததும்‌, ஆண்‌ சந்ததி அணுக்கள்‌ கருப்‌ பையை 
நோக்கிச்‌ செல்லும்‌, கருப்‌ பையின்‌ கொம்புகளுக்கும்‌ 
போகும்‌. இங்குள்ள முட்டையை ஏதாவது ஒரு ஆண்‌ சக்‌ 
ததி அனு சந்தித்ததும்‌, இரண்டும்‌ ஓட்டிக்சொண்டு, ஒன்‌ 
முகி, ஒற்றை ஸெல்‌ (0611) ஆகும்‌. இந்த ஸெல்‌ கருப்பை 
யுடன்‌ - பிடிப்புடையதாகி, தன்‌ வளர்ச்சிக்கு வேண்டிய 
பொருள்களை பசுவினிடமிருந்து எடுத்துக்‌ கொள்கிறது. 
இதுதான்‌ மறு சந்ததிக்‌ கன்றின்‌ ஆரம்பம்‌. ஒற்றை ஸெல்‌ 
பிரிந்து, இரண்டாகி, நாலாகிப்‌ பலவாக, கன்றின்‌ உருவா 
கிறது; எலும்பு, தசை, தோல்‌, நரம்பு முதலிய பலவகைக்‌ 
கூறுகளாக, வளர்ந்து, கடைசியில்‌ கன்ராகிறது. இதற்கு 
சராசரியாக பசுக்களுக்கு 285 நாட்களும்‌ எருமைகளுக்கு 
820 நாட்களுமாகும்‌. 


சினைப்படும்‌ பருவத்திலிருக்கும்‌ பசுவுடன்‌ பொலி 
காளையை 8-4 மணி நேரத்திற்குள்ளோ, எருமையுடன்‌ 
48 மணி நேரத்திற்குள்ளோ சேர்க்காவிட்டால்‌, அவை 
சினைப்படா. ஒரு தடவை சேர்க்கை ஏற்படுவதால்‌, அவை 
நிச்சயமாகச்‌ சினைப்படும்‌ என்று சொல்ல முடியாது. மறு 
சினைப்படும்‌ பருவம்‌ 8-4 வாரங்களில்‌ தோன்றும்‌. அப்‌ 
பொழுது அவற்றைப்‌ பொலி காளையுடன்‌ சேர்க்கவேண்டும்‌. 


மாடுகளின்‌ உடலமைப்பும்‌, உயிரியல்‌ செயல்களும்‌ 119 
வினக்கள்‌ 

1, இருதயத்தின்‌ அமைப்பை விவரித்து, உடம்பில்‌ பல பாகங்‌ 
களிலுமிருந்து இருதயத்துக்கு வரும்‌ ரத்தம்‌ கார்பன்‌ டை ஆக்ஸை 
டைக்‌ கொடுத்துவிட்டு, எப்படி ஆக்ஸிஜனைப்‌ பெறுகிறதென்பகைச்‌ 
சுருக்கிக்‌ கூறவும்‌, 

2, ரத்தக்‌ குழாய்கள்‌ உடம்பில்‌ எப்படி அமைந்திருக்‌ 
கின்றன? அவை செய்யும்‌ வேலை என்ன? 

3. மாடுகள்‌ உட்கொள்ளும்‌ உணவு எப்படி ஜீரணமாறெ 
தென்பதைச்‌ சுருக்கமாகக்‌ கூறவும்‌, 

4, இறுநீர்‌, நிண நீர்‌, வியர்வை, மலம்‌ ஆகியவற்றைப்பற்றிச்‌ 
சிறிய குறிப்புகள்‌ தருக. 


ட 


அத்தியாயம்‌ X 
மாடுகளைத்‌ தாக்குகிற சல நோய்‌ ீக்குகள்‌ 


மாடுகள்‌ பலவிதமான நோய்க்‌ காளாகும்பொழுது, 
அவற்றின்‌ தோற்றத்திலும்‌, உடல்‌ உஷ்ணஙிலை, சவா௫ப்பு 
விகிதம்‌, நாடித்‌ துடிப்பின்‌ விகிதம்‌, உடலியல்‌ செயல்கள்‌ 
முதலியவற்றிலும்‌ பல மாறுபாடுகள்‌ தென்படும்‌. இவற்‌ 
அள்‌; கீழே கொடுக்கப்பட்டிருப்பவை முக்கியமானவை 
எனலாம்‌. 


1. தன்னிலையிலிருக்கும்‌ மாடுகள்‌ கூறுசறுப்பாகவும்‌ 
நிம்மதியாகவும்‌ இருக்கும்‌. சரியாகத்‌ தீவளத்தை உட்‌ 
கொண்டு, நீரருந்தி, மலம்‌ சிறுநீர்‌ கழிக்கும்‌. படுத்திருக்கும்‌ 
பொழுது, மெதுவாக அசை போட்டுக்கெொண்டிருக்கும்‌; 
தினம்‌ 7 மணி நேர காலம்‌ வரை அவை அசை போடலாம்‌. 
இவற்றில்‌ மாறுபாடுகள்‌ தென்படும்பொழு அ, மாடு ஏதோ 
கோய்‌ வாய்ப்பட்டிருக்கிற தென்று அறியலாம்‌. 


2. இயல்பான நாடித்‌ அடிப்பு மாடுகளுக்கு நி.மிஷத்‌ 
துக்கு 45-50, ஆடுகளுக்கு 70-80, மனிதர்களுக்கு 72. 
கீழ்த்தாடையின்‌ வெளிப்புறத்தில்‌, 8ழ்‌ அரும்புக்கு 
மேலாகக்‌ கையை வைத்து அழுத்தினால்‌, மாட்டின்‌ நாடித்‌ 
தடிப்பு கைக்குத்‌ தெரியும்‌. 

5. சுவாசிப்பு விகிதம்‌. இது மாடுகளுக்கு நிமிஷத்‌ 
துக்கு 12-75, ஆடுகளுக்கு 15-20, மனிதர்களுக்கு 18-ம்‌ 
ஆகும்‌, சவாசிப்பும்‌ நாடித்‌ துடிப்பும்‌ 1: 45 என்ற 
விகிதங்களுக்குள்ளாகவே சாதாரணமாக இருக்கும்‌. 

4. உடல்‌ உஷ்ணநிலை. ஜுரமானியை மாடுகளின்‌ 
குதத்தில்‌ 1-8 நிமிஷம்‌ வைத்து, உடலின்‌ உஷ்ணஙிலையை 


மாடுகளைத்‌ தாக்குகற சல நோய்‌ இக்குகள்‌ 121 


அறியலாம்‌. இவை மாடுகளுக்கு 1015 பா. , ஆடுகளுக்கு 
1038 பா., மனிதர்களுக்கு 98:6 பா. என்று இருக்கும்‌. 


5. மாடுகளின்‌ மேல்‌ உரோமங்கள்‌ ஆரோக்கிய நிலை 
யில்‌ பொதுவாகத்‌ தள தளவென்‌ றிருக்கும்‌. இது குறை 
வடைந்து, உரோமம்‌ சிலிர்த்திருக்கும்பொழுது, உடல்நிலை 
சரியாக இல்லை, ஊட்டம்‌ சரியாகக்‌ கர௫க்கப்‌ படவில்லை 
என்று தெரிந்துகொள்ளலாம்‌. மூக்கின்‌ மேற்புறம்‌ 
சாதாரணமாக வழவழப்பாயும்‌, ஈரப்‌ பசையுடனுமிருக்கும்‌, 
கோய்ப்படும்பொழுது அது உலர்ந்திருக்கும்‌, வழவழப்பும்‌ 
இருக்கா து. 

கால்நோய்‌, வாய்நோய்‌ (£௦௦1 வும்‌ mouth disease). 
இது மாடு, எருமை, ஆடுகளுக்கு இலேசாகப்‌ பரவக்கூடிய 
ஒரு தொற்றுநோய்‌, கோய்‌ பிடித்து வெளியே தெரிவதற்கு 
1-4 நாட்களாகும்‌. உடலின்‌ உஷ்ணமிலை 20-5 பா. ஆக 
உயரும்‌. வாயிலும்‌, கால்‌ குளம்புப்‌ பிளவுகளிலும்‌, பசுக்‌ 
களின்‌ பால்‌ மடி, காம்புகளிலும்‌ கொப்புளங்கள்‌ தோன்ற, 
உடைந்து புண்ணாகும்‌. வாயிலிருந்து உமிழ்நீர்‌ கொட்டும்‌. 
காலில்‌ புண்‌ அதிகமாயிருக்கும்பொழுது மாடுகள்‌ ஈடமாட 
முடியாது. இதனால்‌ ஈம்‌ காட்டில்‌ வளர்ந்த மாடுகள்‌ சாவது 
அபூர்வமே. பால்‌ மாடுகளில்‌ பால்‌ வற்றிவிடும்‌. வாயில்‌ 
புண்‌ இருப்பதால்‌, சரியாக ஊட்டத்தை உட்கொள்ள 
முடியாது. மாடுகள்‌ மெலிந்து தளர்ந்துவிடும்‌. £சீனாக்‌ 
காரத்தை (potash alum) 1 : 16—24 என்ற விகிதத்தில்‌ 
தண்ணீரில்‌ கரைத்து, அதனால்‌ வாயைத்‌ இனம்‌ ஒரு முறை 
கழுவ வேண்டும்‌. குளம்புகளையும்‌ கழுவி, கலெண்ணெய்‌ 
(tar), வேப்பெண்ணெய்‌, கர்பாலிக்‌ (0௨10011௦) எண்ணெய்‌ 
முதலியன போட வேண்டும்‌. உடைத்த தானியக்‌ கஞ்சியும்‌ 
இளம்‌ புல்லும்‌ ஏற்ற உணவாகும்‌. கோய்பட்ட மாடுகளின்‌ 
பால்‌ நன்றாகக்‌ காய்ச்சி பின்தான்‌ அருந்துவதற்கு ஏற்ற 
தாகும்‌. 


122 விவசாய நூல்‌ 


அடைப்பான்‌. (றந). ஆட்திராக்ஸ்‌ பாசிலைகள்‌ 
ஆடு; மாடு, மனிதர்களின்‌ ரத்தத்தில்‌ சேரும்பொழுது, 
இந்தத்‌ தொற்றுநோய்‌ உண்டாகிறது. இது பற்றியதுமே 
வெகு தீவிரமாகச்‌ சில மணி நேரத்தில்‌ சாவு உண்டாக்க 
வல்லது. மருந்துகளினால்‌ பிரயோஜனம்‌ கிடையாது. 

கோய்ப்பட்ட மாடுகளுக்குக்‌ காய்ச்சல்‌ ௮ இிகமாயிருக்‌ 
கும்‌. சாணியில்‌ ரத்தம்‌ கலந்திருக்கும்‌. மூத்திரம்‌ 
இருண்ட நிறமுடையதாயிருக்கும்‌, வயிற்றில்‌ காற்று 
சேர்ந்து உப்புசம்‌ ஏற்படும்‌. நோய்ப்பட்ட மாடுகளை 
உடனே தனிப்படுத்த வேண்டும்‌. இந்நோயினால்‌ இறந்த. 
மாடுகளை ஆழமான குழிகளில்‌ சுட்ட சுண்ணாம்புக்‌ கல்‌ 
சேர்த்துப்‌ புதைப்பது அவசியம்‌. அல்லது மற்ற மாடு: 
கஞக்மு கோய்‌ பரவுவதற்கு வசதி ஏற்படும்‌. மாட்டுக்‌ 
தொழுவில்‌ 6 அங்குல ஆழத்துக்கு மண்ணை அப்புறப்படுத்‌ 
திப்‌ புது மண்ணை சுண்ணாம்புக்‌ கல்லுடன்‌ சேர்த்துத்‌ தளம்‌ 
அமைக்க வேண்டும்‌. சுவர்களை நன்றாகத்‌ தேய்த்துக்‌ 
கழுவி, தொற்று நீக்கி (iinfectant) மருந்துகளை த்‌ 
தெளித்த பின்தான்‌ மாடுகள்‌ கட்டுவதற்குக்‌ தொழுவை 
உபயோகிக்க வேண்டும்‌. 

தொண்டை அடைப்பான்‌ (haemorrhagic septi- 
௦௨௦௦18). இது மழை காலத்தில்‌ தண்ணீர்‌ தேங்கி நிற்கும்‌ 
சேற்றுப்‌ பிரதேசங்களில்‌ பெரும்பாலும்‌ ஓவ்வொரு வருஷ. 
மும்‌ தோன்றுகிற ஓரு தொற்றுநோய்‌. கோய்‌ தாக்கி 2-2 
தினங்களில்‌ அது வெளித்தோன்றும்‌, பின்னர்‌ அதைக்‌ 
கட்டுப்‌ படுத்த முடியாது. தீவிரமான காய்ச்சல்‌ இருக்கும்‌. 
கண்கள்‌ சிவந்திருக்கும்‌. தீவனம்‌ உட்கொள்ளுவதையும்‌ 
அசை போடுவதையும்‌ மாடுகள்‌ முற்றிலும்‌ நிறுத்‌ இவிடும்‌. 
உமிழ்நீர்‌ வாய்‌ வழியாக வடியும்‌. தொண்டையைச்‌ சுற்றி 
வீக்கமும்‌ வலியும்‌ இருக்கும்‌. நாக்கு தடித்து இருண்ட 
சிவப்பாக இருக்கும்‌; மூச்சுத்‌ திணறி ஒன்றிரண்டு நாட்‌ 
களில்‌ மாடுகள்‌ இறந்துவிடும்‌. 


மாடுகளைத்‌ தாக்குகிற சில கோய்‌ ஒக்குகள்‌ 123: 


மருந்துகளினால்‌ இந்த நோயைக்‌ கட்டுப்படுத்த முடி 
யாது. நோய்‌ தோன்றக்கூடிய காலங்களில்‌ இம்‌ நோயைக்‌. 
தடுக்கும்‌ ஊச மருந்துகள்‌ மூலமாக, சில காலம்வரை நோய்‌ 
வராமல்‌ தடுக்கலாம்‌. 


வெக்கை தோய்‌ (1111101]0051). இது தென்னிந்தியா 
வில்‌ அதிகமாகத்‌ தோன்றுகிற ஓரு தொற்று கோய்‌. இது 
தொற்றி 8-9 தினங்களில்‌ தெரிய வரும்‌. முதலில்‌ தவிர 
மான காய்ச்சலும்‌, உடம்பு அதிர்ந்து ஆடுதலும்‌, கண்ணை 
மூடிக்கொண்டு நீர்‌ வடித்தலும்‌, உமிழ்‌ நீர்‌ வழிதலும்‌ 
இருக்கும்‌. சிறு புண்கள்‌ வாயின்‌ உட்புறங்களில்‌ 
தோன்றும்‌. கோய்‌ 2-10 நாட்களுக்கு இருக்கும்‌. பொது: 
வாக ஆறுவது நாளில்‌, கோய்‌ தீவிரமாகி கட்டுக்கடங்காமல்‌ 
போகலாம்‌, அல்லது கோய்‌ குறைந்து மாடு சுகமடைய 
ஆரம்பிக்கலாம்‌. முதலில்‌ மலச்‌ சிக்கல்‌ இருக்கும்‌. பின்னர்‌ 
நோய்‌ தீவிரமாகும்பொழுது எருகல்‌ இருக்கும்‌, சளித்‌. 
தோலும்‌ (௱பcous shreds), சத்தமும்‌, அருவருப்பூட்டும்‌ 
ஒரு தனி வீச்சமும்‌ மலத்தில்‌ தோன்றும்‌. 

நோய்‌ கண்ட மாடுகள்‌ வெகு பலஹீனமடையா இருக்‌. 
கும்படி. தானியத்தைக்‌ கஞ்சியாக்கிப்‌ புகட்ட வேண்டும்‌.. 
தாமாகக்‌ கஞ்சியை உட்கொள்ளா. தொற்று நீக்கிகளால்‌ 
இனம்‌ வாயைக்‌ கழுவிவிட வேண்டும்‌. நோயை எதிர்பார்க்‌ 
கும்‌ காலங்களில்‌, எல்லா மாடுகளுக்கும்‌ ஊசி மருந்து குத்த. 
கோயைக்‌ கட்டுப்படுத்தலாம்‌. ஊசி குத்தியதும்‌, கோய்‌ 
இலேசாகத்‌ தோன்றி மறைந்துவிடும்‌. பின்னர்‌, மாடு: 
களுக்கு நோய்‌ தோன்றாது. 

செத்தீர்‌ (றioplasmosis) இது உண்ணிக்கடி மூலம்‌ 
பரவுறெ ஒரு தொற்று கோய்‌. கோய்‌ தாக்கி இரண்டு: 
வாரங்களில்‌ வெளித்‌ தோன்றும்‌. ஜுரமிருக்கும்‌. மாட்‌ 
டுக்கு சோர்வும்‌ மூச்சுத்‌ திணறலும்‌ இருக்கும்‌. சாணியில்‌ 
ரத்தம்‌ தோய்ந்திருக்கும்‌. மூத்திரம்‌ சிவப்பாக இருக்கும்‌... 


124 விவசாய நூல்‌ 


மாடுகள்‌ கோயிலிருந்து தெளித்து, வெகு நாட்களுக்குப்பின்‌ 
கூட கோயணுக்கள்‌ உடம்பிலேயே இருக்கும்‌. அதனால்‌ 
அவை மெலிந்து குறைந்த ரத்தம்‌ உடையனவாய்‌ இருக்‌ 
கும்‌. ரத்தத்தைச்‌ சோதித்து குறிப்பிட்ட செந்நீர்‌ நோய 
ணுக்கள்‌ இருந்தால்‌ டி.ரிப்பன்‌ புளூ (tryphan blue) 
என்ற மருந்தை ஊசி குத்தி இறக்கினால்‌, கோயணுக்கள்‌ 
முற்றிலும்‌ மடி.ந்துவிடும்‌, நோய்‌ விலகும்‌. 


தொண்டை அமைப்பு (choking). புண்ணாக்குக்கட்டி, 
பனங்கொட்டை, மாங்கொட்டை போன்றவை சல சமயங்‌ 
களில்‌ மாட்டுத்‌ தொண்டையில்‌ நின்று அடைத்துக்‌ கொள்‌ 
வதுண்டு. மாடு தன்னிலை தவறிக்‌ கஷ்டப்படும்‌, அசை 
போடாது. தண்ணீர்‌ குடிக்க முயற்சிக்கும்பொழு,து, தண்‌ 
ணீர்‌ மூக்கு வழியாக வெளியே வருமே தவிர உள்ளே 
போகாது. அடைத்துக்‌ கொண்டிருக்கும்‌ பொருள்‌ மேல்‌ 
தொண்டையில்‌ இருந்தால்‌, கையை விட்டு அதை அப்புறப்‌ 
படுத்தலாம்‌. கீழே தள்ளி உணவுக்‌ குழாயில்‌ (gullet) 
இருந்தால்‌, சிறிது எண்ணெய்‌ கொடுத்து அடைப்புப்‌ 
பொருளை உள்ளே தள்ள வேண்டும்‌. 


ட ஒரு துவாரமுள்ள 
கட்டையைக்‌ கொடுத்து 


வாயைக்‌ திறந்து வைத்துக்‌ 
கொண்டு, கட்டையிலுள்ள துவாரம்‌ வழியாக வளைந்து 
கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்பை அழைத்து இலேசாகக்‌ 
குத்தி, அடைப்புப்‌ பொருளை உள்ளே தள்ள வேண்டும்‌. 
ஆறு அடி நீளமும்‌, 1 அங்குல கனமூமுள்ள பிரம்பு அதற்‌ 
குப்‌ பயன்படும்‌. தொண்டையில்‌ சேத மேற்படாமல்‌ இருப்‌ 
பதற்காக, உள்ளே செல்லுகிற பிரம்பின்‌ துனியை மழுக்கி 
விட்டு, அதை ஒரு துணியினால்‌ சுற்றிக்கொள்ள வேண்டும்‌. 


வயிறு உப்புசம்‌ (1ரமறலரர5). மழை கால ஆரம்‌ 
பத்தில்‌ தளதளவென்‌ றிருக்கும்‌ பச்சைப்‌ புல்லை மாடுகள்‌ 
ஆவலாகத்‌ தன்னும்‌. அது வயிற்றில்‌ சேர்ந்து நொதிக்க 
(fermenting) ஆரம்பிக்கும்‌ பொழுது வயிற்றில்‌ வாயு 


மாடுகளைத்‌ தாக்குகற சல நோய்‌ சக்குகள்‌ 125 


(காற்று) உண்டாகும்‌, இடது விலாப்‌ பக்கம்‌ புடைத்துக்‌ 
கொண்டு, தட்டும்‌ பொழுது மத்தளம்‌ போன்ற தொனி 
கொடுக்கும்‌, மாடு சரியாக சுவாசிக்க முடியாமல்‌ திணறும்‌, 
செருமலும்‌ இருக்கும்‌. வேண்டியன உடனே செய்யாவிட்‌ . 
டால்‌ மூச்சடைப்பினால்‌ மாடு இறந்துவிடும்‌. வயிறு ஊத 
ஆரம்பித்ததும்‌ 5/16 பக்கா (80 அவுன்சு) ஆளி விதை 
எண்ணெயைப்‌ புகட்டி, சூடான எனிமாவும்‌ (610070) 
கொடுக்க வேண்டும்‌. இதனால்‌ கஷ்டம்‌ நிவர்த்தியாகாத 
பொழுது, பிட்டி, முதுகெலும்பு, கடைசி விலா எலும்பு 
இம்மூன்‌ நிலிருந்தும்‌ சம தூரமான இடத்தில்‌ ஒரு பெரிய 
பேனாக்‌ கத்தியால்‌ குத்தி, அதைப்‌ புரட்டித்‌ இருப்பும்‌ 
பொழுது, வயிற்றில்‌ அடைபட்டிருக்கும்‌ காற்று வெளி 
யேறி மாடு பிழைக்கும்‌. இதைக்‌ கால்நடை டாக்டர்‌ செய்‌ 
வது ஏற்றதாகும்‌. வேறு வழியில்லாத பொழுதுதான்‌ மற்‌ 
றவர்கள்‌ இதைச்‌ செய்ய முயற்சிக்க வேண்டும்‌. 


வயிற்று அடைப்பு (impaction of the rumen). 
அபூர்வமாக மாடுகள்‌ மிகுதியான தீவனத்தை உட்கொள்‌ 
ளும்பொழுது, வயிற்றில்‌ அடைப்பு ஏற்படும்‌. இடது 
விலாப்‌ பக்கம்‌ புடைத்திருக்கும்‌. கையினால்‌ அமுக்கும்‌ 
பொழுது அங்கு குழி தோன்றும்‌. இதைக்‌ கவனியாது 
போனால்‌, வயிற்றிலுள்ள தீவனம்‌ நொதிக்க ஆரம்பித்து, 
காற்றினால்‌ வயிறு ஊதி, மாடு சாகலாம்‌. இதற்குக்‌ கடும்‌ 
பேதி மருந்துகளும்‌ எனிமாக்களும்‌ கொடுக்க வேண்டும்‌. 
அடைப்பு எடுபடாவிட்டால்‌, கால்நடை டாக்டரை வர 
வழைத்து, வயிற்றைக்‌ கறி, அங்குள்ள தீவனப்‌ பொருள்‌ 
களை வெளியே எடுக்க வேண்டும்‌. 


தஞ்சு தங்குதல்‌ (ரetention of placenta). கன்று 
போட்டு 1--4 மணி நேரத்துக்குள்ளாக கருப்பையிலிருந்து 
நஞ்சு சாதாரணமாக வெளியேறி விடும்‌. ஈஞ்ச பூராவாக 
வெளியேறாமல்‌, ஒரு நாளைக்கு மேல்‌ கருப்பையில்‌ தங்கி 


126 விவசாய நூல்‌ 


இருந்தால்‌, கை பழகியவர்களைக்‌ கொண்டு, அதைக்‌ கருப்‌ 
பையிலிருந்து சிறிது சிறிதாகப்‌ பிரித்து அகற்றி விடலாம்‌. 
பலவந்தமாக நஞ்சைப்‌ பிடித்து இழுத்து அப்புறப்படுத்‌ 
தும்பொழுது, கருப்பையிலிருந்து ரத்தம்‌ கசிய ஆரம்பித்‌ 
துக்‌ கெடுதல்‌ ஏற்படலாம்‌. 
வினக்கள்‌ 

1. மாடுகள்‌ சுகமற்றிருக்கின்றன என்பதை எப்படி 
அறியலாம்‌? 

2. கால்‌ நோய்‌ வாய்‌ நோய்‌, அடைப்பான்‌, தொண்டை 
அடைப்பு, வெக்கை நோய்‌ ஆகியவற்றில்‌ இரண்டைப்‌ பற்றிய 
விவரங்களைச்‌ சுருக்கமாகக்‌ கூறவும்‌, 


அத்தியாயம்‌ 587 
தோல்‌ (hides and skins) 


தோல்‌ உற்பத்தி. சென்னை ராஜ்யத்தில்‌ சராசரியாக 
வருஷத்துக்கு 20 சத விகிதம்‌ மாடுகள்‌ மடினெறன என்‌ 
அம்‌, 5 சத விகிதம்‌ இறைச்சிக்காக அவை பெரிய நகரங்‌ 
களில்‌ வெட்டப்படுகின்‌ றன என்றும்‌ மதிப்பிடப்பட்டிருக்‌ 
கிறது: 1951-ஆம்‌ வருஷத்தில்‌ சென்னை ராஜ்யத்‌ தில்‌ மாடு 
களும்‌ எருமைகளும்‌ சேர்ந்து 746 லக்ஷம்‌ உறுப்படிகள்‌ 
இருந்தன எனக்‌ கணக்கிடப்பட்டிருக்கி றது. அவற்றிலி 
ருந்து வருஷத்துக்கு 29 லக்ஷம்‌ தன்‌ சாவு (இயற்கையாகச்‌ 
சாகும்‌) மாட்டுத்‌ தோல்களும்‌, 71 லக்ஷம்‌ அடிமாட்டுத்‌ 
தோல்களும்‌ கிடைக்குமென எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. தவிர 
செம்மறி ஆடுகளும்‌ வெள்ளாடுகளும்‌ சேர்ந்து 12:5 லக்ஷம்‌ 
எண்கள்‌ உண்டு. வருஷத்துக்கு 4 லக்ஷம்‌ ஆட்டுத்‌ தோல்‌ 
கள்‌ கிடைக்கும்‌. இவை பெரும்பாலும்‌ இறைச்சிக்காக 
வெட்டப்படும்‌ ஆடுகளின்‌ தோல்களே. தன்சாவு ஆட்டுத்‌ 
தோல்‌ வெகு குறைவு. 

தோல்‌ வகுப்புகள்‌. மேல்‌ நாடுகளில்‌ மாடுகள்‌, குதிரை 
கள்‌ முதலியன பெரியவை. அவற்றின்‌ தோல்‌ பெரியனவா 
யிருக்கும்‌. அவற்றி ற்கு ஹைடுகள்‌ (114௦5) என்று பெயர்‌. 
நம்‌ நாட்டு வளர்ந்த மாடுகளின்‌ தோல்கள்‌ சிறியன. இவற்‌ 
றிற்கு கப்ஸ்‌ (1105) என்று பெயர்‌. இளம்‌ மாட்டுத்தோல்‌, 
கன்றுத்‌ தோல்‌, ஆட்டுத்‌ தோல்‌ எல்லாம்‌ வெகு சிறியவை. 
இவற்றிற்கு ஸ்கன்கள்‌ (8kiற8) என்று பெயர்‌. 

தோல்‌ உரித்தல்‌ (flaying). இறந்த மாடுகளின்‌ 
முழங்கால்களுக்குக்‌ கீழேயுள்ள பாகங்களை வெட்டி அப்‌ 


128 விவசாய நூல்‌ 


புறப்படுத்தி, அடிப்புறத்தின்‌ மத்தியில்‌ நீளவசமாகவும்‌, 
முன்‌ கால்களின்‌ உள்புறத்திலும்‌, பின்‌ கால்களின்‌ பின்‌ 
புறத்திலும்‌ தோலைக்‌ கத்தியினால்‌ கீறுவார்கள்‌. இதே 
மாதிரி கழுத்துக்கு முன்புறத்தில்‌ தலையைச்‌ சுற்றிக்‌ கீறி 
வீடுவார்கள்‌; தாடைத்‌ தோல்களும்‌, காதுத்‌ தோல்களும்‌ 
கழுத்து பாகத்துடன்‌ சேர்ந்திருக்கும்‌. பின்னர்‌ வெட்டு 
வாய்‌ வழியாக, கத்தியினால்‌ சிறிது சிறிதாக அறுத்து, 
தோலுக்கும்‌ அடிச்‌ சதைக்குமுள்ள பிடிப்பை நீக்கி, 
தோலைப்‌ பிரித்தெடுப்பார்கள்‌. தோலை ஜாக்கிரதையாக 
உரித்தெடுக்க வேண்டும்‌; அல்லது சதை தோலோடும்‌, 
தோல்‌ சதையோடும்‌ அங்கங்கு நின்றுவிடும்‌, தோலிலும்‌ 
கத்திக்‌ காயங்கள்‌ ஏற்படும்‌. பின்னர்‌ இவற்றை இருப்‌ 
பில்‌ வைக்கும்பொழுது சதை தோலுடன்‌ ஓட்டிக்‌ கொண் 
டிருக்குமிடங்களில்‌ புழுக்கம்‌ (fermentation) அதிக 
மா, தோல்‌ அங்குமிங்கும்‌ வட்டம்‌ வட்டமாகக்‌ கெட்டுப்‌ 
போகும்‌. தோலில்‌ ஒரு பகுதி சதையுடன்‌ நிற்கும்பொழுது, 
தோலின்‌ பலம்‌ குறைவடையும்‌. தோலில்‌ ஏற்படும்‌ கத்திக்‌ 
காயங்களும்‌ தோலின்‌ பலத்தைக்‌ குறைக்கும்‌. இவையெல்‌ 
லாம்‌ தோலின்‌ மதிப்பைக்‌ குறைக்கின்றன, தோல்களுக்‌ 
குக்‌ குறைந்த விலையே கிடைக்கும்‌. தோலை ஜாக்ரரதை 
யாக உரிக்கும்பொழுது, இக்குறைகள்‌ தோன்றா. 


தோலைப்‌ பாடஞ்‌ செய்தல்‌ (மஜ). மாடுகள்‌ செத்து 
ஒன்‌ றிரண்டு மணி நேரத்துக்குப்‌ பின்‌ இங்குள்ள உயர்ந்த 
வெப்ப நிலையிலும்‌ தோலிலுள்ள ஈரத்திலும்‌, பாக்டீரியாக்‌ 
கள்‌ தோலில்‌ பெருக, தீவிரமாக இயங்க, புழுக்கம்‌ ஏற்‌ 
படுத்துகின்றன. அதன்‌ காரணமாகத்‌ தோலில்‌ பல குறை 
பாடுகள்‌ தோன்றுகின்‌ றன, வலிவு குறைவடையும்‌. ஆகவே 
தோலைப்‌ பதனிடும்‌ வரை புழுக்கம்‌ ஏற்படாமல்‌ ஏற்ற நிலை 
யில்‌ வைத்துப்‌ பாதுகாக்க வேண்டும்‌. செத்த மாடுகளி 
லிருந்து தோலைச்‌ சீக்கிரமாகவே உரித்தெடுக்கவேண்டும்‌. 


தோல்‌ 129 


உரித்தெடுத்த ஈரமுள்ள பச்சைத்‌ தோல்கள்‌, முக்யெ 
மாக இரண்டு விதமாக இங்கு பாடஞ்‌ செய்யப்படுகின்‌ றன. 
இவை முறையே (1) காய வைத்தலும்‌, (8) உப்பு 
தேய்த்து பதனப்படுத்துதலும்‌ ஆகும்‌. உப்பு தேய்த்துத்‌ 
தோலைக்‌ காயவும்‌ வைக்கலாம்‌, ஆனால்‌ அது பழக்கத்தில்‌ 
இல்லை. 

தோலைக்‌ காய வைத்தல்‌. உரித்தெடுத்த தோலின்‌ சதைப்‌ 
புறத்தை மேலே வைத்து, அதைத்‌ தரைமேல்‌ பரப்பி, வெயி 
லில்‌ காய வைப்பது மிகச்‌ சுலபமானது. காயும்பொழுது 
. தோல்‌ சுருளாமல்‌ இருப்பதற்காக அங்குமிங்கும்‌ விளிம்பு 
களில்‌ சிறு குச்சி முளைகளை அடிப்பதும்‌, பாரத்துக்காகக்‌ 
கல்லை ஏற்றி வைப்பதும்‌ உண்டு. தோலிலுள்ள ஈரம்‌ 
8-—10 நாட்களில்‌ வெளியேறிவிடும்‌ ; காய்ந்த தோல்‌ 
வறண்டு வெகு முறைப்பாக இருக்கும்‌. காய்ந்த தோல்‌ 
வெகு காலத்துக்குக்‌ கெட்டுப்போகாமல்‌ இருக்கும்‌. பாடம்‌ 
செய்வதற்கு ஒரு செலவும்‌ ஆவதில்லையாதலால்‌, இதுவே 
மிகுதியாகக்‌ கையாளப்படுகிறது. காய்ந்த தோலின்‌ எடை 
புதிதாக உரித்தெடுத்த பச்சைத்‌ தோலின்‌ எடையில்‌ 40 
சத விகிதமிருக்கும்‌. 

இப்படிப்‌ பாடம்‌ செய்வது சுலபமென்றாலும்‌, இதைப்‌ 
பதனிட்டு உயர்ந்த ரகத்தோல்‌ உற்பத்தி செய்ய முடியாது. 
பதனிட்ட தோலில்‌ துவழ்ச்சி, மென்மை, பளபளப்பு முத 
லியன குறைந்தே காணப்படும்‌. காயும்‌ பொழுது ஏற்படும்‌ 
சுருக்குகள்‌ பதனிட்ட பின்பு முற்றிலும்‌ மறைவது கிடை 
யாது. தோலில்‌ மினுக்கமும்‌ குறைவு. 

உப்பு தேய்த்த ஈரத்தோல்‌ (salted wet hides). பச்‌ 
சைத்‌ தோலை சாய்வான தரையில்‌ சதைப்‌ பக்கத்தை 
மேலாக வைத்துப்‌ பரப்பி, அதன்மேல்‌ உப்புப்‌ பொடி 
யைத்‌ தூவி, கையினால்‌ தேய்த்துவிடும்‌ பொழுது, தோலி 
லுள்ள ஈரத்தில்‌ உப்பு கரைந்து தோலிற்குள்‌ செல்லு 

வி-3—-9 


130 விவசாய நூல்‌ 


இறது. அத்துடன்‌ தோலிலுள்ள நீரில்‌ ஒரு பகுதி 
பிரிந்து, சாய்வான தரை வழியாக வடிந்து வெளி 
யேறுகிறது. மறுநாளும்‌ தோலுக்கு உப்பு தேய்த்து, மேல்‌ 
தோல்‌ கீழும்‌ €ழ்த்தோல்‌ மேலுமாக மறுபடி அதை அடுக்கி 
வைக்க வேண்டும்‌. உப்பு தேய்த்த தோல்கள்‌ 15-0 
வரை ஒன்றின்‌ மேலொன்றாக அடுக்கி வைக்கப்படும்‌. 
இந்தத்‌ தோலை 5, 6 காட்களில்‌ பதனிட அனுப்பலாம்‌; 
சல காலம்‌ இருப்பிலும்‌ வைத்திருக்கலாம்‌. தோலிலுள்ள 
நீர்‌ வெளியேறுவதால்‌, தோலின்‌ எடை நாலில்‌ ஒரு பங்கு 
குறைவடையும்‌. தோலின்‌ எடையளவு உப்பு தோலில்‌. 
தேய்ப்பது ஏற்றதெனக்‌ கருதப்படுகி றது. 

உப்பு (800110 chloride) ஓரு தொற்று நீக்கி 
(disinfectant) அல்ல. அது பாக்டீரியாக்களைக்‌ கொல்‌ 
லாது. ஆனால்‌ போதுமான உப்பு சேர்ந்த நீரில்‌ பாக்டீரி 
யாக்கள்‌ பெருகி இயங்க முடியாது. பாக்டீரியப்‌ புழுக்கம்‌ 
ஏற்படா திருப்பதற்காகவே ஊறுகாய்களுக்கு நாம்‌ உப்பு 
சேர்க்கிறோம்‌. தோல்‌ காய்ந்து ஈரம்‌ குறையும்‌ பொழுதும்‌ 
பாக்டீரியா பெருகி இயங்க முடியாமல்‌ போகிறது. 

தோலைப்‌ பதனிடுதல்‌ (றற). தோலைப்‌ பலவித 
மாகப்‌ பதனிடலாம்‌. பதனிட்ட தோலில்‌ குழைவு, 
அவழ்ச்‌ச, மெதுவு, பளபளப்பு ஆகியன அமைவது 
தோலின்‌ தன்மையையும்‌, பாடம்‌ செய்யும்‌ முறையையும்‌, 
பதனிடும்‌ விதத்தையும்‌ பொருத்ததாயிருக்கும்‌. தோல்கள்‌, 
இங்கு 8 விதமாகத்தான்‌ பெரும்பாலும்‌ பதனிடப்‌ படுகின்‌ 
றன. அவை பட்டைப்பதம்‌ (19௨1: tanning), குரோம்‌ 
பதம்‌ (chrome tanning) ஆகும்‌, 
பட்டைப்‌ பதம்‌. பச்சைத்‌ தோலையும்‌, உப்பு தேய்த்த 
ஈரத்‌ தோலையும்‌, காய்ந்த தோலையும்‌ இவ்விதமாகப்‌ பத: 
னிடலாம்‌. சுட்ட சுண்ணாம்புக்‌ கல்லை நாலு பங்கு தண்‌ 
ணிருடன்‌ சேர்த்து நீத்தி, அந்த நீரில்‌ தோலை ஒரு வாரத்‌ 


தோல்‌ 131 


அக்கு ஊற வைத்துத்‌ தினம்‌ புரட்டிக்‌ கொடுத்து வர 
வேண்டும்‌. அத்துடன்‌ பழைய சுண்ணாம்புத்‌ தண்ணீரை 
யும்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ பொழுது, தோலின்‌ மேல்‌ புறத்‌ 
திலுள்ள மயிரும்‌ உரோமமும்‌* சுலபமாகக்‌ கழன்று விடு 
கின்றன. ஊறிய தோலின்‌ மேற்‌ புறத்தில்‌ முனை மழுங்கிய 
கத்தியை வைத்துத்‌ தேய்த்து மயிர்‌ நீக்கப்படுறெது. பின்‌ 
னர்‌ புதுச்‌ சுண்ணாம்பு சேர்த்து, இன்னும்‌ ஒரு வாரம்‌ 
தோலை ஊறவைத்து, மறுபடியும்‌ கத்தியால்‌ தேய்க்கும்‌ 
பொழுது மயிர்‌, உரோமங்கள்‌ முற்றிலும்‌ கழன்று விடு 
கின்றன. அத்துடன்‌ சதைப்‌ பக்கத்தையும்‌ இலேசாகச்‌. 
சிவி சமப்படுத்து வார்கள்‌. இப்படி. ஊறிய தோலைத்‌ தண்‌ 
ணீரில்‌ கழுவிச்‌ சுண்ணாம்பை அகற்றிவிட்டு ஆவாரம்‌ 
பட்டை கலந்த தண்ணீரில்‌ ஊற வைப்பார்கள்‌. தோல்‌ 
சரியாகப்‌ பத மாவதற்கு ஒரு ராத்தல்‌ தோலுக்கு 22 ராத்‌ 
தல்‌ ஆவாரம்‌ பட்டை வேண்டியிருக்கும்‌. ஆவாரம்‌ பட்‌ 
டைக்குப்‌ பதிலாகக்‌ கருவேலன்‌, டி.விடிவி (0141-0137, 
வேட்டில்‌ (௩௩16) இவற்றின்‌ பட்டைகளும்‌ உபயோ 
கிக்கப்‌ படுகின்றன. இவற்றிலுள்ள டேனின்‌ (1௧17 ) 
என்ற துவர்ப்புப்‌ பொருளின்‌ அளவு வேறுபடும்‌. கடுக்கா 

யிலுள்ள துவர்ப்புப்‌ பொருளும்‌'டேனின்தான்‌. பட்டைச்‌ 
சாற்றில்‌ தோல்‌ 8 நாட்கள்‌ ஊறியதும்‌, அதை உருண்ட 


* மாட்டுத்‌ தோலின்‌ மேலிருக்கும்‌ முடிக்கு மயிர்‌ என்னு 
பெயர்‌. பூதக்கண்ணாடி மூலமாகப்‌ பார்க்கும்பொழுது மிருது 
வான கம்பிபோல பளபளவென்தறிருக்கும்‌. மயிரை, முக்கிக்‌ 
கயிறாக்க முடியாது; மயிர்களுக்குள்‌ பிடிப்பு ஏற்படாது. செம்மறி 
ஆட்டின்‌ மேலிருக்கும்‌ முடி பெரும்பாலும்‌ . உரோமமாகவும்‌, 
அறிது மயிராகவும்‌ இருக்கும்‌. . உரோமத்தைப்‌ பூதக்‌ . கண்‌ 
ண்டி மூலமாகப்‌ பார்க்கும்பொழுது மேற்புறம்‌ சொர சொர 
வென்று வாள்முனையைப்‌ போன்றிருக்கும்‌. இதை முறுக்கிக்‌ 
கம்பளி நூலாக்கலாம்‌. முறுக்கும்பொழுது, உரோமங்கள்‌ பதில்‌ 
டொன்று பிடித்துக்கொண்டு இழை ஆகும்‌. ' 


132 விவசாய நூல்‌ 


உத்தரங்களின்‌ மேல்‌ பரப்பிப்‌ போட்டு, இரண்டு பக்கங்‌ 
களிலும்‌ மாறி மாறி இழுத்து, மறுபடி ஊற வைப்பார்கள்‌ 
இதனால்‌ தோலின்‌ மேலுள்ள மடிப்புகள்‌ மறைவதுடன்‌, 
தோல்‌ பட்டை ரசத்தைச்‌ சரியாக உறிஞ்சித்‌ தொய்‌ 
வுடையதாகிறது. 10 நாட்கள்‌ கழித்து. சாற்றுக்கு 
மறுபடியும்‌ புதிதாக ஆவாரம்‌ பட்டை சேர்த்து, தோலை 
ஊற வைத்துத்‌ தினம்‌ உத்தரத்தின்‌ மேல்‌ போட்டு இழுப்‌ 
பார்கள்‌, 10 நாட்களுக்குப்‌ பின்‌ தோலை கடுக்காய்த்தூள்‌ 
சேர்த்த தண்ணீரில்‌ 8 நாட்கள்‌ ஊற வைத்து, உத்தரத்‌ 
தின்‌ மேல்‌ தினம்‌ போட்டிழுப்பார்‌.கள்‌. இந்தக்‌ காலத்தில்‌ 
தான்‌ தோல்‌ வெளிறுகிறது. பின்னர்‌ தோலை வெளியே 
எடுத்து, அதை மினுக்குவதற்காக, தோலுக்கு 45 ரூபாய்‌ 
எடை வீதம்‌ புங்கம்‌ எண்ணெய்‌, நிலக்கடலை எண்ணெய்‌ 
முதலியவை மேல்புறத்தில்‌ தேய்க்கப்‌ படுகிறது. அதன்பின்‌ 
தோல்களை கயிற்றுக்‌ கொடிகளின்‌ மேல்‌ பரப்பிப்போட்டு 
மெதுவாகக்‌ காய விடவேண்டும்‌. காய்ந்த தோல்‌ விற்ப 
னைக்கு ஏற்றதாக இருக்கும்‌. இப்படிப்‌ பதனிடுவதற்கு 
அரைப்பதம்‌ (1817-ந்கறா1102) என்று பெயர்‌. இந்தத்‌ 
தோலுக்கு வெளிநாடுகளில்‌ அக்க கிராக்கி இருக்கிறது: 
தோல்‌ வெளுப்பாகவும்‌ வீச்சமில்லாமலும்‌ மெதுவாகவும்‌ 
இருக்கும்‌. மேல்‌ காடுகளில்‌ இதை மறுபடி பதனிட்டு, 
வேண்டிய நிறமும்‌ பளபளப்பும்‌ கொடுத்து உயர்ந்த ரகத்‌ 
தோல்‌ உண்டாக்குவார்கள்‌. அரைப்‌ பதனிட்ட தோல்‌ 
இங்கு செருப்பு, தோல்‌ பெட்டிகள்‌ முதலியன படத்‌ 
உபயோகிக்கப்‌ படுகிறது. 

குரோம்‌ பதம்‌ (chrome tanning). இ வம்‌ பட்‌ 
டைப்‌ பதத்தைப்‌ போலவே பொழில்‌ நடைபெறுகிறது. 
ஆனால்‌ பதனிடும்‌ பொருள்கள்‌ வேறு படுகின்றன. சோடி 
யம்‌ ஸல்பைடு (80011110 5யlphide), ஆர்ஸனிக்‌ ஸல்பைடு 
(arsenic sulphide) முதலிய உப்புகளை வெந்நீர்‌ 
சேர்த்து மொத்தையாக்கி தோலின்‌ சதைப்புறத்தில்‌ 


தோல்‌ 133 


கன்றாகத்‌ தேய்த்து, சதைப்புறத்தை சதைப்புறத்துடனும்‌ 
மயிர்ப்‌ புறத்தை மயீர்ப்‌ புறத்துடனும்‌ சேர்த்துத்‌ தோல்‌ 
கள்‌ ஒன்‌ றின்‌ மேலொன்றாக அடுக்கி வைக்கப்‌ படுகின்றன. 
மறு இனம்‌ மழுங்கிய முனைக்‌ கத்திகளால்‌ சுரண்டி மயிரும்‌ 
உரோமமும்‌ அகற்றப்படுகன்‌ றன. பத்துப்‌ பங்கு தண்ணீர்‌ 
சேர்த்து நீற்றிய சுண்ணாம்புத்‌ தண்ணீரில்‌ முடி நீக்கிய 
தோலை 8--4காட்களுக்கு ஊற வைத்து, சதைப்‌ புறத்தைச்‌ 
சிவிச்‌ சமப்படுத்துவார்கள்‌. பின்னர்‌ தோலைக்‌ கழுவி, 
அமோனியம்‌ ஸல்பேட்டு கரையத்தில்‌ ஊற வைக்கும்‌ 
பொழுது சுண்ணாம்பு முற்றிலும்‌ நீங்கிவிடுகிறது. ஆவாரம்‌ 
பட்டை சேர்ந்த நீருக்குப்‌ பதிலாக பொட்டாசியம்‌ டைக்‌ 
குரோமேட்டு (potassium dichromate), கந்தக அமிலம்‌, 
கார்போஹைடி ரேட்டுகள்‌ சேர்ந்த தண்ணீரில்‌ தோல்‌ ஊற 
வைத்துப்‌ பதனிடப்‌ படுகிறது. பட்டைப்‌ பதம்‌ செய்வ 
தற்கு 1$ மாதமும்‌, குரோம்‌ பதம்‌ செய்வதற்கு ஒரு மாத 
மும்‌ ஆகும்‌: 

பெரிய தொழிற்‌ சாலைகளில்‌, பல இயந்திரங்களை உப 
யோகித்து, சதைப்‌ புறத்தை இழைத்து தோலின்‌ கனத்தை 
வேண்டிய அளவுக்கு ஒரே சீராகக்‌ குறைத்து, சதைப்புறம்‌ 
மெதுவாக்கப்‌ படுகிறது. வேண்டிய நிறமும்‌ மேல்புறத்தில்‌ 
மினுக்கமும்‌ கொடுத்து உயர்‌ ரகத்‌ தோல்கள்‌ பளபளப்‌ 
பாக்கப்‌ படுகின்றன. , 


வின 
தோலைப்‌ (1) பட்டைப்‌ பதம்‌ அல்லது (2) குரோம்‌ பதம்‌ 


செய்வது எப்படி ? 


அத்தியாயம்‌ XII 


- காய்கறித்‌ தோட்டம்‌ 

மனிதரின்‌ உணவு. கால்‌ நடைகளின்‌ உணவில்‌ 
கார்போஹைடிரேட்டுகள்‌, புரோட்டீன்‌, கொழுப்பு, 
உலோகப்‌ பொருள்கள்‌ முக்கியமான உணவுப்‌ பகுதிகள்‌ 
என்பதைக்‌ கவனித்தோம்‌. கால்‌ நடைகள்‌ பல இயற்கை 
உணவுகளை உட்கொள்ளுவதால்‌, பல பகுதிகளும்‌ வேண்‌ 
டிய அளவு உணவில்‌ அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 
மனித உணவிலும்‌ அவ்வுணவுப்‌ பகுதிகள்‌ முக்கியமான 
வையே. மனிதரும்‌ பலவிதமான உணவுகளைச்‌ சேர்த்து 
உட்கொள்ளும்‌ பொழுது, எல்லாப்‌ பகுதிகளும்‌ வேண்டிய 
அளவு கிடைக்கும்‌. ஆனால்‌ குறிப்பிட்ட சில மலிவான 
உணவுகளையே அவர்கள்‌ பெரும்பாலும்‌ உட்கொள்ளு. 
கின்றனர்‌. அவை தானியங்கள்‌, பயறுவகை, எண்ணெய்‌ 
வித்துகள்‌, ஓரு குறைந்த அளவில்‌ பால்‌, இறைச்சி, 
முட்டை முதலியனவாகும்‌. இவற்றை யெல்லாம்‌ ஏற்ற 
அளவில்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்‌ பொழுது, உணவு சம 
ஊட்ட முடையதாகும்‌. எனினும்‌ மனித உணவில்‌ நார்ப்‌ 
பொருள்கள்‌, சில உலோகப்‌ பொருள்கள்‌ ஆகியவற்றில்‌: 
குறைபாடுகள்‌ இருக்கும்‌. போதுமான அளவு காய்கறியை 
யும்‌ பழங்களையும்‌ உட்கொண்டு, அக்குறைகளை நிவர்த்தித்‌. 
துக்‌ கொள்ளலாம்‌. 

காய்கறிகளிலுள்ள ஊட்டப்‌ பகுதிகள்‌. காய்கறிகளில்‌ 
திரவப்‌ பொருள்‌ மிகுதி, இடப்‌ பொருள்‌ குறைவு; இதைப்‌ 
பின்பற்றி கார்போஹைடிரேட்டுகள்‌, புரோட்டீன்‌, 
கொழுப்பு ஆகிய ஊட்டப்‌ பகுதிகள்‌ குறைந்திருக்கும்‌. 
காய்கள்‌ மூலமாக இந்தப்‌ பகுதிகளின்‌ குறைவை நாம்‌. 


காய்கறித்‌ தோட்டம்‌ 135 


சரிசெய்துகொள்ள முடியாது, அதைச்‌ சரிசெய்ய நாம்‌ 
முயற்சிப்பதும்‌ இல்லை. 


பல உலோக உப்புகள்‌ உடல்‌ வளர்ச்சிக்கும்‌, பாது 
காப்புக்கும்‌ அவசியம்‌. நாம்‌ உட்கொள்ளும்‌ உணவுகளி. 
லிருந்து அநேக உலோகப்‌ பொருள்கள்‌ போதுமான அளவு 
நிடைத்த போதிலும்‌, கால்ஸியம்‌, பாஸ்வரம்‌, இரும்பு 
என்ற 38 உலோகப்‌ பொருள்கள்‌ உணவில்‌ குறைந்து 
இருக்கலாம்‌. 


கால்ஸியம்‌. இது பால்‌, தாணியங்கள்‌, பயறு வகை, 
இலைக்‌ காய்கறி வகைகளில்‌, அதிலும்‌ முக்கியமாக அகத்து, 
முருங்கை, தண்டுக்‌ கீரைகளில்‌ மிகுந்திருக்கிறது. தானியங்‌ 
களை அதிகமாகக்‌ கழுவாமல்‌ உபயோகிக்கும்பொழுது; 
கால்ஸியக்‌ குறை பொதுவாக ஏற்படாது. வெற்றிலை 
போடுவதால்‌ சலபமாகவும்‌, குறைந்த செலவிலும்‌ கால்ஸி 
யக்‌ குறை நிவர்த்தியாகும்‌. கரை வகைகளை உபயோகப்‌ 
பது பெரும்‌ உதவியாயிருக்கும்‌. 


பாஸ்வரம்‌, தானியங்கள்‌, பயறு வகை, எண்ணெய்‌ 
வித்துகளில்‌ பாஸ்வரம்‌ மிகுந்திருக்கறது. பாஸ்வரக்‌ 
குறையைக்‌ காய்கறிகளால்‌ சரி செய்துகொள்ள முடியாது. 


இரும்பு, ரத்தத்திலுள்ள சிவப்பு அணுக்களில்‌ 
இரும்பு முக்கியமான பகுதி. உணவில்‌ இரும்புக்‌ குறை , 
இருக்கும்மொழுது, ரத்தக்‌.குறை ஏற்படும்‌. தண்டுக்‌ கரை 
யிலும்‌, அரைக்‌ ஒரையிலும்‌ மற்ற உணவுகளைக்காட்டிலும்‌ 
இரும்புச்‌ சத்து அதிகமாக இருக்கிறது. உடலுக்குத்‌ 
தினம்‌ வேண்டிய இரும்புச்‌ சத்தை 4 அவுன்சு அரைக்கீரை 
கொடுக்க வல்லது. அரைக்‌ ரை, தண்டுக்‌ கீரையுடன்‌ 
ஒப்பிடும்பொழுது, மற்றக்‌ கரைகளிலும்‌, காய்கறி வகை 
களிலும்‌ இரும்பு குறைவாகவே இருக்கிறது. 


136 விவசாய நூல்‌ : 


நார்ப்‌ பொருள்‌ (01110௦ fibre). மனித உணவில்‌ இது 
செரிக்காத பகுதி. கால்‌ நடை இதில்‌ பெரும்‌ பகுதியைச்‌ 
செரிக்க வல்லன. தானியங்கள்‌, பயறு வகைகளில்‌ நார்ப்‌ 
பொருள்‌ குறைவு, ஆனால்‌ காய்கறிகளில்‌, அதிலும்‌ முக்யெ 
மாகக்‌ கீரை வகைகளில்‌, இது மிகுதி, நார்ப்‌ பொருள்‌ 
குடல்‌ இயக்கத்தை (peristalsis) ஊக்குவித்து, உடலி 
லிருந்து மலத்தைச்‌ சரியாக வெளியேற்றுவதற்கு உதவியா 
யிருக்கிறது. தினம்‌ 8 அவுன்சு கிழங்கல்லாத காய்கறி 
களும்‌, 4 அவுன்சு கீரை வகைகளும்‌ மனித உடல்த்‌ தேவை 
யைப்‌ பூர்த்தி செய்யும்‌. 

வைட்டமின்கள்‌. பல வகை வைட்டமின்கள்‌ கண்டு 
பிடிக்கப்பட்ட வரிசையில்‌, அவற்றிற்கு ஏ, பீ, 6), டீ, யீ 
என்ற ஆங்கில எழுத்துக்கள்‌ பெயர்களாகக்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. காய்கறிகளில்‌ பல வைட்டமின்கள்‌ 
இருக்கின்றன. ஏ, 8 என்ற இரண்டும்‌ உடலுக்கு மிகவும்‌ 
அவசியமான வைட்டமின்கள்‌. அவை காய்கறி, ரை 
வகைகள்‌, பழங்கள்‌ ஆகியவற்றிலிருந்து மிகுதியாகக்‌ 
கிடைக்கின்‌ றன. 


போதுமான அளவு ஏ-வைட்டமின்‌ உடம்பில்‌ சேரா 
விடில்‌ உடல்‌ ௮௪சதி இருக்கும்‌. இருட்டு நேரத்தில்‌ கண்‌. 
பார்வை குறைவாகும்‌. வியாதிகளைத்‌ தடுக்கும்‌ சக்தி 
குன்றும்‌. வெண்ணெய்‌, பால்‌, முட்டை, : மீன்‌ கறி, 
கல்லீரல்‌ முதலிய புலால்‌ உணவுகளில்‌ ஏ-வைட்டமின்‌ 
மிகுந்திருக்கிறது. காய்கறி, கீரைகள்‌ பழங்களில்‌ ஏ-வைட்ட 
மின்‌ நேரடியாக இல்லாவிட்டாலும்‌, அதை உண்டாக்குகிற 
கேரோட்டின்‌ (087:00106) என்ற மூலப்‌ பொருள்‌ இருக்‌ 
கிறது. இதை உட்கொள்ளுவதா லும்‌ வேண்டிய ஏ-வைட்ட 
மின்‌ கிடைக்கும்‌. அறிமுறையில்‌ (theoretically) ஒரு 
அலகு (ய) கேரோட்டினிலிருந்து இரண்டு அலகுகள்‌ 
ஏ-வைட்டமின்‌ கடைக்கும்‌, பச்சைக்‌ கீரைகள்‌, 


காய்கறித்‌ தோட்டம்‌ 137 


பழுத்த மாம்பழம்‌, பப்பாளி, தக்காளி, ஆரஞ்சுப்‌ பழங்கள்‌ 
ஆகியவற்றில்‌ கணிசமான அளவு கேரோட்டின்‌ இருக்‌ 
கிறது; மனிதனுக்குத்‌ தினம்‌ 5,000--4,000 அலெ உலக 
ஏ-வைட்டமின்‌ அலகுகள்‌ தேவை. காய்கறிகளைச்‌ 
சமைக்கும்பொழுது 80-25 சத விகிதம்‌ ஏ-வைட்டமின்‌: 
நஷ்டம்‌ ஏற்படும்‌. -வைட்டமின்‌ உணவில்‌ சேர்க்காத 
பொழுது வயிற்றுப்‌ போக்கு உண்டாகும்‌. 8-வைட்டமின்‌ 
பல பழங்களிலும்‌, காய்கறிகளிலும்‌, கீரைவகைகளிலும்‌ 
வேறுபட்ட அளவுகளில்‌ காணப்படும்‌. சமைக்கும்‌ 
பொழுது ௪-வைட்டமின்‌ அதிகமாக நசித்துவிடும்‌. சில 
பழுத்த பழங்களில்‌ €-வைட்டமின்‌ மிகுதியாகக்‌ காணப்‌ 
படுகிறது. இவற்றுள்‌, கொய்யா, ஆரஞ்சு, எலுமிச்சை, 
அன்னாசி, பப்பாளி அகியவற்றைக்‌ குறிப்பாகச்‌ சொல்ல 
வேண்டும்‌. நெல்லிக்காயில்‌ ௪-வைட்டமின்‌ சிறந்து காணப்‌ 
படுகிறது. ஒரு நெல்லிக்காயில்‌ மூன்று ஆரஞ்சுப்‌ பழங்‌ 
களில்‌ காணும்‌ ௪-வைட்டமின்‌ இருக்கிறது. நெல்லிக்‌ 
காயை நறுக்கி உலர்த்தும்பொழுது, அதிலுள்ள ச-வைட்ட 
மின்‌ வெளியேறாது. மற்‌. றவற்றைச்‌ சூடேற்றும்பொழுது 
அவற்றிலுள்ள ச-வைட்டமின்‌ அழிந்துவிடும்‌. வைட்ட 
மின்கள்‌ அடங்கிய உணவுகள்‌ உடம்புக்குப்‌ பாதுகாப்பு 
அளிப்பதால்‌, அவற்றை பாதுகாப்பு உணவுகள்‌ (1:0060- 
tive foods) என்று சொல்லுவதுண்டு: 

கிழங்குகளில்‌ கார்போஹைடிரேட்டுகள்‌ நிறைந்திருக்‌ 
இன்றன. அவற்றில்‌ நார்ப்‌ பொருளும்‌, வைட்டமின்களின்‌ 
அடக்கமும்‌ குறைவு. ஆகவே, மற்றக்‌ காய்கறிகளைப்‌ 
போல கிழங்குகள்‌ பாதுகாப்பு உணவு அல்ல. கார்பேர்‌ 
ஹைடிரேட்டு மிகுந்திருப்பதால்‌ தானியக்‌ குறை ஏற்படும்‌ 
காலத்தில்‌, அவற்றை பெருமளவு உபயோகித்துத்‌ தானி 
யப்‌ பற்றாக்‌ குறையைச்‌ சமாளித்துக்கொள்ள முடியும்‌. 

காய்கறி வகுப்புப்‌ பிரிவு. காய்கறிகளை (1) காட்டுக்‌ காய்‌ 
கறி, சீமைக்‌ காய்கறி என்றும்‌, (2) காய்வகை, &ழங்குவகை, 


138 விவசாய நூல்‌ 


இலை வகை, தண்டு வகை என்றும்‌ பிரிப்பதுண்டு. நாட்டுக்‌ 
காய்கறி என்பது இந்தியாவில்‌ ஆதியிலிருந்து பயிராக 
வரும்‌ காய்கறிகளைக்‌ குறிக்கும்‌. அவை உள்‌ நாட்டுக்‌ காய்‌: 
கறிகள்‌, அவையெல்லாம்‌ உஷ்ண மண்டலத்தில்‌ செழித்து: 
உண்டாகக்‌ கூடியவை. சீமைக்‌ காய்கறிகள்‌ மித 
உஷ்ணப்‌ பிரதேசத்திலிருந்து, அதிலும்‌ முக்கியமாக இங்கி 
லாந்திலிருந்து, கொண்டுவந்து, இங்கு பயிர்‌ செய்யப்படு: 
பவை. அவை நீலகிரி, கொடைக்கானல்‌ போன்ற மித: 
உஷ்ணமுள்ள இடங்களில்‌ பயிர்‌ செய்தற்கேற்றவை. 
அவற்றை சென்னை ராஜ்யச்‌ சமவெளிகளில்‌ பனி காலத்‌. 
தில்‌, வீட்டுத்‌ தோட்டங்களில்‌ சிரத்தை எடுத்துப்‌ பயிர்‌ 
செய்யலாம்‌. மிகுதியாக எருவிட்டு, சரியாக நீர்‌ பாய்ச்சி, 
பூச்சி, நோய்கள்‌ தோன்றும்பொழுது, காலாகாலத்தில்‌: 
சிகிச்சை செய்து, மிக கவனமாக அவற்றைப்‌ பயிர்‌ செய்ய: 
வேண்டி யிருக்கிறது. அப்பொழுதுகூட மாசூல்‌ குறைவடை 
வதுடன்‌, மித உஷ்ண நிலையில்‌ பயிரானவற்றைப்‌ போல: 
அவ்வளவு சிறந்தனவாக இரா. 


1. காய்‌ வகை. இரண்டாம்‌ வகுப்புப்‌ பிரிவினையில்‌, 
காய்‌ வகை என்பவைதான்‌ பெருவாரியாக உபயோகிக்கப்‌ 
படுகின்றன. கத்தரிக்‌ காய்‌, அவரைக்‌ காய்‌, பூசணி புடலங்‌' 
காய்கள்‌ ஆகிய எல்லாம்‌ காய்‌ வகையே. இவற்றின்‌ காய்‌ 
கள்‌ காய்க றியாகின்‌ றன. 


2. இழங்கு வகை, சில பயிர்களின்‌ தூர்களில்‌ கிழங்கு. 
கள்‌ உண்டாகின்றன. தழை மண்டலத்தில்‌ உண்டாகிற: 
ஸ்டார்ச்சு மண்ணுக்கடியில்‌ மாறுபாடடைந்த வேர்களி 
லும்‌ தண்டுகளிலும்‌ சேர்த்து வைக்கப்படுகிறது. மர 
வள்ளி, சர்க்கரைவள்ளிக்‌ கிழங்குகள்‌ மாறுபாடடைந்த. 
வேர்கள்‌. உருளைக்‌ கிழங்கு, சேப்பங்‌ கழங்கு; சேனைக்‌ 
கிழங்கு, கொடிவள்ளி போன்றவை மாறுபாடடைந்த. 
தண்டுகள்‌. கிழங்கு வகையில்‌ ஸ்டார்ச்சுதான்‌ முக்கிய: 


காய்கறித்‌ தோட்டம்‌ 199 


மான உணவுப்‌ பொருள்‌; புரோட்டீன்‌, கொழுப்புச்‌ சத்து, 
வைட்டமின்கள்‌, நார்ப்‌ பொருள்‌ ஆகிய : எல்லாமே 
குறைவு. 

9. இலை வகை. இந்த வகுப்பில்‌ இலைதான்‌ காய்கறி: 
யாக உதவுகிறது. தண்டுக்‌ கீரை, அரைக்‌ சீரை, பொன்‌ 
னாங்கண்ணிக்‌ கீரை, பசலைக்‌ கீரை, முருங்கை, அகத்தி 
போன்றவை எங்கும்‌ பயிராகின்றன. கொத்தமல்லி இலை,. 
புதினா இலை, கருவேப்பிலை, முதலியன சம்பாரப்‌ பொருளாக 
உபயோகமாகின்றன. இலைகளில்‌ கேரோட்டின்‌, இரும்புச்‌ 
சத்து, நார்ப்‌ பொருள்கள்‌ மிகுந்திருக்கன்றன. இனம்‌ 4 
அவுன்சு கீரை உட்கொள்ளும்பொழுது, மேற்‌ சொல்லிய 
உணவுப்‌ பகுதிகள்‌ எல்லாம்‌ வேண்டிய அளவு கிடைக்கும்‌... 

4. தண்டு வகை. இவற்றில்‌ தழை பாகத்திலுள்ள 
செடித்‌ தண்டும்‌, சிலவற்றில்‌ இலைக்‌ காம்பும்‌ (றetiole): 
காய்கறியாகன்றன. கீரைத்‌ தண்டும்‌ வாழைத்‌ தண்டும்‌ 
சாதாரணமாக உபயோகமாகின்றன. நூல்கோலும்‌, சேம்‌ 
பின்‌ இலைக்‌ காம்பும்‌ காய்கறிகளாக அபூர்வமாக உபயோ 
கமாகின்றன. தண்டு வகையிலிருந்து நார்ப்‌ பொருள்‌ பபப 
மான அளவில்‌ கிடைக்கிறது. 

சாக வதக்‌ காய்கறிப்‌ பயிர்கள்‌. சில மரங்களின்‌ காய்‌: 
களும்‌ இலைகளும்‌ காய்க றியாகின்‌ றன: அவூற்றிற்குச்‌ சாதா 
ரணக்‌ காய்க,றிகளைப்போல சிரத்தையான சாகுபடி வேண்‌ 
டியதில்லை. மரத்தை உண்டாக்கிய பின்‌, கவனமே வேண்‌ 
டிய தில்லை. 

முருங்கை மரம்‌ (Moringa Pterigosperma Mori 10 2௨- 
0௦௨9. தென்னிந்தியாவில்‌ எங்குமே சாதாரணமாக உண்‌ 
டாகிறது. மழையில்லாத காலங்களில்‌ 1-1 அங்குல: 
கனமுள்ள கம்புகளை வெட்டி, வெட்டுவாயில்‌ சாணி பூசி 
உ_10 நாட்களுக்கோ அல்லது அவற்றில்‌ முளை வளரும்‌ 
வரையோ திண்ணைகளில்‌ வைத்திருந்து, பின்னர்‌ வேண்டிய 


140 விவசாய நூல்‌ 


இடங்களில்‌ நடலாம்‌. இப்படி நடவு செய்யும்பொழுது 
எல்லாக்‌ கட்டைகளும்‌ தளிர்க்கும்‌, சோர்வு இருக்காது. 
வெட்டிய கட்டைகளை உடனே நடும்பொழு,து, அடிவெட்டு 
வாயில்‌ பூஞ்சாணம்‌ பிடித்துச்‌ சோர்வு ஏற்படலாம்‌. 
முருங்கை: சரள்‌ சேர்ந்த செம்மண்‌ பூமியில்‌ சிறப்பாகக்‌ 
காய்க்கிறது. முருங்கக்‌ காய்‌ நல்ல மணமுடையது; 
யாவரும்‌ பிரியமாக உபயோகிப்பது. இலையில்‌ ௪ - வைட்ட 
மினும்‌, கேரோட்டினும்‌ மிகுந்திருக்கின்‌ றன. 

பலா (Artocarpus incisa - Moraceae), வேர்ப்‌ பலா 
(A. integrifolius) என்ற இரண்டும்‌ மழை நிரந்து பெய்யு 
மிடங்களில்‌ சிறப்பாக வளர்ந்து, ஈல்ல காய்‌ மாசூல்‌ 
கொடுக்கின்‌ றன. இவை யாவரும்‌ விருப்பமாக உட்கொள்‌ 
ளும்‌ காய்கறியாகின்றன. பலாப்‌ பழமும்‌ உபயோகமா 
கிறது. பலா மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தில்‌ வீரிய 
மாக வளர்ந்து, நன்றாகக்‌ காய்த்து, காய்கறியும்‌, துணை 
உணவும்‌ ஆகிறது. 

அகத்தி (Sesbania grandiflora - Leguminoseae): 
இது காய்கறித்‌ தோட்டங்களில்‌ ஓரமாக உண்டாக்குவதற்‌ 
கேற்ற ஒரு சிறிய மரம்‌. இதன்‌ இலைகளும்‌ பூக்களும்‌ காய்‌ 
கறியாக உபயோகமாகின்றன. வெள்ளைப்பூவுடைய தினிீசு 
தான்‌ சாதாரணமாகப்‌ பயிராகிறது. சிவப்புப்‌ பூவுள்ள 
இனிசு அபூர்வமாக அங்கங்கு காணப்படுகிறது. 


பப்பாளி (Carica papaya - Caricacead). இது வீட்‌ 
டுக்‌ கொல்லைகளில்‌ எளிதாக உண்டாக்கக்கூடிய ஒரு சிறிய 
மரம்‌, எருவிட்டு, நீர்‌ பாய்ச்சுவதற்குத்‌ தக்க பலனுண்டு. 
பழத்தில்‌ கேரோட்டின்‌ மிகுந்திருக்கும்‌, 2 - வைட்டமினும்‌ 
சிறிது உண்டு. பிஞ்சுக்‌ காய்களை பூசணிக்காயைப்போலப்‌ 
பக்குவம்‌ செய்து காய்கறியாக உபயோகிக்கலாம்‌. மரத்தி 
விருக்கும்‌ காய்களின்‌ மேல்‌ இலேசாகக்‌ றி விடும்‌ 
பொழுது, கீறல்களிலிருந்து பால்‌ வடிறெது. பாலைச்‌ சேக 


காய்கறித்‌ தோட்டம்‌ 141 


ரித்துக்‌ காய வைத்து பெப்பேயின்‌ (வவர) என்ற ஜீரண 
காரி என்ஜைம்‌ தயார்‌ செய்யப்படுகிறது. அது புரோட்‌ 
டின்‌ பொருள்களைக்‌ கரைத்து, எளிதாக ஜீரணிக்கச்‌ செய்‌. 
யும்‌ வன்மையுடையது. 

காய்கறிச்‌ சாகுபடி. காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி பொது 
வான :அம்சங்களில்‌ மற்றப்‌ பயிர்களின்‌ சாகுபடியைப்‌ 
போன்றதுதான்‌. எனினும்‌, சில வேறுபாடுகளும்‌ உண்டு, 
காய்கறிப்‌ பயிர்கள்‌ வீரியமாக வளரும்‌ பொழுதுதான்‌, 
காய்கறிகள்‌ மெதுவாகவும்‌, அவ்வவற்றிற்கேற்ற குணம்‌, 
மணம்‌, சுவை, தளதளப்பு உடையனவாகவும்‌ இருக்கும்‌, 
ஆகவே, வேண்டிய சூழ்நிலை வசதிகள்‌ இல்லாதபொழுது,, 
நல்ல காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியாது. 
லாபமாயுமிருக்காது. முக்கியமாக நில, நீர்‌ வசதிகள்‌ சரி 
யாக இருந்தால்‌, நிறைந்த எருவிட்டுத்‌ தீவிரமான சாகு. 
படி. முறைகளை அனுசரித்து, காய்கறிகளைச்‌ சிறப்பாகப்‌ 
பயிர்‌ செய்யலாம்‌. | 

நிலம்‌, எல்லா நிலங்களிலும்‌ காய்கறிகளைப்‌ பயிர்‌ 
செய்ய முடியுமென்றாலும்‌, குறுமண்‌ பாடாக உள்ளவை 
தான்‌ மிகவும்‌ ஏற்றவை, எல்லா விதங்களிலும்‌ திருப்திகர 
மாயிருக்கும்‌. குறுமண்ணில்‌ காற்றோட்டம்‌ ஏற்படுவதற்‌ 
கும்‌, நீர்‌ தேங்காமல்‌ வடிந்து விடுவதற்கும்‌-வ௪ தியிருக்கும்‌, 
நிலம்‌ அதிக இளக்கமாயிராது, இறுகிக்‌ களியாயும்‌ இராது. 
இந்நிலத்தின்‌ வளம்‌ மிகுதியில்லை என்றாலும்‌, வேண்டிய 
எரு, உரமிட்டு, வளக்‌ குறைவைச்‌ சரிசெய்துகொள்ள 
லாம்‌. கிழங்கு வகைகள்‌ சரியாக உண்டாகுவதற்கு சிறிது 
இளக்கமான நிலங்கள்‌ வெகு ஏற்றவை. பூசணி, பரங்கி, 
வெண்டை போன்ற முரட்டுப்‌ பயிர்களுக்கு நிலம்‌ சிறிது. 
இநுகியிருந்தா.லும்‌ பாதகமில்லை. 

நீர்‌ வசதி. நீர்‌ வடிவதற்கு நிலத்தில்‌ வசதி வேண்டு 
மென்று சொன்னோம்‌. அத்துடன்‌ காய்கறிப்‌ பயிர்கள்‌ 


142 விவசாய நூல்‌ 


வீரியமாக வளர்ந்து, நன்றாகக்‌ காய்ப்பதற்கு அதிகமான 
நீரும்‌ தேவையாயிருக்கிறது. நீர்க்‌ குறைவால்‌, பயிர்‌ 
வளர்ச்சி தடைப்படக்கூடாது. வளர்ச்சி தடைப்படும்‌ 
பொழுது, காய்கறிகள்‌ சிறப்புடையனவாக இரா. சரியான. 
நீர்‌ வசதியில்லாத பொழுது, காய்கறிப்‌ பயிர்‌ செய்ய முயற்‌ 
சிப்பது வீணாகும்‌. 

எரு, உரங்கள்‌, காய்கறிப்‌ பயிர்கள்‌ வீரியமாக வளரு 
வதற்கு நிலத்தில்‌ போதுமான பயிருணவுகள்‌ இட்டும்‌ நிலை 
யிலிருக்கவேண்டும்‌, அத்துடன்‌ அங்ககப்‌ பொருளும்‌ ஏற்ற 
அளவில்‌ இருக்கவேண்டும்‌. இவை மிகவும்‌ அவசிய 
மானவை. மாட்டெரு, பச்சைத்‌ தழை, கழிவு மக்கு முத 
விய அங்கக எருக்களை தாராளமாக உபயோடிக்க வேண்‌ 
டும்‌. பொதுவாகச்‌ சொல்லும்பொழுது ஏக்கருக்கு 80-40 
வண்டி வீதம்‌ மாட்டெருவாவது, வேறு அங்கக எருக்களா 
வது உபயோகிக்க வேண்டும்‌. பெருவாரியாகக்‌ காய்கறிப்‌ 
பயிர்‌ செய்யும்பொழுது வேண்டிய அளவு மாட்டெருக்‌ 
கிடைக்காது. அதனால்‌, இரண்டு வருஷத்துக்கொரு தடவை 
யாவது, ஏக்கருக்கு 1-1 அந்தர்‌ வீதம்‌ சூப்பர்‌ பாஸ்‌ 
வேட்டு உரமிட்டு, பசுந்தாள்‌ எருப்‌ பயிர்‌ சாகுபடி செய்து, 
வேண்டியபொழுது நீர்‌ பாய்ச்சி, செழிப்பாக அதை வளரச்‌ 
செய்து, நிலத்தில்‌ மடக்கி உழுவது மிகச்‌ சிறந்தது. போது 
மான அங்கக ளீருக்கள்‌ நிலத்தில்‌ சேர்ந்தால்தான்‌, நிலம்‌. 
பொல பொலவென்்‌ திருக்கும்‌, காய்கறிப்‌ பயிர்கள்‌ 
செழித்து வளரும்‌. விளை பொருள்கள்‌ அளவில்‌ மாத்திர 
மல்லாமல்‌, குணத்திலும்‌ சிறந்திருக்கும்‌. 


காய்கறிப்‌ பயிர்களின்‌ எரு, உரத்‌ தேவைகளைப்‌ பற்‌ 
றிய ஆராய்ச்சிகள்‌ இங்கு நடைபெறவில்லை. ஆகவே, எவ்‌ 
வளவு எரு வேண்டும்‌, உரம்‌ வேண்டுமென்று கணக்கிட்டு, 
நிச்சயமாகச்‌ சொல்லமுடியாது. அமெரிக்க ஐக்கிய ராஜ்‌ 
யங்களிலும்‌ மற்ற தேசங்களிலும்‌ செய்த சோதனைகளி . 


காய்கறித்‌ தோட்டம்‌ 143 


லிருந்து, நிலத்துக்கிடும்‌ நைட்டிரஜனில்‌, ஒரு பாதியாவது 
அங்கக எருக்கள்‌ மூலமாகக்‌ கொடுக்க வேண்டுமெனத்‌ 
தெரிகிறது. சர்க்கரை வள்ளி போன்ற பயீர்களில்‌ அங்கக 
நைட்டிரஜன்‌ பாதிக்கும்‌ குறையும்பொழுது, கொடிகள்‌ 
மதாளித்து வளர்ந்து, கிழங்கு உண்டாவதைப்‌ பாதிக்‌ 
கிறது. இது காய்கறிப்‌ பயிர்களுக்கு அங்கக எருக்கள்‌ 
உபயோகிக்க வேண்டிய அவசியத்தை காட்டுறெது. 


அங்கக எருக்களிலுள்ள மைட்டிரஜன்‌ சிறிது சிறிதா 
கக்‌ திட்டும்‌ நிலை அடைவதால்‌, விதைப்பு முதல்‌ அறுவடை 
வரை ஒரே சீராக மைட்டிரஜன்‌ பயிர்களுக்குக்‌ இடைக்‌ 
கிறது. ஆனால்‌ பயிர்களின்‌ தேவையோ காலத்துக்குக்‌ 
காலம்‌ மாறுபடுகிறது. நிலத்தில்‌ எவ்வளவு பயிருணவு 
இருந்தாலும்‌ அவற்றைப்‌ பயிர்கள்‌ முதல்‌ 4, 5 வாரங்களில்‌ 
குறைவாகவே கிரகித்து, மெதுவாகவே வளருகின்‌ றன. 
இக்காலத்தில்‌ நைட்டி ரஜன்‌ குறைவாகவே தேவையாயிருக்‌ 
கிறது. அடுத்த 4-6 வாரங்களில்‌ பயிர்கள்‌ ஓங்கி வளரு 
கின்றன: அப்பொழுது நைட்டிரஜனும்‌, மற்றப்‌ பயி 
ருணவுகளும்‌ மிகுதியாக வேண்டியிருக்கின்‌றன. இந்தத்‌ 
தேவையை உரங்களால்தான்‌ திருப்திகரமாகச்‌ சமா 
ளிக்க முடியும்‌. பின்னர்‌ செடி வளர்ச்சி குறைந்து 
காய்கள்‌ முதிரும்‌ காலத்தில்‌ வளர்ச்சி நின்றுவிடுகிறது. 
இக்‌ காலத்தில்‌ நைட்டிரஜன்‌ உரமிடும்பொழுது பயிர்‌ 
வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும்‌. காய்‌ பிடிப்பது பிந்துவதுடன்‌ 
குறையவும்‌ செய்யும்‌. பெரும்‌ வளர்ச்சிக்‌ காலத்தில்‌ சரி 
யாக உரமிட வேண்டும்‌. உரங்களைச்‌ சிறிது சிறிதாக 
அடிக்கடி போடும்பொழுது பயிர்கள்‌, அவற்றைச்‌ சரியான 
படி பிரயோஜனப்படுத்திக்‌ கொள்ளுகின்றன. உரங்களை 
ஓரே தடவையாகப்‌ போடும்பொழுது, செடிகள்‌ பயிருணவு 
கனைத்‌ தேவைக்கும்‌ அதிகமாகக்‌ ிெதெதுக்‌ கொண்டு, 
மதாளிக்கின்‌ றன. 


144 விவசாய நூல்‌ 


எருக்கள்‌ நிலத்திலிட்டு 6-8 வாரங்கள்‌ கழித்துத்‌ 
தான்‌ சரியான பலன்‌ கொடுக்கும்‌. அவற்றை விதைப்புக்கு. 
ஒரு மாதத்துக்குமுன்‌ நிலத்துக்கடுவதுதான்‌ முறை. இந்தப்‌ 
போக்குகளை மனதில்‌ வைத்துக்கொண்டு, செடிகளின்‌ 
வயதையும்‌ தேவையையும்‌ பொறுத்து வேண்டிய காலத்தில்‌ 
ஏற்ற எரு, உரங்களை உபயோகித்துச்‌ சரியான பலனை 
அடையலாம்‌. 

நைட்டி. ரஜன்‌ தழை வளர்ச்சியை ஊக்குவிப்பதால்‌, 
செடிகளின்‌ வீரியத்துக்கும்‌ நைட்டிரஜன்‌ உணவுப்‌ பகுதிக்‌ 
கும்‌ நெருங்கிய சம்பந்தமிருக்கிறது. கீரை வகைப்‌ பயிர்‌ 
கள்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌ இது தனி முக்கியத்துவம்‌ 
வாய்ந்தது. அங்கே எருக்களை நிலத்தைத்‌ தயார்‌ செய்யும்‌ 
பொழுதும்‌, பின்னர்‌ பயிர்‌ வளரும்‌ காலத்திலும்‌ நைட்டிர 
ஜன்‌ உரங்களை பல முறையாகச்‌ சிறிது சிறிதாகப்‌ போடுவ 
தால்‌ சிறந்த பயனிருக்கும்‌. செடி வளர்ச்சி ஓரே ராகவும்‌ 
நிதானமாகவும்‌ இருக்கும்‌. 

பாஸ்வரம்‌ வேர்‌ வளர்ச்சியை இயக்கச்‌ செடிகளுக்கு 
வீரியமூட்டுகிறது. ஆகவே பாஸ்வர உரமும்‌ அவசியமே. 
செடிகள்‌ பாஸ்வரத்தை இளம்‌ பருவத்திலேயே பெரும்‌ 
பாலும்‌ கிரகிப்பதால்‌, பயிர்களை விதைக்குங்‌ காலத்தில்‌ 
பாஸ்வர உரமிட வேண்டும்‌. பின்னர்‌ இடுவதால்‌ அதிகப்‌ 
பலனிருக்காது.' 


செடி இலைகளில்‌ கார்போஹைடிரேட்டுகள்‌ உண்டா 
வதற்கும்‌ பொட்டாசியத்துக்கும்‌ நெருங்கிய சம்பந்தமிருக்‌ 
கிறது. கிழங்குப்‌ பயிர்களுக்கு பொட்டாசிய உரமிடுவது 
அனுகூலமாயிருக்கும்‌. பொட்டாசிய உரங்களைத்‌ தாராள 
மாக உபயோகிக்கும்பொழுது, பயிர்கள்‌ அதிக நோய்க்‌ 
காளாவதில்லை. நைட்டிரஜன்‌ உரமிடும்பொழுது எற்படும்‌ 
குறைபாடுகளை பொட்டாசியம்‌ ஒருவாறு சரிசெய்து 
கொள்ளுகிறது. எல்லா உரங்களையும்‌ சேர்த்து உபயோ௫க்‌. 


காய்கறித்‌ தோட்டம்‌ 145 


கும்பொழுது, ஊட்டம்‌ சம்பந்தப்பட்டமட்டில்‌ நிலத்தில்‌ 
ஒரு சமநிலை ஏற்படுகிறது. 

பட்டம்‌. பயிர்கள்‌ எல்லாக காலங்களிலும்‌ ஒன்று 
போல உண்டாவதில்லை. அவ்வவற்றிற்கென ஏற்பட்ட 
குறிப்பிட்ட காலங்களில்‌ அவை செ.நிப்பாக வளர்ந்து, நல்ல 
மாகுல்‌ கொடுக்கின்றன. அந்தக்‌ காலத்தை அவ்வவற்றின்‌ 
பட்டம்‌ (808801) எனலாம்‌. சீமைக்‌ காய்கறிகள்‌ சமவெளிப்‌ 
பிரதேசங்களில்‌ ஆகஸ்டு--டி.சம்பரிலும்‌, மலைப்‌ பிரதேசங்‌ 
களில்‌ பெப்ரவரி--ஐமனிலுமே பெரும்பாலும்‌ பயிராகின்‌ 
றன. உள்நாட்டுக்‌ காய்கறிகள்‌ சமவெளிப்‌ பிரதேசங்‌ 
களில்‌ ஆகஸ்டு--செப்டம்பரிலும்‌, ஜனவரி--பெப்ரவரி 
யிலும்‌ பெரும்பாலும்‌ விதைப்பாகின்றன. இவைதான்‌ 
ஏற்ற பட்டங்கள்‌. மற்றக்‌ காலங்களில்‌ விதைக்கும்‌ பயிர்‌ 
களின்‌ வளர்ச்சியும்‌ மாசூலும்‌ அவ்வளவு திருப்திகரமாய்‌ 
இரா. எனினும்‌ மற்றக்‌ காலங்களிலும்‌ காய்கறிகள்‌ 
வீதைப்பாவதால்தான்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌ காய்‌ 
கறிகள்‌ கிடைக்கின்றன. இவை பருவகாலப்‌ பயிர்‌ 
கலைப்‌ போல இறந்த மாசூல்‌ கொடுக்காது போனாலும்‌, 

அருந்தலான காலங்களில்‌ காய்கறிகள்‌ அதிக விலைக்கு 

விற்கப்படுவதால்‌, இவற்றிலிருந்து கிடைக்கும்‌ நிகர 
லாபம்‌ காலப்‌ பயிர்களிலிருந்து கடைப்பதற்குக்‌ குறை 
யாது. 

நாட்டுக்‌ காய்கறி விதைகள்‌ அங்கங்கேயே தயாரா 
இன்றன. அவை ஒழுங்கான முறையில்‌ தஇனிசு பிரிக்கப்பட 
வில்லை. அவற்றிற்குச்‌ சரியான பெயர்களும்‌ கிடையாது. 
ஒவ்வொரு காய்கறிகள்‌ சிற்சில குறிப்பிட்ட இடங்களில்‌ 
நன்றாக உண்டாகி, சிறப்புக்‌ குணமுடையனவாக இருக்‌ 
கின்றன: எந்த ஊரில்‌ பயிராகிறதோ, அதன்‌ பெயரே 

அந்தக்‌ காய்கறிகளின்‌ பெயராக, கொல்லபட்டி கத்தரி, 

சிவகாசி அவரை என மார்க்கட்டுகளில்‌ வழங்குகின்‌ றன. 

வி-8-—10 


146 விவசாய நூல்‌ 


சில குறிப்பிட்ட சிறந்த தினுசு விதைகள்‌ விதைக்‌ 
கம்பெனிகளில்‌ அகப்படுகின்றன. பல சிறந்த காய்கறி 
தினிசுகள்‌ நம்‌ நாட்டில்‌ இருக்கின்றன. உதாரணமாக, பல 
நூற்றுக்‌ கணக்கான அவரை தினுசுகள்‌ வரவழைக்கப்‌ 
பட்டு, கோயம்புத்தூர்‌ சிறு தானியப்‌ பண்ணையில்‌ சோ திக்‌ 
கப்பட்டன. பெரும்பாலானவை சுவையில்லாது மட்ட ரக 
மாகவும்‌, நார்‌ மிகுதியாக உடையனவாகவும்‌ இருந்தன. 
மிகவும்‌ உயர்ந்த குணமுடைய சில தினுசுகளும்‌ இருந்தன. 
இந்த குறிப்பிட்ட சிறந்த இனிசுகளை விவசாய இலாகா 
வினியோகித்து வருகிறது. உயர்ந்த இனிசுகளைப்‌ பிரித்‌ 
தெடுத்து, அவ்‌ விதைகளைப்‌ பெருக்கி வினியோகிக்கும்‌ 
ஸ்தாபனங்கள்‌ ஈம்‌ நாட்டில்‌ இல்லாதது ஒரு குறையாகும்‌. 
ஏதோ சில விதைக்‌ கம்பெனிகள்‌ இருக்கன்‌ றன. அவற்றிட 
மிருந்து சில குறிப்பிட்ட உள்காட்டு காய்கறி இினிசுகளை 
யும்‌, சீமைக்‌ காய்கறி விதைகளையும்‌ வாங்கலாம்‌. ஒமைக்‌ 
காய்கறி விதைகளில்‌ வெளி நாடுகளிலிருந்து வருபவை உள்‌ 
நாட்டில்‌ உற்பத்தி யாகுவனவற்றைவிடச்‌ சிறந்தனவாக 
இருக்கின்றன. தவிர எல்லாச்‌ சீமைக்‌ காய்கறி விதை 
களும்‌ உள்நாட்டில்‌ உண்டாவதில்லை. காஸ்மீரம்‌, பலூச்‌ 
சிஸ்தானங்களில்‌ சீமைக்‌ காய்கறி விதைகள்‌ ஒரு சிறிய 
அளவு உற்பத்தியாகின்‌ றன. 

தோட்டத்தின்‌ அமைப்புத்‌ திட்டம்‌. நல்ல குறுமண்‌ 
பாடாயிருக்கும்‌ நிலங்களில்‌, ணெறு களுக்குப்‌ பக்கமாகவே 
காய்கறித்‌ தோட்டங்கள்‌ அமைக்கப்படுகன்‌ றன. நிலத்தை 
50-60 அடி அகலமுள்ள துண்டுகளாகப்‌ பிரித்து, அவற்‌ 
அக்கு மத்தியில்‌ சாசுவதமாக நடை வரப்புகள்‌ போட 
வேண்டும்‌. இந்த வரப்புகளுக்குப்‌ பதிலாக நிலச்சாய்வை 
அனுசரித்து செங்கல்‌, சிமெண்டினல்‌ 50-60 அடிக்‌ 
கொன்றாக வாய்க்கால்கள்‌ கட்டி, இவற்றை நடைபாதை 
களாக உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌. சிறிய குறுக்கு 
வரப்புகள்‌ போட்டு, இந்தத்‌ துண்டுகளை 4 அடி. அதல 


காய்கறித்‌ தோட்டம்‌ 147 


முள்ள பாளங்களாக்‌கி, வரப்பிலிருந்து பாளங்களை மிதிக்‌ 
காமல்‌ விதைகள்‌ நடுவது, களைகள்‌ எடுப்பது, காய்கள்‌ 
பறிப்பது முதலியன செய்யலாம்‌. இந்தப்‌ பாளங்களுக்கு 
ஊடே 6-8 அடி வெளி கொடுத்து வேண்டிய அளவில்‌ 
பாத்திகள்‌ கட்டலாம்‌. இது சித்திர ரூபமாகக்‌ ழே. 
காண்பிக்கப்பட்டிருக்றெது. 

பயிர்‌ மாற்றங்கள்‌. ஒரு நிலத்தில்‌ அதே காய்கறிப்‌ 
பயிரை மாறி மாறிப்‌ பயிர்‌ செய்வது அவ்வளவு திருப்திகர 


| | || | | பெரிய நடை 
| | | இடு வரப்பு 
| | | | | 4 அடிப்‌ | | 
| | | 466” பாத்தி | பாளம்‌ | இ 

| | | 
| | | | 
| ||| 

| | | || 

இர்‌ | | | 
இதின்‌ இன அன்‌ அ ||| 50-6௦ 
| |] | | அகலமுள்ள 
| | || || துண்டு 

| | | 

| | | | 

| | 
| | | | 
| | 3 | | இ | 
| க்‌ அ | | | ணை | 
tal | || | 
1 |! 
| | | || 
| || (| 
| ர்‌ | | 1 | 

50'—60' 

|) க |! | | பெரிய நடை. 
| | | வரப்பு 
| | | | i 4 A 

இ ர்‌ A 

வாய்க்கால்‌ சிறிய வரப்பு வாய்க்கால்‌ 


படம்‌ 8. காய்கறிப்‌ பாத்திகளின்‌ சமதளப்படம்‌ 


148 விவசாய நூல்‌ 


மாயிருக்காது. முதல்‌ பயிரைப்‌ போலப்‌ பின்‌ பயிர்கள்‌ 
செழித்து உண்டாகா. அதே பயிரைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
சாகுபடி. செய்யும்‌ பொழுது, அவ்வப்பொழுது நோய்கள்‌ 
தோட்டங்களில்‌ நிரந்தரமாக நிலைத்து நிற்பதற்கு வாய்ப்பு 
இடைக்கிறது. ஆகவே நிலத்தில்‌ பயிர்களை மாற்றி வேறு 
பயிர்களைச்‌ சாகுபடி செய்வது அவசியமாறெது. அதே 
பயிர்‌ மாத்திரமல்ல, அதே குடும்பத்தைச்‌ சேர்ந்த வேறெம்‌ 
தப்‌ பயிரையும்‌ அதற்கடுத்துச்‌ சாகுபடி செய்யக்கூடாது. 
கத்தரி, மிளகாய்‌, உருளைக்கிழங்கு, தக்காளி ஆயெ எல்‌ 
லாம்‌ சாலனேசிய குடும்பத்தைச்‌ சேர்ந்தவை. அதே 
பயிரை மாறி மாறிச்‌ சாகுபடி செய்வதால்‌ உண்டாகும்‌ 
குறைகள்‌, அதே குடும்பத்தைச்‌ சேர்ந்த வேறெந்தப்‌ 
பயிரையும்‌ அடுத்துச்‌ சாகுபடி. செய்தாலும்‌ ஏற்படும்‌. 
கத்தரி (சாலனேசியே), கொத்தவரை (லெகூமினஞசியே), 
கீரை (அமேரேன்தேசியே),; வெண்டை (மால்வேசியே) 
ஆகியவை வெவ்வேறு குடும்பங்களைச்‌ சேர்ந்தவை. 
இவற்றை ஒன்றன்‌ பின்‌ ஓன்றாக எந்த வரிசையில்‌ பயிர்‌ 
செய்தாலும்‌ கெடுதல்‌ ஏற்படாது. கொத்தவரை, தட்டைப்‌ 
பயறு போன்ற லெகூம்‌ பயிர்களைச்‌ சாகுபடி. செய்யும்‌ 
பொழுது, அவற்றால்‌ அடுத்து வரும்‌ பயிர்கள்‌ பயனடை 
கின்றன. கிழங்குப்‌ பயிர்களுக்கு ஆழமாகச்‌ சாகுபடி 
ஆகிறது. அவற்றை அடுத்து வரும்‌ லெகூம்‌ பயிர்கள்‌ 
ஆழமாக வேர்களைப்‌ பரப்பி, காற்றிலுள்ள நைட்டிரஜனை 
மிகுதியாகக்‌ கிரகிக்கன்றன. இவற்றின்‌ பின்‌ பயிராகும்‌ 
கீரைப்‌ பயிர்கள்‌ செழிப்பாக வ 
கொடுக்கின்றன. 

தரிசு போடுதல்‌. மத்தியில்‌ இடைவெளி யில்லாமல்‌ 
தொடர்ந்து ஒன்‌ றன்‌ பின்‌ ஒன்றாகப்‌ பல பயிர்களைச்‌ சாமு 
படி. செய்யும்பொழுது நிலம்‌ சோர்வடைகிறது. மாசூல்‌ 
குறைவாகும்‌ போக்கு இருக்கிறது. ஆகவே லெ காலத்துக்‌ 
காவது நிலங்களைப்‌ பயிரில்லாமல்‌ தரிசாக வைக்கும்‌ 


ளர்க்து நல்ல மாசூல்‌ 


காய்கறித்‌ தோட்டம்‌ 149 


பொழுது, அவை திருப்திகரமாக மாசூல்‌ கொடுக்கின்றன. 
இது எல்லாப்‌ பயிர்களின்‌ சாகுபடிக்கும்‌, குறிப்பாகக்‌ 
காய்கறி வகைகளின்‌ சாகுபடிக்கும்‌ பொருந்தும்‌, 


செய்‌ நேர்த்தி. இது நிலத்தைச்‌ சாகுபடி செய்து, 
பயிர்‌ விதைப்பதற்‌ கேற்ற பண்பு நிலைக்குக்‌ கொண்டு வரு 
வதைக்‌ குறிக்கும்‌. காய்கறிப்‌ பயிர்கள்‌ சிறிய பரப்புகளி 
லேயே பயிர்‌ செய்யப்படுவதால்‌, நிலத்தைச்‌ சரியாகப்‌ பண்‌ 
படுத்தி, வேண்டிய எருவிடுவதற்கு வசதி இடைக்கிறது. 
இந்தச்‌ சிறிய நிலப்‌ பரப்புகளைக்‌ கொத்திக்‌ கொடுத்தும்‌, 
விஸ்தீரணம்‌ அதிகமாயுள்ள வயல்களைத்‌ திரும்பத்‌ திரும்ப 
உழுதும்‌ நிலம்‌ தயார்‌ செய்யப்‌ படுறெது. காய்‌ கறிகள்‌ 
பயிராகும்‌ நிலங்களுக்கு பிரதி வருஷமும்‌ தாராளமாக 
மாட்டெரு விடுவதால்‌, மண்‌ சுலபமாகப்‌ பொல பொல 
வென்று நொறுங்கக்‌ கூடிய நிலையடைகஇிறது. பயிர்‌ விதைப்‌ 
பதற்கு 2-4 வாரங்களுக்கு முன்‌ மாட்டெரு விட்டு நிலம்‌ 
கொத்திக்‌ கொடுக்கப்படுகிறது. விதைப்புக்குச்‌ சில தினங்‌ 
களுக்கு முன்‌ நிலத்தைக்‌ கொத்திக்‌ கொடுத்து பாத்திகள்‌ 
பிடிப்பதுண்டு. அபூர்வமாக பார்களும்‌ கால்வாய்களும்‌ 
அமைப்பது முண்டு: 


பயிர்‌ விதைப்பு. கீரை போன்ற விதைகளைப்‌ பரவலா 
கத்‌ தெளித்துக்‌ கையினால்‌ மண்ணை மேலாகக்‌ கிளறிக்‌ 
கொடுக்கும்‌ பொழுது, விதைகளை மண்‌ மூடிவீடுறெது. 
வெண்டை, கொத்தவரை போன்ற பயிர்களுக்கு ஏற்ற 
இடைவெளி கொடுத்து, பயிர்களைப்‌ பொறுத்து குழிக்கு 
1-38 விதைகள்‌ ஊன்றப்‌ படுகின்றன. ஒன்‌ றிரண்டு 
விதைகள்‌ முளைக்காவிட்டாலும்‌, எல்லாக்‌ குழிகளிலும்‌ 
செடிகள்‌ இருக்கும்‌. செடிகள்‌ சிறிது வளர்ந்த 
பின்‌, குழிக்கு ஒரு வீரியமான செடியை வைத்துக்‌ 
கொண்டு, மற்ற செடிகளைப்‌ பிடுங்கி விடவேண்‌ 
டும்‌. செடிகள்‌ குத்து குத்தாக நின்றால்‌ காய்ப்பு பாதிக்‌ 


150 விவசாய நூல்‌ 


கப்படும்‌; கிழங்கு வகைகள்‌ சரியாகத்‌ இரளாஇருப்ப 
துடன்‌, ஒழுங்கா யில்லாமல்‌ விகாரமாயுமிருக்கும்‌. கத்தரி, 
தக்காளி, முட்டக்கோஸ்‌, காலி பிளவர்‌, நூல்‌ கோல்‌ 
போன்றவற்றின்‌ விதைகளை நாற்றங்கால்களில்‌ விதைத்து, 
நாற்றுகள்‌ வளர்ந்த பின்‌ பிடுங்கி நடவு செய்யப்படுகின்‌ 
றன. அவரை, பீர்க்கை, புடல்‌, பாகல்‌ போன்‌ றவை கொடி 
வீசி வளரும்‌ பயிர்கள்‌. இவற்றில்‌ இரு பக்கங்களிலும்‌ 8--10 
அடு இடைவெளி கொடுத்து, குழிக்கு 5-6 விதை ஊன்‌ 
றப்படுகின்றன. 1 அடி கன சதுரக்‌ குழிகள்‌ தோண்டி, 
மண்ணுடன்‌ ஐந்துக்கு ஒன்று வீதம்‌ நன்றாக மக்கிய 
மாட்டெரு சேர்த்துக்‌ கலந்து குழிகளை நிரப்பவேண்டும்‌. 
தோண்டி. எடுத்த மண்ணில்‌ ஒரு பகுதி மிகுந்து 
விடும்‌. குழியைச்‌ சுற்றிப்‌ பண்ணையாக இந்த மண்ணைப்‌ 
போடலாம்‌. பசலைக்கீரை, மரவள்ளி போன்றவற்றில்‌ ஒரு 
அடி நீளமுள்ள தண்டுகளை நடவு செய்து பயிர்‌ உண்டாக்‌ 
கப்‌ படுகிறது. அநேக கிழங்கு வகைகளில்‌ சிறிய கழங்கு 
களும்‌, பெரிய கிழங்குகளை நறுக்கித்‌ துண்டுகளாக்கிக்‌ 
கிடைக்கும்‌ சிறிய கிழங்குத்‌ அண்டுகளும்‌ நடவாகின்‌ றன. 
கிழங்குகளின்‌ முளைகள்‌ ஊக்கமாக, வளர ஆரம்பித்தபின்‌ 
தான்‌, கிழங்குகள்‌ நடவாகின்‌ றன. கிழங்குத்‌ துண்டு ஓவ்‌ 
வொன்‌ திலும்‌ ஒரு முளைத்த முளையாவது, ஒரு பரும்‌ முளை 
யாவது இருக்க வேண்டும்‌. 

நாற்றங்கால்‌. ணெறுகளுக்குப்‌ பக்கங்களிலுள்ள வள 
மான குறுமண்‌ நிலங்கள்‌ நாற்றங்கால்களுக்கு ஏற்றவை. 
அவற்றை நன்றாகக்‌ கொத்தி, 4-2 சென்டுகளுக்கு ஒரு 
வண்டி வீதம்‌ மாட்டெரு விட்டு, பாத்திகள்‌ பிடிக்கவேண்‌ 
டும்‌. பாத்திகளின்‌ அகலம்‌ 4 அடிக்குள்ளாக இருந்தால்‌ 
தான்‌ வரப்பிலிருந்து கொண்டே கதா எடுப்பதற்கும்‌, நாற்‌ 
அப்‌ பிடுங்குவதற்கும்‌ வசதியிருக்கும்‌. விதைகளைப்‌ பரவ 
லாகத்‌ தெளித்து, அவற்றை விரல்களினால்‌ பரசி மூடி, நீர்‌ 
பாய்ச்ச வேண்டும்‌. பாத்திகள்‌ சிறியனவாயிருப்பதால்‌, 


காய்கறித்‌ தோட்டம்‌ 151 


தண்ணீரைக்‌ குறைவாகவே விட்டு அவற்றை நனைக்க 
வேண்டும்‌. தண்ணீர்‌ அதிகமாகவும்‌ விரைவாகவும்‌ ஓடிவம்‌ 
தால்‌, விதைகள்‌ ஒரு பக்கமாக ஒதுங்கி விடும்‌, ஒரே சீராக 
முளைக்கா. மூன்றாம்‌ நாள்‌ இரண்டாம்‌ நீர்‌ பாய்ச்சி, பின்‌ 
னர்‌ நாற்றுகளின்‌ தேவையைப்‌ பொறுத்து 5-7 நாட்‌ 
களுக்கு ஒரு முறை நீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. நீர்‌ பாய்ச்சிய 
மறுநாள்‌ காற்றுகளைப்‌ பிடுங்கி பாத்திகளிலும்‌, பார்களின்‌ 
பக்கங்களிலும்‌ ஈடவு செய்யலாம்‌. 


சாத்து நாற்றுகள்‌. நாற்றுகள்‌ நன்றாக வளர்ந்தபின்‌ 
தான்‌ பிடுங்கி வயல்களில்‌ ஈடவாகின்‌ றன: முட்டக்கோஸ்‌, 
காலி பிளவர்‌ போன்ற விதைகளை நாற்றங்காலில்‌ நெறுக்கி 
விதைத்து, இரண்டு செடி யிலைகள்‌ (11:0௦ leaves) விட்ட 
தும்‌, அவற்றை எடுத்து, மறு நாற்றங்கால்களில்‌ நடும்‌ 
பூழக்கமிருக்கி றது. அநேக விதைகள்‌ முளைக்கும்‌ பொழுது 
விதையிலைகள்‌ (௦013161008) வெளியே வந்து இலைகளைப்‌ 
போலவே இருக்கும்‌. அதன்‌ பின்‌ தோன்றும்‌ இலைகள்‌ தான்‌ 
உண்மையான செடியிலைகள்‌. 


நாற்றங்காலை நனைத்து ஒரு மணி நேரத்தில்‌ காற்று 
தளை எடுக்க ஆரம்பிக்கலாம்‌. ஒரு பக்கத்திலிருந்து 
இரண்டு விரல்களுக்கு மத்தியில்‌ பிடிக்கு மளவு நாற்று 
கலை சுலபமாகக்‌ குத்து குத்தாகக்‌ கிளப்பி எடுக்கலாம்‌. 
இதற்கு ஆங்லெத்தில்‌ குத்தி எடுத்தல்‌ (ஓமரkறஓ.) என்று 
பெயர்‌. குத்தாக இருக்கும்‌ நாற்றுகளை ஒரு கூடையில்‌ 
வைத்து தண்ணீர்‌ விட்டுத்‌ தயாராக இருக்கும்‌ இரண்டாம்‌ 
நாற்றங்காலுக்குக்‌ கொண்டுபோய்‌, குத்து நாற்றுகளை 
வேருக்குச்‌ சேத மேற்படாமல்‌ ஒவ்வொன்றுகப்‌ பிரித்து 
எடுக்க வேண்டும்‌. இந்த நாற்றங்காலில்‌ விரலினால்‌ குத்தி 
வேர்‌ பிடிக்குமளவுக்குக்‌ குதி செய்து, செடியிலை மட்டத்‌ 
துக்கு நாற்றுகள்‌ அழுந்தும்படியாக தனித்‌ தனியாகக்‌ குழி 
களில்‌ வைத்து, காற்‌.றுகளைச்‌ சுற்றி மண்ணை அழுத்தி ஈர 


152 விவசாய நூல்‌ 


மண்ணுக்கும்‌ நாற்றின்‌ வேர்களுக்கும்‌ பிடிப்பு ஏற்படுத்த 
வேண்டும்‌, இல்லாவிட்டால்‌ நாற்றுகள்‌ உலர்ந்து விடும்‌. 
நாற்றுகளுக்கு ஊடே 2-4 அங்குல வெளி கொடுக்கலாம்‌. 
நா ற்றுகளின்‌ வேர்‌ ஈன்றாகக்‌ களைத்துப்‌ பரவுவதால்‌, நாற்று 
கள்‌ வீரியமாக வளரும்‌. வளர்ந்த பின்‌ இவற்றை வயல்‌ 
களில்‌ நடலாம்‌. இரண்டாம்‌ நாற்றங்காலில்‌ இருந்து 
எடுக்கும்‌ காற்றுகளுக்கு சாத்து நாற்றுகள்‌ என்று 
பெயர்‌. நெற்பயிரில்‌ அபூர்வமாக சாத்து நாற்று 
நடவாகிறது. 

ஊடு சாகுபடி. காய்கறிப்‌ பயிர்களுக்கு ஒன்‌ றிரண்டு 
தடவை களை எடுக்க வேண்டி யிருக்கும்‌. கனை கொத்திக்‌ 
கொடுக்கும்‌ பொழுது, பாத்திகளை மிதிக்காமல்‌, வரப்பு 
களில்‌ இருந்து கொண்டு வேலை செய்வது நல்லது. 

களை கொத்திக்‌ கொடுக்கும்பொழுது உரமிடுவது 
முண்டு. பாதி நைட்டிரஜன்‌ உரத்தையும்‌, பொட்டாஷ்‌ 
பாஸ்வர உரங்களை முழுவதையுமே, பயிர்‌ கடவு அல்லது 
விதைப்புக்‌ காலத்திலும்‌, மீதி நைட்டிரஜன்‌ உரத்தை 
இரண்டாகப்‌ பிரித்து, ஒன்றை மூன்றாவது வாரத்தில்‌ கனை 
கொத்தும்‌ பொழுதும்‌, இன்னொன்றை மற்றும்‌ 8 வாரம்‌ 
கழித்தும்‌ எல்லாப்‌ பயிர்களுக்கும்‌ பொதுவாகப்‌ போடலாம்‌. 
கீரை வகைகளுக்கு 3-ல்‌ ஒரு பங்கு நைட்டி ரஜன்‌ உரத்தை 
விதைப்புக்‌ காலத்திலும்‌, மீதியை 4 பங்குகளாக, 2 
வாரங்களுக்கு ஒரு முறையாகவும்‌ போடுவது ஏற்றதாகும்‌. 

பாசன நீர்‌ தட்டில்லாமல்‌ சரியாகப்‌ பாய்ச்சி வரவேண்‌ 
டும்‌. அப்பொழுதுதான்‌ பயிர்களின்‌ வளர்ச்சி ஏற்றதா 
யிருக்கும்‌, காய்கறிகள்‌ தள தளவென்‌ றிருக்கும்‌. 

அறுவடை. இது செடியைப்‌ பொறுத்து வெவ்வேறு 
விதமாக நடைடுபறும்‌. காய்‌ வகைகளில்‌, இளம்‌ காய்களை 
அவ்வப்பொழுது பறித்து வந்தால்‌, காய்ப்புக்‌ காலம்‌ நீடிக்‌ 
கும்‌. காய்கள்‌ முற்றினால்‌, பெரிய காய்கள்‌ விற்பனைக்குத்‌ 


காய்கறித்‌ தோட்டம்‌ 153 


தயாராகும்‌, அதிக லாபம்‌ கிடைக்கும்‌ என்ற அபிப்பிராயத்‌ 
துடன்‌ காய்கள்‌ முற்றவிடப்‌ படுகின்றன. இதனால்‌ காய்ப்‌ 
புக்‌ காலம்‌ குறைவதுடன்‌, மொத்த மாகூலின்‌ எடையும்‌ 
குறைவடையலாம்‌. முற்றின காய்கள்‌ மட்டமானவை, 
குறைந்த விலைக்கே விற்பனையாகும்‌ என்பதையும்‌ மறந்து 
விடலாகாது. சிலவற்றில்‌, விதைகள்‌ முற்றும்‌ பொழுது 
காய்ப்பு நின்றுவிடும்‌ இயல்பு இருக்கிறது. விதைக்குத்‌ 
தனியாக ஒரு பகுதியை ஒதுக்கி வைப்பது சிறந்ததாகும்‌. 


வேறுபடும்‌ அறுவடை முறைகளைக்‌ கீழே அந்தந்தப்‌ 
பயிர்களைக்‌ கூறுமிடத்துக்‌ கவனிக்கலாம்‌. 


வினக்கள்‌ 

1. மனித உணவில்‌ காய்கறிகளையும்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டியதின்‌ அவசியம்‌ என்ன? 

9. காய்கறிகளை எப்படி எல்லாம்‌ வகுப்புப்‌ பிரிக்கலாம்‌? 
இந்த வகுப்புகளுக்குள்‌ உண்டான முக்கியமான வித்தியாசங்கள்‌ 
எவை? 

8. சாசுவதக்‌ காய்கறிப்‌ பயிர்களின்‌ முக்யெத்துவத்தைப்‌ 
பற்றியும்‌, அவற்றைச்‌ சாகுபடி செய்வதற்கேற்ற சூழ்நிலைகளைப்‌ 
பற்றியும்‌ உதாரணத்துடன்‌ சுருக்கமான விவரங்கள்‌ கொடுக்கவும்‌, 

4. தாய்கறிகளுக்குப்‌ பொதுவாக எரு, உரமிடுதலைப்‌ பற்றிச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறவும்‌. 

த, காய்கறிப்‌ பயிர்‌ செய்வதற்கு வேண்டிய வசதிகளை 
சுருக்கமாக எடுத்துக்‌ கூறவும்‌. 

6. ஒரு நிலத்தில்‌ காய்கறிகள்‌ சாகுபடி செய்வதற்குத்‌ 
துண்டு, பாளங்களாக, அதை எப்படிப்‌ பிரிக்கலாமென்பதைப்‌ 
படத்தில்‌ காட்டி, அவற்றைப்‌ பற்றிய விளக்கங்கள்‌ கொடுக்கவும்‌. 

ஏ. காய்கறித்‌ தோட்டத்தில்‌ பயிர்‌ மாற்றம்‌ செய்து அடை 
யக்கூடிய நன்மைகள்‌ என்ன? 

8. காய்கறிப்‌ பயிர்‌ காற்றுகள்‌ உண்டாக்குவதைப்‌ பற்றிச்‌ 
சுருக்கமாக எடுத்துரைக்கவும்‌. 

9, சாத்து நாற்றுகள்‌ எப்படித்‌ தயாராகன்‌ றன? 


அத்தியாயம்‌ 281 
காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி, 


1. காய்‌ வகைகள்‌ 


1. கத்தரி (Solanum melongena - Solanaceae). கத்தரி 


சமவெளிப்‌ பிரதேசங்களில்‌ எங்குமே பயிராகிறது. ஒரு 


ராத்தல்‌ விதையை $ சென்டு நாற்றங்காலில்‌ விதைத்து, 


வேண்டியபொழுது நீர்‌ பாய்ச்சி வரவேண்டும்‌. நாற்றுகள்‌ 
9-6 அங்குல உயரம்‌ 40 நாட்களில்‌ வளர்ந்து, ஈடுவதற்‌ 
குத்‌ தயாராக இருக்கும்‌. அவற்றை 112 X2 அடி இடை 
வெளி கொடுத்து, பாத்திகளிலும்‌, பார்களின்‌ பக்கங்களி 
லும்‌ நடவு செய்யலாம்‌. செடிகள்‌ பரந்து விரிவாக உண்‌ 
டாகும்‌ இடங்களிலும்‌, தினிசுகளிலும்‌ இடைவெளி அதிக 
மாக வேண்டியிருக்கும்‌. ஜனவரி, மே 
களில்‌ கத்தரி நடவு பொதுவாக நடைபெறுகிறது. நட 


வுக்குப்‌ பின்‌ 8 மாதங்களில்‌ காய்ப்பு ஆரம்பமாக, 2 மாதங்‌: 


கள்‌ வரை தொடர்ந்து இருக்கும்‌. காய்ப்பு ஓய்ந்த தும்‌ 
சில இடங்களில்‌ இளம்‌ இக வெட்டி. விட்டு, மேல்‌ 
எரு விட்டுப்‌ பாத்திகக£க்‌ கொத்திக்‌ கொடுப்பதும்‌ 
உண்டு. ஒரு மாதம்‌ கழித்து இப்பயிர்கள்‌ காய்க்கும்‌. 

ஓர்‌ ஏக்கரிலிருந்து 6,000-- 10,000 ராத்தல்‌ காய்கள்‌ 
சாதாரணமாகவும்‌, உயர்ந்தபடியாக 15,000 ராத்தலும்‌ 
கடைக்கும்‌. 

கத்தரிச்‌ செடிகளை அனேக பூச்சிகள்‌ தாக்குகின்‌ றன. 
செம்பழுப்பு நிறமும்‌, புள்ளிகளுமுள்ள கடலை வண்டுகள்‌ 
(epilachna beetles) இலக அரித்துச்‌ சில சமயங்‌ 


களில்‌ பெருஞ்‌ சேதம்‌ ஏற்படுத்தும்‌. 0:16% டீ. டீ. ட்டி ஐ: 


. ஆகஸ்டு மாதங்‌ 


இ! 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 155 


யாவது, ஒரு காலன்‌ தண்ணீருடன்‌ 1 அவுன்சு கால்ஸியம்‌ . 
ஆர்சனேட்டையும்‌, 1 அவுன்சு சுண்ணாம்பையும்‌ சேர்த்தா 
வது தூவி இவ்வண்டுகளை அடக்கலாம்‌. காய்ப்பு இல்லாத 
காலங்களில்‌ செடிப்பேன்‌, பஞ்சுப்‌ பூச்சிகளால்‌ தொந்தரவு 
இருக்கும்பொழுது, 0:25--0:5% பேரத்தீயானாவது (௨1௨- 
thion.), 08% H. E. T. P. ஆவது தூவலாம்‌. ஆரஞ்சு 
நிறத்தில்‌, முதுகில்‌ W' போன்ற வளைவு கோடுகளுடைய 
வண்டுகள்‌ (lady-bird beetles) செடிப்‌ பேன்களை த்‌ 
இன்று, இவற்றைக்‌ கட்டுப்படுத்தி வைக்கும்‌ இயற்கை 
விரோதிகள்‌. இவ்வண்டுகள்‌ அளவிலும்‌ உருவத்திலும்‌ 
கடலை வண்டுகளைப்‌ போலவே இருக்கும்‌. இவை “ண்‌ 
போன்ற வளைவு கோடுகள்‌ உடையன, கடலை வண்டு 
களோ புள்ளிகளுடையன. காய்களிலும்‌, இளங்‌ கொழுக்‌ 
துத்‌ தண்டுகளிலும்‌ துளைப்பான்கள்‌ சமயங்களில்‌ மிகுதி 
யாகத்‌ தோன்றுவதுண்டு. வாடிய கொழுக்துகளை அவ்வப்‌ 
வப்பொழுது கத்தரித்தெடுத்து கொளுத்துவதால்‌, துளைப்‌ 
பான்‌ சேதம்‌ பின்னர்‌ அதிகமாகாது. இளம்‌ செடிகளின்‌ 
மேல்‌ 0:5% பேரத்தியானைத்‌ அரவும்பொழுது, துளைப்பான்‌ 
கள்‌ மிகுதியாகத்‌ தோன்றா. 

2. தக்காளி (40102௦, Lycospersicum eSculentum- 
Solanacea). இதுவும்‌ கத்தரியைப்‌ போலவே பயிரா 
கிறது. அதனினும்‌ அதிகமான இடைவெளி வேண்டும்‌. 

ராத்தல்‌ விதையை 3 சென்டில்‌ பாவிக்‌ கிடைக்கும்‌ நாற்று 
கள்‌ ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்குப்‌ போதும்‌. வீட்டுத்‌ தோட்டங்‌ 
களில்‌ 4 அடிக்‌ கம்புகளை செடி வரிசைகளில்‌ ஈட்டு,குறுக்குக்‌ 
கழிகளைக்‌ கட்டி, இவற்றுடன்‌ தக்காளிச்‌ செடிகளைக்‌ கட்டி 
விடுவது பழக்கம்‌. இல்லாவிடில்‌, காய்கள்‌ மண்ணில்‌ 
பட்டு அழுகிவிடலாம்‌. அல்லது தனித்தனியாக ஓவ்வொரு 
செடியையும்‌, அதற்குப்‌ பக்கத்தில்‌ ஒரு 6 அடிக்‌ கம்பை 
நட்டு, அத்துடன்‌ சேர்த்துக்‌ கட்டலாம்‌. பக்கக்‌ களைகள்‌ 
தோன்றத்‌ தோன்ற அவற்றைக்‌ கிள்ளி அகற்றி, செடிகள்‌ 


156 விவசாய நூல்‌ 


5 அடி வளர்ந்ததும்‌, நுனிக்‌ கு.று.த்துகளையும்‌ கிள்ளி 
அகற்ற வேண்டும்‌. அப்பொழுது இலைச்‌ சந்துகளில்‌ 
தோன்றும்‌ காய்க்‌ கொத்துகளில்‌, காய்கள்‌ பருமனாக 
இருக்கும்‌. 

தக்காளி நடவுக்கு அக்டோபர்‌ மாதம்‌ மிகவும்‌ ஏற்‌ 
றது, டிசம்பர்‌ வரையும்‌ நடவு செய்யலாம்‌. நடவுக்குப்‌ 
பின்‌ 8 மாதங்களில்‌ காய்ப்பு ஆரம்பிக்கும்‌. தக்காளி, காயா 
கவும்‌ பழமாகவும்‌ உபயோகமாகிறது. காய்ப்பு 2, 8 மாதம்‌ 
வரை இருக்கும்‌. அதன்‌ பின்‌ செடிகளைப்‌ பிடுங்‌ விட 
லாம்‌. சரியாக உரமிட்டு, நீர்‌ பாய்ச்சி வரும்பொழுது, ஏக்‌ 
கருக்கு 15,000--20,000 ராத்தல்‌ பழங்கள்‌ கடைக்கும்‌. 


பூச்சிகள்‌ தக்காளியை அதிகமாகத்‌ தாக்கா. 


8. வெண்டை (okra, ladies finger, Hibiscus 
esculentus - Malvaceae). இதுவும்‌ சாதாரணமாக எங்‌ 
கும்‌ பயிராகிறது. மே--அகஸ்டு, நவம்பர்‌ டிசம்பர்‌ 
மாதங்களில்‌, 82 வெளி கொடுத்து, குழிக்கு 2-3 
வெண்டை விதைகள்‌ ஊன்‌ றப்படுகின்‌ றன. ஓர்‌ ஏக்கர்‌ 
விதைப்புக்கு 4-5 ராத்தல்‌ விதை தேவை. ஓவ்வொரு 
விதைப்புக்‌ காலத்திலும்‌, 8 வாரத்துக்‌ கொருமுறை 
விதைத்து வருவது சவுகரியமாயிருக்கும்‌. காய்ப்பு 
தொடர்ந்து இருக்கும்‌. விதைத்து 2-2 மாதங்களில்‌ 
காய்ப்பு ஆரம்பித்து, 56-6 வாரங்கள்‌ நீடித்திருக்கும்‌. ஓர்‌ 
ஏக்கரிலிருந்து 8,000-—12,000 ராத்தல்‌ காய்கள்‌ கடைக்கும்‌. 

பூச்சிகளின்‌ தொந்தரவு வெண்டைக்கு மிகக்‌ குறைவு, 
சில சமயங்களில்‌ செடி. உண்ணிகள்‌ (மைட்டுகள்‌, mites) 
தோன்றுவது உண்டு. இவை மாட்டு உண்ணியைப்‌ 
போன்றவை, ஆனால்‌ .மிகச்‌ சிறியனவாயிருக்கும்‌. இவை 
பெருகி, இலைச்‌ சாற்றை உறிஞ்சும்பொழுது இலைகள்‌ 
வெளிறிவிடும்‌. இலைப்‌ பரப்பில்‌ சாம்பல்‌ தெளித்த மாதிரி 


ஞே 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 157 


யான சிறிய அழுக்கு வெள்ளைப்‌ புள்ளிகள்‌ நிறைந்திருக்‌ 
கும்‌. இதற்குத்‌ தண்ணிருடன்‌ கலக்கக்கூடிய கந்தகத்தை 
(wettable sulphur) தெளிக்கலாம்‌, அல்லது 02% 17. ௧. 
ர. ஓ. - ஐத்‌ தூவலாம்‌. இல்லை யெனில்‌ காய்ப்பு குறைந்து 
விடும்‌. இவற்றைத்‌ தவிர, காய்த்‌ துளைப்பான்களும்‌, 
இலச்‌ சருட்டிகளும்‌ (1684 101169), ஜேஸிட்டுகளும்‌ ஓவ்‌ 
வொரு சமயம்‌ தோன்றுவதுண்டு. இவற்றிற்கு முறையே 
0₹03% எண்டிரின்‌ (பிற), 01% லிண்டேன்‌ (140௨0௦), 
016% டீ. டீ. ட்டி (D.D.T.) அல்லது 016% பி. 1.1.1, 
ஆவது தூவலாம்‌. 

4. அவரை (Dolichos lablab-Leguminoseae), இது 
வும்‌ மொச்சையும்‌ ஒரே இனம்தான்‌, ஆனால்‌ வெவ்வேறு 
இனிசுகள்‌. அவரையில்‌ முழுக்‌ காயையும்‌, மொச்சையில்‌ 
நாரான மேல்‌ தொலியை நீக்கிய பின்‌ கொட்டையையும்‌ 
காய்கறியாக உபயோகிக்கிறோம்‌. காட்டுக்‌ காய்கறிகளில்‌ 
அவரைதான்‌ மிகச்‌ சிறந்ததெனக்‌ கருதப்படுகிறது. அதை 
யாவரும்‌ பிரியமாக உட்கொள்ளுகின்‌ றனர்‌. அத்துடன்‌ 
அது புரோட்டீன்‌ மிகுந்த காய்கறியுமாகும்‌. காய்கள்‌ 
இனிசைப்‌ பொறுத்து 1$--6 அங்குல நீளமும்‌, 3-2 அங்‌ 
குல அகலமுமாக வேறுபட்ட அளவில்‌ பச்சை, வெள்ளை, . 
ஊதா கலந்த சிவப்பு முதலிய பல நிறங்களிலிருக்கும்‌- 
பச்சை நிறமுடையவற்றில்‌ ஒருவிதமான மண்‌ வாடையும்‌, 
வெகு இலேசான கசப்பும்‌ இருக்கலாம்‌. வெள்ளைக்‌ காய்‌ 
கள்‌ சிறந்த சுவையுடையன. வெள்ளையும்‌ சிவப்பும்‌ 
கலந்தவை சிறிது இனிப்பாயும்‌ இருக்கும்‌. காய்களின்‌ 
மேல்த்‌ தோட்டில்‌ நாரில்லாத இனிசுகளே சிறந்தவை. 
அவற்றின்‌ பச்சைக்‌ காய்கள்‌ சடக்கென ஓடியக்‌ கூடியவை; 
காய்ந்த நெற்றுகளின்‌ மேல்த்‌ தோல்‌ சுருங்கியிருக்கும்‌; 
நார்த்‌ இனிகளில்‌ சுருக்கம்‌ இருக்காது. காய்ந்த விதைகள்‌ 
வெள்ளை, பழுப்பு, சிவப்பு, கறுப்பு முதலிய பல நிறங்களில்‌ 


இருக்கும்‌: 


158 விவசாய நூல்‌ 


10 அடிக்கொன்றாக 22X17 குழிகள்‌ தோண்டி, 
மண்ணுடன்‌ மாட்டெருவைக்‌ கலந்து குழிகளை நிரப்பி, 
குழிக்கு 6-8 விதைகள்‌ ஜு௰லை--ஆகஸ்டு மாதங்களில்‌ 

ஊன்‌ ற வேண்டும்‌. குழிக்கு அவுன்சு சூப்பர்‌ பாஸ்வேட்‌ 

டையும்‌ சேர்த்துக்கொள்ளுவது சிறந்ததாகும்‌. சோளத்‌ 
தட்டையையும்‌ அருகில்‌ ஊன்றி, முளைத்து வளரும்‌ செடி 
கள்‌ கொடிகள்‌ விட்டு, பந்தலில்‌ ஏறிப்‌ படருவதற்கு வசதி 
யளிக்க வேண்டும்‌. செடிகள்‌ பந்தலில்‌ படர ஆரம்பிக்கும்‌ 
பொழுது, குழிக்கு 8, 4 செடிகளை வைத்துக்கொண்டு 
மிகுதியாயிருப்பவற்றைப்‌ பிடுங்கிவிட வேண்டும்‌. முளைத்து 
வரும்‌ இளம்‌ செடிகளை எறும்பு அரித்தும்‌, வெட்டுக்கிளி 
கத்தரித்தும்‌ ஏற்படுத்தும்‌ சோர்வுகளைச்‌ சமாளித்துக்‌ 
கொள்ளுவதற்காகவே குறிகளில்‌ 6-8 விதைகள்‌ ஊன்றப்‌ 
படுகின்றன. எல்லாச்‌ செடிகளையும்‌ வளரவிடும்பொழுது, 
கொடிகள்‌ மிகுந்து ஒன்றோடு ஒன்று போட்டியிடுவதால்‌, 
காய்ப்பு குறைந்துவிடும்‌. இது பந்தலில்‌ படரும்‌ செடி. 
களுக்கு எல்லாமே உண்டான இயல்பு. 

அவரை நவம்பர்‌ கடைசியிலிருந்து பெப்ரவரி மாதம்‌ 
வரை காய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌. இளம்‌ காய்களை அவ்‌ 
வப்பொழுது பறித்து வந்தால்தான்‌ காய்ப்பு சரியாக இருக்‌ 
கும்‌. காய்கள்‌ முற்றி கெற்றாகும்படி. விட்டுவிட்டால்‌, 
பின்னர்‌ பூத்துக்‌ காய்க்கும்‌ இயல்பு குறைந்துவிடும்‌. இந்த 
இயல்பு எல்லாக்‌ காய்கறிப்‌ பயிர்களுக்கும்‌ உண்டு. ஆகவே 
இளம்‌ காய்கறிகளை அவ்வப்போது பறித்து வந்தால்‌ 
காய்ப்பு நீடித்திருக்கும்‌. தம்‌ இனத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்ளும்‌ இயற்கைச்‌ சக்தி தூண்டுவதால்தான்‌, செடிகள்‌ 
காய்க்கன்‌ றன. காய்கள்‌ முற்றி விதைகள்‌ தோன்றிய 
பின்‌, இந்த சக்தி அதிகமாக இயங்காது, காய்ப்பு நின்று 
விடும்‌. 

சாதாரணமாக ஓர்‌ ஏக்கரிலிருந்து 6,000--10,000 
ராத்தல்‌ பச்சைக்‌ காய்கள்‌ கிடைக்கலாம்‌, 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி . 159 


அவரைச்‌ செடியில்‌ நவம்பர்‌ முதல்‌ சாதாரணமாக 
நசவிணி (௨11105) தோன்றி, செடி. வளர்ச்௪, பூத்தல்‌, 
காய்த்தல்‌ ஆகிய எல்லாச்‌ செயல்களையும்‌ பாதிக்கலாம்‌. 
10-02% ௮H. BE. 1, P.- ஐத்‌ தூவி நசுவிணிகளையும்‌, 
பஞ்சுப்‌ பூச்சிகளையும்‌ அடக்கலாம்‌. 

மேல்‌ எருக்கள்‌. காப்பி, தேயிலை வடிகட்டிக்‌ இடைக்‌ 
கும்‌ கழிவு தூள்‌, இலை ஆகியவற்றை ஒரு தொட்டியில்‌ 
சேர்த்துவைத்து; அதை இரண்டு வாரங்களுக்கு ஒரு 
தடவை அவரைக்‌ குழியில்‌ போட்டுக்‌ கொத்திக்‌ கொடுக்கும்‌ : 
பொழுது, காய்ப்பு மிகுதியாகும்‌ இயல்பு இருக்கிறது. 
புடல்‌, பாகல்‌, பீர்க்கை போன்ற எல்லாக்‌ கொடிப்‌ பயிர்‌ 
களுமே இந்தக்‌ கழிவு பொருளைச்‌ சேர்ப்பதால்‌ பயனடை 
கின்றன. 

5. கொத்தவரை. (Cyamopsis psoralioides Legum.- 
inoseac) இது ஓரு லெகூம்‌ காய்கறி. குத்துச்‌ செடியாக 
281 அடி உயரம்‌ வளரும்‌, இதை ஜு௦ன்‌-- செப்டம்பர்‌ 
மாதங்களில்‌, 2-8 அடி இடைவெளி கொடுத்து ரேர்‌ சால்‌ 
களில்‌, 1 அடிக்கொன்றாக குழிக்கு 2, 8 விதை ஊன்றலாம்‌. 
கோடைப்‌ பயிராக ஜனவரியிலும்‌ விதைக்கலாம்‌. ஓர்‌ ஏக்கர்‌ 
விதைப்பதற்கு 6--12 ராத்தல்‌ விதை தேவையாயிருக்கும்‌. 
விதைத்த 2-ஆம்‌ மாதத்தில்‌ செடிகள்‌ பூக்கும்‌, பின்‌ 15 
நாட்கள்‌ கழித்துக்‌ காய்களைப்‌ பறிக்கலாம்‌. 13-2 மாதம்‌ 
வரை காய்ப்பு தொடர்ந்து இருக்கும்‌. சாதாரணமாகப்‌ பயி 
ராவனவற்‌றில்‌ காய்கள்‌ 2 அங்குலமும்‌, சில சிறந்த இனிசு 
களில்‌ 8-81 அங்குல நீளமும்‌ இருக்கும்‌. ஓர்‌ ஏக்கரி 
லிருந்து 4,000—6000 ராத்தல்‌ காய்களை எதிர்பார்க்கலாம்‌. 

கொத்தவரை ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. பூச்சிகளினால்‌ 
தொந்தரவு இருக்காது. அபூர்வமாகப்‌ பஞ்சுப்‌ பூச்சிகள்‌ 
தோன்றலாம்‌. காய்‌ புரோட்டீன்‌ சத்துடையது, . இலே 
சான கசப்பும்‌ இருக்கும்‌. அதனால்‌ அதை மக்கள்‌ அடிக்‌ 
கடி. உபயோகிப்பது கிடையாது. 


160 விவசாய நூல்‌ 


6. ஸலமா பீன்சு (பட்டர்‌ பீன்சு, டபிள்‌ பீன்சு, 111, 
butter or double bean, Phaseolus lunatus -legumi- 
11080௨6). இதுவும்‌ அவரையைப்‌ போலவே பயிர்‌ செய்யப்‌ 
படுகிறது. காயின்‌ மேல்த்‌ தோல்‌ நாராக இருக்கும்‌. விதை 
தான்‌ உணவிற்காகும்‌. பச்சை விதைகளும்‌, முற்றிக்‌ 
காய்ந்த விதைகளும்‌ உபயோகமாகின்‌ றன. இப்படி விதை 
கள்‌ மாத்திரம்‌ உபயோகமாகிற காய்கறிகளின்‌ காய்கள்‌ 
முற்றிய பின்தான்‌ விதைகள்‌ சுவையுடையனவாயிருக்கும்‌, 
இளம்‌ விதைகளில்‌ விசேஷமான சுவையாவது, மணமாவது 
இருக்காது. லைமா பீன்‌ விதைகள்‌, வெள்ளை, கறுப்பு, 
இருண்ட ரோஜாவாகவோ, அல்லது வெள்ளை விதையில்‌ 
ஒரு பகுதி ஓழுங்கில்லாமல்‌ ரோஜா நிறம்‌ படர்ந்தோ 
இருக்கும்‌. வெள்ளையும்‌ ரோஜாவும்‌ சேர்ந்திருப்பதுதான்‌ 
சிறந்ததெனக்‌ கருதப்படுகிறது. லைமா பீன்சுக்குத்‌ தனி. 
மணமும்‌ மென்மையும்‌ சவையுமுண்டு. சரியாக வெந்த 
விதைகள்‌ வெண்ணெயைப்‌ போல மெதுவாயிருக்கும்‌. 

லைமா பீன்சு ஓரு மித உஷ்ணப்‌ பிரதேசப்‌ : பயிர்‌: 
எனினும்‌ உஷ்ணப்‌ பிரதேசங்களில்‌ குளிர்‌ காலத்தில்‌ சரி 
யாக உண்டாகும்‌. இதைப்‌ பூச்சிகள்‌ சாதாரணமாகத்‌ 
தாக்குவதில்லை. 

7. மருதங்காய்‌ அவரை (Psophocarpus tetrogonolo- 
bus-Leguminoseae). இதன்‌ காய்கள்‌ மருதங்காயைப்‌ 
போல பக்கங்களில்‌ வளர்ச்சி உடையவை. இது ஒரு 
முரட்டுப்‌ பயிர்‌. காய்கள்‌ ஈுவையு/டையவையல்ல, சப்‌ 
பென்‌ திருக்கும்‌, ஆனால்‌ காய்ப்பு அதிகமாயிருக்கும்‌. பூச்சி 
களின்‌ தொந்தரவும்‌ இருக்காது. இளம்‌ காய்கள்‌ காய்கறி 

யாக உபயோகமாகின்‌ றன. 


8. பிரெஞ்சு பீன்‌ச (French bean, Phaseolus 
vulgaris—Leguminoseae). இது மலைப்‌ பிரதேசங்களில்‌ 
மார்ச்‌--ஜமலையிலும்‌, சமவெளிப்‌ பிரதேசங்களில்‌ அக்‌ 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 161 


டோபர்‌, ஈவம்பரிலும்‌ விதைப்பாகிறது. குத்துச்‌ செடியாக 
உண்டாகும்‌ தினிசுகளும்‌, கொடிவிட்டு வளரும்‌ இினிசு 
களும்‌ இருக்கின்றன. குத்து இனிசுகளில்‌, 13 அடி வரிசை 
களில்‌, 6 அங்குலத்துக்கு ஒன்றாக விதை ஊன்‌ றப்படுகிற து. 
ஓர்‌ ஏக்கர்‌ விதைப்பதற்கு 60-70 ராத்தல்‌ விதை தேவை. 
ஒரு ராத்தலை 150 கஜ நீளமுள்ள வரிசையில்‌ விதைக்கலாம்‌. 
இது 6 வாரத்தில்‌ காய்க்க ஆரம்பித்து பின்னர்‌ 4 வாரங்கள்‌ 
காய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌. 


கொடுத்‌ தினிசுகளை ஓர்‌ அடி வெளியுள்ள இரட்டை 
வரிசைகளில்‌ விதைப்பது வழக்கம்‌. வரிசையில்‌ செடிக்குச்‌ 
செடி ஓர்‌ அடி இடைவெளி இருக்கும்‌. இந்த இரட்டை 
வரிசைகள்‌ இரண்டுக்கு மத்தியில்‌ 4-5 அடி இடைவெளி 
கொடுக்கப்படுகிறது. 6-8 அடி உயரமுள்ள செடி 
மிலாறுகளை இரட்டை வரிசைகளுக்கு மத்தியில்‌ ஊன்‌ றி, 
இரண்டு வரிசை மிலாறுகளின்‌ நுனிகளை கெறுக்கி மத்தி i 
யில்‌ கொண்டு வந்து கட்டிவிட வேண்டும்‌, அவை மோட்‌ 
டுக்‌ கைகளைப்‌ போல்‌ இருக்கும்‌. இவற்றின்‌ மேல்‌ கொடி 
கள்‌ படரும்‌. கொடி இனிச 60 நாட்களில்‌ காய்க்க ஆரம்‌ 
பித்து ஒரு மாதம்‌ வரை காய்த்துக்‌ கொண்டிருக்கலாம்‌. 
பச்சைக்‌ காய்களும்‌, முற்றி உலர்ந்த விதைகளும்‌ காய்கறி 
யாக உபயோகமாகின்றன: காய்ப்‌ பயிர்களிலிருந்து ஏக்க 
ருக்கு 6,000--8,000 ராத்தல்‌ காய்களும்‌, விதைப்‌ பயிரி 
லிருந்து 001,000 ராத்தல்‌ விதையும்‌ கிடைக்கும்‌. 


9. காராமணி (தட்டைப்‌ பயறு, ௦ 06, Vigna 
sinensis var. sesquipedalis—Leguminoseae). இது ஒரு 
லெகூம்‌ பயிர்‌. கால வரம்பில்லாமல்‌ வருஷ முழுவதும்‌ பயிர்‌ 
செய்யலாம்‌. பொதுவாக லெகூம்கள்‌ மிகுதியான மழையைத்‌ 
தாங்காவென்றா லும்‌, காராமணி அதற்கு விலக்கு. இதனால்‌ 
தான்‌ இது தென்‌ கன்னடத்தில்‌ காய்கறியாகப்‌ பயிரா 

வி-8-—11 


162 விவசாய நூல்‌ 


இறது. குத்து தினுசுகளும்‌ கொடித்‌ தினுசுகளும்‌ இருக்கின்‌ 
றன: கொடித்‌ தினிசுகள்‌ படருவத ற்கு செடிகளுக்குப்‌ பக்‌ 
கத்தில்‌ துவரை, பருத்தி மிலா றுகளை ஊன்‌ றலாம்‌, அயல்‌ 
நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட சில தினிசுக்‌ காய்கள்‌ 
11-2 அடி நீளமுள்ளனவாய்‌ இருக்கின்‌ றன. அவை மிகச்‌ 
சுவையுடையவை. இலேசான இனிப்புமுண்டு. இவற்றின்‌ 
வரிசைகளில்‌ செடிக்குச்‌ செடி 1 அடியும்‌ வரிசைகளின்‌ 
மத்தியில்‌ குத்து தினிசுகளுக்கு 13 அடியும்‌, கொடி தனுசு 
களுக்கு 2 அடியும்‌ கொடுக்கலாம்‌. ஓர்‌ ஏக்கர்‌ விதைப்‌ 
பதற்கு 80-40 ராத்தல்‌ விதை தேவையா யிருக்கும்‌. 
விதைத்த 2-ஆம்‌ மாதத்திலிருந்து 4-அம்‌ மாதம்‌ வரை 
இளம்‌ காய்களைப்‌ பறிக்கலாம்‌. ஓர்‌ ஏக்கரிலிருந்து 2,000 
4,000 ராத்தல்‌ காய்கள்‌ கிடைக்கும்‌. 


10. புடல்‌ (snake gourd, Trichosanthes anguinda- 
Cucurbitaceae). இதில்‌ ண வகுப்புகள்‌ இருக்கின்றன. 
ஒன்‌ றில்‌ காய்கள்‌ 5-6 அடி நீளமிருக்கும்‌. இதற்கு “நீளப்‌ 
புடல்‌' என்றும்‌, இன்னொன்றிற்குக்‌ “கட்டைப்‌ புடல்‌ 
என்றும்‌ பெயர்‌. கட்டைப்‌ புடல்‌ 1-11 அடி நீளமிருக்‌ 
கும்‌. இதில்‌ சில மிகக்‌ கனமாக இருக்கும்‌. இந்த உள்‌ 
வகுப்புக்கு (பன்றிப்‌ புடல்‌” என்று பெயர்‌. 


புடல்‌ முக்கியமாக ஜனவரி பெப்ரவரியி லும்‌, 
ஐூலை-—ஆகஸ்டி லும்‌ குழிகளில்‌ விதைப்பாகிறது. குழிக்‌ 
குக்‌ குழி இருவசங்களிலும்‌ 4-5 அடி இடைவெளி யிருக்‌ 
கும்‌. ஓவ்வொரு குழியிலும்‌ 6-8 விதைகள்‌ ஊன்றி, 
செடிகள்‌ 5--6 அடி வளர்ந்ததும்‌, அவரையைப்‌ போலப்‌ 
பந்தலில்‌ படரவிட வேண்டும்‌. ஒவ்வொரு குழியிலும்‌ 
வீரியமாயிருக்கும்‌ 3 செடிகளை வைத்துக்கொண்டு, மிகுதி 
யாயிருப்பவற்றைப்‌ பிடுங்கவிட வேண்டும்‌. நடவாஇ 
ந மாதத்தில்‌ காய்கள்‌ பறிப்பதற்குத்‌ தயாராகும்‌, 2 மாதம்‌ 
வரை காய்ப்பு இருக்கும்‌. குழிக்கு 10-20 காய்கள்‌ 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 168 


காய்க்கலாம்‌, இம்மாதிரிப்‌ பயிர்களை விதைப்புத்‌ காலத்‌ 
தில்‌, 8-38 வார இடைவெளி கொடுத்து ஒன்றன்பின்‌ 
ஒன்றாக நடவுசெய்து வரும்பொழுது, 8, 4 மாதங்களுக்குத்‌ 
தொடர்ச்சியாகக்‌ காய்களை அறுவடை செய்யலாம்‌. 


ஏக்கருக்கு 5,000-—10,000 புடலங்காய்கள்‌ கிடைக்‌ 
கும்‌. நீளப்‌ புடல்களில்‌ குறைவாகவும்‌, கட்டைப்‌ புடல்‌ 
களில்‌ அதிகமாகவும்‌ கிடைக்கும்‌. 


11. பீர்க்கை, (1ibbed gourd, Luffa acutangula). 


12. பாகல்‌ (bitter gourd, Momordica charantia), 
and 


18. சை (bottle gourd, Lagenaria vulgaris— 
Cucurbitaceae). இவை மூன்றும்‌ புடல்‌ மாதிரியே 
பயிராகின்றன. பீர்க்கங்காயின்‌ மேற்புறத்தில்‌ நீள 
வசமாக நரம்புகள்‌ ஓடுவதால்‌ சொர சொரப்பாக இருக்‌ 
கும்‌. இதில்‌ ஒரு இனத்துக்கு மேல்‌ புறம்‌ மெதுவாகவே 
இருக்கும்‌. அதற்கு “மெழுகு பீர்க்கை” (1. 4223211402.) 
என்று பெயர்‌. 
ஓரு இனிசுப்‌ பாகலில்‌ காய்கள்‌ 6-9 அங்குல நீள 
'மிருக்கும்‌. இதற்குக்‌ “கொம்பன்‌ பாகல்‌” என்று பெயர்‌. 
காய்கள்‌ சிறிதாக 1-—1$ அங்குல நீளமிருக்கும்‌ இணிசுக்கு 
மிதி பாகல்‌” என்று பெயர்‌. மிதி பாகலில்‌ கசப்புச்‌ குறைவு. 
பாகற்காய்‌ நீரிளிவு வியாதியஸ்தர்களுக்கு ஏற்றதெனச்‌ 
சொல்லுவதுண்டு. 

சரையில்‌, “நீளச்‌ சுரை', “குடுக்கைச்‌ சுரை என்ற 
இரண்டு இனிசுகள்‌ இருக்கின்றன. முற்றிக்‌ காய்ந்த காய்‌ 
களின்‌ மேற்தோடு கனமாயிருப்பதால்‌ பாத்திரமாகவும்‌, 
வீணை, தம்புறாக்களின்‌ தொனியை மிகுதிப்படுத்தும்‌ உருப்‌ 
பாகவும்‌ உபயோகமாகிறது, 


164 விவசாய நூல்‌ 


குழிக்குக்‌ குழி இருவசங்களிலும்‌, பீர்க்கைக்கு 4 அடி 
யும்‌, பாகலுக்கு 5 அடியும்‌, சுரைக்கு 10 அடியும்‌ கொடுக்‌ 
கலாம்‌. இப்‌ பயிர்களை வேலி ஓரமாகக்‌ குழிகளில்‌ புடலைப்‌ 
போல்‌ ஊன்‌ றி, கொடிகள்‌ வளர்ந்ததும்‌, அவற்றை வேலி 
களின்மேல்‌ படரவிடுவது வழக்கம்‌. சுரையையும்‌, பீர்க்கை 
யையும்‌ வைக்கோல்‌ படப்பு, மரங்கள்‌ மீதும்‌ படரவிடு 
வதுண்டு. இவற்றிலிருந்து கீழே கண்ட மாகூல்‌ கிடைக்‌ 
கலாம்‌, 


காயின்‌ ஒரு ஓர்‌ 
பெயர்‌ குழியிலிருந்து ஏகீகரிலிருந்து 
சுரை 20 காய்கள்‌ 6,000 காய்கள்‌ 
பீர்க்கை 80 2 25,000 ; 
பாகல்‌ 30 ராத்தல்‌ 9,000 ராத்தல்‌ 
காய்கள்‌ காய்கள்‌ 


14. பூசனி (ashgourd, Benincasa cerifera) and 


15. பரங்கி (pumpkin, Cucurbita moschata)— 
Cucurbitaceae. இவை முரட்டுப்‌ பயிர்கள்‌. இணற்‌ 
அப்‌ பக்கங்களிலுள்ள மேட்டு இடங்களிலும்‌, வேலி 
யோரங்களி லும்‌ இவற்றை நடுவதுண்டு. 1X1] X1' குழி 
கள்‌ தோண்டு ஈன்றாக எருவிட்டு, குழிக்கு 4-5 விதை 
களை ஜுலை, ஆகஸ்டு மாதங்களில்‌ ஊன்‌ றித்‌ தண்ணீர்‌ விட்டு 
வரவேண்டும்‌. குழிிகளின்‌ இருவசங்களிலும்‌ 12 அடி இடை 
வெளி இருக்கலாம்‌. பரங்கி கீ-மாதப்‌ பயிர்‌, பூசணி 
6-மாதப்‌ பயிர்‌. இளம்‌ பிஞ்சுகள்‌ தரையில்‌ பட்டு வெம்பி 
விடா திருக்கும்படியாக, அவற்றுக்கடியில்‌ வைக்கோல்‌ 
புரியை வட்டமாகச்‌ சுற்றி வைப்பது நலம்‌. ஓர்‌ ஏக்கரி 
லிருந்து 1,000 காய்கள்‌ வரை கிடைக்கும்‌. காய்களின்‌ 
எடை 10-—15 ராத்தல்‌ இருக்கும்‌. 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 165 


16. வெள்ளரி (cucumber, Cucumis  Ssativus— 
Cucurbitaceae). கஞ்சைகளிலும்‌, குளத்து உள்‌ வாய்‌ 
களிலும்‌, குழிகளுக்கு ஊடே 6 அடி இடைவெளி 
கொடுத்து வெள்ளரியைக்‌ கோடை காலத்தில்‌ பயிர்‌ செய்‌ 
வதுண்டு. ஓவ்வொரு குழியிலும்‌ 8-—4 விதைகள்‌ ஊன்று 
வார்கள்‌. குடங்களில்‌ தண்ணீர்‌ எடுத்து வந்து ஓழுங்காகக்‌ 
குறிகளுக்கு நீர்‌ பாய்ச்சி வருவார்கள்‌. பின்பட்டத்தில்‌ 
ஜுலை, ஆகஸ்டு மாதங்களில்‌ களி நிலங்களில்‌ வெள்ளரி 
விதையை ஊன்றுவதுண்டு. இந்தக்‌ காலப்‌ பயிருக்கு அடிக்‌ 
கடி. தண்ணீர்‌ விடவேண்டிய அவசியமிருக்காது. வெள்ளரி 
யில்‌ 81 மாதத்திலிருந்து 4 மாதம்‌ வரை காய்களைப்‌ பறிக்க 
லாம்‌. பூம்பிஞ்சகளைப்‌ பறித்து விற்கும்பொழுது ஏக்கருக்கு 
6,000--7,000 ராத்தல்‌ காய்களும்‌, வளர்ந்த காய்களைப்‌ 
பறிக்கும்பொழுது 10,000--18,000 ராத்தல்‌ காய்‌ மாசூலும்‌ 
கிடைக்கும்‌. 


17. கோவை  (Coccinia indica Cucurbitacea). 
இது ஒரு பல்லாண்டுப்‌ பயிர்‌, கொடிவிட்டு பந்தலில்‌ 
படரும்‌ தன்மையது. விட்டு முற்றங்களில்‌ 8'X8' பந்தல்‌ 
போட்டு, மத்தியில்‌ ஒரு குரி தோண்டி, அதில்‌ 2 அடி மீள 
முள்ள 4, 5 கோவைக்‌ கொடித்‌ துண்டுகளை நடவு செய்து 
பயிர்‌ உண்டாக்கலாம்‌. இவை வேரடித்துத்‌ துளிர்த்து 
வீரியமாக வளர ஆரம்பித்ததும்‌, 2 பதியங்களை வைத்துக்‌ 
கொண்டு மிகுந்தவற்றைப்‌ பிடுங்கிவிட வேண்டும்‌. 6 அடி. 
உயரத்தில்‌ ஸ்திரமாக 8X8 அடிப்‌ பந்தல்‌ போட்டு, அதன்‌ 
மேல்‌ கொடிகளைப்‌ படர விடவேண்டும்‌. கோவை நாலைந்து 
மாதத்தில்‌ காய்க்க ஆரம்பித்து தொடர்ச்சியாகப்‌ பல வரு 
ஷங்களுக்குக்‌ காய்த்துக்‌ கொண்டிருக்கும்‌. ஆறு மாதத்திற்‌ 
கொரு முறை குழியைத்‌ தோண்டிக்‌ கொடுத்து, எருவிட்டு, 
சரியாகத்‌ தண்ணீர்‌ பாய்ச்சி வரவேண்டும்‌. கோவைக்காய்‌ 
12 அங்குல நீளம்‌, $ அங்குல கனமுடையதாயிருக்கும்‌. 


166 விவசாய தால்‌ 


அதை வெள்ளரியைப்‌ போலவே பச்சையாகவும்‌ சமைத்‌ 
தும்‌ உட்கொள்ளலாம்‌. 


18. பங்களூர்‌ கத்திரி (chow-chow,; Sechium edule - 
Cucurbitaceae). இது ஒரு சம உஷ்ணப்‌ பிரதேசப்‌ 
பயிர்‌. உஷ்ணப்‌ பிரதேசத்தில்‌ கடல்‌ மட்டத்துக்கு 2,000 
அடிக்குமேல்‌ தான்‌ சரியாக உண்டாகும்‌, சமவெளிகளில்‌ 
உண்டாகாது. 2 அடி சதுரக்‌ குழிகளில்‌ எருவிட்டு, முளை 
வெளியே தெரிகிற பெங்களூர்‌ கத்திரிக்காய்களை குழிக்‌ 
கொன்றாக ஊன்ற வேண்டும்‌. ஸ்திரமான 10X10 அடிப்‌ 
பந்தல்‌ போட்டு, கொடி விட்டபின்‌ அவற்றைப்‌ படர விட 
வேண்டும்‌. இது பல வருஷங்களுக்கு நின்று காய்த்துக்‌ 
கொண்டிருக்கும்‌. காய்கள்‌ சிறிது நீண்டு, நுனி கனத்து, 
பச்சை நிறமுடையனவாயிருக்கும்‌. 


19. வாழை (Musa sapientum - Musaceae). இது 
ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. எனினும்‌ வளமான நிலமும்‌, நிறைந்த 
நீர்‌ வசதியும்‌ தேவை. உஷ்ணப்‌ பிரதேசங்களில்தான்‌ இது 
வீரியமாக உண்டாறெது. பெரும்பாலும்‌ நஞ்சையிலும்‌, 
ஒரு சிறிய அளவு இறவைப்‌ பயிராகவும்‌ வாழை சாகுபடி 
யாகிறது. நிலத்தை நன்றாக உழுது, ஏக்கருக்கு 20-25 
வண்டி. மாட்டெரு இட்டு, இரு பக்கங்களிலும்‌ 2-8 அடி 
இடைவெளி கொடுத்துச்‌ சிறிய குழிகள்‌ தோண்டி, அவற்‌ 
றில்‌ 58--4 மாதக்‌ கன்றுகள்‌ ஜன்‌ முதல்‌ டிசம்பர்‌ வரை 
ஈடவாகின்றன. களை இருப்பதைப்‌ பொறுத்து வருஷத்‌ 
அக்கு 4-6 முறை களை கொத்திக்‌ கொடுக்க வேண்டியிருக்‌ 
கும்‌. தூருக்கு 10 அவுன்சு அமோனியம்‌ ஸல்பேட்டும்‌, 11 
ராத்தல்‌ நிலக்கடலைப்‌ புண்ணாக்கும்‌ ஈடவாட 2-8 மாதம்‌ 
கழித்தும்‌, பின்னர்‌ 2 மாதமானதும்‌ அதே அளவு எரு 
உரங்களைப்‌ போட்டுக்‌ கொத்திக்‌ கொடுப்பதும்‌ மண்‌ 
அணைப்பதும்‌ சிறந்ததாக இருக்கும்‌. இதே அளவு ஓவ்‌ 
வொரு வருஷமும்‌ உபயோகிக்க வேண்டியிருக்கும்‌. பயிர்‌ ௩ட 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 167 


வாகி 4 மாதம்‌ கழித்து, 2 வரிசை வாழைகளுக்கு நடுவே 2 
அடி. அகலமும்‌; 1$ அடி ஆழமுமுள்ள அகழிகள்‌ தோண்டி, 
கண்ணிர்‌ வடிவதற்கு வசதி அளிக்க வேண்டும்‌. தோண்டி 
எடுத்த மண்‌ வாழைக்கு அணைத்துக்‌ கொடுப்பதற்கு உப 
யோகமாகும்‌. 

வாழைத்‌ தூர்களில்‌ முளைத்து வரும்‌ கன்றுகளை அவ்‌ 
வப்பொழுது கடப்பாறையால்‌ தோண்டி எடுப்பது வழக்‌ 
கம்‌. அவற்றுடன்‌ வாழையின்‌ அடிக்‌ கிழங்கில்‌ ஒரு பகுதி 
யும்‌, சில வேர்களும்‌ எடுபடும்‌. 1 அங்குல கனமும்‌, 13 அடி 
நீளமுமுள்ள இரும்புக்‌ கம்பியின்‌ ஒரு முனையை உளி 
மாதிரித்‌ தட்டி, மறு முனையைக்‌ கை பிடியாக வளைத்து, 
இதை வைத்து கன்றுகளை அழிப்பது சிறந்த முறையாகும்‌. 
கன்றுகளைத்‌ தரை மட்டத்தில்‌ நறுக்கிவீட்டு, கம்பியின்‌ 
உளி வாயை நடுக்‌ குறுத்தில்‌ வைத்து அழுத்தித்‌ திருக்கும்‌ 
பொழுது, குறுத்து அழிந்துவிடும்‌. கன்று வளராது, 
அரரிந்துவிடும்‌. அடிக்‌ கழங்கோ, வேரோ சேதமாகாது. 

தினிசைப்‌ பொறுத்து வாழை 7-8 மாதங்களில்‌ குலை 
தள்ளும்‌. காய்கள்‌ முதிருவதற்கு 4, 5 மாதங்களாகும்‌. 
முதல்‌ வருஷத்தில்‌, ஒவ்வொரு தூரிலிருக்தும்‌ ஒரு குலை 
வெட்டாகும்‌. குலை வெட்டும்‌ காலத்தில்‌ ஒரு பெரிய 
கன்றை அடுத்த அடி. வாழையாக நிறுத்தி விட்டு, மற்றக்‌ 
கன்றுகளை அழித்துவிட வேண்டும்‌. இரண்டாம்‌ அடி 
வாழை குலை தள்ளிய பின்‌; எல்லாக்‌ கன்றுகளையும்‌ வளர 
விட்டு, மூன்றாம்‌ வருஷம்‌ அவற்றிலிருந்து இலை அறுத்து 
வந்து, பின்னர்‌ வாழைகளை த தோண்டி, அடுத்த பயிருக்கு 
நிலம்‌ தயார்‌ செய்யப்படும்‌. 


பூவன்‌ வாழைதான்‌ முக்கியமான பழத்‌ தினிசு; மொம்‌ 
தன்‌ காய்கறித்‌ தினிசு. இவை தாம்‌ பெரும்பாலும்‌ சென்னை 
ராஜ்யத்தில்‌ பயிராகின்றன. பூவனுக்கு 7-8 அடி இடை 
வெளியும்‌, மொந்தனுக்கு 9-10 அடி இடைவெளியும்‌ 


108 விவசாய நால்‌ 


கொடுப்பதுண்டு. சராசரியாக ஏக்கருக்குப்‌ பூவனில்‌ 600 
வாழைகளும்‌, மொந்தனில்‌ 500 வாழைகளும்‌ இருக்கும்‌. 
முதல்‌ இரண்டு வருஷங்களிலும்‌ ஒவ்வொரு ூரிலிருந்தும்‌ 
வருஷத்துக்கு ஒரு குலை கிடைக்கும்‌. 


11. இலை வகைப்‌ பயிர்கள்‌ 


1. வெங்காயம்‌ (013101, Allium cepa-Liliacea). இது 
தென்னிந்தியாவில்‌ சமையலுக்கு இன்றியமையாதது 
ஆகிறது. பூமியினடியில்‌ உண்டாகிற பூடு (ய) தான்‌ 
காய்கறியாகிறது. பூட்டின்‌ அடித்தகடு மாறுபாடடைந்த 
தண்டு. இதன்‌ அடியில்‌ வேர்களும்‌, மேலே இலை 
களும்‌ இருக்கின்றன. குறுகிய இலைகள்‌ கனமாக, ஒன்றை 
ஒன்று பொதிந்து பூடாகன்றன. பூட்டின்‌ மத்தியிலிறாந்து 
குழாய்‌ போன்‌ ற சில இலைகள்‌ தரைக்கு மேலே வரும்‌. ஓற்‌ 
றைப்‌ பூட்டு வெங்காயத்துக்குப்‌ (பெல்லாரி வெங்காயம்‌ 
என்று பெயர்‌. பூடு 11-28 அங்குலம்‌ குறக்களவுடன்‌, 
உருண்டோ, அல்லது நீண்டோ இருக்கும்‌. சாதாரண 
மாகப்‌ பயிராவது வெளிறிய சிவப்பு நிறமுடையது. 
வெள்ளை நிற வெங்காயமும்‌ உண்டு. விதைகளை விதைத்து, 
உண்டாக்கப்பட்ட நாற்றுகள்‌ ஈடவாகின்‌ றன. பெரும்‌ 
பாலும்‌ நாட்டு வெங்காயமே எங்கும்‌ பயிராகிறது. இதின்‌ 
தூர்களில்‌ பல கிளைப்‌ பூடுகள்‌ இருக்கும்‌. இந்தக்‌ தொப்‌ 
பூடுகளை நடவு செய்து இது பயிராக்கப்படுகிற து. இதில்‌ 
விதை கிடையாது. சாகுபடி முறை மற்றப்படி. இரண்‌ 
டுக்கும்‌ ஒன்றேதான்‌. 

நாற்றுகள்‌. 1$ ராத்தல்‌ பெல்லாரி வெங்காய விதை 
களை 1 சென்டில்‌ பாவிக்‌ கிடைக்கும்‌ காற்றுகள்‌ ஓர்‌ ஏக்கர்‌ 
ஈடுவதற்குப்‌ போதும்‌. விதைத்த 30-வது நாளில்‌ நாற்று 
கள்‌ ஈடுவதற்கேற்றவாறு 7-9 அங்குல வளர்ச்சியுடை 
யனவாயிருக்கும்‌. 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 169 


சாகுபடி. நிலத்தை நன்றாக உழுது 80-25 வண்டி. 
மாட்டெரு விட்டுப்‌ பாத்திகள்‌ பிடித்து பெல்லாரி வெங்‌ 
காய நாற்றுகள்‌ 10%5 அங்குல வெளி கொடுத்து, 
ஜுூன்‌—ஜ-லையிலும்‌, டிசம்பர்‌ பெப்ரவரியிலும்‌ ஈடவா 
இன்றன. பின்னர்‌ 4 காட்களுக்கு ஒரு முறை நீர்‌ 
பாய்ச்சி, 2 தடவை களை எடுக்க வேண்டும்‌. 2 மாதங்களில்‌ 
அங்குமிங்கும்‌ பூங்கொத்துகள்‌ தோன்றும்‌. இவை விரிவ 
தற்குமுன்‌ பிடுங்கிக்‌ காய்கறியாக உபயோகிக்கலாம்‌. ஈட 
வாடி 8 மாதத்தில்‌ பூடுகள்‌ வளர்ந்து எடுப்பதற்குத்‌ தயா 
ராக இருக்கும்‌. பூடுகள்‌ மேலாகவே இருப்பதால்‌ இளக்க 
மான நிலங்களிலிருந்து பூடுகளைச்‌ சுலபமாகப்‌ பிடுங்கி விட 
லாம்‌. கடு நிலங்களைக்‌ கிளைத்துக்‌ கொடுத்துத்தான்‌ பூடு 
களை எடுக்க வேண்டும்‌. செடிகளை நிழலில்‌ பரப்பி, 2, 5 
நாட்கள்‌ கழித்து இலைகளை அறுத்து பூடுகளைக்‌ காற்றாட 
வைக்க வேண்டும்‌. மிகுதியான நீர்‌ வெளியேறிய பின்‌ 
அவற்றைச்‌ சிறு குவியல்களாக வைக்கலாம்‌. முதலிலேயே 
குவித்து வைத்தால்‌, அவை புழுங்கி அழுகிவிடும்‌. ஓர்‌ ஏக்‌ 
கரிலிருக்து 10,000-—15,000 ராத்தல்‌ பூடுகள்‌ கடைக்கும்‌. 
நன்றாக விளைந்த பெல்லாரி வெங்காயங்களை 1$%1$ 
அடி வெளி கொடுத்து ஊன்றிப்‌ பயிர்‌ செய்யும்பொழுது, 
நல்ல விதைகள்‌ உண்டாகின்றன: ஓர்‌ ஏக்கரிலிருக்து 
400-500 ராத்தல்‌ விதை இடைக்கும்‌. 
சிறிய நாட்டு வெங்காயத்தில்‌ பிரித்தெடுத்த களைப்‌ 
பூடுகள்‌, 4-5 அங்குல வெளி கொடுத்து, ஏப்ரல்‌-ஐ லை 
யிலும்‌, டி.சம்பர்‌--பெப்ரவரியிலும்‌ நடவாகின்றன- ஜரா 
ஏக்கர்‌ ஈுவதற்கு 750--1,000 ராத்தல்‌ பூடு தே இது 
31 மாதத்தில்‌ தோண்டுவதற்குத்‌ தயாராகும்‌: ஓர்‌ ஏக்கள்‌ 
லிருந்து 6,000—10,000 ராத்தல்‌ வெங்காயம்‌ இடைக்கும்‌:. 
{s, Amaran- 


2, தண்டுக்‌ ரை (4marantus gangetic! 
௩௬௦௦௨௦. இது தென்னிந்தியாவில்‌ எங்கும்‌ பயிராக, 


170 விவசாய நூல்‌ 


சாதாரணமாக முளைக்‌ கரையாகவோ, தண்டாகவோ, 
தழைக்‌ கரையாகவோ உபயோகமாகிறது. இது வீரியமாக 
உண்டாகும்‌ பயிராதலால்‌, மிகுதியாக ஏக்கருக்கு 80 
வண்டி மாட்டெரு இட்டு, நிலத்தைக்‌ கொத்தித்‌ தயார்‌ 
செய்து, விதையைப்‌ பரவலாகத்‌ தெளித்து விரலினால்‌ 
பரசி மூடி, உடனே தண்ணீர்‌ பாய்ச்ச வேண்டும்‌. உடனே 
தண்ணீர்‌ பாய்ச்சாதபொழுது கீரை விதையை எறும்பு 
அரிக்கும்‌ இயல்பு இருக்கிறது. கையில்‌ மண்‌ எண்ணையை 
இலேசாகத்‌ தேய்த்துக்‌ கொண்டு விதையைப்‌ புரட்டிக்‌ 
கொடுக்கும்பொழுது, விதையில்‌ சிறிது எண்ணெய்‌ 
வீச்சமிருக்கும்‌, எறும்பினால்‌ தொந்தரவு இருக்காது. 

ஒரு ராத்தல்‌ தண்டுக்‌ கீரை விதையை 5-6 சென்டு 
நிலத்தில்‌ நெருக்கி விதைத்துக்‌ தாராளமாக நீர்‌ பாய்ச்சி 
வரும்பொழுது, கீரைச்‌ செடிகள்‌ அடர்த்தியாகச்‌ செழித்து 
வளருகின்றன. தண்டுகள்‌ மிக மெல்லியனவாக இருக்கும்‌. 
இவை 9-15 அங்குல உயரமிருக்கும்பொழு து, இவற்‌ 
றைப்‌ பிடுங்க, தண்டு, இரை எல்லாவற்றையும்‌ சேர்த்துச்‌ 
சமைப்பதுண்டு. இதற்கு “முளைக்‌ இரை” என்று பெயர்‌. 
வாரத்துக்குச்‌ சில பாத்திகளாக விதைத்து வருவதால்‌, 
முனைக்‌ கீரை எல்லாக்‌ காலங்களிலும்‌ விற்பனைக்கு வரும்‌. 


ஒரு அவுன்சு கீரை விதையை 38-4 செண்டு நிலத்தில்‌ 
கலப்பாக விதைக்கும்பொழுது, தண்டுகள்‌ பெரிதாக 
வளர்கின்றன. கீரைச்‌ செடிகள்‌ 214 அடி உயரமா 
யிருக்கும்பொழுது காய்கறியாக உபயோடப்ப தண்டு: 
இந்தப்‌ பயிர்களில்‌ தண்டுப்‌ பகுதிதான்‌ மிகுந்இருக்குமாத 
லால்‌, இவற்றிற்குத்‌ தண்டுக்‌ ரை என்று பெயர்‌. 

தண்டுக்‌ கீரையில்‌ சில நீண்ட காலத்‌ இனி௪கள்‌ இருக்‌ 
கின்றன. இவை 6, 7 மாதங்களுக்கு வளர்ந்து கொண்‌ 
டிருக்கும்‌. இவற்றை 6-மாதத்‌ தண்டு என்று சொல்லு 
வதுண்டு. இவற்றை முளைக்‌ கரையைப்‌ போல நெருக்க 


விதைத்து, 6-9 அங்குல உயரமுள்ள செடிகளைப்‌ பிடுங்கி, 
வீட்டுத்‌ தோட்டங்களில்‌ இருபக்கமும்‌ 23-8 அடி இடை. 
வெளி கொடுத்துக்‌ சில செடிகள்‌ நட்டு வைப்பதுண்டு. 
இவை 2 அடி உயரம்‌ வளர்ந்த பின்‌ பக்கக்‌ களைகளை ஓடித்‌ 
துக்‌ இரையாக உபயோகிக்கலாம்‌. களைகளை ஓடிக்கும்‌ 
பொழுது, பல பக்கக்‌ களைகள்‌ தோன்றுவதால்‌, 5, 6 மாதத்‌ 
துக்குக்‌ கரை கிடைக்கும்‌. இதைத்‌ தழைக்‌ ரை என்று 
சொல்லுவதுண்டு. இதற்கு 4-6 வாரத்துக்கொழு. 
தடவை எருவீடும்பொழுது வளர்ச்சி வெகு இருப்திகரமா 
யிருக்கும்‌. 


3. அறுப்புக்‌ ரை (4474111005 tristis-Amaranta- 
௦௦ல்‌. இதை அரைக்‌ கீரை என்றும்‌ சொல்‌.லுவண்டு. இது 
ஒரு சிறிய செடி, நன்றாகக்‌ களைத்து 6-9 அங்குல உயரம்‌ 
வளரும்‌. வளர வளர இந்தக்‌ கரையை அறுத்து, வெந்து, 
கடைந்து பருப்புக்குப்‌ பதிலாக சாதத்துடன்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுவதுண்டு. 


உப்பு நீர்‌ பாய்ச்சம்பொழுது; எல்லாக்‌ கிரைகளுமே 
ருயோயிருக்கும்‌. உப்பு நீரில்லாத இடங்களில்‌ சாம்பலை 
எருவாக உபயோகிக்கும்பொழுது கீரை ருசியுடையதாகும்‌. 


4, பசலைக்‌ கரை (Basella alba & B. rubra—Cheno- 
podiaceae). இது கொடியாகப்‌ படரும்‌ தன்மையது. 2 
அடத்‌ தண்டுத்‌ தண்டுகளை நடவு செய்தும்‌, விதை ஊன்றி 
யும்‌ இதை உண்டு பண்ணலாம்‌. கொடி வீசிப்‌ படரும்‌ 
பொழுது, கொடிகளை வேலிகளின்‌ மேல்‌ படரவிடலாம்‌, 
அல்லது 8 அடி உயரத்தில்‌ பந்தல்‌ போட்டு, அதன்மேல்‌ 
படரவிடலாம்‌. ஓவ்வொரு தூரும்‌ 5X5 அடி வரை படரக்‌ 
கூடியது: இது வளர்ந்ததும்‌, இளம்‌ தளைகள்‌ முளைக்க 
முளைக்க அவற்றை நறுக்கிக்‌ காய்கறியாக உபயோகிக்‌ 
கலாம்‌. தண்டு கனமாயிருக்கும்‌ இனிசுகளில்‌, இளம்‌ தண்டு 


172 விவசாய நூல்‌ 


களில்‌ நார்‌ இருக்காது. அவற்றையும்‌ இலையுடன்‌ சேர்த்துச்‌ 
சமைக்கலாம்‌. கீரையில்‌ இலேசாக வழுவழுப்புண்டு. 


இதில்‌ சிவப்பு கொடி. இணிசிற்கு Basella rubra 
என்றும்‌, பச்சைக்‌ கொடியுள்ளதற்கு இ. ௮/04 என்றும்‌ 
பெயர்‌. சிவப்பு தினிசில்‌ இலை கனமாயும்‌ பெரியதாயு 
மிருக்கும்‌. சிலகுத்து தினிசுகளும்‌ அங்கங்கு காணப்படு 
கின்றன. 


5. கொளும்புப்‌ பசலை (Taliniun triangulare-Portu- 
1acaceae). இது கொளும்பிலிருந்து இந்தியாவுக்கு வந்த 
தாகச்‌ சொல்லப்படுகிறது. இதைக்‌ (குத்துப்‌ பசலை” என்‌ 
அம்‌ சிலர்‌ அழைக்கிறார்கள்‌. சாதாரணப்‌ பசலையினும்‌ 
வழுவழுப்புக்‌ குறைந்தது. 9 அங்குலக்‌ குச்கெனை 1X1 
அடி. இடைவெளி கொடுத்துப்‌ பாத்திகளில்‌ நடலாம்‌. 
எருவும்‌ தண்ணீரும்‌ கொடுப்பதைப்‌ பொறுத்து இது வீரிய 
மாக வளர்நீது 8, 4 வருஷங்களுக்கு நிலைத்‌ திருக்கும்‌. 
வீட்டுப்‌ பக்கத்தில்‌ 6X8 அடி கொளும்புப்‌ பசலைப்‌ பாத்தி 
இன்று இருந்தால்‌, நாலைந்து பேர்களிருக்கிற குடும்பங்‌ 
களுக்கு 2, 8 நாட்களுக்கொரு தரம்‌ பறிப்பதற்குத்‌ இரை 
கிடைக்கும்‌. காய்கறிகள்‌ வீட்டில்‌ இல்லாதபொழுது மிக 
உதவியாக இருக்கும்‌. அத்துடன்‌ ஒன்‌ றிரண்டு முருங்கை 
மரங்கள்‌, சில பசலைக்‌ குழிகள்‌, 5, 6 அகத்திச்‌ செடிகள்‌, 
தழைக்‌ கீரைப்‌ பாத்திகளும்‌ இருக்கும்பொழுது இனம்‌ ஒரு 
கீரைக்‌ கறி உட்கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கும்‌. 
வேண்டிய நார்ப்‌ பொருளும்‌ ஏ-வைட்டமின்‌ உண்டாக்கு 
கிற கேரோட்டினும்‌ உணவில்‌ சேருவதற்காக தனம்‌ ஓவ்‌ 
வொருவரும்‌ 4 அவுன்சுக்‌ ரை உட்கொள்ள வேண்டு 
மென்று சொன்னோம்‌. இதைச்‌ சிரமமில்லாமல்‌ எல்லோரும்‌ 
சமாளித்துக்கொள்ளலாம்‌. ஆகார முறை அபிவிருத்தித்‌ 
திட்டங்களில்‌ இதற்குத்‌ தனி இடம்‌ உண்டு. 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி ' 173 


6. முட்டக்‌ கோஸ்‌ (cabbage, Brassica oleraceae Val. 
Cபற்(ப1ப). இது ஒரு சீமைக்‌ காய்கறி. நீலகிரி, கொடைக்‌ 
கானல்‌, ஏர்க்காடு மலைப்‌ பிரதேசங்களில்‌ மார்ச்‌-மே மாதங்‌ 
களில்‌ முட்டக்கோஸ்‌ விதைப்பாகிறது. சமவெளிப்‌ பிர 
தேசங்களில்‌ செப்டம்பர்‌, அக்டோபர்‌ மாதங்களில்‌ விதைக்‌ 
கும்பொழுது சிறப்பாக வளராது போனாலும்‌ ஒருவாறு 
முட்டக்கோஸ்‌ உண்டாகும்‌. இங்கு சீக்கிரமாகக்‌ கோஸ்‌ 
உண்டாகும்‌ இளம்‌ வித்துத்‌ தினிசுகள்‌ பயிர்‌ செய்வதற்‌ 
கேற்றவை. நாற்றங்காலிலும்‌, வயலிலும்‌ ஏக்கருக்கு 80 
வண்டியாவது மாட்டெரு அடிக்கும்பொழுதுதான்‌ முட்டக்‌ 
கோஸாக்கு ஏற்றபடியாக நிலம்‌ வளமடைகிறது. 

முட்டக்கோஸ்‌ விதையை நாற்றங்காலில்‌ பாவி, செடி 
யிலை விட்டதும்‌, குத்து குத்தாக நாற்றுகளை நாற்றங்காலில்‌ 
இருந்து வேரோடிருக்கும்‌ மண்‌ கட்டிகளுடன்‌ வேருக்குச்‌ 
சேதமில்லாமல்‌ சேர்த்து எடுத்து, தனித்‌ தனியாகப்‌ பிரித்து, 
வேறொரு நாற்றங்காலில்‌ 8-4 அங்குல இடைவெளி 
கொடுத்து ஈடவேண்டும்‌. இங்கு நாற்றுகள்‌ 6 அங்குலம்‌ 
வளர்ந்ததும்‌, அவற்றைப்‌ பிடுங்கி, 11162: இடைவெளி 
கொடுத்துப்‌ பாத்திகளில்‌ ஈடுவதுண்டு. வல்வித்து இனிசு 
களுக்கு 2 அடிவரை இடைவெளி கொடுக்க வேண்டியிருக்‌ 
கும்‌. காற்றுகள்‌ வேரறுபடாமல்‌ தூரிலுள்ள மண்‌ கட்டி 
யுடன்‌ எடுத்து, தாமதமில்லாமல்‌ நடுவது சிறந்ததாகும்‌, 
செடிகளுக்கு வேண்டியபொழுது களை கொத்திக்‌ 
கொடுத்து, அவை 9 அங்குலம்‌ வளர்ந்ததும்‌ மண்‌ அணைத்‌ 
துக்‌ கொடுக்க வேண்டும்‌. தினிசைப்‌ பொறுத்து, கோஸ்‌ 
கள்‌ 90-110 நாட்களில்‌ அறுவடைக்குத்‌ தயாராகும்‌. 
. ப்ராண வளர்ச்சி அடைந்த கோஸ்‌ கெட்டியாயிருக்கும்‌. 

அரை ராத்தல்‌ விதையை சென்டில்‌ விதைத்துக்‌ 
நடைக்கும்‌ நாற்றுகள்‌ ஒரு ஏக்கர்‌ ஈடுவதற்குப்‌ போதும்‌. 
ஓர்‌ ஏக்கரிலிருந்து 10,000 ராத்தல்‌ வரை கோஸ்‌ 
தஇடைக்கும்‌: 


174 விவசாய நூல்‌ 


7. கொக்‌ கோஸ்‌ (Brussel’s sprouts, Brassica 
oleracea vat. gemmifera). இதுவும்‌ முட்டக்கோஸைப்‌ 
போன்ற பயிர்தான்‌. அதே மாதிரிதான்‌ சாகுபடி.யாகிறது. 
இதில்‌ இலைச்‌ சந்துகளிலிருந்து 11 அங்குலம்‌ குறுக்கள 
வுள்ள சிறிய கோஸ்கள்‌ உண்டாகின்றன. 

8. காலி பிளவர்‌ (081]1 flower, Brassica oleracea 
var. சீரற்ரர்‌2). இதுவும்‌ முட்டக்‌ கோஸைப்‌ போலவே 
பயிராகிறது. முட்டக்‌ கோஸ்‌ செடியின்‌ உச்சியில்‌ 
உண்டாகிற இலைகள்‌ விரியாமல்‌ ஒன்றையொன்று 
பொதிந்து நின்று, கெட்டியான பந்து போன்ற கோஸை 
உண்டாக்குகிறது. இதற்குப்‌ பதிலாகக்‌ காலிபிளவரில்‌ 
நெருங்கி அடர்வாக உள்ள ஒரு பரும்‌ பூங்கொத்து செடி 
யின்‌ உச்சியில்‌ உண்டாகிறது. இந்தப்‌ பூங்கொத்தை 
பூக்கள்‌ விரிய ஆரம்பிக்குமுன்‌ அறுவடை செய்ய வேண்‌ 
டும்‌. பெரிய கொத்துகள்‌ 6-8 அங்குலம்‌ குறுக்கள 
வுள்ளனவாக இருக்கும்‌. பெரும்பாலானவை த அங்குல 
அகலமிருக்கும்‌. காலிபிளவர்‌ மிக மதிப்புயர்ந்த மென்மை 
யான காய்கறி. 


முருங்கை, அகத்தி, வாழை இவற்றின்‌ பூக்களும்‌ காய்‌ 
கறியாக உபயோகமாகின்‌ றன. 


111, கிழங்கு வகை 

பூமிக்கடியில்‌ சில செடிகளில்‌ வேர்‌ பாகம்‌, தண்டு 
யாகங்கள்‌ மாறுபாடடைந்து கனமாகின்‌ றன. அவற்றில்‌ 
முக்யமாக ஸ்டார்ச்சு சேருகிறது. இவற்றைப்‌ பொது 
வாகக்‌ கிழங்குகள்‌ என்று சொல்லுகிறோம்‌. மரவள்ளி, 
சர்க்கரைவள்ளி, கேரட்டு, முள்ளங்கி, டர்னிப்பு ஆகியவற்‌ 
மின்‌ கிழங்குகள்‌ வேர்க்‌ கிழங்குகள்‌. உருளைக்‌ கிழங்கு, 
சேனைக்‌ கிழங்கு, சேப்பங்‌ கிழங்கு போன்றவை தீண்டு 
மாறுபாடடைந்து உண்டான கிழங்குகள்‌. பெரும்பாலான 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 115 


வற்றில்‌ ஸ்டார்ச்சு மற்றப்‌ பொருள்களைவிட மிகுந்திருக்‌ 
கிறது. கேரட்டு முள்ளங்கி, டர்னிப்பில்‌ ஸ்டார்ச்சு 
குறைவே. 


1. மரவள்ளி (cassava, tapioca, Manihot utilis- 
sima - Euphorbiaceae). இது ஒரு முரட்டுப்‌ பயிர்‌. 
மேற்குக்‌ கடற்கரைப்‌ பிரதேசத்தில்‌ 6-7 மாதங்களுக்குத்‌ 
தொடர்ந்து மழை இருப்பதால்‌, அங்கு அது மானாமாரிப்‌ 
பயிராகிறது. ' மற்ற இடங்களில்‌ அது இறவைப்‌ டயீர்‌. 
மணற்‌ பாங்கான செவ்வல்‌ நிலங்களும்‌ குறுமண்‌ நிலங்‌ 
களும்‌ அதற்கேற்றவை. 


நிலத்தை நாலைந்து தடவை உழுது, ஏக்கருக்கு 15-20 
வண்டி மாட்டெரு விட்டு, 10 அங்குல நீளமுள்ள மரவள்‌ 
ளிக்குச்‌ குச்சிகள்‌ மே, ஐன்‌ மாதங்களில்‌ நடவாகின்றன: 
குச்சிகளுக்கு ஊடே 21-8 அடி இடைவெளி கொடுப்ப 
துண்டு. பயிர்‌ வளரும்‌ காலத்தில்‌ 4-6 தடவை களை 
கொத்திக்‌ கொடுக்க வேண்டியிருக்கும்‌.  தனிசைப்‌ 
பொறுத்து வயது 7 முதல்‌ 72 மாதம்‌ வரை வேறுபடுகிறது. 
மண்ணுக்கடியிலுள்ள வேர்களில்‌ ஸ்டார்ச்சு சேருவதால்‌ 
கனமுடையதாகிறது. கிழங்குகள்‌ முதிர்ந்ததும்‌ இலைகள்‌ 
பழுத்து உதிருகின்றன. இளக்க நிலங்களில்‌ கிழங்கு 
களுக்கு மேலுள்ள மண்‌ தூரைச்‌ சுற்றி வெடிக்க ஆரம்‌ 
பிக்கும்‌. சில இடங்களில்‌ இழங்குகளைத்‌ தோண்டி, அவை 
முதிர்ந்திருக்கின்‌்றனவா என்பதைப்‌ பார்கீகலாம்‌. ஈரமான 
இளக்க நிலங்களிலிருந்து செடிகளைக்‌ கிழங்குகளுடன்‌ 
பிடுங்கி விடலாம்‌. மற்ற இடங்களில்‌ நிலத்தைத்‌ தோண்‌ 
டித்தான்‌ கிழங்குகளை எடுக்க வேண்டும்‌. தோண்டி. 
எடுத்த கிழங்குகள்‌ ஒரு வாரத்திற்குள்ளாகக்‌ கறுப்பாகிக்‌ 
கெட்டுப்‌ போகும்‌. அதனால்‌ மார்க்கட்டிலுள்ள கிராக்கி 
யைப்‌ பொறுத்துப்‌ படிப்படியாகவே கிழங்குகள்‌ தோண்‌ 
டப்படுகின்‌ றன: 


176 விவசாய நூல்‌ 


பச்சைக்‌ கிழங்கில்‌ சுமாராக 89 சதவிதெம்‌ கார்போ 
ஹைடிரேட்டுகள்‌ இருப்பதால்‌, அது ஒரு துணை உணவா 
கிறது. மலையாளத்தில்‌ தானியங்கள்‌ அருந்தலாயிருக்கிற 
காலங்களில்‌ இக்‌ கிழங்குகளும்‌ மீனுமே ஏழை மக்களுக்கு 
முக்கிய உணவாகிறது. கிழங்கின்‌ தினிசைப்‌ பொறுத்து 
ஹைடிரோசயனிக அமிலம்‌ (hydrocyanic acid) கிழங்கு 
களில்‌ வேறுபடும்‌ அளவுகளில்‌ காணப்படும்‌. இந்த அமி 
லம்‌ ஒரு கொடிய ஈஞ்சுப்‌ பொருள்‌. கிழங்கு வேகும்‌ 
பொழுது இந்த அமிலம்‌ நசித்துப்‌ போவதால்‌ வெந்த 
கிழங்குகள்‌ உட்கொள்ளுவதற்‌ கேற்றதாகன்‌ றன. 


சாதாரணமாக ஓர்‌ ஏக்கரிலிருந்து 8,000-—10,000 ராத்‌ 
தல்‌ கிழங்குகள்‌ கிடைக்கும்‌. இவற்றை தகட்டு வில்லை 
களாக நறுக்கிக்‌ காய வைத்து, பின்னர்‌ வேண்டும்பொழுது 
தூளாக்கி, கஞ்சி காய்ச்சலாம்‌. இக்கிழங்கிலிருந்து சவ்‌ 
வரிசி, ஸ்டார்ச்சு போன்ற பொருள்கள்‌ சேலத்தில்‌ தயா 
ராகின்றன. அசல்‌ சவ்வரிசி கூந்தல்‌ பனையிலிருந்து மலே 
யாவில்‌ தயாராகி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. 
மரவள்ளிச்‌ சவ்வரிசி போலிக்‌ சரக்கு. இந்தியாவில்‌ இப்‌ 
பொழுது இதுதான்‌ கிடைக்கிறது. 


2. சர்க்கரை வள்ளி (8௭௦௦ potato, Ipomoea batatas- 
Convolvulaceae). இது உலகத்தில்‌ எல்லா பாகங்களி 
லும்‌ சாகுபடியாகிற பயிர்‌. தினிசைப்‌ பொறுத்து இதன்‌ 
வயது 43-5 மாதங்களாகும்‌. இதன்‌ கிழங்கு மென்மை 
யாயும்‌ சுவையாயுமிருப்ப துடன்‌ சுலபமாகவும்‌ செரிக்றெது. 
நாலைந்து தடவை உழுது, ஏக்கருக்கு 15-20 வண்டி மாட்‌ 
டெரு விட்டு, நிலம்‌ தயாரிக்கப்படுறெது. பாத்திகளில்‌ நீர்‌ 
பாய்ச்சி, கிழங்குக்‌ கொடித்‌ துண்டுகளை மத்தியில்‌ அமுக்கி 
செப்டம்பர்‌, அக்டோபரில்‌ பயிர்‌ நடவாகிற து, துண்டு 
களின்‌ இரு நுனிகளும்‌ வெளியே நீட்டிக்‌ கொண்டிருக்கும்‌. 
இந்தத்‌ துண்டுகள்‌ ஓர்‌ அடி நீளமிருக்கும்‌. அண்டுகளுக்கு 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி. 177 


நடுவே 9--12 அங்குல இடைவெளி கொடுக்கப்படுகிறது. 
நடவாகி 85 காட்களில்‌ களை எடுத்த பின்‌ கொடிகள்‌ 
பரந்து நிலத்தை மூடிக்கொள்வதால்‌, அதன்‌ பின்‌ களைகள்‌ 
தோன்றா. நாளடைவில்‌ வேர்களில்‌ கார்போஹைடி ரேட்டு 
கள்‌ சேருவதால்‌, அவை கிழங்குகளாக மாறுகின்றன. 
கிழங்குகள்‌ சரியாக ஊறி முதிர்ந்ததும்‌, இலைகள்‌ பழுக்க 
ஆரம்பிக்கின்‌ றன. 


படம்‌ 9. சர்க்கரை வள்ளிக்‌ கழங்கு 
டதிதி அண்டு புல்லர்ஸ்ஸபை பின்பற்றியது. வி்‌ 


வி-3-—12 


178 விவசாய நூல்‌ 


பெரும்பாலான அறுவடை ஜனவரி-மார்ச்சு மாதங்‌ 
களில்‌ நடைபெறுகிறது. கடப்பாரையால்‌ நிலத்தைத்‌ 
தோண்டி இழங்குகளை எடுக்க வேண்டும்‌. ஓர்‌ ஏக்கரி 
லிருந்து 8,000--10,000 ராத்தல்‌ இழங்குகள்‌ கிடைக்கும்‌. 


இதில்‌ சிவப்பு, வெள்ளை தினிசுகள்‌ இருக்கின்றன. 
சிவப்புக்‌ கிழங்கு குறைந்த காலப்‌ பயிர்‌, மாசூல்‌ குறைவு, 
ஆனால்‌ நல்ல இனிப்பாகவும்‌, குழைவாகவும்‌ இருக்கும்‌. 
வெள்ளை தினிசு நீண்ட காலப்‌ பயிர்‌. நல்ல மாசூல்‌ 
கொடுக்கும்‌, ஆனால்‌ சிவப்பு தினிசைப்போல அவ்வளவு 
சுவையுடையதல்ல, அத்துடன்‌ கிழங்கும்‌ வறண்டிருக்கும்‌, 
உட்கொள்ளும்பொழுது உணவுக்‌ குழாயை அடைத்துக்‌ 
கொள்ளுவது போன்ற உணர்ச்சி அளிக்கும்‌. 

முதிர்க்த கிழங்குகளை ஒருவகைக்‌ கூன்வண்டு (weevil) 
துளைத்து காசம்‌ செய்வதால்‌, சரியாக முதிர்வதற்கு முன்‌ 
னரே கிழங்குகள்‌ தோண்டி எடுக்கப்படுகின்‌ றன. 

2, முள்ளங்கி (ரadish, Raphanus sativus - Cruci- 
era). இது எங்கும்‌ பயிராகிறது. நிலத்தை நன்றாக 
உழுது, ஏக்கருக்கு 10 வண்டி மாட்டெருவும்‌, 500 ராத்தல்‌ 
4 : 8: 8* உரக்‌ கலவையும்‌ போட்டு, 18 அங்குல இடை 
வெளியுள்ள பார்களின்‌ இரு பக்கங்களிலும்‌, செடிக்குச்‌ 
செடி. 6-8 அங்குல வெளி கொடுத்து விதைகளை ஓவ்‌ 
வொன்றாக ஊன்ற வேண்டும்‌. இது விரைவாக வளர்ந்து 
25-40 நாட்களில்‌ கிழங்கு கொடுக்கிறது. அதிக நாட்கள்‌ 
நிலத்தில்‌ விட்டு வைத்தாலும்‌, தண்ணீர்‌ போதுமான 
அளவு பாய்ச்சாவிட்டாலும்‌ கிழங்குகள்‌ முற்றி, வலுத்து, 
நாருடையனவாகும்‌. ஏக்கருக்கு 2 ராத்தல்‌ விதை தேவை. 
இதை ஜூலை முதல்‌ பெப்ரவரி வரை பயிர்‌ செய்யலாம்‌. 


% 


ஒரு உரக்கலவையில்‌ 4 சதவிகிதம்‌ நைட்டிரஜனும்‌, 8 சத 
விகிதம்‌ பாஸ்வாரிக அமிலமும்‌, 8 சத விகிதம்‌ பொட்டாஷ*ம்‌ 
இருந்தால்‌, அதை 4 : 8 : 8 உரக்கலவை என்று சொல்லலாம்‌. 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 179 


ஒர்‌ ஏக்கரிலிருந்து 10,000-15,000 ராத்தல்‌ கழங்கு 
மாசூல்‌ கிடைக்கும்‌. 


4. டர்னிப்பு (Ip, Brassica rapa - Crucifera). 
இது ஒரு மித உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. உஷ்ணப்‌ பிர 
தேசச்‌ சமவெளிகளில்‌ செப்டம்பர்‌ முதல்‌ நவம்பர்‌ வரை 
விகைக்கலாம்‌. இது முள்ளங்கியைப்‌ போலவே பயிரா 
கிறது: வரிசைகளுக்கும்‌ செடிகளுக்கும்‌ ஊடே ஓர்‌ அடி 
இடைவெளி வேண்டும்‌. ஏக்கருக்கு 8 அவுன்சு விதை 
தேவை, 15,000 ராத்தல்‌ கிழங்குகள்‌ கிடைக்கும்‌. 

5. கேரட்டு (0௨11:0%, Daucus carota - Umbellifera). 
இதுவும்‌ முள்ளங்கியைப்‌ போன்ற பயிர்‌, அதைப்‌ போலவே 
சாகுபடியும்‌ ஆகிறது. கிழங்கு மெதுவாகவும்‌, சவையுடை 
யதாகவும்‌, தனி மணமுடையதாகவும்‌ இருக்கும்‌; பச்சை 
யாகவும்‌ சமைத்தும்‌ உட்கொள்ளுவதற்கேற்றது. ஏக்க 
ருக்கு 80 வண்டி. மாட்டெருவும்‌, 750 ராத்தல்‌ 4:8:8 
உரக்‌ கலவையும்‌ தேவையாயிருக்கும்‌. வரிசைகளுக்கு 
ஊடே 14 அடியும்‌, செடிகளுக்கு ஊடே 1 அடியும்‌ 
கொடுத்து விதையை ஊன்ற வேண்டும்‌. காற்றுகளை 
நடவு செய்தால்‌ கிழங்குகள்‌ பிளவுடையனவாகும்‌. ஏக்க 
ருக்கு 2-8 ராத்தல்‌ விதை தேவை. இளம்‌ வித்து இனிசு 
களில்‌ 10 வாரத்திலும்‌, வல்‌ வித்து தினீசுகளில்‌ 14-16 
வாரங்களிலும்‌ கிழங்குகள்‌ பிடுங்குவதற்குத்‌ தயாராக 
இருக்கும்‌. ஏக்கருக்கு 10,000-—15,000 ராத்தல்‌ கிழங்கு 
கள்‌ கிடைக்கும்‌. 

6. நூல்கோல்‌ (kNol-khol, khol-rabi, Brassica 
oleracea var. Caulo rapa - Crucifera). இது முட்டைக்‌ 
கோஸைப்‌ போலவே பயிராகிறது. மித உஷ்ணப்‌ பிரதே 
சப்‌ பயிரென்றாலும்‌, சமவெளிப்‌ பிரதேசங்களிலும்‌ லாப 
கரமாகப்‌ பயிர்‌ செய்யலாம்‌. இதில்‌ அடித்‌ தண்டு பாகம்‌ 
கனத்து உருண்டோ, அல்லது சிறிது நீண்டோ, பந்தைப்‌ 


படம்‌ 10. உருளைக்‌ கிழங்கு 
டத்தி அண்டு புல்லர்ஸ்ஸைப்‌ பின்பற்றியது. 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 181 


போன்று இருக்கும்‌. இந்தத்‌ தண்டு பாகம்‌ தரைக்கு 
மேலாகவே இருக்கும்‌. இதுதான்‌ காய்கறியாக உபயோக 
மாவது. முட்டக்கோஸ்‌, டர்னிப்பு இவை இரண்டும்‌ 
சேர்ந்த சுவையும்‌ மணமும்‌ இதற்குண்டு. இது ஒரு தண்‌ 
டுக்‌ காய்கறி. விதைகளை ஓர்‌ அடி இடைவெளியுள்ள 
வரிசைகளில்‌ ஊன்றி, செடிகள்‌ வளர ஆரம்பிக்கும்‌ 
பொழுது 9 அங்குல வெளி கொடுத்து அவற்றைக்‌ கலைத்‌ து, 
கலைத்தெடுத்த செடிகளை வேறு இடங்களில்‌ நடலாம்‌. 

விதைத்து 75-90 நாட்களில்‌ தண்டு 8 அங்குல கன 
மாக உருண்டு இருக்கும்‌. இன்னும்‌ அதிக நாட்களுக்கு 
விட்டு வைத்தால்‌, அது முற்றி நாருடையதாகும்‌. 

8. உருளைக்‌ கிழங்கு (Potato, Solanum tuberosum - 
Solanaceae). இது ஒரு மித உஷ்ணப்‌ பிரதேசப்‌ பயிர்‌. 
தென்னிந்தியாவில்‌, நீலகிரி மலைச்சரிவுகளில்‌ முக்கியமாக 
வும்‌, கொடைக்கானலில்‌ ஒரு சிறிய அளவிலும்‌ உருளைக்‌ 
கிழங்கு பயிராகிறது. மேல்‌ நாடுகளில்‌ இது ஒரு முக்கிய 
மான உணவு. உதாரணமாக, வருஷத்துக்கு தலைக்கு 
ஜெர்மானியர்‌ 400 ராத்தல்‌ கிழங்கும்‌, ஆங்கிலேயர்‌ 210 
ராத்தலும்‌ உட்கொள்ளுகின்றனர்‌; இந்தியாவில்‌ 10 ராத்‌ 
தல்‌ கிழங்கே உட்கொள்ளப்படுகிறது. 

நீலகிரியில்‌, உருளைக்‌ கிழங்கு கோடைப்‌ பாசனப்‌ பயி 
ராக பெப்ரவரி--ஐ.2னிலும்‌, இரண்டாவது மானாமாரிப்‌ 
பயிராக செப்டம்பர்‌--ஜனவரியிலும்‌, பிரதமப்‌ பயிராகவும்‌ 
மானாமாரிப்‌ பயிராகவும்‌ ஏப்ரல்‌--ஆகஸ்டிலும்‌ சாகுபடி 
ஆகிறது. ஒவ்வொரு. பயிர்‌ கடுவதற்கும்‌ அதற்கு மும்‌ 
இன பயிரிலிருந்தே விதைக்‌ கிழங்குகள்‌ கிடைக்கின்றன. 
இழங்குகளை வெளிச்சமில்லாத அறைகளில்‌ தட்டு தட்டாக 
காற்றாடும்படி வைத்திருக்கும்பொழுது, அவற்றின்‌ மேல்‌ 
புறங்களிலுள்ள பள்ளங்களிலிருந்து முளைகள்‌ தோன்று 
கின்றன. முளைத்த ழெங்குகள்‌தான்‌ ஈடவிற்கேற்றவை. 


182 விவசாய நூல்‌ 


விதைக்‌ கிழங்குகள்‌ ஓவ்வொன்றும்‌ 1-2 அவுன்சு 
எடை உள்ளனவாக இருத்தல்‌ சிறந்தது ஆகும்‌. 


நிலத்தை நன்றாகக்‌ கொத்திக்‌ கொடுத்து, ஏக்கருக்கு 
70-15 வண்டி மாட்டெரு விட்டு, 8 அடி வெளியுள்ள 
பார்கள்‌ பிடித்து, அவற்றிற்கு மத்தியிலுள்ள வாய்க்கால்‌ 
களில்‌ 8--9 அங்குல வெளி கொடுத்து விதைக்‌ கிழங்குகள்‌ 
வைக்கப்படுகின்றன. இதன்‌ மேல்‌ ஏக்கருக்கு 500 ராத்தல்‌ 
நிலக்கடலைப்‌ புண்ணாக்கு, 200 ராத்தல்‌ அமோனியம்‌ ஸல்‌ 
பேட்டு, 3850 ராத்தல்‌ எலும்புத்தூள்‌, 672 ராத்தல்‌ சூப்பர்‌ 
பாஸ்வேட்டு, 224 ராத்தல்‌ பொட்டாசியம்‌ ஸல்பேட்டு 
சேர்ந்த எருக்கலவை போடப்படுகிறது. பின்னர்‌ பார்களைப்‌ 
பிளந்து கிழங்குகள்‌ மூடப்படுகின்றன. இந்த 4-25: 
70:7 : 55 எருக்‌ கலவையில்‌ மொத்தம்‌ 85 ராத்தல்‌ நைட்டி 
ரஜனும்‌, 414 ராத்தல்‌ பாஸ்வாரிக அமிலமும்‌, 108 ராத்தல்‌ 
பொட்டாஷும்‌ இருக்கின்றன. முளைகள்‌ 8 வாரத்‌ 
தில்‌ வெளி வருகன்றன. 20 நாட்களுக்குப்‌ பின்‌ 
களை எடுத்து, 50 காட்களுக்குப்பின்‌ தூரைச்‌ சற்றி 
கவனமாக மண்‌ அணைக்க வேண்டும்‌. நடவாகி 105-120 
நாட்களில்‌ இலைகள்‌ காய்ந்து உதிர்ந்து விடுகின்றன. வடுப்‌ 
படாமல்‌ கிழங்குகளை த்‌ தோண்டி எடுத்து, மண்‌ உதிர்ந்த 
பின்‌,  அவுன்சிற்கு மேல்‌ எடையுள்ளவற்றை விற்பனைக்‌ 
காகவும்‌, 1-2 அவுன்சுக்‌ கிழங்குகளை விதைக்காகவும்‌ 
பிரித்தெடுப்பார்கள்‌. சிறியவை உள்ளூரிலேயே விற்பனை 
யாகிவிடும்‌. ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்கு 2,000 ராத்தல்‌ கிழங்கு 
கள்‌ வேண்டியிருக்கிறது. மாசூல்‌ 10,000-—12,000 ராத்‌ 
தல்‌ கிழங்குகளாகும்‌. ஆகவே கிழங்குகள்‌ 5-6 மடங்கு 
பெருக்கமாகின்‌ றன. 


6. சேனைக்‌ கிழங்கு (lephant foot yam - Amor- 
phophallus Campanulatus - Aroideae). இது வெகு 
வீரியமான முரட்டுப்‌ பயிர்‌. 7-9 மாதங்கள்‌ நிலத்திலிருக்‌ 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 183 
கும்‌. கல்ல வளமான செவ்வல்‌ குறுமண்‌ நிலமும்‌, நிறைந்த 
நீர்ப்‌ பாசன வசதியும்‌, மிகுதியான எருவும்‌ வேண்டும்‌. 
ஆனால்‌ தண்ணீர்‌ தேங்குவதைப்‌ பயிர்‌ தாங்காது. நிலத்தை 
நன்றாக உழுது, ஏக்கருக்கு 80-40 வண்டி மாட்டெரு 


= IA SE ne வ்‌ 
க: த? 


சர்ர்‌ AE. லு 


(TE 
RN 


1 பட்ட er ON 
\ \ பிம்‌! ப பம்மி 
மிய ம்‌ 
NU NA 4)... 


படம்‌ 11. சேனைக்‌ கிழங்கு ல்‌ 
—டத்தி அண்டு புல்லர்ஸ்ஸைப்‌ பின்பற்றியது. 


184 விவசாய நூல்‌ 


விடப்படுகிறது. முந்தின பயிரின்‌ இழங்குகளை நிழலில்‌ மூடி 
வைத்திருக்கும்பொழுது, அவற்றில்‌ ஏப்ரல்‌-மே மாதங்‌ 
களில்‌ முளைகள்‌ தோன்றும்‌. சிறிய கிழங்குகளை 8-4 
துண்டுகளாகவும்‌, பெரியவற்றை 7-8 துண்டுகளாக 
வும்‌ நறுக்கி ஈட வேண்டும்‌. ஓவ்வொரு துண்டி. லும்‌ ஒரு 
பரும்‌ முளையாவது இருக்கவேண்டும்‌. ஓவ்வொரு துண்டும்‌ : 
8-5 அவுன்சு எடையுள்ள தாயிருக்கும்‌. இந்தத்‌ துண்டு 
களை இரு வசங்களி,லும்‌ 2 அடி இடைவெளி கொடுத்துச்‌ 
சிறிய குழிகளில்‌ நடுவதுண்டு. விதைத்‌ துண்டுகளின்‌ 
அளவைப்‌ பொறுத்து, ஓர்‌ ஏக்கர்‌ நடுவதற்கு 800 1,500 
ராத்தல்‌ கிழங்குகள்‌ வேண்டியிருக்கும்‌. பயிர்க்‌ காலத்தில்‌ 
5--6 தடவை களை கொத்திக்‌ கொடுத்து, பயிர்‌ வாடாமல்‌ 
நீர்‌ பாய்ச்சி வரவேண்டும்‌. ? மாதங்களானபின்‌, டிசம்பர்‌ 
மாதத்திலிருந்து மார்க்கட்டிலுள்ள கிராக்கிக்குத்‌ தகுந்த 
படி. கிழங்குகள்‌ தோண்டப்படுகின்‌ றன. பெப்ரவரி மாதத்‌ 
தில்‌ பயிர்‌ காய்ந்துவிடும்‌. அதற்குள்ளாகவே எல்லாக்‌ 
கிழங்குகளும்‌ தோண்டி. விற்பனை யா.விடும்‌, மலையாளத்‌ 
துக்‌ கிழங்குகள்‌ ஒவ்வொன்றும்‌ 4--6 ராத்தல்‌ எடையுள்‌ 
ளனவாயிருக்கும்‌, சில கிழங்குகள்‌ 12-16 ராத்தல்‌ வரை 
கூட எடையுள்ளனவாயிருக்கும்‌. சித்தூர்‌, வட ஆர்க்காட்‌ 
டுக்‌ கிழங்குகள்‌ 1-2 ராத்தல்‌ எடையுள்ளன. மொத்தத்‌ 
தில்‌ ஓர்‌ ஏக்கரிலிருந்து 12,000--75,000 ராத்தல்‌ கிழங்கு 
கள்‌ கிடைக்கும்‌. 

9. சேம்‌y (Colocasia, Colocasia antiquorum - 
Arரoidea). சேப்பங்‌ கிழங்கில்‌ சிறிது வழுவழுப்பு இருக்‌ 
கும்‌; ஆனால்‌ மிகச்‌ சுலபமாகச்‌ செரிக்கக்‌ கூடியது. அத்‌ 
துடன்‌ மிக மென்மையானது. நிலத்தை 8-4 தடவை 
உழுது, 1 அடிக்‌ கொன்றாகச்‌ சிறிய குழிகள்‌ கோண்டி; 
ஒவ்வொன்றிலும்‌ 3-4 ராத்தல்‌ மாட்டெருப்‌ போட்டு, 
£8 சிறிய சேப்பங்‌ கிழங்குகளை வைத்து மூடவேண்டும்‌. 
நடவு ஏப்ரல்‌-மே மாதங்களில்‌ நடைபெறும்‌. ஓர்‌ ஏக்க 


காய்கறிப்‌ பயிர்‌ சாகுபடி 185 
ருக்கு 15-20 வண்டி மாட்டெருவும்‌, 600-800 ராத்தல்‌ 
விதைக்‌ கிழங்குகளும்‌ தேவை. பயிர்‌ வளரும்‌ பொழுது 6 
வாரத்துக்கொரு தடவை களை எடுத்து, 4, 5 காட்கஞக்‌ 


ம்‌ ஆ Vea 
ப்தி] பு ச்‌ hyp 
ய்‌ 727 ர்‌ 


படம்‌ 12. 8சப்பங்‌ கழங்கு--டத்தி அண்டு புல்லர்ஸ்ஸைப்‌ பின்பற்றியது. 
கொரு முறை நீர்‌ பாய்ச்சி வரவேண்டும்‌. நடவா௫ு ? மாதங்‌ 
களான பின்‌ ஏக்கருக்கு 7,000—8,000 ராத்தல்‌ கிழங்கு 
கள்‌ கடக்கும்‌. 
வின 
ஏதாவது இரண்டு காய்கறிப்‌ பயிர்களைப்‌ பற்றிய சாகுபடி 
விவரங்கள்‌ கொடுக்கவும்‌. 


ப 1 அ 4 

அஷ்ட ப. எ. வல்‌ - hd அல்‌! பர்‌ 

்‌ ன ஆ ப்‌ அவர்‌ [ன 7௫ | பினு த்‌ 
ர்‌ ச ஊத்‌ ம்பி 

ரி த்‌. 


> 
% 


அருஞ்சொல்‌ அகராதி 


அங்ககப்‌ பொருள்‌ - 02௨01௦ 
matter 


அசை போடுதல்‌ - Chewing 
the cud 

அசையா மூட்டுகள்‌ - [ற௦க- 
ble joints 

அசையும்‌ மூட்டுகள்‌ - Movable 
joints 


அடைப்பான்‌ - Anthrax 
அமரேந்தேசியே - Amaranta- 
ceae 
அமிலம்‌ - Acid 
அலகுதாடி - Dewlap 
அயோர்ட்டா - 1017௨ 
ஆக்ஸலேட்டு - Oxalate 
ஆக்ஸிகரணம்‌ - Oxygenation 
ஆக்ஸிஜன்‌ - Oxygen 
ஆர எலும்பும்‌, முழங்கால்‌ எலும்‌ 
பும்‌ - Radius and ulna 
ஆரிக்கிள்‌ - Auricle 
இடுப்பு மூட்டு - Hip Joint 
இடுப்பு வளையம்‌ - Pelvic ஓரா- 
016 
இந்திய விவசாய ஆராய்ச்சி 
மன்றம்‌ - [nian Council 
of Agricultural Research 
இயக்கு - Voluntary 
இயங்கு - Involuntary 
தயம்‌ - ப்‌ iol 
லைக்‌ காம்பு - 1611016 
தச்‌ சுருட்டி (பூச்சி) - 1,௦87 
roller த 
இழுவை மாடுகள்‌ - Draught 


animals 


உடன்‌ விளைவு பொருள்கள்‌ -. 
By-products 

உணவுக்‌ குழல்‌ - ப] 

உணவுப்‌ படி (தினம்‌)... நati௦n,. 
food given for a day 

உணவுப்‌ படி, (உற்பத்தி) -110-. 
ductive ration 

உணவுப்‌ படி,(தற்காப்பு) வற-- 
tenance ration 

உணவுப்‌ பாதை - Alimentary 
canal 

உமிழ்‌ நீர்க்‌ கோளங்கள்‌ - 88]1- 
vary glands 

உலர்ந்த பொருள்‌ - Dry mat-- 
ter 

உலோகப்‌ பொருள்‌ கலவை - 
Mineral mixture 

உள்‌ சேர்க்கை - I॥-breeding 

எலும்புக்‌ கூடு - Skeleton 

எனிமா - நற 

ஏடெடுத்த பால்‌ - Skimmed 
or separated milk 


கடமை - Function 
கடலை வண்டு - Epilachna. 
beetle 


கடை வாய்ப்‌ பற்கள்‌ - Molars 
கணைக்கால்‌ எலும்பு - வரக 
கபாலம்‌ - 81-11] 

கருப்‌ பை - Ovary 


கலப்புச்‌ சேர்க்கை - (1085- 
breedin 
கல்லீரல்‌ - Liver 


கழுத்துக்‌ கட்டி - Yoke gall 


186 விவசாய நூல்‌ 


கழுத்து பாகம்‌ - Cervical 
portion 

காட்‌ (ஒரு வித மீன்‌) - C௦0, ௨ 
kind of fish 

காம்புதல்‌ - Getting rancid 

கார நிலை - Alkaline 

கார்பன்‌ டை ஆக்ஸைடு - மோ 
bon dioxide 

கார்போ ஹறைடிரேட்டுகள்‌-வேர- 
bohydrates 

காலன்‌ - 811௦1 

கால்‌ நோய்‌ வாய்‌ நோய்‌- 
(கரணை, - oot and mouth 
disease) 

கால்ஸியம்‌ - விப 

காளை மாடுகள்‌ - Bullocks 
(castrated animals) 

கிப்ஸ்‌ - Kips (leather obtai- 
ned from adult animals, 
rather small in size.) 

கீழ்க்‌ கால்‌ எலும்பு (பின்‌) - 
Meta tarsus 

கீழ்க்‌ கால்‌ எலும்பு, (முன்‌) 
Metacarpus 

குடல்‌ உறிஞ்சிகள்‌ - 71]]1 

குடல்‌ தசை இயக்கம்‌ - Perig- 
taltic movement 

குடற்பால்‌ - Chyle 

குடற்பால்‌ குழல்கள்‌-acteals, 

vessels carrying chyle 

குதம்‌ - Rectum 

குத்தி எடுத்தல்‌ (காத்றுகள) - 
pricking (small seedlings 
for planting) 

குறுத்தெலும்புப்‌ பட்டை - (ஹூ. 
tilaginous pad 

குரோம்‌ பதனிடல்‌ - Chrome 
tanning 

குளம்பு எலும்புகள்‌ - Phalan- 
ges 


குளோரின்‌ - Chlorine 

கரோட்டின்‌ - Carotene 

கை வளர்ப்புக்‌ கன்றுகள்‌ - 
Hand-fed calves 

கொழுப்பு அமிலங்கள்‌ - Fatty 
acids 

சத்துப்‌ பொருள்கள்‌ .. Nயார- 
ents in feeds and fodders 

சமதளப்‌ படம்‌ - Plan 

சளித்‌ தசை - Mucous Men- 
brane 

சளித்‌ தோல்‌ - Mucous shreds 

சாகுபடித்‌ தாள்‌ - (யிர்‌! 
tion sheet 

சிமிழ்‌ (ள்‌) - Hump 

சிரைகள்‌ - Veins 

சிவப்பு ரத்த அணுக்கள்‌ - Red 
blood corpuscles 

சிறு காற்றறை, நுரைமீரலில்‌ - 
Air sacs, in lungs 

சிறு நீரகம்‌ - Kidney 

சிறு நீர்‌ - Urine 

சிறு நீர்க்‌ கால்வாய்‌ - பர 

சிறு நீர்க்‌ குழாய்‌ - Urebers 

சிறு நீர்ப்‌ பை - Bladder 

சினைப்படும்‌ ( அடங்கும்‌) பருவம்‌- 

Heat, or oestrun 

சினைப்பை - Ovary 

சீம்பால்‌ - Colostrum 

சுறா, (ஒரு மீன்‌) - hak, & 
kind of fish 

செடியிலை - Tue leaves 

செந்நீர்‌ - Piroplasmosis 

செய்‌ நேர்த்தி - Preparatory 
cultivation 

சேர்ப்பு - Composition 

சோடியம்‌ - 5௦010 

ஜனனேந்திரியக்கள்‌ - Repr௦- 
ductive organs 

ஜாதி - Breed 


Ha கீத 


அருஞ்சொல்‌ அகராதி 


ஜீரணகாரி நீர்‌ - Digestive 
fluids ] 

ஜீரணக்‌ குணகம்‌ - Coefficient 
of digestibility 

ஜீரண மண்டலம்‌ - Digestive 
system 

ஜுுரமானி - Thermometer 

ஸல்‌ - Cll 

ஸ்கின்கள்‌ - kins ர 

க்ஷய ரோகம்‌ - Tuberculosis 

ஹைடுகள்‌ - Hides 

ஹைடி ரோ குளோரிக அமிலம்‌ - 
Hydrochloric acid 

டயாலின்‌ - Ptyalin 

டிரிப்பன்‌ புளூ - Trypan blue 

டீ, ட, டீ DD. TL. 

தட்டை வெட்டி - Chaff cutter 

தந்துகிகள்‌ - Capillaries 

தமனிகள்‌ - Arteries 

தற்காப்பு உணவுப்படி - வiற- 
tenance ration 

தன்‌ குணம்‌ பதிக்கும்‌ சக்தி - 
Prepotency 

இனச்‌ சிட்டா - Daily mem0- 
randum sheet 


தவனம்‌  (மூரட்டு) - Fodder 
மயி) 
(அடர்வான) - Feed 
(concentrated) 


துணைத்‌ தொழில்‌ - Sயsidiary 
industry, or occupation 

தேர்ந்தெடுத்தல்‌ - Selection, in 
animals , 

தொண்டை அடைப்பான்‌ - 
Haemorragic septicemia 

தொண்டை அடைடபபு- 
Chocking கர 

தொற்று நீக்கி - Disinfectants 

தோல்‌ உரித்தல்‌ - Flaying the 
skin 


189) 


தோல்‌ பதனிடல்‌ - Tanning. 
skins and hides 

தோல்‌ பாடம்‌ செய்தல்‌-Cயரiறஓ. 
skins and hides 

தோள்‌ பட்டை 
Scapula 

தோள்‌ மூட்டு - Shoulder joint 

படிப்படியாக மேம்படுத்துதல்‌ - 
Grading-up 

பட்டைப்‌ பதம்‌-Bark tanning 

பந்தகங்கள்‌ - பigaments 

பம்பு - Pump 

பயிர்க்‌ கடன்‌ - Crop loan 

பர்டிசோ கேஸ்டிரேட்டர்‌ - 
Burdizzo’s castrator 

பால்குடிக்‌ கன்று . $யckling 
calves 

பிடர்‌ அச்சு - Axis 

பிடர்‌ எலும்பு - Alas 

பிட்டி - Hip 

பிட்டி பாகம்‌ - 580018] portion 

மித்த நீர்‌ - Bile 

பிர்க்கா - Firka 

பிளாஸ்மா - Plasma 

பின்‌ பிட்டி - Hind quarters 

பின்‌ முட்டெலும்பு - Patella 

மிஜ உரை - Sheath 

பி,யச்‌.௪.-.1.0. 

புஷ்டி விகிதம்‌-Nயtritive ratio 

புரோட்டீன்‌ விகிதம்‌ - A]றபறர- 
noid radio 

புழுக்கம்‌ - Fermentaion 

பூடு (செடிகளில்‌) - Bulb 

பெப்டோன்‌ - Peptone 

பெப்பேயின்‌ - Papain 

பேரத்தீயான்‌ - ஒParathion 

பொட்டு - Bhusa of pulses 

பொலி காளை - Breeding 
Bull 


மணல்ப்‌ பொருள்‌ - Sli 


எலும்பு ன்‌ 


190 


மண்டலம்‌ - System 

மார்‌ நுண நீர்‌ நாளம்‌ - Thora- 
cic lymphatic duct 

மார்பிடம்‌ - Thorax 

மிகை நிரப்புதல்‌ - Sயறறple- 
menting 

முது கெலும்புத்‌ தண்டு - Ver- 

. tebral column 

முட்டெலும்பு, முன்‌ - Cவொற5 

முட்டெலும்பு, பின்‌ - Patella 

முட்டை - 017௨ 

முட்டை மூலம்‌ - Undeveloped 
ova 

முரட்டுத்‌ தவனம்‌ - Roughages 
used for feeding 

முள்‌ எலும்பு - Vertebrae 

முன்‌ வாய்ப்‌ பற்கள்‌ - 1018018 

மூட்டுகள்‌ - 70108 

மூட்டுகள்‌, அசையா - 8௦018, 
Immmovable 

மூட்டுகள்‌, அசையும்‌ - 701718, 
movable 

மூட்டுகள்‌, 8ல்‌ - Joints, hinged 

மூட்டுகள்‌, பந்துக்கண்ண - 
Joints, ball and socket 

மேல்‌ கால்‌ எலும்பு, முன்‌ - 
Humerus 

மேல்‌ கால்‌ எலும்பு, பின்‌-'[]11915 
and fibula 


விவசாய நூல்‌ 


யச்‌. ஈ.டீப்‌.பி.- ௮H ௮.T.P. 

ரத்த நாளங்கள்‌ - Blood 
vessels 

லிண்டேன்‌ - inane 

லெகூமினாயே - Legumino- 
seae 

வம்‌சச்‌ சேர்க்கை - 
breeding 

வயிறு உப்புசம்‌ - 1 901418 

வயிற்று அடைப்பு - 1101080- 
tion of the rumen 

வளர்‌-சிதை மாற்றச்‌ செயல்‌ - 
Metabolism 


Line - 


வால்‌ பாகம்‌ - Coccygeal 
portion 

விதைக்‌ கமிறு - $றermatic 
cord 


விதைப்‌ பை - 8ரotum 

விதை அடித்தல்‌ - Castration 

விதையிலைகள்‌ _ Cotyledons 

விளை பொருள்‌ கடன்‌-Proluce 
loan 

வெக்கை நோய்‌ - Rinderpest 

வெண்டிரிக்கிள்‌ - Ventricle 

வெளிச்‌ சேர்க்கை-0ம்‌.])0060- 
ing, or out-crossing 

வெள்ளை ரத்த அணுக்கள்‌ - 
White blood carpuscles 

வைட்டமின்கள்‌ _ Vitamins 


